சிலப்பதிகாரம்‌ 


புகார்க்காண்டம்‌ 


உரையாசிரியர்‌ : 


சர்‌. ஆர்‌. கே. சண்முகம்‌ செட்டியார்‌, கே. ௪. ஐ. இ 


புதுமலர்‌ நிலையம்‌ 


கோயமுத்தூர்‌ 


முதற்‌ பதிப்பு: செப்டம்பர்‌ 46. 
பதிப்புரிமை பெற்றது. 


"விலை ரூபாய்‌ இந்து 


சிங்காநல்லூர்‌, வசந்தா மில்ஸ்‌ அச்சுக்கூடத்தில்‌ 
பதிப்பிக்கப்பெற்றது. 0. 11. 0, 8. 105. 


கை 


சிலப்பதிகாரத்திற்கு உரை எழுத சேர்ந்தது என்னுடைய 
வாழ்க்கையில்‌ ஒரு வேடிக்கை என்று கான்‌ கருதுகின்றேன்‌. 
சிறந்த பழந்தமிழ்‌ நூல்களில்‌ ஒன்றுக்கு உரை எழுதும்‌ படிப்‌ 
. பும்‌.ஆராய்ச்சித்‌ இறமையும்‌ எனக்கு உண்டென்று ஈண்பர்கள்‌ 
நினைத்து விடக்கூடாது. கான்‌ பள்ளியிலும்‌ கல்லூரியிலும்‌ 
படித்த காலத்தில்‌ தாய்மொழிக்கு மதிப்பில்லை. அந்தக்‌ 
காலத்து மாணவர்களில்‌ பெரும்பான்மையோர்க்குத்‌ தமிழ்‌ 
உணச்சியுமில்லை. ஆகவே, நான்‌ சர்வகலாசாலைப்‌ பட்டம்‌ 
பெற்று வெளியேறியபோது, தமிழ்க்‌ கல்வியைப்‌ பொருத்தமட்‌ 
டில்‌ என்‌ அறிவு, இருள்‌ அடைந்திருந்த தென்றுதான்‌ சொல்ல 
- வேண்டும்‌. தமிழ்‌ காட்டில்‌, தமிழ்மக்கள்‌ இடையில்‌ குருட 
னைப்போல்‌ வாழ்ந்து வந்தேன்‌. 


பல ஆண்டுகள்‌ கழிந்தன. மெல்ல, மெல்ல என்‌ அறிவுக்‌ 
கண்கள்‌ திறந்தன ; இருள்மாறி வெளிச்சமும்‌ உண்டாயிற்று. 
நான்‌ வாழும்‌ நாடு தமிழ்‌ நாடென்று உணர்ந்தேன்‌. இது 
இளங்கோவடிகளும்‌, கம்பனும்‌ பிறந்த காடு ; ஷேக்ஸ்பியரும்‌, 
- மில்டனும்‌ பிறந்த நாடல்ல/ என்று அறிந்தேன்‌. சுற்றிலும்‌ 
பார்த்தேன்‌. வறண்ட முட்செடிகள்‌ என்று நான்‌ கருதியிருந்த 
செடிகளில்‌ மலர்ந்த பூக்கள்‌ நிறைந்திருந்தன. எங்கும்‌ நறு 
மணம்‌ வீற்று. இதுதான்‌ * தமிழின்‌ மறுமலர்ச்சி; எங்கும்‌ 
'கம்ழும்‌ தமிழ்‌ மணம்‌' என்று உணர்ந்தேன்‌. 


- பழந்தமிழ்‌ நூல்களைப்‌ படிக்க வேண்டுமென்ற ஆசை. என்‌ 
உள்ளத்தில்‌ பிறந்துவிட்டது. சிலப்பதிகார த்தைப்‌ படித்து 
விடுவது என்று முடிவு செய்தேன்‌. என்ன காரணத்தால்‌ 

சில்ப்பதிகார த்தைப்‌ பொறுக்கனேன்‌ என்று எனக்கே தெரி 
யாது. மகாமகோபா த்தியாய ௨. வே. சாமிநாத அய்யர்‌ 
அவர்கள்‌ பதிப்பித்த புத்தகம்‌ ஒன்றை வாங்கி.வெகு ஆவ 
லுடன்படிக்க ஆரம்பித்தேன்‌. மனச்சோர்வு உண்டாயிற்று, 
பொருள்‌ சரியாய்‌ விளங்கவில்லை. பாட்டைச்‌ சரளமாய்ப்‌ படிக்‌ 
கவும்‌ முடியவில்லை. . பதங்களின்‌ சந்தியைப்‌ பிரித்துப்‌ படிக்கப்‌ 
போதுமான இலக்கண அறிவு எனக்கு இல்லை, அடியார்க்கு 


௪ சிலப்பதிகாரம்‌ 


நல்லார்‌ உரையைத்‌ திருப்பினேன்‌. நூலைவிட உரை கடின 
மாய்த்‌ தோன்றியது. மூன்று தடவை இம்மாதிரியே முயற்சி 
செய்தேன்‌. ஒன்றும்‌ பயன்பட வில்லை. 


தமிழ்ப்‌ பண்டிதர்‌ ஒருவரை வைத்துக்கொண்டு படிப்ப 
தென்று கடைசியாய்‌ முடிவு செய்து, எனது நண்பர்‌ வித்வான்‌ 
௮, கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்‌ என்‌ வீட்டிலேயே வந்து தங்கி, 
நாள்தோறும்‌ ஒரு மணிநேரம்‌ எனக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுக்க ஏற்பாடு செய்தேன்‌. இவருடன்‌ படிக்கும்போது 
நூல்‌ வெகு சுலபமாய்த்‌ தோன்றியது. பாட்டைப்‌ பதம்‌ 
பிரித்துப்‌ படிக்கும்போதே. பொருள்‌ ஏறக்குறைய விளங்கி 
விட்டது. இப்படியாகச்‌ சிலப்பதிகாரம்‌ முழுவதையும்‌ படித்து 
முடித்தேன்‌. 


நூலைப்‌ படிக்கப்‌ படிக்க என்‌ உள்ளத்தில்‌ மகிழ்ச்சியும்‌ 
துக்கமும்‌ கலந்து எழுந்தன. உலகில்‌ பல மொழிகளில்‌ தோன்‌ 
றிய சிறந்த பெருங்‌ காப்பியங்களில்‌ சிலப்பதிகாரமும்‌ ஒன்‌ றல்‌ 
லவா என்று அறிந்து மகிழ்ந்தேன்‌. ௩ம்‌ தமிழ்‌ முன்னோர்‌ 
நமக்குத்‌ தந்த: இப்‌ பெருஞ்‌ செல்வத்தை இத்தனைகாலம்‌ 
அறியாமலும்‌ அனுபவிக்காமலும்‌ இருந்து விட்டோமே என்று 
துக்கப்பட்டேன்‌. 


*வசந்தம்‌'' ஆசிரியரும்‌, எனது நண்பருமான திருஞான 
சம்பந்தம்‌ அவர்கள்‌, நான்‌ சிலப்பதிகார த்தைப்‌ படிக்கும்போது 
எழுதிவைத்த குறிப்புக்களை ஒரு நாள்‌ பார்வையிட நேர்ந்தது. 
“உங்களுடைய உரை மிகவும்‌ எளிய ௩டையிலிருக்கின்றது. 
இந்த உரையை. “வசநீத''த்தில்‌ மாதந்தோறும்‌ வெளியிட்டால்‌, 
அனேகம்‌ தமிழ்‌ மக்கள்‌ இப்பெருங்காப்பியத்தின்‌ பெருமையை 
அறிவார்கள்‌'” என்றார்‌. ௮வர்‌ சொன்னதை நான்‌ இந்தித்துப்‌ 
பார்த்தேன்‌. என்னைப்போலவே எத்தனையோ ஆயிரம்‌ தமிழ்‌ 
மக்கள்‌ இந்த நூலைப்‌ படித்து அனுபவிக்கும்‌ சக்தி இல்லாதவர்‌ 
களாய்‌ இருக்கவேண்டும்‌. ஒவ்வொருவரும்‌ ஒரு: தமிழ்ப்‌ 
பண்டிதரை வைத்துக்கொண்டு படிக்க முடியுமா? கான்‌ படித்த 
விதத்தில்‌ உரை : எழுதினால்‌, ஒருவேளை என்னைப்போன்ற 
மற்‌ றவர்களுக்கும்‌ அது பயன்படும்‌ என்று நினைத்து, மாதா 
மாதம்‌ *வசந்த'த்தில்‌ என்னுடைய உரையை எழுதிவந்தேன்‌. 


முகவுரை ௫ 


“உங்களுக்கும்கூடத்‌ தாய்‌ மொழியின்‌ மீது இவ்வளவு 
ஊக்கம்‌ பிறந்துவிட்டதா £'” என்று பல ஈண்பர்கள்‌ என்னைப்‌ 
பாராட்டினார்கள்‌. “உங்களுடைய உரையின்‌ உதவியால்‌ 
சிலப்பதிகாரத்தை எளிதில்‌ படிக்க முடிந்தது'” என்று சில 
நண்பர்கள்‌ தெரிவித்தார்கள்‌. நான்‌ நினைத்தபடியே, என்‌ 
னுடைய உரை பலருக்கு உபயோகமாயிருந்தது என்று அறிந்து 
மகிழ்ந்தேன்‌. -புகார்க்காண்டத்தின்‌ உரை முடிந்ததும்‌, நண்பர்‌ 
இருஞானம்‌ பின்னும்‌ தூண்ட ஆரம்பித்தார்‌. “புத்தகமாகப்‌ 
பதிப்பித்தால்‌, இது பலருக்கும்‌ பயன்தரும்‌'” என்றார்‌. ஈண்ப 
ரின்‌ தூண்டுதலுடன்‌, செருக்கும்‌ தூண்டவே கான்‌ சம்மதித்‌ 
தேன்‌. இதுதான்‌ கானும்‌ சிலப்பதிகாரத்தின்‌ * உரை ஆசிரிய 
னாக””த்‌ தோன்றியதின்‌ வரலாறு. 


இந்த உரையில்‌ குறிப்பிடத்தக்க விசேஷம்‌ ஒன்றுமில்லை. 
அதாவது இலக்கணக்‌ குறிப்பு, ஆராய்ச்சிக்குறிப்பு, மேற்‌ 
- கோள்‌ இவை இன்றுமில்லை. நூலின்‌ பொருளைத்‌ தெளிவாய்‌ 
ள்டுத்துக்காட்டுவதே இதன்‌ நேரக்கம்‌. சுவரை வைத்‌ 
துக்கொண்டுதான்‌ சித்திரம்‌ எழுதவேண்டும்‌' என்னும்‌ பழ 
மொழிபோல்‌, ஒரு காப்பியத்தின்‌ பொருளைத்‌ தெரிந்தபின்‌ 
தான்‌, ஆராய்ச்சியில்‌ இறங்கவேண்டும்‌. புகார்க்‌ காண்டத்‌ 
தன்‌ ஒவ்வொரு காதையையும்‌ பல்‌ கட்டங்களாகப்‌ பிரித்து, ஒவ்‌ 
வொரு கட்டத்திற்கும்‌ தலைப்பும்‌, மூகவுரையும்‌ கொடுக்கப்பட்‌ 
டிருக்கன்றன. என்ன உரை இருந்தபோதிலும்‌, பாட்டைச்‌ 
சரளமாய்ப்‌ படித்தால்தான்‌ அதன்‌ சுவையை அநுபவிக்க 
முடியும்‌, ஆதலால்‌ ஒவ்வொரு கூட்டுப்‌ பதமும்‌ பிரித்துக்‌ 
காட்டப்பட்டிருக்கறது. ஒவ்வொருவரும்‌ பாட்டைத்‌ தங்கு 
தடையில்லாமல்‌ உரக்கப்‌ படி;த்‌து அனுபவிக்கலாம்‌. 


தமிழ்‌ மக்கள்‌ உள்ளத்தில்‌ தோன்றியிருக்கும்‌ தாய்‌ 
மொழிப்‌ பற்று வேரூன்றி நிலைக்கேண்டு மென்றால்‌, பழக்‌ 
தமிழ்‌ நூல்களைக்‌ கொஞ்சமாவது ஒவ்வொருவரும்‌ ' படிக்க 
வேண்டும்‌. அனேகருக்கு இந்த ஆசை கண்டு. ஆனால்‌ 
சாதாரண மக்கள்‌ படித்து அனுபவிக்கக்‌ கூடியவிதத்தில்‌ பல 
நூல்களுக்கு உரை எழுதப்படவில்லை. மகாமகோபாத்தி 
யாய. ௨, வே. சாமிநாத அய்யர்‌ அவர்களுடைய பெருமுயற்சி 
இல்லாமலிருந்தால்‌ பல நூல்களின்‌ மூலத்தைக்கூட நாம்‌ 


௬ _ சிலப்பதிகாரம்‌ 


பார்த்திருக்கமுடியாது. அய்யர்‌ அவர்கள்‌ செய்த பணிக்குத்‌ 
தமிழ்‌ மக்கள்‌ என்றும்‌ அவர்களுக்குக்‌ கடமைப்பட்டிருக்க 
வேண்டும்‌. 


ஆங்கிலத்திலுள்ள எல்லா இலக்கிய நூல்களும்‌, சாமான்ய 
ஆங்கில மக்கள்‌ வாங்‌இப்‌ படி.த்து அனுபவிக்கும்‌ விதத்தில்‌, 
அனேகம்‌ பதிப்புக்களாக வெளியிடப்பட்டிருக்கின்‌றன. கல்வி 
யில்‌ தேர்ந்தவர்களுக்கென்று உயர்ந்த ஆராய்ச்சி உரைகளுடன்‌ 
தனிப்பதிப்புக்கள்‌ இருக்கின்றன. பொதுமக்களுக்குப்‌ பயன்‌ 
படும்‌ விதத்தில்‌, தெளிவான எளிய உரையுடன்‌, குறைந்த 
விலைக்கும்‌ அழகான ரூபத்திலும்‌ பொதுமக்கள்‌ பதிப்புக்கள்‌ 
(மிஞுய/கா 841110) எராளமாய்‌ அச்டடப்பட்டிருக்கின்‌ றன. 
எல்லாப்‌ பழந்தமிழ்‌ இலக்கியங்களும்‌ எளிய .உரையுடன்‌, 
“பொது மக்கள்‌ பதிப்பாக”: ஒன்றுபோன்்‌,ற ரூபத்தில்‌ (1714௦௩ 
1541110௦05) வெளியாக வேண்டுமென்று எனக்கு வெகுகாளாய்‌ 
ஆசை உண்டு, இந்தப்‌ பணியை நிறைவேற்றத்‌ தமிழ்‌ அறிஞர்‌ 
களும்‌, பெரியோர்களும்‌ முன்வந்தால்‌, ௮து தமிழ்மொழிக்குச்‌ 
சிறந்த தொண்டாகும்‌. 


உலக இலக்கிய சரித்திரத்தில்‌ குறிப்பிடத்தக்க விஷயம்‌ 
இன்று. : அதாவது உலகில்‌ தோன்றிய சல சிறந்த. இலக்கிய 
ஆசிறியர்களைப்பற்றி நமக்கு எதுவும்‌ நிச்சயமாய்த்‌ தெரியாது. 
ஹோமர்‌, வால்மீக, இளங்கோ அடிகள்‌ - இவர்கள்‌ உன்னத 
காவியங்களைப்‌ படைத்த சிருஷ்டி. கர்த்தாக்கள்‌. ஆனால்‌ 
இவர்களுடைய பிறப்பு, வளர்ப்பு, காலம்‌ - இவைகளைப்பற்றி 
நிச்சயமான ஆதாரங்கள்‌ ஒன்றுமே யில்லை. ஷேக்ஸ்பியர்‌ : 
ஈரடகங்களைப்பற்றிக்‌ கூட, உண்மை ஆரியர்‌ யார்‌ என்று பல 
சந்தேகங்கள்‌ உண்டு, இளங்கோ அடிகளைப்பற்றிச்‌ சரித்திர 
சம்பந்தமான ஆதாரங்கள்‌ இல்லை. இவர்‌ இன்ன காலத்தில்‌ 
இருந்தார்‌ என்பதைப்‌ பற்றிக்கூட ஆராய்ச்சியாளருக்குள்‌ 
அபிப்பிராயபேதம்‌ உண்டு. இரு. வையாபுரிப்‌ பிள்ளை அவர்‌ 
களின்‌ முன்னுரையிலும்‌, இரு. இராமச்சந்திர இட்சதர்‌ அவர்‌ 
களின்‌ மதிப்புரையிலும்‌ இவ்‌ விஷயங்களைப்பற்‌.றி மாறுபட்ட 
அபிப்பிராயங்களைக்‌ காணலாம்‌. இந்த இரண்டு ஈண்பர்களைப்‌ 
போல்‌, பல தமிழ்‌ அறிஞர்கள்‌ இன்னும்‌ ஆழ்ந்து ஆராய்ச்சி 
செய்யவேண்டும்‌. “எங்களுக்கு அழியாத சிலம்புச்‌ செல்வத்‌ . 
தைக்‌ கொடுத்த அடி.களே / நீர்‌ யார்‌? நீர்யார்‌ 2” என்று நாம்‌ 


மூகவுரை எ. 


கேட்டுக்கொண்டே யிருக்கறோம்‌. அவரோ பதில்‌ சொல்லா 
மல்‌ புன்னகையுடன்‌ “குண வாயில்‌ கோட்டத்தில்‌”? எல்லையில்‌ 
“லாச அமைதியுடன்‌. வீற்றிருக்‌இருர்‌. தாங்கள்‌ இன்னார்‌ 
என்று காட்டிக்கொள்ளாதது சிறந்த கொடை வள்ளல்களின்‌ 
இயல்புதான்‌. 


இந்தப்‌ பதிப்பை வெளியிடுவதில்‌ எனக்கு உதவியாயிருந்த 
பல ஈண்பர்களுக்கு கான்‌ ஈன்மிசெலுத்தக்‌ கடமைப்பட்டிருக்‌ 
கிறேன்‌. *வசந்த'த்தில்‌ உரை எழுத ஆரம்பித்த சமயத்தில்‌ 
இரு. ௩. மு. வேங்கடசாமி காட்டாரின்‌ சிறந்தஉரை வெளியா 
யிற்று. இப்பெரியாரின்‌ உரை எனக்கு மிகவும்‌ பயன்பட்டது. 
என்னுடன்‌ இருந்து எனக்கு அன்புடன்‌ பாடம்‌ சொல்லிக்‌ 
கொடுத்த..ஈண்பர்‌ வித்வான்‌ ௮, கிருஷ்ணமூர்த்இக்கு நான்‌ 
பெரிதும்‌ கடமைப்பட்டிருக்கறேன்‌. முன்னுரையும்‌, மதிப்‌ 
புரையும்‌ முறையே எழுதிய என்‌ ஈண்பர்கள்‌ எஸ்‌. வையாபுரிப்‌ 
பிள்ளை அவர்களுக்கும்‌, இராமச்சந்திர இட்சதர்‌ அவர்களுக்‌ 
கும்‌, என்‌ நன்றியறிதலைச்‌ செலுத்துகிறேன்‌. இந்த உரை 
எழுதுவதற்குத்‌ தூண்டுகோலா யிருந்ததல்லாமல்‌, புதுமலர்‌ 
நிலையத்தாரைக்‌ கொண்டு அழகாக அசட்டுப்‌ பதிப்பை வெளி 
யிட்ட என்‌ ஈண்பர்‌ ஆர்‌. இருஞானசம்பந்தத்திற்கு ஈன்றி 
செலுத்த நான்‌ கடமைப்பட்டிருக்கன்றேன்‌. காஇதப்‌ பஞ்சம்‌ 
மட்டும்‌.இல்லாம்லிருந்தால்‌, புதுமலர்‌ நிலையம்‌ இப்‌ பதிப்பை 
இன்னும்‌ அழகுபடச்‌ செய்‌்இருக்கும்‌. 

பொருட்‌ செல்வத்திற்கும்‌ கல்விச்‌ செல்வத்திற்கும்‌ வித்‌ 
இயாசம்‌ உண்டு. . பொருட்‌ செல்வம்‌ பிறருக்குக்‌ கொடுக்கக்‌ 
கொடுக்கக்‌ குறைவுபடும்‌ ; கைவிட்டுக்‌ கொடுக்க மனம்‌ வரு 
வதும்‌ கடினம்‌. கல்விச்‌ செல்வமோ ஊற்று நீர்‌ போல்‌ அள்ளிக்‌ 
கொடுக்கக்‌ கொடுக்க மேலும்‌ மேலும்‌ பெருகும்‌; கொடுப்‌ 
போனுக்கு இன்பத்தையும்‌ தரும்‌. நாம்‌ பெற்ற கல்விச்‌ செல்‌ 
வத்தைப்‌ பிறருக்குப்‌ பங்கிட்டுக்‌ கொடுக்கும்போதுதான்‌. ஈம்‌ 
இன்பம்‌ பூர்த்தியடை&றது. இந்த எண்ணத்துடன்‌, நான்‌ 
அடைந்த சிலம்புச்‌ '' செல்வத்தை எல்லா நண்பர்களுக்கும்‌ 
பங்‌€டு செய்து மகழ்ச்சி ௮டை.இன்றேன்‌. . 
* அவார்டன்‌ * 6 
ன ரமக ல்‌ கர ச 6 94வீவ, ச 

முல்றணணைா 


15-86-1946, 


முன்னுரை 
இப்பொழுது ஈம்‌ காலத்தவர்‌ சிலரர்ல்‌ சிலப்பதிகாரம்‌ 


மிகுதியாகப்‌ போற்றப்பட்டு வருகிறது. அதற்கு முக்கிய 
காரணம்‌ தமிழிசை-இயக்கமே. 


தமிழ்‌ காட்டுச்‌ சங்‌தேக்‌ கச்சேரிகளில்‌ தமிழ்‌ இசைப்‌ 
பாட்டுக்களையே மிகுதியாகப்‌ பாடவேண்டும்‌ என்று ஒரு 
இளர்ச்சி பிறந்தது. இசை பற்றியும்‌ காட்டியம்‌ பற்றியும்‌ பல 
விஷயங்கள்‌ சிலப்பதிகாரத்திலுள்ளமை பலரும்‌ அறிந்ததே. 
இக்காவியத்தாலும்‌ இதன்‌ உரையினாலும்‌ முற்காலத்து வழங்‌ 
இய இசையையும்‌ காட்டியத்தையும்‌ மீண்டும்‌ ஈம்‌ தமிழ்‌ காட்‌ 
டில்‌ புத்துயிர்‌ பெற்று நடைபெறச்‌ செய்துவிடலாம்‌ என்ற 
கருத்தும்‌ ஒருசார்‌ தமிழ்‌ மக்களது உள்ளத்தில்‌ எழுந்தது. 
இவற்றின்‌ விளைவாகவே தமிழிசை-இயக்கம்‌ ஈம்‌ காட்டு அறி 
“ஞர்கள்‌ சிலரால்‌ 1949-ல்‌ தொடங்கப்‌ பெற்றது. இவ்‌ இயக்‌ 
கத்தின்‌ முன்னணியில்‌ நின்று இதற்கு ஊக்கம்‌ அளித்தவர்‌ 
களுள்‌ ஒருவர்‌ சர்‌. ஆர்‌. கே. சண்முகம்‌ செட்டியார்‌. இவர்‌ 
கள்‌ சிலப்பதிகாரத்தின்‌ முதற்காண்டத்தைப்‌ பலர்க்கும்‌ 
விளங்கும்படியாகத்‌ தாம்‌ இயற்றிய எளிய உரையுடன்‌ இப்‌ 
போது பதிப்பித்து வெளியிட்டிருப்பது மிகப்‌ பொருத்தம்‌ 
என்றே கருதுகிறேன்‌, 


இவ்‌ இயக்கத்திற்குப்‌ பல .ஆண்டுகளுக்கு முன்பாகவே 
நாட்டியம்‌ ஈம்மவர்களுடைய கவன த்தைக்கவர்ந்தது என்பது 
உண்மை. : ஆனால்‌, *தமிழ்‌ நாட்டிய இயக்கம்‌' என ஓன்று ஏற்‌ 
படவில்லை ; அதனால்‌ சிலப்பதிகாரத்தைத்‌ தமிழ்‌ மக்கள்‌ மிகுதி 
யாகக்‌ கற்க வேண்டும்‌ என்று எண்ணியதும்‌ இல்லை. ஆகவே, 
1942-கீகுப்‌ பின்னரே இக்‌ காவியத்திற்கு ஒரு புதிய வாழ்வு 
உண்டாயிற்று என்று கூறலாம்‌. 


இக்‌ காலத்திற்கு முன்பு, வேறொரு காரணம்‌ பற்றி இப்‌ 
பெருங்‌ காப்பியம்‌ தமிழறிஞர்களால்‌ மிகுதியும்‌ பரிசலனை 
செய்யப்பட்டு வந்தது. ஈமது தமிழ்‌ காட்டுச்‌ சரித்திரத்திற்கு 
முக்கியமாய்‌ அமைந்த ஆதார. நூல்களுள்‌ முதன்மை பெற்ற 
தாக இது கருதப்பட்டது. சங்க கால நிர்ணயத்திற்கு இது 


௧௦ ... சிலப்பதிகாரம்‌ 


சிறந்த சான்று என்றும்‌, அக்காலத்து நாகரிக நிலையை ஈன்கு 
விளக்குகிறது என்றும்‌ ஆராய்ச்சியாளர்கள்‌ கருஇவந்தனர்‌. 
ஆசிரியர்‌ சுந்தரம்‌ பிள்ளை, வி. கனகசபைப்‌ பிள்ளை முதலிய 
பேரறிஞர்களால்‌ இக்‌ கொள்கையானது நிலையிடப்பட்டது. 
தமிழ்‌ ஆராய்ச்சி செய்யவேண்டும்‌ என்ற நினைப்புக்‌ கொண்ட 
வர்கள்‌ அனைவரும்‌ சிலப்பதிகாரத்தைக்‌ கற்று வரலாயினர்‌. 
இவர்களது ஆராய்ச்சி முதன்‌ முதல்‌ தோன்றத்‌ தொடங்‌ 
கியது சுமார்‌ 1890-ல்‌ என்று சொல்லலாம்‌. அக்காலம்‌ முதல்‌ 
இன்றுவரை ஆராய்ச்சி நிகழ்ந்து கொண்டேயிருக்கிறது. இன்‌ 
னும்‌ அது முடிவடைந்து விட்டதாகக்‌ கருதமுடியாது. 


இசைப்‌ பொருள்கள்‌ பற்றியும்‌ சரித்திரப்‌ பொருள்கள்‌ 
பற்‌,நியும்‌ இக்காவியம்‌ தமிழ்‌ மக்களிடையில்‌ பரவி வந்ததே 
ட யன்றி, இதன்‌ கலைச்ரிறப்பும்‌ கவிதைச்‌ சிறப்பும்‌ பிற இலக்கி 
யச்‌ சுவைகளும்‌ பெரும்பாலும்‌ பொதுப்பட அறியப்படா 
மலே கழிந்தன. காலம்‌ சென்ற டாக்டர்‌ ௨. வே. சாமிகாதை 
யர்‌ அவர்கள்‌ என்னிடம்‌ கூறிய ஒரு செய்தி இதனைத்‌ தெளிவு 
அத்துகிறது. அவர்கள்‌ ஓர்‌ வித்துவ பரம்பரையினர்‌ இல்லத்‌ 
தில்‌ ஏட்டுச்‌ சுவடிகள்‌ தேடிப்‌ பெறும்‌.பொருட்டுச்‌ சென்றிருந்‌ 
தார்கள்‌. அவ்‌ இல்லத்தின்‌ தலைவரும்‌ ஒரு வித்துவானாக 
விளங்கியவர்‌. அவரிடத்தில்‌ சிலப்பதிகாரம்‌ என்ற சுவடியைப்‌ 
பற்றி ஐயரவர்கள்‌ கேட்டார்கள்‌. அவர்‌, ** சிலப்பதிகாரம்‌” 
என்னு அதற்குப்‌ பொருளே இல்லையே. . அது *சிறப்பதி 
காரம்‌” என்ற பெயருள்ளதாதல்‌ வேண்டும்‌'்‌ என்று கூறி 
னாராம்‌ / இதனால்‌, சிலப்பதிகாரத்தைப்‌ பற்றி வித்துவான்‌ 
களிற்‌ பலரும்கூட அறியாதிருந்தமை வெளிப்படை. ஆனால்‌, 
இக்‌ காவியத்தைக்‌ குறித்துப்‌ பலரும்‌ தெரிந்து கொள்ளாம 
லிருந்தாலும்‌, இதனுள்ளே பொதிந்த கதை. பல நூற்றாண்டு 
களாகத்‌ தமிழ்‌ நாட்டிலுள்ள மக்களால்‌ அறிந்து அனுபவிக்‌ 
கப்பட்ட தொன்றுாகவே இருந்தது. . இலங்கைத்திவிலும்‌ 
கொச்சி முதலிய பிரதேசங்களிலும்‌ இக்‌ கண்ணகி கதை பல 
ஊருகதி இரிந்து வழங்கி வந்தது. ஈம்‌ காட்டிலும்‌, (கோவலன்‌ 
கதை” முற்காலத்தே தெருத்திண்ணைகளில்‌ இருந்து பொது 
மக்கள்‌ கேட்டு இன்புற்று வந்த தொன்றேயாம்‌. சாதாரணக்‌ 
கல்வியுடைய பலரும்‌, அம்மானை ரூபத்தில்‌ ௮மைந்த இச்‌ 
கதையை மனனம்‌ பண்ணி இரவில்‌ மக்கள்‌ பலரும்‌ கேட்கும்படி 
சொல்லிவந்தனர்‌. அம்மானை தூலாகவன்றி வில்லுப்பாட்டா 


முன்னுரை கக 


கவும்‌ இச்கறை' தமிழ்‌ நாட்டில்‌. பரக்க: வழங்கிவந்தது. ௮ம்‌ 
மானை நூல்கள்‌ சுமார்‌ 1850-ல்‌ முதல்‌ முதல்‌.௮ச்சில்‌ வெளி 
வரலாயின... ஆனால்‌, அதற்கு முன்பு தொட்டே பரம்பரைக்‌ . 
கேள்வியாகவும்‌ ஏட்டுப்‌ பிரதி ரூபமாயும்‌' இக்கதை வழங்கி 
வந்த தென்றே நாம்‌ கொள்ளவேண்டும்‌. கோவா நகரத்தி 
லிருந்த ]8, 110௦6 என்பவர்‌ “தக்காண த்துப்‌ பண்டை நாட்கள்‌ 
(018 ௩ 0௨5 என்று பொருள்படும்‌ ஆங்கிலக்‌ கதைத்‌ ' 
தொகுதியொன்று 1868-ல்‌ வெளியிட்டுள்ளனர்‌. இதிலே “சம்‌ 
இரா பழி வரங்யெது' (018௦00௨'6 72௦௨௦௦) ஏன்‌.ற தலைப்பில்‌ 
கோவலன்‌ கதை பல வேஷங்களுடன்‌ காட்சியளிக்கிறது. இக்‌ 
கதையை நான்‌ தமிழில்‌ மொழிபெயர்த்து வெளியிட்டுள்ளேன்‌. 


இக்கதைபற்.றி ஏடுகளிற்‌ காணும்‌ அம்மானையைப்‌ புகழேர்‌ 
இப்‌ புலவர்‌ இயற்றினார்‌ என்று சொல்லும்‌ பாமரக்‌ கொள்கை 
இதன்‌ பழமையை ஒருவாறு புலப்படுத்துகிறது.. அன்றியும்‌, 
என்னிடமுள்ள ஒரு கோவலன்‌ சரித்திரப்‌ பிரதி சுமார்‌ 250 
ஆண்டுகளுக்கு முன்‌ எழுதப்‌ பெற்றதாகும்‌. அது தமிழ்‌. 
நன்றாக வழங்காத இருவிதாங்கூர்ப்‌ பிரதேசம்‌ இன்றிலிருந்து 
எனக்குக்‌ இடைத்தது. ஆகவே, தமிழ்‌ காட்டிலுள்ள மூலை 
முடுக்குக்களிலும்‌ இக்கதை சுமார்‌ ச. பி: 7650-ல்‌ வழக்க வந்த 
தாகும்‌, இச்சுவடியிலுள்ள *அரங்கேற்று காதை': முதலிய 
கதைத்‌ தலைப்புக்களை நோக்கினால்‌ இது சிலப்பதிகாரத்தோடு 
மிக நெருங்கிய தொடர்புடையது என்பது விளங்கும்‌. ஆகவே, 
இச்‌ சீரிய காவியத்தின்‌ அடியாகவே கோவலன்‌ கதையானது 
சாதாரண மக்களுக்குப்‌ பயன்படும்‌. பொருட்டு, சிற்சில வேறு 
பாடுகளுடன்‌ முதன்‌ முதலில்‌ இயற்றப்பட்டது என்‌. றுதோன்று 
கிழது. இதன்‌-கதா .நாயசியாகய கண்ணகி காளியின்‌ அம்சம்‌ 
என்ற கொள்கையை அடிப்படையாகக்‌ கொண்டு கதையை 
அமைத்திருக்கின்றனர்‌. கொடுங்கோளூரில்‌ கோயில்‌ கொண் 
டிருக்கும்‌ பகவதி அம்மன்‌-ஓற்றை முலைச்சி' என்ற பெயருடன்‌ 
விளங்குகிறாள்‌. சிலப்பதிகாரத்திலும்‌ இக்‌ த்க்‌ 
அகாஎபிக்லாமம்‌ ற்‌ போகவில்லை. 


இவளோ, கொங்கச்‌ செல்வி குடமலையாட்டி 
தென்தமிழ்ப்‌ பாவை செய்த தவக்கொழுந்து 

. ஒருமா மணியா யுலகற்‌ கோங்கிய 

திருமா மணியெனத்‌ தெய்வமுற்‌ றுரைப்ப (317, 47-50) 


௧௨ சிலப்பதிகாரம்‌ 


என்ற அடிகளும்‌, *இவள்‌ துர்க்கையாகவே பிமக்தாள்‌” 
என்‌,ம அ௮ரும்‌பதவுரையும்‌, 


அடர்த்துஎழு குருதி அடங்காப்‌ பசுந்துணிப்‌ 

பிடர்த்தலைப்‌ பீடம்‌ ஏ நிய மடக்கொடி 

வெற்‌ நிவேல்‌ தடக்கைக்‌ கொற்றவை அல்லள்‌ 

அறுவர்க்கு இளைய நங்கை இறைவனை 

ஆடல்‌ கண்டருனளிய அணங்கு சூருடைக்‌ 

கானகம்‌ உகந்த காளி தாருகன்‌ 

பேருரங்‌ கிழித்த பெண்ணும்‌ அல்லள்‌ (22%, 94-40) 


என்ற அடிகளும்‌ இதற்குச்‌ சான்று. அன்றியும்‌, தாசியின்‌ 
தொழில்‌ முறை பற்றியசறித்திர ம்‌ பலருக்கும்‌ இன்பம்‌ 
ஊட்டும்‌ என்று நினைத்து மாதவியின்‌ சரித்திரத்தில்‌ பல முக்‌ 
கியமான வேறுபாடுகளையும்‌ செய்தனர்‌. ஆனால்‌, இக்‌ கதை 
வேறுபாட்டிற்கு ஆதாரம்‌ சிலப்பதிகாரத்தில்‌ சிறிதும்‌ இல்லை. 
பத்தினிக்‌ கடவுளாகிய கண்ணகிக்கு முற்றிலும்‌ மா பட்ட 
இயல்புடையவளாய்‌ மாதவி இருக்கவேண்டும்‌ என்‌ று கருதி 
இவ்‌ வேறுபாடுகள்‌ அமைக்கப்பட்டன என்று கொள்ளலாம்‌. 


இது நிற்க. கி.பி. 1650-க்கு முன்பு சிலப்பதிகாரம்‌ 
திமிழ்க்கல்வியிற்‌ சிறந்தவர்களுக்கு மாத்திரம்‌ தெரிந்த ஒரு 
காப்பியமாக விளங்கிற்று. 16-ம்‌ நூற்றாண்டினர்‌ என்று 
கொள்ளத்‌ தகும்‌ ஈச்சினார்க்கினியர்‌ இக்‌.நாலைத்‌ தமது தொல்‌ 
காப்பிய உரையில்‌ பல இடங்களில்‌ மேற்கோள்‌ காட்டியுள்‌ 
ளார்‌. 74-ம்‌ நூற்றாண்டினர்‌ என்று கொள்ளத்‌ தகும்‌ பரிமே 
லழகரும்‌ (உரைப்‌ பாயிரம்‌ ; அன்புடைமை, அவதாரிகை ), 
மயிலை நாதரும்‌ (பக்கம்‌-95, 784, 189, 819, 254, 806) இக்‌ 
காவியப்‌ பகுதிகளைப்‌ பல இடங்களிலும்‌ எடு த்தாண்டிருக்கிருர்‌ 
கள்‌. இச்நூற்றுண்டில்‌ வர்ழ்ந்த பேராசிரியரும்‌ தமது செய்யு 
ஸியலுரையில்‌ (சூ. 149, உரை) இந்நூலை ஆண்டிருக்கின்றார்‌. 
இக்‌ காலத்திலே ஐம்பெரும்‌ காப்பியம்‌ என்ற வழக்குத்‌ 
தோன்‌.றிவிட்டது என்பது ஈன்னூல்‌ (மயிலை நர்தர்‌, 887, உரை) 
உரையால்‌ அறியலாம்‌. 17-ம்‌ நூற்றாண்டிலும்‌ இக்காப்பியம்‌ 
அ.திஞர்களுக்குள்ளே பெருவழக்காய்‌ இருந்ததென்பது யாப்‌ 
பருங்கல விருத்தியரையாலும்‌ (பச்‌. 264), இளம்பூரணரின்‌ 
தொல்காப்பிய உரையாலும்‌ ( பொருள்‌. பக்‌. 67, 1989, 150, 


முன்னுரை ௧௯ 


752, 156, 194, 920, 850, 497, 441, 449) விளங்கும்‌. சிலப்பதி 
காரத்தின்‌ பதிகமும்‌ இக்‌ நூற்றாண்டிலே உள தாயிருந்தது. இது 


பொலம்பூ வேங்கை. நலங்கிளர்‌ கொழுநிழல்‌ 
ஒரு முலை இழந்தாளோர்‌ திருமா பத்தினிக்கு 
% % % 
கட்புலம்‌ காண விட்புலம்‌ போகியது 
இறும்பூது போலும்‌ அறிந்தருள்‌ நீயென 
(பதிகம்‌, 4-9 


என்ற அடிகளைப்‌ புதுமை என்பதற்கு எடுத்துக்‌ காட்டாக 
இளம்பூரணர்‌ (மெய்ப்பாடு. 2, பக. 880) தருதலால்‌ அறி 
யத்தகும்‌. இவர்‌ காலத்திற்கும்‌ முன்பாக, சுமார்‌ 70-ம்‌ நூற்‌ 
ருண்டளவில்‌ எழுதி முற்றிய களவியலுரையும்‌ இக்காவி 
யத்தை மேற்கோள்‌ காட்டியுள்ளது (பவானந்தர்‌ .கழகப்‌ 
பதிப்பு, பகி. 65, 66, 64, 100, 122). 


இங்கனம்‌ அறிஞர்கள்‌ கற்பதற்குரியதாய்‌ அமைந்த 
பேரிலக்கியமாகிய இக்காவியத்‌தஇற்குச்‌ சுமார்‌ 19-ம்‌ நூற்முண்‌ 
டிலேயே உரைகள்‌ தோன்றத்‌ தொடங்கன. இசை பற்றிய 
பகுதிகளும்‌ கூத்துப்‌ பற்றிய பகுதிகளும்‌ உணர்வதற்கு அரிய 
வாய்‌ இருந்தன. இவைகளை அவ்வத்‌ துறைக்குரிய பல நூல்‌ 
களையும்‌ ஆராய்ந்து விளக்கவேண்டி௰ அவசியமும்‌ இருந்தது. 
இங்கனம்‌ பல நூல்களையும்‌ ஆராய்ந்து எழுதியது அரும்பத 
உரையாகும்‌. இது தோன்றியது 12 அல்லது 19-ம்‌ நூற்றாண்‌ 
டாக இருத்தல்‌ வேண்டும்‌. இது சுருங்கிய உரை என்பது 
இதன்‌ பெயரிலிருந்தே ஊக்கத்‌ தக்கது. இவ்வுரையையும்‌ 
கோக்க, இன்னும்‌ பற்பல அரிய நூல்களையும்‌. ஆராய்ந்து, 
அடியார்க்கு நல்லார்‌.ஓர்‌ சிறந்த உரையை. இயற்றினர்‌. இவர்‌ 
இராமாயணம்‌ உத்தரகாண்டத்தில்‌ வரும்‌, 


மக்கள்‌ இழந்த இடும்பையினும்‌ 
மனையாள்‌ இழத்த' இடும்பையினும்‌ 
மிக்க இடும்பை வேல்வேந்தே 
விதவை இடும்பை என வீளம்பித்‌ 
தக்க வதனால்‌ என்கழுத்தில்‌ 
தாலி நீதத்‌ தருளென்று 
தொக்க மணிப்பூண்‌ மார்பானைத்‌ 
தொழுது பின்னும்‌ இவைசொல்லும்‌ 


(இராமாயணம்‌, உத்தர. திக்கு, 788) 


௧௪ சிலப்பதிகாரம்‌ 


என்ற செய்யுளை எடுத்தாளுதலினால்‌. (பதிகம்‌ 58-84, 
உரை) 74-ம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ வாழ்ந்தவர்‌ எனல்‌ 
பொருந்தும்‌. உத்தர காண்டம்‌ கம்பராமாயண த்திற்குப்‌ பின்‌ 
அதனைத்‌ தழுவி எழுதியது என்பது பிரசித்தம்‌. சிலப்பதிகார 
உரைப்பாயிரத்தில்‌ இவர்‌ பேராசிரியருரையைத்தழுவியிரு த்த 
லும்‌ இம்முடிபை வலியுறுத்தும்‌... இவரது உரையினால்‌ தமிழ்‌ ' 
உணர்ச்சியும்‌ இசை, கூத்து முதலியன பற்றிய உணர்ச்சியும்‌ 
மிகுந்தன. அணிகளின்‌ இயல்புகளும்‌ இவரால்‌ அங்கங்கே 
"விளக்கப்பட்டன. சிலசில இடங்களில்‌ சொற்களின்‌ நயங்‌ 
"களும்‌ எடுத்துக்‌ காட்டப்பட்டன, இவைகளுக்கு மேலாகவுள்ள 
இலக்கிய நயம்‌, கவிதை ஈயம்‌ முதலியன இவரால்‌ சிறிதும்‌ 
- புலப்படுத்தப்‌ படவில்லை. முற்காலத்தே இவ்வகை ஈயங்களை 
உரைகாரர்கள்‌ எடுத்துக்‌ காட்டும்‌ வழக்கமும்‌ பெரும்பாலும்‌ 
இல்லை. இதனால்‌, கவிதை ஈயம்‌ முதலியன முற்காலத்து. நூல்‌ 
களில்‌ இல்லை எனல்‌ கருத்தன்று. காவியங்களைக்‌ குறித்து, 

பற்றும்‌ இலக்கண நூற்பாவும்‌ நூற்பா வறிந்து 
கற்ருர்‌ வழங்கு பஞ்ச காவியமும்‌ (58) 


என்று தமிழ்‌ விடு தூது கூறுகிறது. இதற்கு ஏற்பவே, 
முற்காலத்‌ தெழுந்த காவியங்களின்‌ நோக்கமும்‌ இருந்ததெனக்‌ 
கொள்ளலாம்‌. கல்வித்‌ துறைகள்‌ பலவற்றிலும்‌ மக்களது 
அறிவு நன்கு பெருக. வேண்டுமென்பதே அவைகளின்‌ முக்கிய 
கோக்கமாக அமைந்தது. 'சிலப்பதிகாரத்தில்‌.ஏவ்வொரு காண்‌ 
டத்தின்‌ இறுதியிலு முள்ள கட்டுரையும்‌, நூலின்‌ முடிவி 
ள்ள நூற்‌ கட்டுரையும்‌ இதனை விளக்கும்‌. சில காவியங்‌ 
கள்‌ குறிப்பிட்ட 'சல கொள்கைகளைக்‌ கதைகளால்‌ விளக்கு 
வதற்குத்‌ தோன்றியனவாகவும்‌ உள்ளன. இது, ' 


அரைசியல்‌ பிழைத்தோர்க்கு அறங்கூற்‌ ருவதூ உம்‌ 
உரைசால்‌ பத்தினிக்கு உயர்ந்தோர்‌ ஏத்தலும்‌ 

ஊழ்வினை உருத்துவந்து ஊட்டும்‌ என்ப.தூஉம்‌ 

சூழ்வினைச்‌ சிலம்பு காரண மாகச்‌ 

சிலப்பதி காரம்‌ என்னும்‌ பெயரால்‌ 

தாட்டுதும்‌ யாமோர்‌ பாட்டுடைச்‌ செய்யுள்‌ (பதிகம்‌, 55-00) 


என்று வருதலால்‌ அறியப்படும்‌. காவியங்கள்‌ இங்க 
னமாக, உரைகளோ வெனின்‌, நூலிலுள்ள கொள்கைகளையும்‌, 
கோக்கங்களையும்‌, நியதிகளையும்‌, இலக்கணங்களையும்‌, 
அணிகளையும்‌, எடுத்துக்‌ காட்டுதலையே தமது முக்கிய கடமை 


முன்னுரை கட 


யாகக்‌ கண்டன்‌. இவற்றையே விரும்பி, 13-ம்‌. நூற்றாண்டு 


முதல்‌ சிலப்பதிகாரத்தை.த்‌ தமிழறிஞர்கள்‌ கற்றுவந்தனர்‌. 
ஆகவே, இசையுணர்ச்சி, சரித்திர உணர்ச்சி, கதை ஈயம்‌, சொல்‌ 


நயம்‌, நீதி, சமயதத்துவம்‌ முதலியவற்றுள்‌ ஒரு சிலவற்றின்‌ 
பொருட்டு ஒவ்வொரு காலத்தில்‌, இக்‌ காவியம்‌, தோன்றியது 
முதல்‌ இன்றுவரை, பாராட்டப்‌ பட்டு வலக தெனக்‌ 
கூறலாம்‌. 

ஆனால்‌, கவிஞர்கள்‌ இதபோன்ற கொள்கைகளுக்குள்‌ 
அமைந்துவிடமாட்டார்கள்‌. உண்மையான கவித்வம்‌ சட்டங்‌ 
களுக்கும்‌ கொள்கைகளுக்கும்‌ உட்பட்டு கின்று ஒடுங்கிவிட 
மாட்டாது. இளங்கோவடிகளும்‌ பெருங்கவிஞர்‌ ; கவித்வத்‌ 
திற்கு இன்றியமையாது வேண்டப்படுவதாகிய பாவனாசக்தி 
நிரம்ப வாய்ர்சவர்‌. ஆதலால்‌, இவர்‌ காவியம்‌ பாவனாசக்தி 
நிரம்பிய கவித்வத்தையே அடிப்படையாகக்‌ கொண்டது. கற்‌ 
பவர்‌ உளத்தில்‌ கதை உண்மை கிகழ்ச்சியே என்று தோன்று 
மாறு செய்திகளை அமைத்தல்‌ பாவனா சக்தியின்‌ ஒரு கூறாகும்‌. 
இதன்‌ பொருட்டே ஆரியர்‌ தம்மைக்‌ கதையோடு தொடர்பு 
படுத்தியிருக்கிறார்‌. பதிகத்திலும்‌ இறுதியிலுள்ள வரந்தரு 
காதையிலும்‌ (வரி, 174-189) இத்தொடர்பு குறிக்கப்படு 
கிறது. ஆனால்‌, உண்மையாகத்‌ தொடர்பு உண்டென்று கருது 
தல்‌ கூடாது. தொன்று தொட்டு வழங்கி வந்த கதையினை யே 
, ஆசிரியர்‌ கையாண்டுள்ளார்‌. அரும்பதவுரைகாரர்‌ கதை” 
என்றே வழங்கினர்‌. நச்‌௫னார்க்கினியர்‌ தமது செய்யுளியலு 
ரையில்‌ (257) 'தொன்மை' என்பதை *உரைவிராஅய்ப்‌ பழமை 
யாகிய கதை பொருளாகச்‌ செய்யப்படுவது என விளக்கி, 
அதற்கு உதாரணங்களாகப்‌ பெருந்தேவனார்‌ பாரதம்‌, தகடூர்‌ 
யாத்திரை, சிலப்பதிகாரம்‌ என்ற மூன்றனையும்‌ தருகின்றனர்‌. 
இதனால்‌, பழமையாகிய கதையை உட்கொண்டே சிலப்பதி 
ட காரம்‌ இயற்றப்பட்டது என்பது விளங்குகிறது. ' இக்‌ காவி 
யத்திற்கு முற்பட்ட பண்டைக்காலத்சே இவ்வகை . வரலாறு 
வழங்கயதுண்டோவென வினவலாம்‌. இரண்டு சான்றுகள்‌ 
இருக்கின்றன. ஒரு -சான்று ஈற்றிணையில்‌ உளது. இரு 
மாவுண்ணி.யென்பவள்‌ தன்மீது அன்பற்றுத்‌ துறந்து தனக்கு 
அயலான்போ லாகவிட்ட காதலனைப்பற்றிக்‌ கவலைகொண்டு 
வருந்தினாளெனவும்‌, பின்‌ தனது ஒரு முலையைத்‌ திருகயெறிந்து 
வேங்கை மரத்தின்‌£ழ்‌ நின்றுளெனவும்‌ ஒருவரலாறு இச்சங்க 
நூலில்‌ வருகின்றது. 


௧௬ சிலப்பதிகாரம்‌ 


எரிமருள்‌ வேங்கைக்‌ கடவுள்‌ காக்கும்‌ 

குருகார்‌ கழணியின்‌ இதணத்‌ தாங்கண்‌ 

ஏதிலாளன்‌ கவலை கவற்ற 

ஒருமுலை யறுத்த திருமாவுண்ணி (தற்‌. 416) 


என்ற அடிகளால்‌ இது வெளியாகின்றது. பெயர்‌ 
வேறுபாடு முதலியவற்றால்‌ இது கண்ணகியின்‌ சரித்திர மன்று 
என்பது வெளிப்படை. ஆனால்‌ இதினின்றும்‌ கண்ணூவரலா.று 
பிறந்ததாகலாமென எளிதில்‌ ஊஇக்கலாம்‌. பிரிதொருசான்று 
யாப்பருங்கலவிருத்தியில்‌ உள்ளது. ஒருத்தி தன்‌ கணவன்‌ 
கொலையுண்டு கிடந்த நிலைகண்டு பாடியதாக ஒரு வெண்பா 
இல்விருத்தியிழ்‌ காணப்படுகிறது. செய்யுள்‌ வருமாறு?- 


கண்டகம்‌ பற்றிக்‌ கடக மணிதுளங்க 

டடத குருதியுள்‌ ஓஒ கிடப்பதே-கெண்டிக்‌ 
கெழுதகைமை யில்லேன்‌ கிடந்தூடப்‌ பன்னாள்‌ 

அழுத கண்ணீர்‌ துடைத்த கை (யாப்‌. வி. பக்‌ 351) 


இதனைப்‌ :பத்தினிச்‌ செய்யுள்‌' என உரைகாரர்‌ கூறினர்‌. 
பத்தினி யொருத்தியின்‌ வரலாறு பற்.றியதென்று இது கொள்‌ 
ளத்‌ தக்கது. ஊர்சூழ்வரியை (சிலப்‌ 31%, 89-50) நோக்கு 
மிடத்து, இப்பத்தினியாவாள்‌ கண்ணூயே யென்பது புலப்‌ 
படும்‌. இவள்‌ வரலாறு ஒருபடியாக உருப்பெற்றகாலத்து, 
- அவலச்சுவை ம்றிகுந்த இப்பகுதியுடன்‌ பிற கதைப்‌ பகுதிகளை 
யும்‌ அமைத்து வெண்பாவினால்‌ நூல்‌ஒன்று ஒரு கவிஞன்‌ செய்‌ 
திருந்தானென்று கொள்ளலாம்‌. 
காதலியைக்‌ கொண்டு கவுந்தியொடு கூடி 
மாதரிக்குக்‌ காட்டி, மனயி னகன்றுபேர்ய்க்‌ 
கோதி லிறைவனது கூடற்கட்‌ கோவலன்சென்‌ 
ஹேத முறுதல்‌ வினை 
எனத்‌ தெய்வச்‌ சிலையார்‌ உரையிற்‌ (தொல்‌. சொல்‌. -100) 
காணும்‌ வெண்பா இந்நூலைச்‌ சார்ந்ததாகலாம்‌. *அரிடப்‌ 
போலி அல்லது ஆரிடவர்க்கம்‌” என்று மூற்செய்யுள்‌ குறிப்‌ 
பிடப்படுதலால்‌, இந்நூல்‌ சிலப்பதிகார த்திற்கு. மூற்பட்டதா 
கல்‌ வேண்டும்‌. எனவே, இக்காவியத்திற்கு முன்பே கண்ணஇ 
வரலாறு தோன்றி வளர்ந்துள்ள தெனக்கருதுதல்‌ த்கும்‌. 
இதற்குப்‌ பின்பும்‌, மேன்மேலும்‌ இக்‌ கதை செழித்து வளர்ந்து 
தமிழகமுழுவதும்‌ பரந்து விளங்கியமை இதன்‌ பூர்வ கதியை 
நன்கு புலப்படுத்துகறது. 


முன்னுரை கள 


இங்குக்‌ கூறியவற்றால்‌, இளங்கோவடிகளது காலத்து 
நிகழ்ந்த உண்மைச்‌ செய்இகளை அவர்‌ காவியமாக அமைக்க 
வில்லை என்பது வெளிப்படை. : சேரன்‌ செங்குட்டுவனுக்கு 
இளங்கோ என்றொரு தம்பி இருந்ததாகவும்‌ புலப்படவில்லை. 
_ பதிற்றுப்‌ பத்தில்‌ முற்காலத்துச்‌ சேரர்‌ பரம்பரை விளக்க 
மாகக்‌ கூறப்படுகிறது. அதன்கண்‌ உள்ள ஐந்தாம்‌ பத்து 
செங்குட்டுவனைப்‌ பற்றியது. இவனுக்குத்‌ தம்பி ஒருவன்‌ 
உண்டென்ற வரலாறு அந்நூலில்‌ இல்லை. மணிமேகலையிலும்‌ 
இது கர்ணவில்லை. இளங்கோவடிகள்‌ சேரர்‌ பரம்பரையில்‌ 
மிகப்‌ பிற்பட்ட காலத்துத்‌ தோன்றியவராகலாம்‌.. தொகை 
நூல்கள்‌ ஒன்றிலேனும்‌ இவரது செய்யுள்‌ ' கசாணப்படாமை 
இவர்‌ கடைச்‌ சங்கத்துப்‌ புலவர்‌ அல்லர்‌ என்பதைத்‌ தெளி 
வுறுத்துகிறது. இவரோடு சமகாலத்தவரான மதுரைக்‌ கூல 
வாணிகன்‌ சாத்தனார்‌, கடைச்‌ சங்கப்‌ புலவரான சத்தலைச்‌ 
சாத்தனாரின்‌ வேறாவர்‌. சிலப்பதிகாரத்திலும்‌ மணிமேகலை 
யிலும்‌ எத்தலைச்‌ சாத்தன்‌ என்ற பெயர்‌ வழக்குக்‌ காணப்‌ 
படாமை இம்முடிவினை வலியுறுத்தும்‌. அரும்பதவுரைகார 
ரும்‌, அடியார்க்குஈல்லாரும்‌ சிலப்பதிகாரத்தைக்‌ கேட்டவர்‌ 
'சிீத்தலைச்சாத்தன்‌' என்று கூறவில்லை. பேராசிறியருரையில்‌ 
ஜான்‌ இருவரும்‌ ஒருவரெனல்‌ காணப்படுவது (தொல்்‌-செய்‌. 
540 உரை). இது ஏடெழுதி னோரது பிழையாகலாம்‌. அன்றி 
யும்‌ சேரன்‌ செங்குட்டுவனது. தந்தையாகிய இமயவரம்பன்‌- 
நெடுஞ்‌ சேரலாதனுக்கு உற்ற தோழனாய்க்‌ கோவலன்‌ என்‌ 
பான்‌ ஒருவன்‌ இருந்தனன்‌ என்றும்‌, அவன்‌ மரபில்‌ ஒன்பது 
தலைமுறைக்குப்‌ பிற்பட்டுத்‌ தோன்றிய வேறொரு கோவலனே 
சிலப்பதிகாரத்தின்‌ கதா நாயகன்‌ என்றும்‌ மணிமேகலை .98-ம்‌ 
காதை (108 முதலிய வரிகள்‌ ) கூறுகிறது. ஆகவே, செங்‌ 
குட்டுவனுக்கு எட்டுத்‌ தலைமுறைகளுக்குப்‌ பிக்தியவர்‌ மணிமே 
கலை இயற்றிய சாத்தனார்‌ என்பது எளிதிற்‌ பெறப்படும்‌. 
மேலும்‌ *கோவலனும்‌ கண்ணகியும்‌ புத்ததேவன்‌ கபிலவாஸ்‌.து 
வில்‌ அவதரித்துச்‌ செய்யும்‌ தருமோபதேசத்தைக்‌ கேட்டு வீடு 
அடைவார்கள்‌' என்று மாசாத்துவான்‌ கூறியதாகச்‌ சாத்தனார்‌ 
மணிமேகலையில்‌ (300711, 147-746) எழுதினர்‌. புத்தர்‌ 
தோன்றுவதற்கு முற்பட்ட காலத்தேயே கோவலன்‌ முதலி 
யோர்‌ வாழ்ந்தன ரென்பது இவர்‌ கொண்ட கதை. இது மூன்‌ 
பின்‌ முரண்‌, இச்‌ சாத்தனார்‌ இவர்களது காலத்தினர்‌ என்று 


11 


௧௮ சிலப்பதிகாரம்‌ 


கொள்ளுவது எத்தனை அசம்பாவிதம்‌/ இவரைச்‌ சங்கப்‌ புலவர்‌ 
அல்லரெனக்‌ கொள்ளுவதற்கு மேற்காட்டியன தக்க சான்று 
களாகும்‌. இங்ஙகனமாக, இளங்கோவடிகளும்‌ கூலவாணிகன்‌ 
_ சாத்தனாரும்‌ பிற்பட்ட காலத்தவரேயாவர்‌. எனினும்‌, சிற்‌ 
சில சரித உண்மைகளை அடிப்படையாகக்‌ கொண்டு இவர்கள்‌ 
தங்கள்‌ காவியங்களை இயற்றினார்கள்‌ என்று கருதுதல்‌ தகும்‌. 
அவ்வகைச்‌ சரித உண்மைகளுள்‌ செங்குட்டுவனும்‌ இலங்கைக்‌ 
கயவாகுவும்‌ சமகாலத்தினர்‌ என்பதும்‌ ஒன்றாகலாம்‌. இவ்‌ 
வரசர்கள்‌ காலத்து நிகழ்ச்சிகளாக நூற்‌ செய்திகளைக்‌ கூறு 
தலால்‌, இளங்கோவடிகள்‌ தம்‌ காலத்து வழங்கிய கர்ண பரம்‌ 
பரை வரலாற்றைச்‌ சங்க காலத்தோடு தொடர்பு படுத்தி 
அமைத்துள்ளார்‌ என்றே கொள்ள வேண்டும்‌. ஆகவே, பல்ல 
வர்‌ முதலிய கண்க நூலிற்‌ குறியாமை சிறிதும்‌ 
வியப்பன்‌,று. 


சிலப்பதிகாம தனில்‌ பரத நாட்டியக்‌ கருத்துக்கள்‌ மிகுதி 
யும்‌ வந்துள்ளன. மயமதம்‌, கரவடநூல்‌ முதலிய வட நூல்‌ 
களும்‌ ஆளப்படுகன்றன. வடமொழிப்‌ பஞ்ச தந்திரத்தினின்‌ 
றும்‌ ஒரு * கதையும்‌ ஒரு சுலோகமும்‌ குறிக்கப்பட்டுள்ளன 
(37, 58). நான்மணிக்‌ கடிகை (26%, வெண்பா ), பழமொழி 
(05, 8-4), ஆசாரக்‌ கோவை (%%1, 54-55) முதலிய &€ழ்க்‌ 
கணக்கு நூல்கள்‌ எடுத்தாளப்படுகின்றன. முன்னிலைப்‌ பன்‌ 
மையாகிய நீர்‌' என்ற சொல்லும்‌ (உ, 27, 124), தன்மை 
யொருமையாகிய நான்‌” எற்‌ சொல்லும்‌ (%2%12%, செங்குட்டு 
வற்குக்‌ கண்ண௫ கூற்று; தேவந்தி சொல்‌, காவற்பெண்டு 
சொல்‌, அடித்‌ தோழி சொல்‌), *இந்த' (36201,57) என்ற சுட்டுச்‌. 
சொல்லும்‌, ௮.றிகுவன்‌ (பதிகம்‌ 17), போக்குவன்‌ (2877, 129), 
உறுவன்‌ (31%, 6) என எதிர்காலத்துத்‌ தன்மையொருமையில்‌ 
வரும்‌ ௮ன்‌ விகுதி முதலிய பிற்காலத்துவழக்குக்களும்‌ வந்‌ 
துள்ளன. அன்‌ ஈறு தமதுகாலத்து வழக்கென இளம்பூரணர்‌ 
(தொல்‌. சொல்‌. 800, உரை) குறிப்பிட்டு எழுதினர்‌. வங்க 
தேசத்தினர்க்குப்‌ பங்களர்‌ என்பது பிற்காலப்‌ பெயர்‌ ; இதுவும்‌ 
இக்காவியத்தில்‌ (20207, 757) காணப்படுகின்றது. அன்றியும்‌ 
பக்கம்‌, வாரம்‌, இதி (260117, 199-195) முதலியனவும்‌, திரை 
யல்‌, அடைக்காய்‌ (28371,55, 137, 728) முதலிய பிற்காலத்துப்‌ 

% £ீரிப்பிள்சாயைக்‌ கொன்ற பீராமணியைக்‌ குறித்தது இக்கதை, இவளுக்குக்‌ கோவலன்‌ 
பொருளனித்து, தானம்‌ பண்ணுவித்து, இவளைக்‌ கணவனுடன்‌ கூட்டி ஈல்வழிப்படுத்தினானாம்‌/ 





முன்னுரை ௧௯ 


புகுந்த நுகர்ச்சிப்பொருள்களும்‌ கூறப்பட்டுள்ளன. இவற்றை 
யெல்லாம்‌ கோக்கின்‌, சிலப்ப்திகாரம்‌ சங்க காலத்துத்‌ 


தோன்றிய நூல்‌ அன்று என்பது உறுதி. 


இர்நாூலின்௧கண்‌ மிகுதியாய்‌ ஆளப்படும்‌ வடமொழிச்‌ 
சொற்களும்‌ இக்‌ கருத்தையே வலியுறுத்துகன்‌ றன. 
சினவரன்‌ தேவன்‌ சிவகதி தாயகன்‌ 
பரமன்‌ குணவதன்‌ பரத்தி லொளியோன்‌ 
தத்துவன்‌ சாதுவன்‌ சாரணன்‌ காரணன்‌ ... 
சங்கரன்‌ சசன்‌ சயம்பு சதுமுகன்‌ 
அங்கம்‌ பயந்தோன்‌ அருகன்‌ அருண்முணி 
(சிலப்‌. %, 180-187) 


என்று வரும்‌ அடி.களில்‌ வடசொற்களைக்‌ காண்க. சங்க இலக்‌ 
கியங்களில்‌ இவைபோன்றன வருமென நினைக்கவுங்‌ கூடவில்லை. 


- கோவலனும்‌ கண்ணகியும்‌ காவிரிப்பூம்பட்டின த்தை 
விட்டுப்‌ புறப்பட்ட காலம்‌ பற்றியும்‌ (3, 7-8), மதுரை எரி 
யுண்ட காலம்பற்றியும்‌ (201111, 7998-7) வரும்‌ சோதிடக்‌ குறிப்‌ 
புகீகளுக்கு ௫. பி. 756-ஆ௫ய ஓராண்டே நன்கு பொருந்தும்‌ 
என்பர்‌ தவான்‌ பகர்‌ சுவாமிக்கண்ணுப்‌ பிள்ளை (.& 101௨ 
1$ற்ரோ ன], 7௦1. 1, ௦1, வற. 1/1). இதனால்‌ 8-ம்‌ நூற்றாண்டின்‌ 
இறுதியில்‌ சிலப்பதிகாரம்‌ தோன்றியது என்பது இவர்‌ கருத்து, 
இது பல வகையாலும்‌ உறுதிப்படுகின்றது. 


மேற்கண்ட முடிபிற்கு வேறு சில சான்றுகளும்‌ காட்ட 
லாம்‌. அவற்றுள்‌ ஒன்று தமிழிலக்கிய சரிதம்‌ பற்றியது. சங்க 
காலத்துச்‌ செய்யுட்கள்‌ தனித்தனியாகத்‌ தோன்றிப்‌ பின்னர்த்‌ 
தொகை நூல்களாக அமைக்கப்பட்டன. அவற்றில்‌ கூறியுள்ள 
பொருள்களும்‌ ௮கம்‌, புறம்‌ என்‌. று இலக்கண நூலார்‌ கூறு 
வனவேயாகும்‌. தொகை : நூல்கள்‌ தோன்றிய பின்னர்‌, 
தமிழ்‌ காட்டிலே இருவகையான கிளர்ச்சிகள்‌ இருந்தன என்று 
தெரிகின்றது. அவைஜைன சமயமும்‌ வைதிக சமயங்களும்‌ 
பற்நியன. ஆம்‌. ஜைன சமயத்தவர்‌ ஒழுக்கத்தை வற்புறுத்தி 
அற நூல்கள்‌ இயற்றுவதில்‌ முனைந்து நின்றனர்‌. இதன்‌ 
விளைவாகவே பதினெண்‌ $&ழ்க்‌ கணக்கு நூல்களிற்‌ பெரும்‌ 
- பாலன தோன்றலாயின. வைதிக சமயங்கள்‌ பக்தியை வற்‌ 


புறுத்தின ; தேவாரம்‌, நாலாயிரம்‌. பிரபந்தம்‌ முதலிய பக்தி 


௨௦ சிலப்பதிகாரம்‌ 


நூல்கள்‌ தோன்றுதற்குக்‌ காரணமாய்‌ அமைந்தன. இக்‌ 
காலத்தே வடமொழியும்‌ தமிழும்‌ மிகுதியாகக்‌ கலந்து உற 
வாடத்‌ தொடங்கின. வடமொழியில்‌ உள்ள நூலமைப்புக்‌ 
கள்‌ போன்று தமிழிலும்‌ வரவேண்டு மென்னும்‌ அவா தமிழ்‌ 
மக்கள்‌ உள்ளத்தில்‌ குடிபுகுந்தது. காளிதாசன்‌ முதலிய 
பெருங்‌ கவிஞர்களது காவியங்களும்‌ தமிழ்‌ மக்களால்‌ போற்‌ 
றப்பட்டன. வடமொழியிலுள்ள அணி யிலக்கணங்கள்‌ 
முதலியனவும்‌ தமிழ்‌ மக்களுக்கு உவப்பாகவே இருந்தன. 
இவற்றின்‌ பலனாக, *காவிய காலம்‌” என்று குறிப்பிடத்‌ தக்க 
காலப்‌ பகுதி ஒன்று தமிழ்‌ சாட்டில்‌ உளதாயிற்று. உதயணன்‌ 
பெருங்‌ கதை, மணிமேகலை, சிந்தாமணி முதலியன: இக்காலப்‌ 
பகுதியில்‌ தோன்‌. றியனவே. இம்‌ மூன்றிலும்‌ காப்பியம்‌ என்ற 
சொல்‌ பயின்று வந்துள்ளது. பொதுப்பட, இலக்கிய சரிதத்‌ 
இல்‌ ஒரு காலத்திலே எழுக்த நூல்கள்‌ அமைப்பு-நெறியில்‌ ஒரு 
தன்மையவாய்ப்‌ பெரும்பாலும்‌ இயன்று விடுதல்‌ இயற்கை. 
இது பலமொழி இலக்கியங்களையும்‌ ஒப்பிட்டுப்‌ பார்ப்பவர்கள்‌ 
நன்கு அறிந்ததே. ஆகவே, சிலப்பதிகாரமும்‌ இப்‌ பிற்காலப்‌ 
பகுதியைச்‌ சேர்ந்தது என்று எளிதில்‌ ஊகிக்கலாம்‌. 


பிறிதொன்று தமிழ்‌ காட்டிற்‌ சமய வரலாறு பற்றியது. 
ஒழுக்கத்தை வற்புறுத்தி வந்த ஜைன சமயத்தினர்‌ கால- 
அடைவில்‌ சமயதத்துவங்களை விசேஷமாகப்‌ பாராட்டத்‌ 
தொடங்கினர்‌. அவற்றுள்ளும்‌ கர்மம்‌, பற்றியகொள்கைகளை 
ஆழ்ந்து சிந்தித்து அதன்‌ பல்வேறு கெறிகளைச்‌ குறித்தும்‌ நூல்‌ 
கள்‌ எழுதலாயினர்‌. வைதிக சமயங்களை நேர்பட எதிர்த்து 
வாதம்‌ புரிவதற்கு இக்‌ கொள்கைகள்‌ பெரிதும்‌ துணை .புரிக்‌ 
தன. ஆகவே, இக்‌ கர்ம விசாரணைகள்‌ தமிழகத்திற்‌ சம்பந்த 
ராதியோர்‌ காலத்தை அடுத்து மிகவும்‌ நுட்பமாகச்‌ செய்யப்‌ 
பட்டன என்று கருதுதல்‌ தகும்‌. முற்பிறவியில்‌ நிகழ்ந்த கர்‌ 
மங்களின்‌ விளைவே அடுத்த பிறவியின்‌ கிகழ்ச்சிகளாகும்‌ என்ற 
கொள்கை கடைபோக முற்றும்‌ ஈம்பப்பட்டது. இதனை எளிதில்‌ 
உணர்த்துதற்குப்‌ பற்பல சரித்திரங்களையும்‌ பூர்வ வரலாற்‌ 
டன்‌ கையாளலாயினர்‌. வட நாட்டிற்‌ பிறந்த ஜாதகக்‌ கதை. 
கள்‌ முன்மாதிரியாக அமைந்தன. சிலப்பதிகார வரலாறும்‌ 
இக்கெறியையே பின்பற்றுகிறது. எங்ஙன மெனின்‌, :ஊழ்‌. 
வினை உருத்து .வந்து ஊட்டும்‌ என்பதூஉம்‌' எனப்‌ 
பதிகத்தில்‌ வருதலேயன்றி, நூலினகத்தும்‌ ஆரிரியர்தாமே; 


முன்னுரை ௨௧ 


வினை விளை கால மாதலின்‌ யாவதும்‌ 
சினயலர்‌ வேம்பன்‌ தேரா னாகி (ஊஊ, 748-149) 
எனவும்‌, ்‌ 
உம்மை வினைவந்‌ துருத்த காலைச்‌ 
செம்மையி லோர்க்குச்‌ செய்தவம்‌ உதவாது 
(ப, 773-778) 
எனவும்‌ பல இடங்களில்‌ வினையின்‌ இயல்பை வற்புறுத்‌ 
இக்‌ கூறுதல்‌ காணலாம்‌. இதனோடு அமையாது, கோவலன்‌ 
முதலியவர்களது துன்பநுகர்ச்சிக்குக்‌ காரணமாக, அவர்களது 
மூற்‌ பிறப்பு வரலாறுகளும்‌ விரிவாக இக்‌ காவியத்தில்கூறப்‌ 
பட்டுள்ளன (111, 796-170). இவ்வகைப்‌ பிறப்பு வரலா 
அுகள்‌ சங்க. காலத்தில்‌ வழங்கியன வாகத்‌ தெரியவில்லை. இதனை 
கோக்கு மிடத்தும்‌, இச்சங்க காலத்திற்கு மிகப்‌ பிற்பட்ட 
காலத்தே இக்காவியம்‌ தோன்றியது என்பது வீளங்கும்‌. 
இன்னும்‌, இந்நூல்‌ பத்தினிக்‌ கடவுள்‌ வழிபாடு தமிழ்‌ 
நாட்டிலும்‌ பிற. நாடுகளிலும்‌ ஏற்பட்ட பொழுது அதனை 
விளக்குதற்கு எழுந்த சரித்திரமாக உள்ளது. முதல்‌ இரண்டு 
காண்டங்களும்‌ கோவலன்‌' கண்ணகி வரலாற்றை முற்றக்‌ 
கூறுன்றன. இறுதியிலுள்ள வஞ்சிக்‌ காண்டம்‌ பத்தினி 
கோயிற்‌ பிரதஷ்டையையே தலைமைப்‌ பொருளாகக்‌ கொண்‌ 
டுள்ளது. இப்‌ பத்தினி வழிபாடு எப்பொழுது தோன்றியது 
என்பது சரித்திரவாயிலாக நன்கு அறிதற்கு இல்லை. ஆனால்‌, 
சங்க காலத்தில்‌ இவ்வழிபாடு இருந்ததெனற்குச்‌ சான்று 
இடையாது. அங்ஙனமே நாயன்மார்‌, ஆழ்வார்‌ காலத்தும்‌ 
சான்று காணப்படவில்லை. ஆனால்‌, சக்தி வழிபாடுகளும்‌ 
அவைபற்றிய நூல்களும்‌ தோன்றிப்‌ பெருகிய காலம்‌ இ. பி. 
500 முதல்‌ 900 வரை யென்பர்‌ (&௨ பெயிம்6 ௦4 496 %வ்த10ாட 
1 11னலரமா6 ௦ 101௨, 0.1..). இக்நெறியே நோக்கினும்‌, சிலப்‌ 
பதிகாரம்‌ சங்க காலத்து நூல்‌ ௮ன்ஞும்‌. இலங்கைச்‌ சரித்‌ 
-திரங்‌ கூறுவனவாக மகாவம்சம்‌ முதலிய பல நூல்கள்‌ 
உள்ளன. அவற்றுள்‌, 16-ம்‌ நூற்றுண்டில்‌ தோன்றிய “ராஜா 
வளியில்‌ தவிர, வேறொன்றிலும்‌ பத்தினிக்‌ கடவுளைப்‌ பற்றி 
யாதொரு குறிப்பும்‌ கடையாது. ராஜாவளியிலும்‌ கஜபாகு 
சோழ தேசம்‌ சென்று. சோழ அரசனைப்‌ பயமுறுத்தி, 24000 
குடிகளையும்‌ பத்தினி தேவியின்‌ காலணிகளையும்‌, நான்கு தெய்‌ 
வங்களின்‌ ஆயுதங்களையும்‌ தன்னாட்டுக்குக்‌ கொணர்ந்தான்‌ 


௨௨ சிலப்பதிகாரம்‌ 


என்றே யுள்ளது. இது 18-ம்‌ நூற்றாண்டிற்கு முன்பு சோழ 
தேசத்தில்‌ பத்தினி வழிபாடு இருந்ததெனற்கு ஒரு வேளை சான்‌ 
முகலாம்‌. சிலப்பதிகாரக்‌ கதையை ஏதோவொரு வகையிற்‌ 
கேள்வியுற்ற *ராஜாவளி'யின்‌ ஆரியர்‌ இங்ஙனம்‌ எழுதியிருத்‌ 
தலுங்‌ கூடும்‌. இதினின்று பத்தினி வழிபாட்டின்‌ காலத்தை 
வரையறுத்தல்‌ இயலாது, இப்போது அகப்படும்‌ பத்தினிப்‌ 
படிமங்களாலும்‌ இவ்‌ வழிபாடு தோன்றிய காலம்‌ துணிதற்‌ 
இல்லை. நிகவேவா விஹாரத்துக்‌ குகையிலுள்ள இரண்டு மரப்‌ 
படிமங்கள்‌ கண்ணகியும்‌ கோவலனுமாம்‌ எனக்‌ கருதுவர்‌. 
ஆனால்‌ இவை 17-ம்‌ நூற்றாண்டினவாமென்பர்‌. இலங்கையிற்‌ 
கண்டெடுக்கப்பெற்ற ஒரு. வெண்கலப்‌ படிமமும்‌ உண்டு. 
இதனை 1880-ல்‌ பிரிட்டிஷ்‌ காட்சிச்‌ சாலைக்கு அளித்து விட்ட 
னர்‌. பத்தினி தேவி யென்று இதனைக்‌ கொள்ளுதற்குரிய கார 
ணம்‌ புலப்படவில்லை. இதன்‌ காலமும்‌ தெரியமாட்டாது. 


நிலகிரிச்சாரலில்‌ ; கண்ணகுமந்து” என்ற ஓர்‌ ௪௭ர்‌ உள்‌ 
ளது (18.1£,₹. 1906-7, ஐ 81). இதன்‌ வரலாறு விளங்கவில்லை. 


... இங்கே வேறோர்‌ உண்மை .கவனித்தற்குரியது. மணி 
மேகலை பெளத்தமதச்சார்பான நூலென்பது ஈன்கு.௮ நியப்பட்‌ 
டதே. இதன்‌ சமகாலத்தே தோன்றிய சிலப்பதிகார த்தில்‌ 
வைதிகசமயம்‌, பெள த்தசமயம்‌, அருகசமயம்‌ என்ற மூன்றும்‌ 
ஒருங்கொத்துப்‌ போற்றப்படுகன்றன. இதற்குச்சான்றுக 
ளாகப்‌ பல மேற்கோள்கள்‌ காட்டுதல்கூடும்‌. காடுகாண்‌ 
காதையில்‌, 

அணிகிளர்‌ அரவின்‌ அறிதுயி லமர்ந்த 
மணிவண்ணன்‌ கோட்டம்‌ வலஞ்செயாக்‌ கழித்து, 
பணயைந்‌ தோங்கிய பாசிலைப்‌ போதி 
அணிதிகழ்‌ நீழல்‌ அறவோன்‌ திருமொழி 
அந்தர சாரிகள்‌ அறைந்தனர்‌ சாற்றும்‌: 
இந்திர விகாரம்‌ ஏழுடன்‌ போக, 

க்‌ க்‌ க 
ஐவகை நின்ற அருகத்‌ தானத்துச்‌ 
சந்தி யைந்தும்‌ தம்முடன்‌ கூடி 
வந்து தலைமயங்கிய வான்பெறு மன்றத்துப்‌ 
பொலம்பூம்‌ பிண்டி நலங்கிளர்‌ கொழுநிழல்‌ ... 
உகை நோன்பிகள்‌ ஒருங்குட னிட்ட 
இலகொளிச்‌ சிலாதலந்‌ தொழுது வலங்கொண்டு 

(சிலப்‌. 330, 9-25) 


முன்னுரை ௨௩ 


என வருவதொன்றே மேற்கூறியதனைத்‌ தெளிவுறுத்துதற்‌ 
குப்‌ போதியது. அழகிய பட்டாடை யொன்றில்‌ பலகிறமுள்ள 
இழைகள்‌ குறுக்கும்‌ நெடுக்குமாய்ச்‌ செல்வதையொத்து, இக்‌ 
காவியத்தின்‌ உடலிலே இம்‌ முத்திறச்‌ சமயங்களின்‌ தத்துவங்‌ 
களும்‌, கருத்துக்களும்‌, சங்கேத மொழிகளும்‌, தொடர்களும்‌, 
ஊடுபாய்ந்து அமைந்து இதன்‌ மேனியை அழகுறுத்துகன்‌ றன. 
இதனாற்‌ புலப்படும்‌ சமூதாயகிலையில்‌ சமயவுணர்ச்சியும்‌, வழி 
பாட்டு முறையும்‌, கோயில்களினமைப்பும்‌ மிக மேம்பட்டுக்‌ . 
காணப்படுகின்றன. இச்‌ சமயவுணர்வின்‌ முதிர்ச்சியே மணிமே 
கலையில்‌ 97-ம்‌ காதையில்‌ வெளியாவது. இக்நூல்‌ 59-ம்‌ காதை 
யில்‌ வரும்‌ தருக்கப்‌ பொருள்கள்‌ 5-ம்‌ நூற்றாண்டினரான திங்‌ 
நாகரின்‌ நியாயப்பிரவேசத்தைப்‌ பின்‌ பற்றியன. இக்நூலின்‌ 
பெளராணிக நெறியும்‌ பிற்காலத்ததே. சிலப்பதிகாரத்தில்‌ 
விளங்கும்‌ நாட்டிய நிலையும்‌, இசையின்‌ நிலையும்‌ கணிகையர்‌ 
நிலையும்‌ பிறவும்‌ இக்காலத்துச்‌ சமுதாயம்‌ நாகறிகச்சுழல்நீரில்‌ 
மூழ்கி ம௫ழ்ச்சியில்‌ திளை த்திருந்தமையைத்‌ தெரிவிக்கின்‌ றன . 
இவற்றிற்கும்‌, சங்ககாலத்துச்‌ சமுதாயத்திற்‌ புலப்படும்‌ 
ள்ளிமை, நேர்மை, . வீரம்‌, காதல்‌ முதலியவற்றிற்கும்‌ வெகு 
தூரம்‌, எனவே, இக்‌ காலத்திற்குப்‌ பிற்பட்ட சமயகஙிலையும்‌ 
சமூதாயகிலையுமே சிலப்பதிகாரகாவியத்தில்‌ வெளிப்படுகன்‌ 
றன. இக்நிலைகள்‌ சம்பந்தர்‌ முதலானோரது காலத்தை யடுத்‌ 
துக்‌ காணப்படுதற்குப்‌ பெரிதும்‌ இயைபு உண்டு. 

இதுவரையும்‌ லெப்பதிகாரம்‌ தோன்றிய காலத்தைப்‌ 
பற்றிக்‌ கூறியது அதிலுள்ள வரலாறு இளங்கோ வடிகள்‌ 
காலத்து நிகழ்ந்த உண்மையான நிகழ்ச்சி அன்று என்பதை 
வற்புறுத்துத.ற்கே யாகும்‌. அது பூர்வ கதை யொன்றினை 
அழகுற அமைத்த ஒரு கற்பனைச்‌ சித்திரமேயாம்‌. . உண்மை 
யான முடிபு இதுவே என்பதற்கு அதில்‌ கூறப்பட்டுள்ள செய்‌ 
இகளைக்‌ காட்டினும்‌ சிறந்த சான்றில்லை. இயற்கைக்கு ௮தீ.த 
மான பல செய்திகள்‌ நிகழ்ந்தன என்று இக்காவியம்‌ தெரி 
விகீஇன்றது. உதாரணமாக, வாளினால்‌ குறுக்காக வெட்‌. டுண்டு 
இறந்து வீழ்ந்த கோவலன்‌, அவன்‌ உடம்பைக்‌ கண்ணக்‌ தழு 
விய அளவில்‌, உயிர்பெற்று எழுந்து அவளுடன்‌ பேப்‌ பின்‌ 
அமரர்‌ குழாத்துட்‌ போயினான்‌ என்ற செய்தி ஒன்று (சிலப்‌; 
51%, 60-67). இங்ஙனம்‌ பல. இவைகளெல்லாம்‌ உண்மையில்‌ 
நிகழ்ந்தன என யாரேனும்‌ கொள்வரா? 


௨௪ சிலப்பதிகாரம்‌ 


தமிழகத்தில்‌ அரும்பிமலர்ந்த இக்‌ கதையை இளங்கோவடி 
கள்‌ தமது அரிய கவித்வ சக்தியால்‌ ௮ழகய ஒரு காவியமாக 
இயற்றினர்‌. இக்காவியத்தின்‌ இலக்கிய நயம்‌ ஒன்றே நாம்‌ 
அறிந்து நுகர்தற்குரியது. இசைபற்றிய கருத்துக்கள்‌, சரித்‌ 
திரக்‌ கூறுகள்‌ முதலியன எல்லாம்‌. இலக்க ஈயத்தை நாம்‌ 
உணர்வதற்குத்‌ தடையாய்‌ அமைந்து விடுகன்றன, இவைகளை 
யெல்லாம்‌ புறம்பே ஒதுக்கினால்‌ அன்றி, சிலப்பதிகாரத்தின்‌ 
இலக்கயெ நயத்தையும்‌, கலை நயத்தையும்‌, கவித்வ ஈயத்தையும்‌ 
நரம்‌ உணர்ந்து கொள்ளுதல்‌ முடியாது. இக்கெறியில்‌ நாம்‌ 
இக்‌ காவியத்தைக்‌ கற்றால்‌ தான்‌ (நெஞ்சை அள்ளும்‌ சிலப்பதி 
காரம்‌” என்று சுப்பிரமணிய பாரதி கூறியதன்‌ உண்மை விளங்‌ 
கும்‌. இக்கெறி கையாளப்‌ படுதற்குரிய காலமும்‌ இந்த நூற்‌ 
ருண்டே யாகும்‌. ஏனெனின்‌, இலக்கியங்களை இப்புதிய நெறி 
யில்‌ கற்று அனுபவிப்பதற்கு இக்காலத்து ஆங்கிலத்தில்‌ 
உள்ள நூல்‌-மதிப்பு முறை பெரிதும்‌ உதவவல்லது. 


இங்குக்‌ குறித்த நெறியில்‌ சிலப்பதிகார காவியத்தை காம்‌ 
கற்க வேண்டுமாயின்‌, அதற்கு மிகத்‌ தெளிவான உரை ஒன்‌ நு 
வேண்டும்‌. அதுமிகவும்‌ எளிய நடையிலும்‌ இயன்றிருத்தல்‌ 
வேண்டும்‌. முன்‌ தோன்றிய உரைகள்‌ இவ்வாறு அமைந்தன 
அல்ல; அன்றியும்‌ மிகக்கருகலான சங்கேதப்‌ பொருள்கள்‌ பல 
அவ்வுரைகளில்‌ இடம்‌ பெற்றுக்‌ கற்பவர்க்கு இடையூறு-விளைக்‌ 
கின்றன. இவைக&ா நீக்க, நல்ல முறையில்‌, எளிய ஈடை 
யில்‌, எனது ஈண்பர்‌ சர்‌. ஆர்‌. கே. சண்முகம்‌ செட்டியார்‌ 
எழுதிய உரை மிகவும்‌ பாராட்டத்தக்கதாகும்‌. இன்றுவரை 
வந்துள்ள பதிப்புக்கள்‌ பல. 1878-ல்‌ இரு. சுப்பராய செட்டி. 
யாரும்‌, 1876-ல்‌ திரு.7.18. சரிவாசராகவாச்சாரியாரும்‌ புகார்க்‌ 
காண்டதீதை: உரையுடன்‌ வெளியிட்டுள்ளார்கள்‌. டாக்டர்‌ 
௨. வே. சாமிநாதையர்‌ கான்கு முறை (1895, 1920, 192, 
1944) நூல்‌ முழுதும்‌ உரையுடன்‌ பதிப்பித்தனர்‌. திரு. ந, மு, 
வேங்கடசாமி நாட்டாரது உரையுடன்‌ ஒரு பதிப்பு வெளி 
வந்துள்ளது. எனினும்‌, இப்போது வெளியாகும்‌ இவ்வுரைப்‌. 
பதிட்பும்‌ பயனுடையதாகவே காணப்படும்‌. 


திரு. செட்டியார்‌ அவர்கள்‌ தமிழிசை யுணர்ச்சியின்‌ 
பொருட்டு இச்‌ சிறந்த காவியத்தைக்‌ கற்கப்‌ புகுந்தார்‌ என்று 
நினைத்தல்‌ தவறு, அவர்கள்‌ கலாசாலை மாணவராக இருக்கும்‌ 


முன்னுரை ௨௫ 


பொழுதே தம்‌ தாய்மொழியின்‌ மீது மிகுந்த அன்பு கொண்ட 
வர்கள்‌. அக்காலத்தில்‌ ஒரு-முறை கலித்‌ தொகைச்‌ செய்யுள்‌ 
இன்றை அவர்களுடன்‌ படித்துக்‌ கொண்டிருக்தேன்‌. அப்‌ 
பொழுது * இது போன்ற செய்யுட்கள்‌ ஈல்ல முறையில்‌ எளிய 
உரையுடன்‌ ௮ச்டப்‌ பெற்று ஆங்கில மொழி பெயர்ப்போடு 
வெளிவருமாயின்‌ தமிழ்‌ இலக்கியத்தின்‌ புகழ்‌ அயல்நாடுகளில்‌ 
எங்கும்‌ பரவுதற்கு ஏதுவாகும்‌; அச்செயலை மேற்கொள்ளு 
தல்‌ வேண்டும்‌' என்று 85 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ அவர்கள்‌ 
ஆர்வத்துடன்‌ கூறியது இன்றும்‌ எனக்கு ஞாபகமிருக்கிறது. 
பின்னொருமுறை *கலித்தொகையைச்‌ செவ்விய முறையில்‌ வெளி 
யிட வேண்டும்‌. அதற்குரிய செலவு முழுதையும்‌ நானே ஏழ்‌ 
அக்கொள்ளுகிறேன்‌' எனவும்‌ வற்‌ புறுத்தினார்கள்‌. இவ்வகை 
யான விருப்பத்துடன்‌ மட்டும்‌ அவர்கள்‌ தமிழன்பு அமைந்து 
விடவில்லை. அவர்கள்‌ தமது மதிநுட்பத்தையும்‌ பேராற்றலை 
யும்‌ இடைவிடாது பயன்‌ படுத்த வேண்டும்‌ அரும்‌ பெருஞ்‌ 
செயல்களிலே எடுபட்டிருப்பவர்கள்‌. எனினும்‌, சமயம்‌ 
வாய்த்த பொழுதெல்லாம்‌ தமிழ்‌ நூல்களை அவர்கள்‌ கற்று 
- வந்தார்கள்‌. , இங்கனம்‌ கற்ற நூல்களுள்‌ சிலப்பதிகாரமும்‌ 
ஓன்று. இவ்‌ வுரை அக்கல்வியின்‌ விளைவேயாகும்‌. 


இதுபோன்ற தமிழ்‌ இலக்கியத்‌ துறையில்‌ இரு. 
செட்டியார்‌ அவர்கள்‌ ஈடுபட்டு ஈமது தமிழ்‌ அன்னைக்குத்‌ 
தொண்டு புரியுமாறு இறைவன்‌ அருள்‌. புரிக. 
சென்னைப்‌ பல்கலைக்‌ )- எஸ்‌. வையாபுரிப்‌ பிள்‌ 
கழகம்‌, 
18-46,  ) தமிழ்‌ ஆராய்ச்சித்துறைக்‌ தலைவர்‌ 


மதிப்புரை 


- (சிலப்பதிகாரம்‌ என்னுந்‌ தொடர்‌” சிலம்பு-- அதிகாரம்‌ 
என்னும்‌ இருசொற்களால்‌ ஆயது. சிலம்பு காரணமாக 
விலந்த கதை (அல்லது சிலம்பால்‌ விகந்த கதை) என்பது 
அதன்‌ பொருள்‌. இக்கதையின்‌ தலைவனும்‌ தலைவியுமான 
கோவலனும்‌ கண்ணகியும்‌ மதுரைக்குச்‌ சென்று சிலம்பினை 
விற்று, அதனால்‌ வரும்‌ பொருளை வாணிக முதலாக்‌ கொண்டு 
வாணிகஞ்‌ செய்யலாமெனக்கருதி, ௮ம்‌ நகர்க்கு வழிக்‌ கொண்‌ 
டனர்‌. மதுரைக்‌ கடைத்தெருவில்‌, அரசவரிசை பெற்ற 
பொற்கொல்லனைக்‌ கோவலன்‌ கண்டான்‌. ௮ப்‌ பொற்கொல்‌ 
ட லன்‌ கேப்‌ பெருச்‌ தேவியின்‌ லம்‌ பொன்றனை அண்மையிற்‌ 
களவு செய்திருந்தானாகலின்‌ ௮ச்‌ சிலம்பு போன்றிருந்த கண்ண 
இயின்‌ சிலம்‌ பொன்‌ னைக்‌ கோவலனிடமிருந்து வாங்கி, 
அவனே தேவியின்‌ சிலம்பைக்‌ களவு செய்தவன்‌ என்று 


பாண்டியனுக்கு அறிவித்தான்‌. 


அதனைத்‌ தேரா மன்னன்‌ பொற்கொல்லன்‌ பேச்சினை ஈம்‌ 
பிக்‌ கோவலனைக்‌ கொல்வித்தான்‌. கணவனையிழந்த கண்ணகி 
அரசன்‌ முன்‌ சென்று வழக்குரைத்துக்‌ கோவலன்‌ இலம்பு 
திருடிய கள்வனல்லன்‌ என்பதைத்‌ தனது மற்றொரு சிலம்‌ 
பினை உடைத்து, தேவி சிலம்பிற்கும்‌ தன்‌ சலம்பிற்கு முள்ள 
'உள்ளீடுகளின்‌ இடைத்‌ தெரிவுகளை எடுத்துக்‌ காட்டி மெய்ப்‌ 
பித்தாள்‌. அரசன்‌ தன்‌ குற்ற முணர்ந்து, தாழ்ந்த குடையன்‌ 
"தளர்ந்த செங்‌ கோலனாய்‌ மனம்‌ நொந்து இறந்தான்‌. கண்ண. 
தீன்‌ கணவனைக்‌ கொன்ற பழிக்குப்‌ பழியாக மதுரைமா ஈகரை 
- ஏரித்தழித்தாள்‌. இறுதியில்‌, பத்தினிக்‌ கடவுள்‌ எனப்‌ 
பரவப்‌ பெற்றாள்‌. இக்‌ கதை முழுதும்‌ சிலம்புபற்றியே வரு 
தலின்‌ சிலப்பதிகாரம்‌ என்னும்‌ பெயர்‌ பெரிதும்‌ பொருத்தம்‌ 
உடையதாய்க்‌ காண்கின்றது. 


சிலப்பதிகாரம்‌ ஐம்பெருங்‌ காப்பியங்களுள்‌ ஒன்று. இத 
னைத்‌ தொடர்‌ நிலைச்‌ செய்யுள்‌ என்று கூறுப. இக்‌ காப்பியத்‌ : 
துள்‌ இயல்‌, இசை, காடகம்‌ என்னும்‌ மூன்றனையும்‌ காணலாம்‌, 
இந்நூலுள்‌ இயற்றமிழின்‌ சிறப்பியல்புகள்‌ சுவையொடு 


௨௮ சிலப்பதிகாரம்‌ 


சிறந்து விளங்காத இடமில்லை, இசைக்கும்‌ நாடகத்திற்கும்‌ 
இக்காப்பியம்‌ ஒரு சிறக்க எடுத்துக்‌ காட்டு. பொருட்‌ செறிவு 
இக்நாலின்‌ பிறிதோரு சிறப்பியல்‌. இடையிடையே வருகின்ற 
இசைப்பாட்டுக்கள்‌ எவரையும்‌ மகிழ்விக்கும்‌. கோவலனும்‌ 
மாதவியும்‌ கடற்கரையிற்‌ பாடிய கானல்‌ வரிப்பாட்டுக்கள்‌ 
சுவையறி புலவர்‌ உள்ளத்தைப்‌ பிணித்துக்‌ குழைக்குந்‌ தன்‌ 
மையன. கொற்றவையைப்‌ பாடிய பாட்டுக்களும்‌, ஆய்ச்சியர்‌ 
குரவைப்‌ பாட்டுக்களும்‌, முருகக்‌ கடவுளைப்பாடிய குறத்தியர்‌ 
தம்‌ பாட்டும்‌ அழகும்‌ செறிவும்‌ இன்பமும்‌ உடையன ; கற்‌ 
போர்‌ உளத்தை நகெஒழ்விக்குந்‌ திறத்தன. 


்‌ சிலப்பதிகார த்தில்‌, இயலும்‌ இசையும்‌ சிறந்து விளங்கு 
தலேயன்றி, நாடகக்‌ காப்பியத்திற்‌ இன்றியமையாத உறுப்புக்‌ 
களெல்லாம்‌ நிறைந்திருக்கன்றன. ஆதலின்‌, இதனை நாடகக்‌ 
காப்பியம்‌ என்னலாம்‌. அங்ஙனமாயின்‌, 'இதனைத்துன்ப- 
இன்ப நாடகம்‌. என்று கூறலாம்‌. இக்‌ காப்பியத்துக்கண்‌ 
வரும்‌ துன்பியற்‌ செய்திகளோ மிகப்பல, கண்ணகியின்‌ பிரி 
வும்‌, அவள்தன்‌ தீயகனவும்‌, கோவலன்‌ கண்ட அஞ்சுவரு 
கனவும்‌, அவ்விருவர்தம்‌ காட்டுவழிச்‌ செலவும்‌, நீதிக்கு முர 
ணான கோவலன்‌ கொலையும்‌, தேற்ற முடியாக்‌ கண்ணகி துய 
ரும்‌, கோல்‌ கோடிய பாண்டியன்‌ இறுதியும்‌, கண்ணகி தனது 
இட நகலைத்‌ திருகி யெறிந்து நகரினை எரித்ததும்‌, கோப்பெரும்‌ 
தேவியும்‌ பாண்டியனோடு விண்ணகம்‌ புக்கதும்‌, பிறவும்‌ இக்‌ 
காப்பியத்துக்‌' காணுர்‌ துன்பியற்‌ செய்திகள்‌. இச்‌ செய்தி 
களனைத்தும்‌ படிப்போர்தம்‌ நெஞ்சினைக்‌ கரைத்துக்‌ கண்ணீர்‌ 
வடிக்கச்‌ செய்யும்‌, அங்ஙகனம்‌ செய்யினும்‌ கதையின்‌ முடிவு 
இன்பந்தருவதாய்‌ அமைந்துள து. துயருழக்தாரிருவரும்‌ தேவர்‌ 
"புடைசூழ வானவூர்தி கப துறக்கம்‌ புகுகின்்‌ றனர்‌. 


அமைப்பு 


தமிழ்கீகாப்பியங்கட்கான அமைப்பு இக்காப்பியத்திற்கு 
மொக்கும்‌. காவிரி, வையை முதலான யாறுகளும்‌ புகார்‌, 
உறக்தை, மதுரை, வஞ்சி முதலிய நகரங்களும்‌, குரவைக்‌ 
கூத்து (முதலிய கூத்துக்களும்‌, திருமால்‌ முதலிய தெய்வங்களும்‌, 
அடர்ந்து வளர்ந்த பெருங்காடுகளும்‌, ஈன்கு வருணிக்கப்பட்டி, 
ருக்கின்றன. தமிழ்‌ மக்களின்‌ வாழ்க்கை இன்னதென அறியு 
மாறு பல சித்திரங்கள்‌ காணப்‌ பெறுகின்‌ றன. சிலப்பதிகாரப்‌ 


மதிப்புரை ௨௯ 


பதிகம்‌ பாட்டுடைச்‌ செய்யுள்‌' அல்லது உரையிடையிட்ட 
பாட்டுடைச்‌ செய்யுள்‌ என இதனை வழங்குகின்றது. இடை 
யிடையே உரைகளும்‌ வரிப்பாட்டுக்களும்‌ வருகின்‌ றன. 


சிலப்பதிகாரம்‌ சங்ககாலத்து நூல்‌ 


சங்கநூல்கள்‌ தோன்றின காலத்தை அறுதியிடுவது எவர்க்‌ 
கும்‌ எளிதன்று. காலமென்னும்‌ கண்ணுழையாக்‌ காட்டுட்‌ 
புகுந்து வழிகாண்டல்‌ எங்கனம்‌ £ சங்க நூல்களின்‌ காலங்கள்‌ 
பல படியாக ஆராயப்பட்டிருக்கன்றன. ௫, மு. ஐந்தாம்‌ 
நூற்றாண்டு தொடங்கிக்‌ ௪. பி. நான்காம்‌ நூற்றாண்டின்‌ 
இறுதி காறும்‌ சங்க காலமென ஒருவாறு உரைக்கலாம்‌. இக்‌ 
காலத்திடையேதான்‌ சிலப்பதிகாரம்‌ தோன்றியது. ஆதலின்‌ 
இது சங்க நூல்களுள்‌ ஒன்றெனத்‌ தட்டில்லை. இக்காப்பியத்‌ 
தொடுவைத்தெண்ண த்தக்க பிறிதொரு காப்பியம்‌ மணிமேகலை, 
இவ்விரண்டும்‌ ஐம்பெருங்‌ காப்பியம்‌ என்னும்‌ பகுப்பிற்‌ பட்‌ 
டன. இவ்விரட்டைப்‌ பெருங்காப்பியங்கள்‌ பழந்தமிழ்‌ நாட்‌ 
டின்‌ சரிதத்தை நன்கு விளக்குவனவாகும்‌. இவை இராமா 
யண மாபாரதங்களை ஒருபுடையொத்து நிற்கும்‌. 


சிலப்பதிகாரம்‌ என்னுங்‌ காப்பியம்‌ ஒருதனி ஆராய்ச்சிக்‌ 
குரியது. இந்‌ நூல்‌ பழமை சான்றது. இறையனார்‌ அகப்‌ 
பொருள்‌ உரைகாரரும்‌, இளம்‌ பூரணர்‌ முதலிய உரையாசிரிய 
ரும்‌ மேற்கோளாக எடுத்துக்‌ காட்டும்‌ பெருமையினைக்‌ 
கொண்டது. வடித்த சொற்களும்‌ பொருட்செ.றிவும்‌ உடை 
மையான்‌ இந்நூலுக்கு இணை இதுவேயாகும்‌. இது தெளிவு 
சான்ற எளிய இனிய ஈடையினது; பொருளணி பல பொதிந்து 
விளங்குவது; தமிழ்‌ வளன்மிக்கது; நூன்முகத்தில்‌ உரைப்‌ 
பாட்டினைக்‌ கொண்டது; கானல்வரி, வேட்டுவவரி, ஆற்று 
வரி, ஊசல்வரி, கண்புகுவரி என்னும்‌ இசைப்பாட்டுக்கள்‌ 
நிறைந்தது. 


சிறந்த இலக்கிய மொன்றனுக்கு எடுத்துக்‌ காட்டலா 
வதான நூல்‌ சிலப்பதிகாரத்தினும்‌ பிறிதொன்றில்லை. இதன்‌ 
உரைகளால்‌ அறியப்படுகின்ற இசை நூல்களனைத்தும்‌ மாய்ந்‌ 
தொழிந்தன. பழங்காலத்து நாடகப்பான்மையைஅறியவேண்டு 
மாயின்‌ இச்‌ நூலைத்‌ துணையாகக்‌ கொண்டுதான்‌ அறிய முடியும்‌ 


௩௦ சிலப்பதிகாரம்‌ 


இது சங்க நூல்களோடொருங்கு வைத்தெண்ணத்‌ .தக்க 
பெருமையோடு தென்னிந்திய சரித்திர ஆசிரியர்க்குப்‌ பெருக்‌ 
துணையாயும்‌ நிற்பது. இந்நூல்‌ சங்கநூலா அன்றா என்பதை 
"இளங்கோவடிகளின்‌ நண்பரான கூல வாணிகன்‌ இத்தலைச்‌ 
சாத்தனார்‌ என்னுஞ்‌ சங்கப்புலவர்‌ இயற்றிய மணிமேகலை 
என்னும்‌ காப்பியமே உரைத்துவிடும்‌. சாத்தனார்‌ கூறிய மணி 
மேகலைச்‌ செய்திகள்‌ யாவும்‌ லெப்பதிகார நிகழ்ச்கெட்குப்‌ 
பின்னர்‌ நிகழ்ந்தன, இவ்விரண்டும்‌ சங்க நூல்கள்‌ அல்ல 
வென்னும்‌ பொருள்பற்றி ரீண்டவொரு பயனில்‌ ஆராய்ச்சியும்‌ 
எழுக்து அடங்கியது. கபில பரணர்களைப்‌ போலவே சாத்த 
னாரும்‌ சங்கப்புலவருள்‌ ஒருவராய்‌ இருந்தமையானே, அவ்‌ 
வாராய்ச்சி வலியிழந்து.விட்டதெனலாம்‌. கடைச்சங்க காலத்‌ 
தில்‌ இவ்விரட்டைக்‌ காப்பியங்கள்‌ . பலராலும்‌ சராட்டிப்‌ 
பாராட்டப்‌ பெற்றனவாகும்‌. இவையெல்லாம்‌ சலப்ப திகாரம்‌ 
சங்கநூல்களுள்‌ ஒன்‌? ெறென்பதையே வலியுறுத்தும்‌. பல்ல 
வரைப்பற்‌றிச்‌ சிலப்பதிகாரம்‌ எதனையும்‌ கூறுத காரணத்‌ 
தினால்‌ இந்நூல்‌ 8. பி. இரண்டாம்‌ நூற்றாண்டில்‌ எழுந்த 
தெனத்‌ தடையில்லை. இந்நூலும்‌ மணிமேகலையும்‌ கச்சியைப்‌ 
பற்றிப்‌ பல்லிடங்களிற்‌ குறித்தாலும்‌ பல்லவ வேந்தருள்‌ ஒரு 
வரையேனும்‌ ஓர்‌ இடத்திலும்‌ குறிக்கவில்லை. பல்லவர்‌ பிரா 
கிருத மொழியில்‌ வெளியிட்ட ஆதி ஆணை வெளியீடுகள்‌ மயிட 
வோலு, ஹீரகடஹள்ளி, பிரிட்டிஷ்‌ பொருட்‌ ' காட்சிசாலை 
யென்னும்‌ இம்மூன்‌ நிடங்களிலும்‌ இன்னும்‌ உள. இந்தியக்‌ 
கல்வெட்டுத்‌ தொகுதியிலும்‌ இவையிடம்‌ பெற்று வெளிவந்‌ 
துள்ளன. இவ்வாணைகள்‌ எல்லாம்‌ ௫, பி, 200-250-ஆண்டில்‌ 
எழுந்தனவாதல்‌ வேண்டும்‌. பல்லவர்கள்‌ கச்சிப்பதியிற்‌ குடி. 
புகுவதன்‌ முன்னர்‌ அப்பதி சோழர்தம்‌ வடவெல்லைப்பதியாக 
அமைந்திருந்ததனோடு சோழர்பிர இஙிதிக்கும்‌ தலைநகராயிருந்த 
தென்பதைச்‌ சங்கநூல்களின்‌ வாயிலாக அறிதல்‌ கூடும்‌. 
சிலப்பதிகார காலத்திற்‌ கச்சியில்‌ சோழர்‌ பிர திரிதியாயிருக்‌ 
தோன்‌ தொண்டைமான்‌ இளந்திரையன்‌ என்போன்‌. இவ்‌ 
விளக்திரையனே கடியலூர்‌ உருத்திரங்‌ கண்ணனாராற்‌ பெரும்‌ 
பாளுற்றுப்‌ படையிற்‌ பாராட்டப்பெற்‌றவன்‌. பல்லவர்‌ குடி. 
யேற்றத்திற்கு முன்னர்க்‌ கச்சிப்‌ பதியில்‌ வதிந்ததிரையர்க்கு 
இவ்விளந்திரையனே தலைவன்‌. இத்திரையர்கள்‌ 8. பி, இரண்‌ 
டாம்‌ நூற்றுண்டில்‌ சோழர்க்கடங்கி வாழ்ந்தவராவர்‌, 


மதிப்புரை ௩௧ 


கச்சியைக்‌ குறித்த சிலப்பதிகாரம்‌ எந்தவகையிலாவது பல்ல 
வரைக்‌ குறித்தல்‌ காணோம்‌. திவ்வியப்‌ பிரபந்தம்‌ போன்‌. றவை 
பல்லவ அரசர்‌ பலரைக்‌ குறித்துச்‌ சொல்லும்‌. இதனால்‌ சிலப்‌ 
பதிகாரம்‌ இயற்றப்‌ பெற்ற காலத்திற்குப்‌ பின்னரே பல்லவர்‌ 
கள்‌ கச்சியிற்‌ குடியேறியிருத்தல்‌ வேண்டுமென்பது வெளிப்‌ 
படை. முன்னரே ௮ப்‌ பல்லவர்‌ குடியேறினராயின்‌ சங்கநூல்‌ 
களும்‌ சிலப்பதிகாரமும்‌ ௮ம்‌ மரபினில்‌ வந்த பலரையோ ஒரு 
வரையோ குறிக்காமலிருக்குமா 2 


சேரன்‌ செங்குட்டுவன்‌ காலம்‌ 


புறகானூ ற்றில்‌ ஒரு செய்யுளையும்‌, அகநானூற்றிற்‌ சில 
வற்றையும்‌, ஒருங்கு வைத்துச்‌ சிலப்பதிகார நிகழ்ச்சி யொன்‌ 
னை ஒப்பிட்டுப்பார்த்தால்‌, சேரவேந்தர்தம்‌ ஆதிசரிகம்‌ மாபா 
ரத காலத்திற்கு முற்பட்ட தென்னலாம்‌. சேரவேந்தருள்‌ 
உதியஞ்‌: சேரலாதன்‌. என்பான்‌ பாரதப்‌ போர்வீரர்க்குப்‌ 
பெருஞ்‌ சோறு கொடுத்ததாக நாம்‌ ௮றி௫ன்றோம்‌. பதிற்றுப்‌ 
பத்தென்னும்‌ நூலை ஈன்கு ஆராயின்‌, அரசியல்‌ நிகழ்ச்சிகள்‌ 
நிகழ்ந்த காலங்கள்‌ அ௮ந்நூலால்‌ ௩ன்கு தெறிய்‌ வருகின்றன. 
அ௮க்காலங்கள்‌ பொதுவாகத்‌ தமிழ்‌ .காட்டு மூவேந்தர்தம்‌ 
காலத்தை முறையாக அறிந்துகொள்ள உதவுவதோடு, சிறப்‌ 
பாகப்‌ பழங்காலத்துச்‌ சேரவேந்தர்‌ வாழ்ந்து வந்த காலங்களை 
யும்‌ நன்கு ஈமக்கு விளக்கித்‌ தருகின்றன. பதிற்றுப்பத்துள்‌ 
முதற்பத்தும்‌ இறுதிப்பத்தும்‌ இதுகாறும்‌ இடைக்க வில்லை. 
ஏனைய எட்டுப்‌ பத்துக்களும்‌ சேரவேந்தர்தம்‌.: உண்மை வர 
லாறுகளைத்‌ தம்மகத்துக்‌ கொண்டுள்ளன. அவற்றில்‌ வருஞ்‌ 
சேரவேந்தர்தம்‌ பெயர்கள்‌ ழ்‌ வருவன. 


ம்‌. இமய வரம்பன்‌ நெடுஞ்‌ சேரலாதன்‌ 
(குடவர்‌ கோமான்‌, குடக்கோ ) 

8. பல்யானைச்‌ செல்கெழு குட்டுவன்‌ 

2. களங்காய்க்‌ கண்ணி நார்‌ முடிச்‌ சேரலாதன்‌ 

ச்‌. கடல்‌ பிறக்கோட்டிய செங்குட்டுவன்‌ 

5. ஆடு கோட்பாட்டுச்‌ சேரலாதன்‌ 

6. செல்வக்‌ கடுங்கோ வாழியாதன்‌ 

7... பெருஞ்‌ சேரலிரும்‌ பொறை 

8. இளஞ்‌ சேரலிரும்‌ பொறை 


௩௨ சிலப்பதிகாரம்‌ 


மேற்காட்டிய வேந்தர்தம்‌ உறவின்‌ முறையை இப்போது 
கிடைக்கும்‌ பதிற்றுப்பத்தில்‌ உள்ள இறுதிப்பதிகங்களி 
லிருந்து காம்‌ அறியலாம்‌. இமயவரம்பன்‌ நெடுஞ்‌ சேரலாதன்‌, 
உதியஞ்‌ சேரலுக்கும்‌ வெளியன்‌ வேண்மாள்‌ ஈல்லினிக்கும்‌ 
பிறந்த மகன்‌. பல்யானைச்‌ செல்கெழு குட்டுவன்‌ இமயவரம்‌ 
பனின்‌ இளையதம்பி. நார்‌. முடிச்சேரலாதற்கும்‌ வேளாவிக்‌ 
கோமான்‌: பதுமன்‌ தேவிக்கும்‌ பிறந்த மகன்‌. செங்குட்டுவன்‌ 
குடவர்‌ கோமான்‌ நெடுஞ்‌ சேரலாதற்கும்‌ சோழன்மணக்கிள்ளி 
யின்ற மகளான ௩ற்சோணைக்கும்‌ பிறந்த மகன்‌ என்ப. ஆடு 
கோட்பாட்டுச்‌ சேரலாதன்‌ குடக்கோ நெடுஞ்சேரலாதற்கும்‌ 
வேளாவிக்கோமான்‌ . தேவிக்கும்‌ பிறந்தவன்‌. செல்வக்‌ 
கடுங்கோ அந்துவற்கும்‌ ஒரூஉத்தந்தை மகளான பொறையன்‌ 
பெருந்தேவிக்கும்‌ பிறந்த மகன்‌ என்ப. பெருஞ்சேரல்‌ செல்‌ 
வக்கடுங்‌ கோவுக்கும்‌ வேளாவிக்கோமான்‌ பதுமன்‌ தேவிக்கும்‌ 
பிறந்த மகன்‌. இளஞ்சோலைக்குட்டுவன்‌ பெருஞ்சேரலிரும்‌ 
பொறைக்கும்‌, மையூர்‌ கழாஅன்‌ மகளான வேண்மாள்‌ அந்து 
வஞ்‌ செள்ளைக்கும்‌ பிறந்த. கான்முளையென்ப. 


மேற்கூறியாங்குப்‌ பதிற்றுப்பத்துப்‌ பதிகங்களிற்‌ கண்ட 
வங்கிசவரலாறுகளை இவ்வாறு கொள்ளாமல்‌ இரு. . சோம 
சுந்தர பாரதியார்‌, பழைய சேரவேந்தர்‌ அனைவரும்‌ மருமக 
கட்டாயத்தைப்‌ பின்பற்றியவர்‌ என்றும்‌ இப்போது மலையாளத்‌ 
. துள்ள மருமக்கட்டாயம்‌ அப்பழைய வழக்கத்தை ஒட்டிவந்த 
தென்றும்‌ முடி.வு செய்தார்‌. 


இம்முடி.பிற்கு மாறாக பண்டித மு. இராகவய்யங்காற 
வர்கள்‌ பதிகச்‌ : செய்‌இகளிலிருந்து மருமக்கட்டாயமே அக்‌ 
காலத்துச்‌ சேரர்‌ வழக்கமெனல்‌ பொருந்தா தெனவும்‌, தக்‌ 
தைக்குப்‌ பின்னர்‌ மகனே ஏனை நாட்டிற்‌ போலத்‌ தாயம்‌ 
பெறற்குரியான்‌ எனவும்‌ பலசான்றுகள்‌ காட்டி வாதித்துச்‌ 
சாதித்து விட்டனர்‌. சேரன்‌: செங்குட்டுவன்‌ மனைவி வேண்‌ 
மாள்‌ எனச்‌ சிலப்பதிகாரங்‌ குறிப்பிடுஇன்றது. அவள்தன்‌ 
மூழுப்பெயர்‌ இளங்கோ வேண்மாளெனக்‌ கொள்வது பொருத்‌ 
தம்‌. பதிற்றுப்பத்து ஐந்தாம்‌ பத்தில்‌ உள்ள பதிகத்தாற்‌ 
செங்குட்டுவற்குக்‌ குட்டுவன்‌ சேரல்‌ எனப்‌ பெயரிய ம்கனொ 
ருவன்‌ இருந்தானெனவும்‌ அம்மகன்‌ சங்கப்புலவருள்‌ ஒரு 
வரான பரணர்க்குப்‌ பிறபரிசில்களோடு ஒரு பரிசிலாகக்‌ 


மதிப்புரை ௩௩ 


கொடுக்கப்பட்டான்‌ எனவும்‌ அறியலாகும்‌. இங்ஙனம்‌ வரு 
- கின்ற செய்திகள்‌ அனைத்தையும்‌ ஒருங்கு வைத்து ஆராய்ந்‌ 
தால்‌, பழைய. சேரவேந்தர்களைப்‌ பற்றிய வரலாற்று வழியை 
ஒருவாறு நரம்‌ அறிந்து கொள்ளலாம்‌. படிப்போர்க்கு உதவி 
யாக, அவ்வேந்தர்தம்‌ வரலாறுகள்‌ ழே தரப்படுகின்‌ றன. . 


-- செங்குட்டுவன்‌ தந்‌ைத வழி-- 
உதியஞ்‌ சேரல்‌ 





ட | 
இமயவரம்பன்‌ நெடுஞ்‌. சேரலாதன்‌ "பல்யானைச்‌ செல்கெழு 
--நற்சோணை (சோழன்‌ மணக்‌ குட்டுவன்‌ 
இள்ளி மகள்‌ ) 
_.] 


செங்குட்டுவன்‌--இளங்கோவேண்மாள்‌ 


குட்டுவஞ்சேரல்‌ 
செங்குட்டுவன்‌ தாய்‌ வழி 
சோழன்‌ மணக்கிள்ளி 


| 
நற்சோணை (மகள்‌ ) 
_ஃ இலயகளட்பன்‌ நெடுஞ்சேரலாதன்‌ 





| 


செங்குட்டுவன்‌. ்‌ இளங்கோவடிகள்‌ 


குட்டுவஞ்‌ சேரல்‌ 
்‌.. பிறழ சேரரின்‌ தாய்வழி 
, வேளரவிக்‌ கோமான்‌ 





முதல்‌ மகன்‌ ... இரண்டாம்‌ மகன்‌ 
இமயவரம்பன்‌ நெடுஞ்‌ சேரலாதன்‌ செல்வக்‌ கடுங்கோ 
வாழியாதன்‌ 





நார்முடிச்‌ சேரல்‌ கலு பெருஞ்சேரலிரும்‌ 
சேரலாதன்‌ பொறமை அல்லது 

குட்டுவன்‌ இரும்பொமை 

வேண்மாள்‌ 

அந்துவஞ்‌ செள்ளை 


-இளஞ்சேர லிரும்பொறை 


144 


௩௪ சிலப்பதிகாரம்‌ 


செங்குட்டுவன்‌ காலத்தை மேற்கூறிய வழிகளிலிருந்து 
நாம்‌ ஒருவாறு அறுதியிடல்‌ கூடும்‌. பெருஞ்சேரலாதன்‌ 
வெண்ணிப்‌ போரிற்‌ கரிகாலனால்‌ தோல்வியுற்று மார்பிலே 
புண்ணேற்றான்‌ என்பதை நாமறிவோம்‌. 'இத்தோல்வி ௮வ 
னுக்குப்‌ பேரிழிவைத்‌ தந்தது. அதனால்‌ அ௮ச்சேரன்‌ அரசு 
துறந்து வடக்கிருந்தான்‌. இச்செய்தி அகரானூற்றிலும்‌ வரு 
கின்றது. இதனால்‌ கரிகாலனும்‌ இம௰யவரம்பனும்‌ சமகாலத்‌ 
திருந்த முடிவேந்தர்‌ என்பது முடிந்த முடிபாகும்‌. செங்குட்டு 
வற்குக்‌ கரிகாலன்‌ சமகாலத்தனாய்‌ இருந்திருத்தல்‌ முடியாது. 
அவ்விருவரும்‌ சமகாலத்தவர்‌ என்னுஞ்‌ செய்திக்குச்‌. சான்‌ 
வுகள்‌ மிகச்சில. இமயவரம்பன்‌ 8, பி. இரண்டாம்‌ நூற்றாண்‌ 
' டின்‌ இடைப்‌ பகுதியில்‌ இறந்திருக்க வேண்டும்‌. இமயவரம்‌ ' 
பனும்‌ செங்குட்டுவனும்‌ முறையே ஐம்பத்தெட்‌ டாண்டுகளும்‌ 
ஐம்பது ஆண்டுகளும்‌ அரசுபுரிந்தனர்‌ என்பதைப்‌ பதிற்றுப்‌ 
பத்தினால்‌ நாம்‌ அறிகின்றோம்‌. இமயவரம்பற்கு இருதேவி 
யரும்‌ நான்கு பிள்‌ களும்‌ இருந்தனர்‌, அப்புதல்வருள்‌ 
ஒருவனான செங்குட்டுவனே இமயவரம்பற்குப்‌ பின்‌ அரசு 
கட்டிலேறியவன்‌. செங்குட்டுவனின்‌ உடன்‌ பிறந்தவரான 
இளங்கோவடிகள்‌ துறவு பூண்டார்‌. எஞ்சிய இருபுதல்வருள்‌ 
ஒருவனான நார்முடிச்‌ சேரலாதன்‌ ஈன்றாக்குன்றத்‌இன்‌ அருகில்‌ 
உள்ள கொங்கு காட்டு வடபகுதியை ஆண்டுவந்தான்‌ எனத்‌ 
தெரிகின்றது. ஆடுகோட்பாட்டுச்‌ சேரலாதன்‌ குட்டநாட்‌ 
டுக்கு அரசனாயினன்‌. இவ்விரு அரசளங்குமரரும்‌ வ்ஞ்சியைத்‌ 
தலைஈகராக்கொண்ட சேரன்‌ செங்குட்டுவன்‌ ஆணைவழி ஆட்சி 
புரிந்தனர்‌. 


சிலப்பதிகாரகாலத்தை அறுதியிடவேண்டுமாயின்‌, சேரர்‌ 
தலைககருள்‌ பத்தினிக்கடவுட்குக்‌ கோயில்‌ எடுக்கக்‌ கால்‌ கோள்‌ 
கொண்ட கி. பி. 178 அல்லது 7798-ஆம்‌ ஆண்‌ டி.லி ருந்து 
தொடங்கவேண்டும்‌. இலங்கைவேந்தன்‌ கயவாகு, பத்தினிக்‌ 
கடவுள்‌ பிரதிட்டிக்கப்பட்ட காலத்து, வஞ்சியில்‌ இருந்தா 
னென்பது சிலப்பதிகாரங்‌ கூறுஞ்செய்தி. அக்கயவாகு உ, பி, 
7771-ஆம்‌ ஆண்டில்‌ பட்டத்திற்குவந்தவன்‌. அவ்வேந்தன்‌ 
அரசுகட்டில்‌ ஏறியபின்னரே இலங்கைவிட்டுத்‌ தமிழ்நாடு 
வந்திருக்கவேண்டும்‌. 


மதிப்புரை ௩௫ 


சிலப்பதிகாரப்‌ பதிப்பாசிரியர்‌ பதினொரு கையெழுத்துப்‌ 
பிரதிகளோடு மூலத்தை ஒப்பிட்டுப்‌ பார்த்தவர்‌; பதினான்கு 
உரைப்பிரதகளை உடன்வைத்து ஆய்ந்தவர்‌. அவர்தம்‌ கல்வியும்‌ 
நுண்புலமும்‌, நடுவுகிலைமையும்‌, *இதுவன்று, பாடம்‌ இதுவே” 
எனத்துணியும்‌ நேர்மையும்‌ அறிஞர்தம்‌ மதிப்பினுக்குரியன 
வாகும்‌. அப்பெரியார்‌ கயவாகு என்னும்‌ பாடமே திருந்திய 
பாடமெனக்‌ கைக்கொண்டுள்ளார்‌. கொண்டதுமன்‌ றி, ஆயிரம்‌ 
ஆண்டுகள்‌ இடையீடுபட்டவராக மகாவமிசத்தில்‌ கூறியுள்ள 
இரண்டு கயவாகுக்களுள்‌ முதற்‌ கயவாகுவே வரந்தரு 
காதையிற்‌ கூறிய இலங்கை வேந்தன்‌ எனவும்‌, அவ்வேந்தனே 
செங்குட்டுவனாற்‌ பத்தினிக்‌ கடவுட்காக எடுக்கப்பெற்ற விழ 
விற்‌ கலநீ்துகொண்டவன்‌ எனவும்‌ ஐயமற்‌ எடுத்துக்காட்டி 
யுள்ளார்‌. 

வங்க நாசிக திஸ்ஸர்‌ இறந்தபின்னர்‌, அவர்தம்‌ மகன்‌ கஜ 
பாஹுகமணி இருபத்திரண்டு ஆண்டுகள்‌ அரசுபுரிந்தான்‌ 
என்று மகாவமிசங்கூறும்‌. அவன்‌ பல விஹாரங்களையும்‌ 
குரபங்களையும்‌ கட்டியவன்‌. மஹாவமிசத்தை மொழி 
பெயர்த்த டாக்டர்‌, வில்ஹெம்கெய்கர்‌ என்னும்‌ அறிஞர்‌ 
அந்நூலின்‌ முகவுரையில்‌ இலங்கை வே வந்தர்‌: அடுத்தடுத்‌ 
தாண்ட காலங்களையும்‌ அவர்தம்‌ பெயர்களையும்‌ புத்தராண்‌ 
டிலும்‌ கிறித்தவ ஆண்டிலும்‌ குறித்துள்ளார்‌. அவர்‌ காட்டிய 
இலங்கைத்‌ தொல்வேந்தருள்‌ க, பி. 177-779-ஆம்‌ ஆண்டு 
வரையில்‌ ஆட்சிபுரிந்த நாற்பத்தாறாம்‌ வேந்தன்‌ என்று 
இவனைக்‌ குறித்துள்ளார்‌. . இவனே சிலப்பதிகாரம்‌ கூறிய 
கயவாகு எனப்‌ பெயரிய இலங்கை: வேந்தன்‌. 


கயவாகு போன்ற புத்தவேந்தனொருவன்‌ பத்தினிக்‌ 
கடவுள்‌ வணக்கத்தை எங்கனம்‌ மேற்கொண்டானென்பது 
ஒரு சுவைமிகு கேள்விதான்‌. இக்கேள்விக்கு விடை பெறிதும்‌ 
எளிது. அக்காலத்து. வேந்தரால்‌ தழுவப்‌ பெற்ற மதங்கள்‌ 
மிகப்பரந்த கோக்குடையன; குறுகயவையல்ல,. மக்கட்குக்‌ 
கடவுள்‌ ஒருவர்தாம்‌. அ௮வர்தமை எந்த உருவத்தினும்‌ மனத்‌ 
தானினைக்கலாம்‌ ; வாயார வாழ்த்தலாம்‌; என்பதே யாகும்‌. 


அக்காலத்தில்‌ நாட்டில்‌ அடிப்பட்ட மதங்கட்கும்‌, வேறு 
பட்ட: கொள்கையினரான ஜைன பெளத்தர்க்கும்‌, மதச்‌ 
சார்பிலே இடை த்தெரிவுகள்‌ மிகச்சிலவாம்‌. ௮க்காரண த்தால்‌ 


௩௬ சிலப்பதிகாரம்‌ 


கயவாகு வேந்தன்‌ பத்தினிக்கடவுட்கு ஒரு கோயில்‌ எடுப்பித்‌ 
ததில்‌ வியப்பொன்று மில்லை. இலங்கையில்‌ பலரும்‌ தொழுங்‌ 
கடவுள்‌ பலவேனும்‌, பத்தினிக்‌ கடவுளே மகளிர்‌ கற்பினுக்கு 
எடுத்துக்‌ காட்டாய்‌ முன்னணியில்‌ நிற்கன்‌,ற - நல்லுருவம்‌. 
நிக்காவேவா மடத்துக்குகையில்‌ மரத்தானியன்‌ ற கோவலன்‌ 
கண்ணக௫யரின்‌ இரண்டு படிமங்கள்‌ கி. பி, 77-ஆம்‌ நூற்‌ 
ருண்டில்‌ கண்டெடுக்கப்பட்டன. அந்நாட்டில்‌ உள்ளபத்தினிக்‌ 
கடவுளரின்‌ படிமங்களுள்‌ வெண்கலத்தானியன்றதும்‌, 
நான்கடி ஒன்றரை அங்குலம்‌ உயர முள்ளதும்‌, பிரிட்டிஷ்‌ 
பொருட்காட்சி சாலைக்கு 1880-ஆம்‌ ஆண்டில்‌ நன்கொடையாக 
அளிக்கப்பட்டதுமான படிமமே சிறந்தது; நல்லது; ௮அழகிது; 
கலையே உருவெடுத்து கின்றாலனையது. 


சிலப்பதிகாரங்‌ கூறிய கயவாகு இரண்டாங்கயவாகு ௮ல்‌ 
“லன்‌ என்றற்குச்‌ சான்றுகள்‌ பல. இவ்விரண்டாங்‌ கயவாகு 
முதற்‌ கயவாகு வாழ்க்திருந்த காலத்திற்குப்‌ பத்து நூற்றாண்டு 
கள்‌ பிற்பட்டவன்‌. இதனால்‌ சேரன்‌ செங்குட்டுவனுக்குச்‌ சம 
காலத்தவன்‌ முதலாங்‌ கயவாகுவே என்பது தெளியலாம்‌. 
சிலப்பதிகார காலம்‌ நன்கு ஆராயப்‌ பெற்று முடிவு கூறப்‌ 
பட்டிருக்கன்றது. அதனைப்பற்றி இனியோர்‌ ஆராய்ச்சி 
வேண்டா. அதன்‌ காலம்‌ ௫. பி, இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ 
பிற்பகுதி யென்பது முடிந்த முடிபாகும்‌. 

இ, பி. 7272-ஆம்‌ ஆண்டில்‌ சேரன்செங்குட்டுவற்கு வயது 
ஐம்பத்திரண்டு. அவன்தனது நாற்பத்தேழாம்‌ ஆண்டில்‌ வட 
நாடு சென்றிருத்தல்‌ வேண்டும்‌. அங்கே அவன்‌ கழித்த ஆண்‌ 
டுகள்‌ ஒருமூன்று. செங்குட்டுவன்‌ ஐம்பது ஆண்டுகள்‌. அரசு 
புரிந்தானெனப்‌ பதி.ற்றுப்பத்துக்கூறும்‌. ஆதலின்‌ அவனது 
இருபதாம்‌. ஆண்டில்‌ அரசுகட்டிலேறினான்‌ என்பதும்‌ 4௮. பி. 
192-ஆண்டில்‌ வானவர்க்கு விருந்தாயினான்‌ என்பதும்‌ நாம்‌ 
மாறுபாடின்றி மனத்திற்கொள்ள வேண்டிய செய்திகள்‌. 
அவனது வடநாட்டியாத்திரை ௧4. பி. 168-ஆம்‌ ஆண்டினில்‌ 
நிகழ்க்திருக்கலாமென “ஒருவாற்று ற்‌ சசரக ஆனால்‌ இம்‌ 
முடிபு இன்னும்‌ ஆய்தற்குரியது. 

வடகாட்டுயாத்திரையிற்‌ செங்குட்டுவற்கு ஒருமூன்‌.று 
யாண்டுகள்‌ கழிந்தனவென்பது. முன்னர்க்கூறப்பட்டது. ௮ 
நாட்டில்‌ இருந்தபோது ஒருமாள்‌ மாடலமறையோன்‌ வேந்தர்‌ 


மதிப்புரை ௩௭ 


பெருமானைக்‌ காணவிழைந்தான்‌. ௮ம்‌ மறையோனும்‌ மன்ன 
னும்‌.௮ளவளாவுங்கால்‌, அரசன்‌ பெருங்கணி ஆண்டுப்போந்து, 
“மன்னர்‌ பெரும/ வஞ்சிநீங்கி இன்றோடு முப்பத்திரண்டு 
திங்கள்கழிந்தன'' என்று அறிவுறுத்தான்‌. - அதன்மேலுஞ்‌ 
செங்குட்டுவற்கு இரண்டாண்டுகள்‌ கழிந்தன. எப்படி 
யாயினும்‌ இம்முடி.புகட்குப்‌ பிறசான்றுகள்‌ வேண்டா. இமய 
வரம்பன்‌ 5. பி. 80-140-ஆம்‌ ஆண்டுவரையில்‌ அரசுபுரிந்தான்‌ 
என்பதும்‌, செங்குட்டுவன்‌ க. பி. 740-192-ஆம்‌ ஆண்டுவரை 
யில்‌ செங்கோலோச்சினான்‌ என்பதும்‌ நாம்‌ அறியவேண்டிய 
முடிபுகளாகும்‌. 


சேரன்‌ செங்குட்டுவன்‌ ஆற்றிய அருஞ்செயல்கள்‌ 


பதிற்றுப்பத்துள்‌ ஐந்தாம்பத்துச்‌ சேரன்‌ செங்குட்டுவ 
னைப்பற்றிப்‌ பரணர்‌ பாடியது. செங்குட்டுவன்‌ சேரவேந்தருள்‌ 
.  இணையிலாப்‌ பெருமையுடையவன்‌. ஐந்தாம்‌ பத்தின்‌ பதிகத்‌ 
இலிருந்து அவன்‌ செய்த அருஞ்செயல்கள்‌ ஈன்கு விளங்கு 
இன்றன. அச்செயல்களனைத்தும்‌ ௮வன்‌ பெருமையினை நன்கு 
விளக்கும்‌. ்‌ 
3. பத்‌ $ தினிக்கடவுட்குப்‌ படிமஞ்சமைக்கக்‌ கல்வேண் டி. 


இம௰யஞ்‌ சென்ற காலை இடைப்பட்ட வடவேந்தரை 
வென்றது. 


க இடும்பிற்கானத்துள்ள ஆனிரை கவர்ந்தது. 


4. வேளிர்‌ தலைவனான நன்னன்‌ வேண்மானை வென்று அவன்‌ 
தலைககரான வியலூரைத்‌ தன்னடிப்படுத்தது. 


2.. இழறுக்கமுயன்ற ஒன்பது - சோழரை உறந்தைக்குத்‌ 
தெற்கிலுள்ள நேறிவாயிலில்‌ வென்றது. 


5. ஏழு வேந்தர்களை வென்று, வென்றவெற்றிக்கும்‌ வீரத்‌ 
திற்கும்‌ அறிகுறியாக, அவர்தம்‌ ஏழுமாலைகளைத்‌ தன்‌ 
மார்பின்மாலையாக அணிந்தது. 

6, கங்கர்களெனவும்‌ 'கொங்குதேசத்து அரசர்கள்‌” என" 
வும்‌ வழங்கப்பெறும்‌ கொங்கர்கக£ வென்றது (இப்‌ 
போரில்‌ கொடுகூர்‌ வறுந்தரை யாயிற்றெனப்‌ ப்திழ்‌ 
லுப்பத்துக்‌ கூறும்‌.) 


௩௮ சிலப்பதிகாரம்‌ 


?. பழையனது வேம்பினையழித்து வென்றது. கடற்போர்‌ 
களில்‌ வெற்றியன்றிப்‌ பிறிதொன்றையுங்காணாத கார 
ணத்தால்‌, கடல்பிறக்கோட்டிய வேல்கெழுகுட்டுவன்‌ 
எனும்‌: பட்டப்‌ பெயர்‌ இவற்குப்‌ பெரிதும்‌ பொருந்து 
வதாயிற்று. இச்செய்தியைச்‌ சிலப்பதிகாரம்‌ பல 
விடங்களிற்கூறும்‌. 


மேற்கூறிய முதல்‌ ஆறு செய்திகள்‌ மாடல மறையோனாற்‌ 
சிலப்பதிகாரத்துக்‌ கூறப்படுகின்றன. பரணர்‌ அச்செய்தி 
களுள்‌ ஒரைந்தினையே கூறுவர்‌. பத்தினிக்கடவுட்காகக்‌ கல்‌ 
கொள்ளச்‌ சேரன்‌ செங்குட்டுவன்‌ இமயஞ்சென்றதும்‌, நேரிவா 
யில்‌ வெற்றியும்‌ பரணராற்‌ கூறப்பெறவில்லை. இச்செய்திகள்‌ 
நிகழ்ந்த காலத்தை முறைப்படி வைத்து ஆராய்ந்தால்‌, இறுஇச்‌ 
செய்திகள்‌ இரண்டும்‌ செங்குட்டுவன்‌ ஆட்சிக்காலமுடி வில்‌ 
நிகழ்ந்திருக்கவேண்டு மென்பது போதரும்‌. செங்குட்டுவனின்‌ 
இம௰ச்செலவே இறுதிச்செயல்‌. பரணர்‌ ஐந்தாம்‌ பத்தைப்‌ 
பாடிய காலத்துச்‌ செங்குட்டுவன்‌ செய்யாத செயல்களைத்‌ தம்‌ 
செய்யுளில்‌ எங்கனம்‌ கூறமுடியும்‌£2 பாடிமுடித்தபின்னர்‌ 
அவர்‌ சொல்லாமல்‌ விடுத்த நிகழ்ச்சிகள்‌ நிகழ்க்திருத்தல்‌ 
வேண்டும்‌. 


செங்குட்டுவனின்‌ ஒழுக்கம்‌ 


செங்குட்டுவன்‌ அஞ்சாஆண்மையும்‌ ஆற்ற லுமூடையவன்‌. 
இமயம்வரைக்கும்‌ படையெடுத்துச்‌ சென்று தன்தந்தையைப்‌ 
போலவே *இமயவரம்பன்‌' என்னும்‌ புகழ்மொழிக்‌ இலக்கா 
னான்‌. தந்‌ைத இம௰ம்வரையிற்‌ படையெடுத்துச்‌ சென்றதால்‌ 
“இமயவரம்பன்‌ நெடுஞ்சேரலாதன்‌” என்னும்‌ பெயரினைப்‌ 
பெற்றானென்பது நாமறிந்த செய்தி. இவ்‌ வெழ்‌.றிகளிலிருந்து 
'செங்குட்டுவனைத்‌ தென்னாட்டுள்‌ ஒரு பெரிய சக்கரவர்த்தி 
யெனலாம்‌. வ்‌ 


பிறரிடத்தில்லாத ஈற்பண்புகள்‌ செங்குட்டுவனிட த்‌இருர்‌ 
தன வென்பது உண்மையே யெனினும்‌ சில தீய பண்புகளும்‌ 
அவனிடத்திருந்தனவாகச்‌ சிலர்‌ கூறுவர்‌. பழையனது வேம்‌ 
பினைச்‌ செங்குட்டுவன்‌ தடிந்த காலத்து. அவன்றன்‌ மகளிர்‌ 
தலைமயிரான்‌ முறுக்கு கயிற்றானே அம்மரத்தினை இமுக்கச்‌ 


மதிப்புரை ௩௯ 


செய்தனன்‌ என்பது உளம்‌ பொரறாச்‌ செய்தியாயினும்‌, கவிகள்‌ 
உயர்வு ஈவிற்சியாற்‌ படைக்கும்‌ படைப்புக்களைக்‌ கருதுவோர்‌ 
செங்குட்டுவனிடத்துத்‌ தீமை காணார்‌. பத்தினிக்கடவுளைப்‌ 
பிரதிட்டிக்கக்‌ கொண்டு வந்த இம௰க்கல்லை வட காட்டு வேந்‌ 
தர்தம்‌ முடித்தலை நெரிய ஏற்றிக்‌ கொணர்ந்தனன்‌ என்னும்‌ 
செய்தியில்‌ ஓருண்மை தெரியலாம்‌. தமிழ்‌ நாட்டு முடி. 
மன்னரை அ௮வ்வடவர்‌ , இகழ்நீதாரென்பதற்கும்‌, தனக்குத்‌ 
தோற்ற பகைவரைப்‌ பிணித்துக்‌ கொணர்தற்குமாக வன்றோ 
செங்குட்டுவன்‌ இச்செயல்களைச்‌ செய்தான்‌ ? இவற்றால்‌ தங்கு 
செய்த பகைவரிடத்து இரக்கங்‌ காட்டாமல்‌ இருந்தான்‌ என்‌ 
பதே போதரும்‌. இந்நிகழ்ச்சிகள்‌ கெளடில்யர்‌ தம்‌ அருத்த 
சாத்திரத்துச்‌ சிறக்கக்‌ கூறியுள்ள ௮வுணத்‌ தன்மைகளின்‌ 
விளைவுகளே யன்றி வேறல்ல. 


மேற்கூறிய நிகழ்ச்சிகள்‌ நீங்கலாகச்‌ சேரன்‌ செங்குட்டு 
வன்‌ கடவுட்‌ கொள்கையுடையனாயும்‌,தான்‌ கொண்ட மதச்சார்‌ 
புடையனாயும்‌ இருந்தான்‌ என நாரம்‌ அறிின்றோம்‌. சோதிட, 
வான நால்களில்‌ உறுதியான நம்‌.பிக்கை வைத்திருந்தான்‌. ஈல்ல 
முழுத்தம்‌ பார்த்து வடகாடு செல்ல எழுந்தமையும்‌, படை. 
யுடன்‌ புறப்படுமுன்‌ அரியையும்‌, அரனையும்‌ வணங்கினமை 
யும்‌ மேற்‌ கூறிவற்றுக்குத்தக்க சான்றுகளாகும்‌. இக்காலத்துச்‌ 
சிலர்‌ கொள்கையின்படி. இவற்றினை மூட ஈம்பிக்கை யென்றும்‌ 
கூறிவிடலாம்‌. 


செங்குட்டுவன்‌ . கலைகளைப்‌ போற்றிவளர்த்தான்‌. இய்வு 
நேரத்தை ஆடல்பாடல்களைக்‌ காண்டலிலும்‌ கேட்டலிலும்‌ 
போக்கினான்‌. அவனோடு வடநாடு சென்ற கூத்தர்‌ அளப்பிலர்‌. 
சத்துருக்கன்‌? படையொடு கூத்தரும்‌ நடிகரும்‌ அளப்பிலர்‌ 
சென்றன்ரென இராமாயணங்்‌ கூறுவதனால்‌ தொன்று தொட்டு 
வநீத வழக்குக்களுள்‌ இதுவுமொன்றென நாம்‌ அறியலாம்‌, 


புலவர்க்குப்‌ பொன்னையும்‌ மணியையும்‌ அள்ளிக்‌ கொடுத்‌ 
தான்‌. மாடலமறையோனும்‌ புலவர்‌ பரணரும்‌: இவனிட 
மிருந்து அரும்பெரும்‌ பரிசில்‌ பெற்றவர்‌. பத்தினிக்கடவுட்குப்‌ 
படி மஞ்சமைக்க இமயக்கல்லே சிறந்ததென எண்ணி ஆங்‌ 
குச்‌ சென்று கற்கொண்டு மீண்டமையின்‌ அவன்தன்‌ முற்றிய 
கலையறிவு இனிதுவிளங்கும்‌. அரசமரபில்‌ வந்த செங்குட்டுவன்‌ 


௪௦ சிலப்பதிகாரம்‌ 


பத்தினிக்‌ கடவுட்குக்‌ கே £யில்‌ எடுப்பித்துப்‌ படிமப்‌ பிர 
தட்டை செய்தபின்னர்‌ வேதவேள்விகள்‌ பலவற்றைவேட்‌ 
பித்தான்‌. இக்காலக்‌ தொட்டு அவன்‌ ஆட்சியின்‌ இறுதிகாறும்‌ 
நாட்டில்‌ வாழ்க்கையானது எளிதாயும்‌ அமைதியாயும்‌ இருக்‌ 
தமை குறிப்பிடத்தக்கதொன்று. அறத்தை அடிப்படையாக்‌ 
கொண்டு ஆட்டிபுரிந்தது மன்றி :அறச்செயல்கள்‌ பலவற்றை 
விரும்பியாற்றினான்‌. 

செங்குட்டுவன்‌ வீரருள்‌ வீரன்‌. முன்னின்று போர்புரி 
யும்‌ ஆற்றல்‌. வாய்ந்தவன்‌. அவன்‌ படைவலிமையையும்‌ அஞ்சா 
ஆற்றலையும்‌ ௮வன்‌ காலத்திருந்த சோழ பாண்டியரும்‌ அவன்‌ 
வழிரின்ற ஏனைச்சிற்றரசரும்‌ பிறரும்‌ நன்கறிந்திருந்தனர்‌. 
உறை நீத்த வாளுடனும்‌, உலம்‌ பொருதோளுடனும்‌, கங்கை 
வரைக்குஞ்‌ சென்று, தன்‌ வீரத்தை நிறுவி, இந்திய நாடு முழு 
வதையும்‌ தன்னடிப்படுத்தினான்‌. பிரதாபருத்திரனின்‌ அமைச்‌ 
சருள்‌ ஒருவர்‌ போர்முறைகளைப்‌ பற்றித்‌ தாமெழுதிய (ஹரிஹர 
சதுரங்கம்‌” என்னும்‌ நூலுள்‌, கவந்தமாடல்‌ அல்லது குறைத்‌ 
தலையாடல்‌' என்பது பேயாடலெனவும்‌, ஆயிரம்‌ வீரர்கள்‌ 
போர்க்களத்துப்‌ பட்ட ஞான்றுதல்‌, :ஒருவீரன்‌ தானே தனி 
நின்று ஆயிரம்‌ பரிகளைக்‌ கொன்ற ஞான்ரறுதல்‌, நிகழுமெனவும்‌ 
குறித்துள்ளார்‌. செங்குட்டுவன்போர்க்கள த்தில்‌ கவந்தங்கள்‌ 
ம௫ழ்ச்சியால்‌ ஆடித்‌, தமக்கும்‌ தம்மைச்‌ சார்ந்தார்க்கும்‌ ௩ல்‌ 
௮ணவிீந்த செங்குட்டுவனை வாயார வாழ்த்திய செயலிலிருந்து . 
அவனை ஒரு சூரனாகவும்‌ வீரனாகவும்‌ வைத்தெண்ணத்‌ தடை 
யில்லை. உடலாற்றலும்‌ உளவாற்றலும்‌ மிக்கு, அரசியல்‌ 
அறிவு நிறைந்து விளங்க செங்குட்டுவன்‌, இங்கனம்‌ பரந்து 
விரிந்த நிலப்பரப்பை ஓரைம்பது ஆண்டுகள்‌ செவ்விதின்‌ ஆண்‌ 
டான்‌ என்பதில்‌ வியப்பொன்றுமில்லை. அவன்‌ பெருமைக்கு 
மேற்‌ கூறிய நிகழ்ச்சிகளே சாலும்‌. பழந்தமிழ்‌ வேந்தருள்‌ 
செங்குட்டுவன்‌ இறவாத புகமுடையனாய்‌ ரன்ட்கறள்‌ 
என்ப 'தில்‌ சிறிதும்‌ ஐயமில்லை. 


சிலப்பதிகாரத்திற்‌ சோழன்‌ கரிகாலன்‌ 


செங்குட்டுவனையடுத்து இளங்கோவடிகள்‌ கூறியுள்ள 
பெருவேந்தன்‌ சோழன்‌ கறிகாலனாவான்‌. உருவப்பஃமேரர்‌ 
இளஞ்சேட்சென்னியின்‌ மகனே கறிகாலன்‌என்று பெரும்பா 
ணுற்‌.றுப்படை கூறும்‌. அவன்‌ இளமைப்பருவத்திலேயே அரசு 


மதிப்புரை ௪ 


 கட்டிலேறியவன்‌; வெண்ணிப்போரில்‌ இமயவரம்பனைப்‌ புண்‌ 
படச்செய்து வென்றவன்‌. ' அரசியலே உருவெடுத்தனையவன்‌ , 
காவிரிக்குக்‌ கரைகள்கட்டி, நீர்ப்பாசன வசதிகளை ச்செப்பஞ்‌ 
செய்து, பயிர்த்தொழிலை ஓங்கச்செய்தானென *லெய்டன்‌ சாச 
னம்‌'கூறும்‌. ஆயிரக்கணக்னெரான இலங்கைப்பணி யாளர்‌ 
கரைகட்டுர்‌ தொழிலில்‌ இவனால்‌ கியமிக்கப்பெற்றனர்‌. 
சிலப்பதிகாரம்‌ ஒருமூன்‌ றிடங்களில்‌ சோழன்‌ கரிகாலனைப்‌ 
பற்றிக்‌ குறித்துச்செல்கின்றது. அக்குறிப்புக்களுள்‌ முதற்‌ 
செய்தி கரிகாலன்‌ படைவலிமையைப்‌ பற்றியது. அவ்விடத்து 
அடிகள்‌ அவனைத்‌ இருமாவளவன்‌ என்பர்‌. . பட்டினப்பாலை 
பாடிப்‌ பதினாறு நூறாயிரம்பொன்பெற்ற கடியலூர்‌ உருத்‌ 
இரங்கண்ணனாரும்‌ ச £ழன்‌ கரிகாலனைத்‌ திருமாவளவன்‌ 
என்பர்‌: இவ்விரு அகச்சான்றுகளும்‌ அரசனும்‌ புலவரும்‌ 
சமகாலத்தவர்‌ என்னும்‌ உண்மையினை த்‌ தெரிப்பதோடு கரி 
காலன்‌ காலத்தை அறுதியிட ௩ல்ல சான்றுகளாகவும்‌ விளங்கு 
கின்றன. கரிகாலனைப்பற்றிய இரண்டாவதுகுறிப்பு அவனைக்‌ 
கரிகால்வளவன்‌ எனச்சொல்லும்‌.. புறகானூற்று அறுபத்‌ 
தாறுவது செய்யுளும்‌ அங்ஙனமே குறிக்கும்‌. மூன்றாவது குறிப்‌ 
பில்‌ கரிகாலன்மகள்‌ வஞ்சிக்கோனான தன்சணவனைக்‌ கடல்‌ 
வெள்ளம்‌ கொண்டு போகத்‌ தானும்‌ ௮வ்வெள்ள த்துளாழ்ந்து 
தன்கற்பின்‌ மிகுதியால்‌ கணவனை மீட்டுவந்தாள்‌. இக்றிகழ்ச்சி 
யைப்பற்றிய விளக்கமான குறிப்புக்கள்‌ இல்லை. கரிகாலன்‌ 
மகள்பெயரும்‌ அவள்தன்‌ கணவன்பெயரும்‌ விளங்கவில்லை. 
'இமயஞ்சென்று, எதிர்ந்த வேந்தரை வென்று தன்வெற்்‌.றிக்‌ 
கறிகு.றியாக. இம௰யக்கல்லில்‌ புலியின்‌ உருவத்தைப்‌ பொறித்‌ 
தான்‌ என்பது அவன்றன்‌ படைவலிமையை எடுத்துக்காட்டு 
வதாகும்‌. தென்னிந்தியாவில்‌ வடவேந்தர்‌ சிறிது சிறிகாக வர 
மயன்‌ றமையே இப்படையெழுச்சிக்கும்‌ காரண மாயிருந்திருக்‌ 
க்லாம்‌. செங்குட்டுவன்‌ அவந்தி வேந்தற்கும்‌ வச்சிரகாட்டர 
சற்கும்‌ மகதமன்னர்க்கும்‌ ஈண்பனாயிருந்தனனெனச்‌ சிலப்பதி 
காரங்கூறும்‌. நந்தர்களும்‌, மெளரியர்களும்‌, ஆட்ிபுறிந்த 
போது அத்தகைய படையெழுச்சிகள்‌ நிகழ்ந்தனவாகக்‌ கூறும்‌ 
இலக்கியச்சான்றுகளும்‌ கல்வெட்டுச்சான்றுகளும்‌ இருக்கின்‌ 
றன. தென்னாட்டு முடிவேந்தர்களான கரிகாற்சோழனும்‌, 
இமயவரம்பன்‌ நெடுஞ்சேரலாதனும்‌, வடதிசை நோகச்‌ 
சென்று பெருவெற்றியை அடைந்த பின்னரே வடநாட்டுப்‌ 


௪௨ சிலப்பதிகாரம்‌ 


படையெழுச்சி மெள்ளமெள்ள அடங்குவதாயிற்று. சமுத்திர 
குப்தன்‌ தென்னாட்டிற்‌ படையெடுத்து. வந்தானென்பதை 
நாம்‌ அறிவோம்‌. சிலப்பதிகாரஉரைகள்‌ கரிகாலனைச்‌ செங்‌ 
குட்டுவற்குச்‌ சமகாலத்தவன்‌ எனக்கூறும்‌ இக்கூ ற்றுக்கள்‌ 
சிலப்பதிகார மூலத்தொடு மாறுபட்டனவாய்க்‌ காண்கின்றன. 
புறகானூறு, அகரானூறு முதலானதொகை நூல்கள்‌, கரி 
காலன்‌ ஒரு, பழைய சோழவேந்தன்‌ எனக்கூறும்‌. அவனே 
சிலப்பதிகாரத்திற்‌ கூறப்பெற்ற கரிகாலன்‌ என்பது நன்கு 
விளங்கும்‌. 

கரிகாலன்‌ இமயஞ்‌ சென்றதையும்‌, காவிரிப்புதுநீர்‌ ஆடிய 
தையும்‌, “அக்காள்‌” என்னும்‌ சொல்லாலே முன்னிகழ்ந்த நிகழ்ச்‌ 
சிகளாக இளங்கோவடிகள்‌. குறிப்பர்‌. இச்செய்இயால்‌ சிலப்‌ 
பதிகாரம்‌ தோன்றிய காலத்திற்கு முன்னரே கரிகாலன்‌ இருந்‌ 
தமைதெரியலாம்‌. ஆனால்‌, காப்பியம்‌ தோன்றிய காலத்‌ 
இற்கும்‌, கரிகாலன்‌ இருந்தகாலத்திற்கும்‌ இடையீடு மிகச்‌ 
சிறிது. இக்கரிகாலன்‌ யாவன்‌? அ௮வற்குச்சேரன்‌ செங்குட்டு 
வனோடு என்னதொடர்பு £ என்னும்‌ கேள்விகளும்‌ எழுகன்‌ 
வனை. சிலப்பதிகாரப்பதிகச்‌ செய்யுள்ளில்‌ செங்குட்டுவன்தாய்‌ 
சோழன்மகள்‌ எனச்சொல்லப்பட்டுளது. அவள்பெயர்‌ நற்‌ 
சோணை, பதிற்றுப்பத்து காலாம்பத்தில்‌ ஒரு சோழன்மணக்‌ 
கிள்ளி குறிக்கப்பெறுகின்றான்‌. .௮வன்‌ மகளான நற்சோணை 
யென்பவளே செங்குட்டுவன்‌ தாயாதல்வேண்டும்‌. இம்மணக்‌ 
இள்ளி, கரிகாலன்‌ மகனாயிருந்திருத்த்ல்‌ வேண்டும்‌. மேற்கூறிய 
உறவினால்‌ கரிகாலன்‌ தாய்வழிமுற்பாட்டனாக இருத்தல்‌ 
வேண்டு மேயன்றிச்‌ சிலர்‌ கூறுவதுபோல்‌ அவன்‌ பாட்டனாகச்‌ 
சொல்வதற்கில்லை. பின்கூறிய உறவை ஓப்பினால்‌ மண க்கிள்ளி 
அம்பலமாகி வமிசாவளியில்‌ சிறிதுகூட இடம்‌ பெருமற்‌ 
போவான்‌. ஆதலால்‌, கரிகாலன்‌ செங்குட்டுவனுக்கு ஒருதலை 
முறை முன்னேயே வாழ்ந்திருந்தான்‌ எனக்‌ கொள்வது பொருந்‌ 
திய கொள்கை. அவனுக்குச்‌ சமகாலத்தன்‌ எனல்‌ பொருந்தாது: 


சிலப்பதிகாரத்திலும்‌, தொகைநூல்களிலும்‌, குறிக்கப்‌ 
பெற்ற கரிகாலனுக்கும்‌, திரிலோசனபல்லவனுக்கும்‌ 4. பி. 
ஐந்தாம்‌ நூற்றுண்டிலிருந்த சாளுக்கிய விஜயா தித்யனுக்கும்‌ 
சமகாலத்தவனாயிருந்த கரிகாலனுக்கும்‌, எத்தகைய தொடர்பு 
மில்லையென்பது ஈண்டு அறியத்தக்கது. - இத்‌ திரிலோசனன்‌ 


மதிப்புரை ௪௩ 


யாவனென்றும்‌, எங்கு வாழ்நீதவனென்றும்‌, இன்னும்‌ முடிவு 
செய்யப்‌ பெறவில்லை. இவற்றை அறுதியிடத்‌ தக்கசான்று 
களும்‌ இல்லை. சான்றுகள்‌ கிடைத்தாலும்‌ பிற்பட்ட நூற்‌ 
முண்டுகளிலே பிறிதொரு கரிகாலன்‌ புகார்‌ நகரிலே சரம்‌ சிறப்‌ 
புமாக வாழ்ந்து வந்தானென்று கொள்வதில்‌ இழுக்கு என்‌ £ 
அககானூற்றிற்கண்ட குறிப்புப்‌ பயன்படவேண்டு மாயின்‌, 
இமயவரம்பன்‌ நெடுஞ்சேரலாதனும்‌, சோழன்‌ கரிகாலனும்‌ 
சமகாலத்தவர்‌. எனக்கொள்ளல்‌ வேண்டும்‌. கரிகாலனது 
வாழ்க்கையைத்‌ திட்டமாக வரையறைப்படுத்தல்‌ முடியாதாயி 
னும்‌, கி.பி. இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கத்தில்‌ வாழ்ந்‌ 
தானாதல்‌ வேண்டுமென்று கொள்ளுதல்‌ கூடும்‌. கி. பி. 740- 
ஆம்‌ ஆண்டில்‌ சேரன்‌ செங்குட்டுவன்‌ அரசுகட்டில்‌ ஏறியதும்‌ 
கரிகாலன்‌ இறந்துபட்டான்‌ என்பதைத்‌ துணிந்து கொள்ள 
வேண்டும்‌. அக்கரிகாலற்குப்‌ பின்னர்ப்பட்டத்திற்கு வந்தவன்‌ 
அவன்மகன்‌ மணக்கிள்ளியேயரவன்‌. அரசுகட்டிற்குரியார்‌ 
எவர்‌ என்னும்‌ பொருள்பற்றி ஒர்‌ ஆராய்ச்சி சோழர்க்குள்‌ 
ஏற்பட்டதாகவும்‌ சேரன்‌ செங்குட்டுவன்‌ இவ்வாராய்ச்சிக்கண்‌ 
தலைப்பட்டுத்‌ ர்த்து வைத்தானெனவும்‌, சிலப்பதிகாரங்‌ கூறு 
வகை மணக்கிள்ளியின்‌ மகன்‌ இறந்தபின்னர்‌ நிகழ்ந்ததாகக்‌ 
கொள்ளுதல்‌ பொருந்துவதன்‌.று. கரிகாலன்‌ ஆட்சிக்காலத்திற்‌ 
கும்‌ மணகூள்ளியின்‌ ஆட்சிக்‌ காலத்திற்கும்‌ இடையீடு மிகப்‌ 
பெரிதெனக்‌ கொள்வதற்கில்லை. . பெருங்கிள்ளி. அல்லது பெரு 
ஈற்கள்ளி மணக்கிள்ளிக்குப்பின்‌ பட்டத்திற்கு வந்தவனென 
உரைபெறு கட்டுரையால்‌ நாம்‌ அறிகின்றோம்‌. ஒருகால்‌ 
பத்தினிக்கடவுள்‌ பிரதிட்டிக்கப்பட்டபோது உரையூரை 
ஆண்டிருந்த நெடுங்கிள்ளியாக ௮வன்‌ இருப்பினு மிருக்கலாம்‌. 
மேற்‌ காட்டிய சான்றுகளால்‌ கி. பி, முதல்‌ நூற்றாண்டிலும்‌ 
இரண்டாம்‌ நூற்றாண்டிலும்‌ இருந்த பழஞ்சோழரின்‌ வமி 
சரவளி €ழேதரப்படுகன் றது. 


இளஞ்சேட்‌ நன்னி 
| 


கரிகாலன்‌ 
| 

ந்தது ல 
பெருகற்கிள்ளி மணக்கிள்ளி 

(பெருஞ்‌ சேரலாதனுடன்‌ ந ௯ 
புரிந்த வர்க்‌ பனம்‌ | [* அக 
(நெடுங்கிள்ளி) நற்சோணை 
டப] -- நெடுஞ்‌ சேரலாதன்‌ 

நலங்கிள்ளி கிள்ளிவளவன்‌ பெருங்கிள்ளி உ தீ 
என்னும்‌ செங்குட்டுவன்‌ 
பெருநற்கிள்ளி 


௪௪ சிலப்பதிகாரம்‌ 


வட இந்தியாவின்‌ அரசியல்‌ நிலை 


இ. பி. முதல்‌ மூன்று நூற்றாண்டுகளில்‌ வட நாட்டு அரசி 
யல்‌ நிலை எங்கனம்‌ இருந்ததெனச்‌ சிலப்பதிகாரங்‌ கூறுகின்‌ ற.து. 
-வட இந்தியாவைப்‌ பொறுத்தமட்டில்‌ இப்பகுதி பெரிதும்‌ 
இருள்‌ நிறைந்ததாகும்‌. இ. பி. 750-950-ஆம்‌ ஆண்டின்‌ இந்தி 
யர்‌ சரிதத்தை அண்மையில்‌ ஆராய்க தெழுதிய டாக்டர்‌. %. 1. 
ஐயஸ்வால்‌ என்னும்‌ அறிஞர்‌ தம்‌ அறிவுச்சுடரை இவ்விருட்‌ 
பகுதியிலே புகுத்திப்‌ பெரிதும்‌ விளக்கமுறச்‌ செய்துள்ளார்‌. 
குப்தர்கள்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ வட இந்தியா தன்‌ பழம்‌ பெரு 
மையை மீளப்பெற்றுச்‌ சிறப்படைந்தது. அ௮ப்பகுதி-இரண்டு 
நூற்றாண்டுகளின்‌ அளவினதாயினும்‌, செங்குட்டுவனைப்‌ 
போரில்‌ எதிர்ப்பதற்கு வலிமையும்‌ படையுங்கொண்ட எவரும்‌ 
இருந்ததாகத்‌ தெரியவில்லை. அவரெல்லாம்‌ தம்மடிப்பட்ட . 
நிலப்பரப்பைப்‌ பலகூறுகள்‌ செய்து, ஓவ்வொரு கூற்றினுக்கும்‌ 
தீனித்தனித்தலைவனொருவனை நியமித்தனர்‌. ஆயிரத்திற்கு 
மேலே யிருந்த இத்‌ தலைவர்களைச்‌ சேரன்‌ செங்குட்டுவன்‌ தன்‌ 
னந்தனியனாய்‌ எதிர்த்தான்‌ என மொழிப. இவ்வாயிரம்‌ என்‌ 
னும்‌ தொகை ஒருகால்‌ உயர்வு ஈவிற்சியாயிருப்பினும்‌, கணக்‌ 
கல்லாத உரிமை பெற்ற தனி நாடுகள்‌ செங்குட்டுவன்‌ காலத்தே 
வட நாட்டில்‌ இருந்தன வெனக்‌ கொள்ளலாம்‌. :மேற்கூறிய 
தலைவர்கள்‌ தனியரசு புரிந்தனர்‌ என்பது வெளிப்படை. 
சிலப்பதிகாரம்‌-அவந்திவச்சிரம்‌, மகதம்‌, மாளவம்‌, முதலிய 
நரடுகளை முதன்மையாகக்‌ கூறும்‌. பொன்னையும்‌ மணியையும்‌. 
௮ந்‌ நாட்டரும்பொருள்களையும்‌ முற்கூறிய முதல்‌ மூன்று காட்‌ 
டின்‌ அரசர்கள்‌ கரிகாலற்குக்‌ காணிக்கை கொடுத்து அவனடி. 
பணிந்தனர்‌. மாளவவேந்தன்‌ சேரன்‌ செங்குட்டுவற்கு கண்பனா 
யினன்‌. அவருட்சிலர்‌ இவ்வேந்தர்‌ படையெடுத்து வருதலைக்‌ 
கண்டு நறுமொறுப்புக்‌ கொண்டனர்‌. செங்குட்டுவனைப்‌ 
போன்ற தென்னாட்டரசன்‌ படையெடுத்து வருகின்றான்‌ எனக்‌ 
கேள்வியுற்ற வட நாட்டு முதன்மைச்‌ சிற்றரசர்களுட்‌ சிலரான 
உத்தரன்‌ வி௫ித்இரன்‌, சங்கன்‌, தனுத்தரன்‌, உருத்திரன்‌, பயி 
வன்‌, சித்திரன்‌, சுவேதன்‌ என்பார்‌ கனகவிசயர்கள்‌ தலைமை 
யில்‌ ஒன்றாய்ச்‌ சேர்ந்து கங்கையின்‌ வடக்கே படையிறுத்‌ திருந்த 
சேரன்‌ செங்குட்டுவனோடு போர்புரியச்‌ சென்றனர்‌. இப்போர்‌ 
நிகழ்ந்த இடமே குயிலாலுவம்‌ என்பது. 


ம திப்புரை ௪௫ 


தென்னாட்டு வெற்றி வேந்தர்க்கு ௮க்‌ காலத்திய வடநாட்டு 
நிலை மிக்க எளிதாயிருந்தது. தெலுங்கர்‌ ஈண்பராயினர்‌. அடல்‌ 
வேந்தன்‌ கனிஷ்கனும்‌ விண்புகுந்தான்‌. சேரன்‌ செங்குட்டுவன்‌ 
படையை எதிர்த்து நிற்க அக்காலத்து வட நாட்டுக்‌ குறு கில 
மன்னர்கீகுப்‌ போதிய ஆற்றல்‌ இல்லை. வடவர்‌ அனைவரும்‌ 
இறுதியில்‌ தோல்வி யுற்றனர்‌. சிலர்‌ உயிரிழந்தனர்‌. பலர்‌ 
போர்க்கள த்தினின்றும்‌ பல்வேறு வேடத்தராய்‌ ஓடி. உயிர்தப்‌ 
பினர்‌. எஞ்சிய முதற்‌ குறுகிலமன்ன ரனைவரும்‌ தென்னாட்‌ 
டி.ற்குக்‌ கொணரப்‌ பட்டுச்‌ சிறைக்கண்‌ செறிக்கப்‌ பெற்றனர்‌. 


யவன நாட்டையும்‌, மாளவ நாட்டையும்‌ பற்றிச்‌, சிலப்‌ 
பதிகாரம்‌ குறிக்கின்றது. பதிற்றுப்பத்தின்‌ இரண்டாம்‌ பத்‌ 
தின்‌ பதிகத்தில்‌ இமயவரம்பன்‌ யவனர்‌ தலையில்‌ நெய்பெய்து 
நாணுமாறு செய்தான்‌ என்னுஞ்‌ செய்தி காணப்படுகின்றது. 
சிலப்பதிகார த்தைப்‌ போலவே ஏனைத்‌ தமிழ்‌. நரல்களும்‌ யவன 
ரைப்பற்றுக்‌ கூறுகன்றன. யவனர்‌ அயல்‌ நாட்டுவணிகர்‌,. 
நம்‌ நாடுவநீத ௮வ்‌ யவனருடன்‌ பழந்தமிழர்‌ வாணிகத்தாற்‌ 
கலந்தினிதிருந்தனர்‌. செங்குட்டுவன்‌ காலத்தேதான்‌ அவர்‌ 
இந்தியாவிற்‌ குடியேறி யிருத்தல்‌ வேண்டும்‌. அவர்‌ குடியேறிய 
நாடு இன்ன பெயரினையுடைய தெனச்‌ சிலப்பதிகாரம்‌ கூற 
வில்லை. இந்நாடு ஒருகால்‌ சிந்து ஈதியை அடுத்துள்ள தாயிருக்‌ 
கலாம்‌. ௮வ்‌ யவனவாணிகர்‌ வைரமணி விற்றுப்‌ பெருஞ்செல்வ 
சாயினர்‌. தம்மிடத்துள்ள வைரமணிகளையே அரசிறையாக 
வும்‌ இறுத்தனர்‌. இறுத்தது மன்றிச்‌ செங்குட்டுவனைக்‌ கும்‌ 
பிட்டு நின்று அவனையே தமக்குப்‌ பேரரசனாகவும்‌ கொண்டனர்‌. 


நூற்றுவர்‌ கன்னர்‌ செங்குட்டுவற்குத்‌ துணைபுரிந்ததாகச்‌ 
சிலப்பதிகாரங்‌ கூறும்‌. காலஞ்சென்ற அறிஞர்‌ வி. கனக 
சபைப்‌ பிள்ளை அவர்தமைச்‌ “சாதகர்ணி' யென்றனர்‌. சிலப்‌ 
பதிகாரமோ கங்கையாற்றினைச்‌ சார்ந்து வதிந்த குழுவினர்‌ 
என்னும்‌ துணை புரிந்தது ஒருவனுமல்லன்‌; ஒரு கூட்டத்தரெனல்‌ 
வேண்டும்‌. அத்தொடர்‌ சாதகர்ணியைக்‌ குறித்தால்‌ ௫. பி. 
169-170-ஆம்‌. ஆண்டிலிருந்த சிவஸ்ரீ புலுமாயியா யிருத்தல்‌ 
வேண்டும்‌. ஒரு சாதகர்ணி வடராட்டில்‌ வல்லரசனாயிருக்தான்‌ 
எனச்‌ சொல்லப்படுவதனால்‌, அவன்‌ யக்ஞஸ்ரீ சாதகர்ணி 
._ யாகவோ, புலுமாயியாகவோ இருக்க இடமுண்டு. யக்ஞஸ்ரீ 
என்பானுக்குப்பின்‌ பட்டத்திற்கு வந்தவன்‌ விஜயன்‌ என மச்ச 


௫௭ சிலப்பதிகாரம்‌ 


புராணங்கூறும்‌. நூற்செய்தியை காரம்‌ நம்பினால்‌, இந்த விஐ 
யனே தாலமியாசிரியர்‌ குறித்துள்ள . பாலகுமாரன்‌ மகனாதல்‌ 
வேண்டும்‌. மேற்கூறிய வரலாறுகள்‌ அனைத்தும்‌ சேரன்‌ செங்‌ 
குட்டுவனது காலம்‌ கி. பி. இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்‌ 
பகுதியே எனக்‌ கொள்ளற்குத்‌ துணை செய்கின்றன. 


தென்னாட்டு அரசியல்‌ நிலை 


மேற்குறித்த செய்திகளானே கிறித்தவ ஆண்டின்‌ தொடக்‌ 
கத்தில்‌ தென்னாட்டு நிலை எங்ஙன மிருந்ததென ஒருவாறு 
தெரியலாம்‌. சேர, சோழ, பாண்டியர்களே ௮க்‌ காலத்தில்‌ 
ஆற்றல்‌ மிக்க முடிவேந்தர்‌. தமிழ்‌ மண்டலங்கள்‌ மூன்றும்‌ 
ஒன்றுக்‌ கொன்று போர்புரிவதில்‌ முனைந்து நின்றன. எவை 
யேனும்‌ இரண்டு காடுகள்‌ தம்முட்கூடிப்‌ பிறிதொரு நாட்டி 
னைத்‌ தாக்குவது வழக்கம்‌. 


சேர ராஜ்யம்‌ 


சேர ராஜ்யம்‌ பல நாடுகளைத்‌ தன்னகத்துக்‌ கொண்டது] 
அவர்‌ காடுகள்‌, மலைகாடெனவும்‌, கடல்‌ மலைகாடெனவும்‌ இரு 
வகைப்படும்‌. தற்காலத்துச்‌ சேலம்‌, கோயம்புத்தூர்‌ ஜில்லாக்‌ 
கள்‌ அடங்கிய நிலப்பகுதி கொங்கு காடெனப்‌ பெயர்‌ பெறும்‌. 
இங்குத்தான்‌ சேரர்தலை நகராய வஞ்சிமா நகர்‌ இருக்கின்றது. 
இந்‌ நிலத்தேதான்‌ கொல்லிமலையும்‌ ஆனைமலைத்‌ தொடரும்‌ 
இருக்கின்றன. மலையாளம்‌ எனப்படும்‌ பகுதி கடல்மலை விர 
விய நிலப்பரப்பினைக்‌ குறிக்கும்‌. இப்பரப்பில்‌ குட்ட நாடு, 
குடகாடு, பூழி காடு என்பனமிகச்‌ சிறந்தவைகளாம்‌. குட்டம்‌” 
என்னும்‌ சொல்‌ பள்ளம்‌ என்னும்‌ பொருளைக்‌ கொண்டது. 
மலையாளத்துள்ள கடற்கழிகள்‌ மிக்க நாட்டினைக்‌ குட்ட 
காடென்பர்‌. கொடுங்கோளூரிலிருந்து திருவனந்தபுரம்‌ வரைக்‌ 
கும்‌ இதன்‌ பகுதியெனலாம்‌; பாலக்காட்டு வாயில்‌ தொடங்‌ 
கித்‌ தென்கன்னடம்‌, குடகு வரையிலுமுள்ள பகுதி குட 
காடெனப்படும்‌. பாலக்காட்டுச்கும்‌ கொங்கு காட்டுக்கு மிடைப்‌ 
பட்ட பகுதி (பொறை நாடு' எனப்படும்‌. 


மேற்குத்‌ திரைக்குத்‌ தலைவனாதல்‌ பற்றிச்‌ சேர வேந்தன்‌ 
(குடவர்‌ கோமான்‌” எனப்பெற்றான்‌. குட்டுவன்‌, கொங்கன்‌, 


மதிப்புரை ௪௦7 


பூழியன்‌, பொறையன்‌ முதலியன அவனுக்குப்‌ பட்டப்‌ பெயர்‌ 
கள்‌, இங்கனம்‌ விரிந்து பரந்த, சேரசாம்ராஜ்யம்‌ உயர்க்தோங்‌ 
கியகுன்றுகள்‌ பலவற்றை யிடையிட்டுக்‌ இடந்ததால்‌, ஒரே 
அரசாங்கத்தால்‌ ஆளமுடிய வில்லை. மேற்கூறிய பல காடுகளும்‌ 
பகுப்புக்களும்‌ வஞ்சியைத்‌ தலை ஈகராகக்‌ கொண்ட சேர மன்ன 
ரால்‌ நியமனம்‌ பெற்ற தனித்தனியான பல பிரதி நிதிகளால்‌ 
ஆளப்பட்டிருத்தல்‌ வேண்டும்‌. ஈமக்குக்‌ இடைக்குஞ்‌ சான்று 
களால்‌, இந்‌ காடுகள்‌ எக்காலத்து, எவரால்‌, யாரிடமிருந்து, 
வென்று கொள்ளப்பட்டனவெனக்‌ கூறுதற்கில்லை. சிலப்பதி 
காரம்‌ தோன்றிய காலத்திலோ, அதன்‌ முன்னரோ, சேர நாட்‌ 
டின்‌ பகுதிகளாக இக்‌ நாடுகள்‌ அமைந்து கடந்தமை தெரிய 
லாம்‌. நாளடைவில்‌ சேரசாம்‌ ராஜ்யம்‌ விரிவடைந்த போது 
“இமயவரம்பன்‌” முதலான பட்டப்‌ பெயர்கள்‌ மன்னற்கு வந்‌ 
திருத்தல்‌ வேண்டும்‌. உள்‌ நாட்டிலும்‌ வெளி காட்டிலும்‌ 
அமைந்துள்ள அரசாங்கங்களோடு சேர மன்னர்க்குத்‌ தொடர்‌ 
பிருந்தது. பகையரசர்‌ வெல்லப்பட்டு, அவர்‌ தம்‌ காடுகள்‌ சேர 
நரட்டொடு இணைக்கப்பெற்றன.. தோற்ற வேந்தர்‌ சில விதி 
களுக்குள்ளாக, மீட்டும்‌ அரசராயினர்‌. இங்ஙனம்‌ வரம்பில்‌ 
ஆற்றலும்‌, எல்லையில்‌ செல்வமும்‌ பெற்று, தமிழ்‌ அரசுகளுக்‌ 
குள்‌ முதன்மை சான்று, புலவர்பாடும்‌ புகழ்க்கிலக்கா௫, சேர 
நன்னாடு விளங்கியது. 


சோழ ராஜ்யம்‌ 


சிலப்பதிகாரக்கதை தொடங்குங்‌ காலத்துச்‌" சோழராஜ்‌ 
யத்திற்கு உறையூரும்‌ புகாரும்‌ தலைஈகர்களாயிருந்தன. . அப்‌ 
போது உறையூரை ஆண்டு வந்த அரசன்‌ மணக்கள்ளியாக 
வோ, அல்லது அவன்மகன்‌ நெடுங்கிள்ளியாகவோ இருத்தல்‌ 
வேண்டும்‌. புகாரை ஆண்டவன்‌ மாவண்கள்ளி அல்லது கள்ளி 
வளவன்‌ என மணிமேகலை கூறும்‌, அவன்‌ தம்பியே இளங்‌ 
கிள்ளி அல்லது ஈலங்கிள்ளி என்பவன்‌. உறையூர்க்‌ கள்ளிகட்‌ 
கும்‌ புகார்க்கிள்ளிகட்கும்‌ அடிக்கடி. உள்நாட்டுப்‌ போர்கள்‌ 
நடந்து வந்தன. அவற்றுள்‌ முதன்மையானது காரியா ற்றுப்‌ 
போர்‌. அப்போரிலேதான்‌ இளங்கிள்ளி நெடுங்கிள்ளியா ற்‌ 
கொல்லப்பட்டான்‌. இந்‌ நெடுங்்‌கள்ளியே சேரன்‌ செங்குட்டு 
வற்கு மாமன்‌. அவனுக்குப்‌ பெருங்கள்ளி அல்லது பெரு 
ஈற்கிள்ளி எனப்‌ பெயரிய மகனொருவன்‌ இருந்தான்‌. பட்டத்‌ 


வு சிலப்பதிகாரம்‌ 


இற்குரியார்‌ எவர்‌ என்பதுபற்றி வழக்குத்‌ தொடங்கிற்று. 

இவ்வழக்கிற்‌ செங்குட்டுவன்‌ குறுக்கிட வேண்டியிருந்தது. 

இழறுத்தல்‌ வல்ல ஒன்பான்‌ சோழர்கள்‌ கொண்ட குழுவொன்‌ 
னை வலிகுலைத்துத்‌ தன்மாமன்‌ மகன்‌ பெருங்கிள்ளியை அரசு 
கட்டில்‌ ஏற்றிவைத்தான்‌. இவ்விரு தலைககர்கள்‌ நீங்கலாகச்‌ 
சோழராஜ்யத்தில்‌ ஒருவாறு உரிமை பெற்ற சில சிறு.தனிகாடு. 
கள்‌, சிற்சில முதலிகளால்‌. ஆளப்பட்டு வந்தன. ஆனால்‌ அவ 
ரனைவரும்‌ சோழராணைக்‌ கடங்கியவர்கள்தாம்‌. இங்ஙனம்‌ 
சோழசாம்‌ ராஜ்யம்‌ கரிகாலன்‌ காலத்தில்‌ காஞ்சீபுரம்‌ வரை 
யில்‌ பரவியிருந்த செய்தி நினைவிற்குரியது. 


புகாரின்‌ மேன்மை நெடுநாள்‌ நிலைத்திருக்கவில்லை. புகார்‌ 
விரைவில்‌ அழியுமென்பது பற்றி இந்திரனிடமிருந்து முசுகுந்த 
சோழனாற்‌ கொணரப்பெற்ற பூதசதுக்கத்துப்‌ பூதமானது 
சே. ரனால்‌ வஞ்சிக்குக்‌ கொண்டு போகப்பட்டது. மணிமேகலை 
மணிபல்லவம்‌ முதலான இடங்கட்குச்‌ செல்லப்‌ புகாரினின்‌ 
அம்‌ புறம்போந்தாள்‌. இக்காலத்தேதான்‌ கடல்‌ பொங்கி 
யெழுந்து புகார்ககரை அழித்திருத்தல்‌ வேண்டும்‌. இம்‌ 
நிகழ்ச்சி இ, பி. 1770-ஆம்‌ ஆண்டில்‌ நிகழ்க்திருக்கலாம்‌. கட 
லால்‌ அழிவுண்டான விடத்தும்‌, சிறப்பும்‌ அழகும்‌ குன்றிய 
காலத்தும்‌ அந்நகர்‌ சோழர்‌ தலைககராகவே இருந்தது. உறை 
யூர்‌ சிறிது சிறிதாகச்‌ சீரும்‌ சிறப்பும்‌ பெற்றுச்‌ சோழவேர்தர்க்‌ ' 
குறைவீடமாகி முன்னணியில்‌ நின்றது. வஞ்சியில்‌ கண்ணக்‌ 
குக்‌ கோயில்‌ எடுப்பித்தகாலையில்‌ உறையூரையாண்ட பெருநற்‌ 
கிள்ளியெனுஞ்‌ சோழவேந்தன்‌ தன்தலை ஈகரில்‌ கண்ணகிக்குக்‌ 
கோயிலொன்றைக்‌ கட்டுவித்தான்‌. 


பாண்டிய ராஜ்யம்‌ 


அக்காலத்துப்‌ பாண்டிய நாட்டின்‌ தலைககர்‌ மதுரை. ஆரி 
யப்‌ படைதந்த மெடுஞ்செழியனே அதன்‌ அரசன்‌. 'அவன்‌ 
காலத்தில்‌ உள்நாட்டு வாணிகமும்‌ அயல்நாட்டு வாணிகமும்‌ 
அளவின்றி நாடோறும்‌ பெருகிய வண்ணமாய்‌ நடந்து வந்தது. 
௮க்காலந்தான்‌ கோவலசண்ணயரின்‌ மன த்தை மதுரைமா 
நகர்‌ கவர்ந்திருத்தல்‌ வேண்டும்‌. ஆனால்‌ ௮க்ஈகர்‌ நெடுங்காலம்‌ 
அச்சிறப்பில்‌ நிலைக்கவில்லை. நெடுஞ்செழியன்‌ கோல்‌ கோடிக்‌ 


மதிப்புரை ௪௯ 


குற்றமிலாக்‌ கோவலனைக்‌ கொல்வித்ததன்‌ பயனாக உயிர்விட்‌ 
- டான்‌. பாண்டியர்க்குக்‌ கடற்கரையை அடுத்த பிறிதொரு 
தலைஈகர்‌ கொற்கை. செங்குட்டுவன்‌ வடநாட்டிலிருந்த போது 
வெற்றிவேற்‌ செழியன்‌ என்னும்‌ பாண்டியன்‌ கொற்கையை 
ஆண்டு கொண்டிருக்தானெனச்‌ சிலப்பதிகாரத்து உரைபெறு 
கட்டுரை கூறும்‌. இவ்‌ விளஞ்செழியனே ஆரியப்படைதந்த 
நெடுஞ்செழீயன்‌ அல்லது நெடுஞ்செழியன்‌ என்பவனுக்குத்‌ 
தம்பியாதல்‌. வேண்டும்‌. இளைய வேந்தற்குக்‌ கொற்கையே 
உறைபதி. நெடுஞ்செழியன்‌ துஞ்சியபின்‌ வெற்றிவேற்‌ செழி 
யன்‌ கோமுடி சூடினான்‌. அப்போது நாடெல்லாம்‌ பொல்லா 
வற்கடம்‌. எங்கும்‌ பசியும்‌ பிணியும்‌ மிக்கன. அவ்‌ வற்கடந்‌ 
இரும்‌ பொருட்டுப்‌ பத்தினிக்கடவுளின்‌ கோயிலின்‌ முன்னே 
ஓராயிரவர்‌ பொற்கொல்லரை அவிப்பலியாச ஈந்தான்‌. ௮ங்‌ 
நனம்‌ ஈந்தவன்‌ வெற்றி வேற்‌ செழியன்‌ என்று அறிய வரு 
கின்றது. அவன்‌ அரசுகட்டி லேறியபின்‌ *ஈன்மாறன்‌ ' எனப்‌ 
பட்டமும்‌ பெற்றான்‌. இந்த நன்மாறற்குத்‌ தலையாலங்கான த்‌ 
துச்‌ செருவென்ற நெடுஞ்செழியன்‌ மகனாதல்‌ வேண்டும்‌. 
அவனே உக௧இ௫ரப்‌ பெருவழுதியின்‌ பெயரன்‌. இங்குக்‌ கூறிய 
உக்கரப்பெருவழுதியே கானப்பேர்‌ தந்த உக்கிரப்‌ பெருவழுதி 
யென்பவன்‌. இவ்வழுதியே இராஐசூயம்‌ வேட்ட பெருநற்கிள்‌ 
ளிக்கும்‌, சேரமான்‌ மாரிவெண்‌ கோவுக்குஞ்‌ சமகாலத்தவன்‌. 


எஞ்சிய ராஜ்யங்கள்‌ 


பொதுவாகச்‌ சங்கத்‌ தொகை நூல்களையும்‌, சிறப்பாக 
அகநானூறு புறகானூறு என்பவை பற்றியும்‌ ஆராயின்‌, முதல்‌ 
மூன்று பேரரச்களைத்‌ தவிர, இன்னும்‌ எத்தனையோ சிறு சிறு 
ராஜ்யங்கள்‌, பல சிற்றரசர்களால்‌ ஆளப்பெற்று வந்தன 
வென்பதை காம்‌ அறியலாம்‌. அவருள்‌ கொங்களங்‌ கோசர்‌ 
அல்லது கோசர்‌ என்பார்‌ துஞநாட்டை ஆண்டாராதல்‌ 
வேண்டும்‌. அக்கோசரே அசோகர்‌ கல்வெட்டுக்களிற்‌ கண்ட 
சத்திய புத்ரர்கள்‌. சேரராஜ்யத்தில்‌ ஒரு கொங்கு மாடும்‌ 
துளுகாடும்‌, கங்கர்‌ கட்டியர்‌ சாடும்‌ இருந்தனாவாக இலக்கி 
யங்கள்‌ கூறும்‌. செங்குட்டுவற்குக்‌ கலிங்கர்‌, கருகாடர்‌, 
பங்களர்‌, கங்கர்‌, கட்டியர்‌ என்போர்‌ பகைவராயிருந்தனர்‌, 


14 


௫௦ சிலப்பதிகாரம்‌ 


கலிங்க நாட்டு மக்கள்‌ கலிங்கர்‌. இவர்தம்‌ வரலாறுகளை 
வேத இதிகாச காலத்திற்குப்‌ பிற்பட்ட காலங்களிலிருந்து 
நன்கு அறியலாகும்‌. நந்த-மெளரியர்‌ காலத்தில்‌ கலிங்கம்‌ 
பேராற்றல்‌ வாய்ந்த பெருநாடாயிருந்தது. கலிங்கநாட்டுச்‌ 
சரிதத்தின்‌ ஒருசிறு பகுதியைச்‌ சிலப்பதிகாரங்‌ கொண்டு நாம்‌ 
அறியலாம்‌. அந்நூலுள்‌ வசு என்போனாலும்‌ குமரன்‌ என்‌ 
போனாலும்‌ ஆளப்பெற்ற சிங்கபுரம்‌ கபிலபுரம்‌ என்னும்‌ 
இரு நகரங்கள்‌ கூறப்படுகின்றன. இவ்வரசர்‌ நெருங்கிய 
உறவினரேனும்‌, ஒருவர்க்‌ கொருவர்‌ கலாய்த்த காரணத்தான்‌ 
இடைவிடாத பல உள்நாட்டுப்‌ போர்கள்‌ நிகழ்ந்து வந்தன. 


கருநாடர்‌ என்போர்‌ கன்னடமக்கள்‌, வன்னெஞ்சும்‌ தறு 
கண்மையும்‌ உடையர்‌. கருகாடென்பதற்கு உயர்நாடு என்பர்‌. 
கடல்‌ மட்டத்திற்குமேல்‌ மிகஉயர்ந்த நாட்டின்கண்‌ விந்து 
வந்தமையின்‌ அவர்க்கு அப்பெயர்‌ வந்திருக்கலாம்‌. இப்போ 
துள்ள மைசூர்‌ ராஜ்யமும்‌ அத்தன்மையதே. கன்னடமக்களை 
- ஒருவாறு ஒத்துள்ள மக்களை வடுகரெனச்‌ சங்க இலக்கியங்கள்‌ 
கூறும்‌. வடகாட்டிலுள்ளா ராதலானும்‌, தமிழகத்திற்கு 
வடக்கின்கண்‌ இருந்தமையானும்‌, அவர்‌ அப்பெயர்‌ பெற்றனர்‌ 
போலும்‌. பங்களர்‌ எவரெனத்‌ துணிந்து கூறற்கில்லையேனும்‌ 
அவர்‌ வங்ககாட்டினரின்‌ வேறல்லர்‌ என்று கூறலாம்‌. ௫க.மு. 
ஐந்தாம்‌ நூற்றாண்டில்‌ விஜயன்‌ இந்நாட்டில்‌ அடியிட்ட 
பின்னர்‌, வங்கநாட்டிற்கும்‌ இலங்கைக்கும்‌ கடல்‌ வாயிலான 
தொடர்பொன்றிருந்த தெனப்பெளத்த நூல்கள்‌ கூறும்‌. அவ்‌ 
வழிதான்‌ சோழமண்டலக்‌ கரையூடிருந்திருத்தல்‌ வேண்டு 
மென எண்ணுவது பெரிதும்‌ பொருந்துவதேயாம்‌. தலைக்‌ 
காட்டைத்‌ தலைககராய்க்‌ கொண்டு ஆண்டவரே கங்கர்‌ எனப்‌ 
படுவர்‌. கட்டியரைப்பற்றிச்‌ சங்கநூல்கள்‌ பல்விடத்திற்‌ 
கூறுகன்றன. அவர்‌ வடநாட்டின்‌ தென்‌ பகுதியிற்‌ குடியேறி 
வதிந்தாராகல்‌ வேண்டும்‌. மேற்கூறியோ ரெல்லாம்‌ முழு 
உரிமை பெற்ற தனிச்‌ சிறு நாடுகளை யாண்ட சிறு முதலிக 
ளரவர்‌, 


இலங்கை 

இலங்கை வேந்தன்‌ கயவாகு பத்தினிக்‌ கடவுளைப்‌ பிரஇட்‌ 
டிக்குங்கால்‌ உடனிருந்தான்‌ எனச்‌ சிலப்பதிகாரங்‌ கூறுஞ்‌ 
செய்தியால்‌ பல உண்மைகள்‌ வெளியாகின்றன. இச்‌ செய்தி 


மதிப்புரை ௫௧ 


்‌ இலங்கைக்கும்‌ தமிழ்‌ காட்டுக்குமுள்ள பழைய தொடர்பினைக்‌ 
காட்டுகின்றது. தமிழ்மன்னர்‌“அடிக்கடி இலங்கையின்‌ மீது 
படையெடுத்தன ரெனவும்‌, அதனால்‌ அவ்விலங்கை மக்கள்‌ 
அவ்வேந்தர்மீது வெறுப்புக்‌ கொண்டனரெனவும்‌ மகாவமிசம்‌ 
கூறும்‌. இலங்கை முதியாளொருத்தி ஒருகாள்‌ கயவாகு 
மூன்னர்ப்போந்து, *சோழன்‌ கரிகாலன்‌ காவிரிக்குக்‌ கரை 
கட்டப்‌ பன்னீராயிரவரை வலிதில்‌' அழைத்துச்‌ சென்றான்‌. 
அவ்விளையரோடு எனக்‌ குறுதுணையான ஒரே மகனுஞ்‌ சென்று 
விட்டான்‌ '* என்று குறை கூறினமையான்‌ அச்செய்தி இனிது 
விளங்குவதாம்‌. இஃதிங்ஙனமாக, சேரன்‌ செங்குட்டுவனோடு 
இலங்கை மன்னர்‌ உளம்‌ பொருந்திய தொடர்பினைக்‌ கொண்‌ 
டிருந்தனர்‌ என்பது பாராட்டுக்‌ குரியதாகின்றது. செங்குட்டு 
வற்கு இலங்கைக்‌ கயவாகு மன்னன்‌ ஈண்பனாதலின்‌ அவன்‌ 
வட நாட்டுச்‌ செலவின்‌ பயனாய்ப்‌ போந்த வெற்றி விழவின்‌ 
கண்‌ தானும்‌ ஒருவனாய்‌ உடனிருந்தான்‌. *தென்னிந்தியாவும்‌ 
தொல்லிலங்கையும்‌' என்னும்‌ பொருள்‌ பற்றி ஆராய்வதனால்‌ 
தென்னிந்திய சரிதத்தில்‌ ஈடுபாடு மிகவுடையார்க்குக்‌ இட்டும்‌. 
பயன்கள்‌ தவப்‌ பலவாம்‌. இப்பொருள்பற்றி இடையீடின்றி 
ஆராய்ச்சி நிகழ்வதாகுக. 


'ஆட்சியிற்‌ சில சிறப்பியல்கள்‌ 


பல ஆண்டுகளாகக்‌ குன்றா ஊக்கத்துடனும்‌ சலியா 
உழைப்புடனும்‌ இந்திய நாட்டுத்‌. தொல்‌ லரசாட்சியையும்‌ 
மக்கட்டொகுதியையும்‌ அறிஞர்‌ ஆராய்ந்து வந்ததின்‌ பயனாக, 
“தொல்வேந்த ரெல்லாமும்‌ தம்மனம்‌ போன போக்கில்‌ அரசா 
ளும்‌ தனியரசுகள்‌'' என நினைத்துவந்த பிழைபட்ட கருத்‌ 
துக்கள்‌ ஓழிந்து போயின. தொல்வேந்தர்‌ தம்மனம்‌ போனபடி. 
தனியாட்சி புரிந்தோரல்லர்‌; அடிப்பட்ட நல்வழக்குக்களைப்‌ 
பின்‌ பற்றியும்‌, நாட்டுச்‌ சட்ட இட்டங்கட்‌ குட்பட்டும்‌ அர 
சாட்சி புரிந்தவர்‌ என்னுங்கருத்து இக்காலத்த.றிஞர்க்‌ கெல்‌ 
லாம்‌ ஒப்ப முடிந்ததே யாம்‌. 


தென்னாட்டு வேந்தர்தம்‌ ஆட்சிமுறைகளைத்‌ தனியே 
ஆராய்ச்சி செய்வார்க்கு அரசன்‌ மக்கட்குயிரென இருந்தா 
னென்பதும்‌, குடிமக்களின்‌ ஆக்கத்தையே தன்னாக்கமாய்ச்‌ 
கருதினான்‌ என்பதும்‌, இனிது விளங்கும்‌. சோழன்‌ கரிகாலன்‌ 
காடுகெடுத்து காடாக்கிச்‌, குளந்தொட்டு வுளம்‌ பெருக்கக்‌, 


௫௨ சிலப்பதிகாரம்‌ 


கால்‌ பல கண்டு பாசனவசதிகள்‌ பெருக்கி, காட்டின்‌. செல்வத்‌ 
தைப்‌ பல்வகையானும்‌ பெருக்கிவந்தன னென்பதை . காமறி 
வோம்‌. அவன்‌ முறைசெய்யும்‌ ஆற்றலைப்‌ பற்றிய நிகழ்ச்சி 
களும்‌ இலக்கயங்களிற்‌ பலவாகின்றன. கோவலனைக்‌ கொல்‌ 
வித்த பாண்டியன்‌ பிழைகண்டு உயிர்விட்டான்‌. . இச்‌ செய்தி 
களே பழந்தமிழ்‌ வேந்தர்‌ தல விழைவின ரல்லர்‌ என்பதைப்‌ 
புலப்படுத்தும்‌. 
ஆட்சிக்‌ குழாங்கள்‌ 

அரசாட்சியை மேற்கொண்ட அரசற்கு அமைச்சன்‌, 
புரோஹிதன்‌, படைத்தலைவன்‌, தூதன்‌, ஒற்றன்‌ என்னும்‌ 
ஐவரும்‌, கணக்கஇகாரி, நிறைவேற்‌.றுதலைவன்‌, பொருளறைத்‌ 
தலைவன்‌, கஞ்சுகிமாக்கள்‌, பிரதிநிதிகள்‌, படைத்தலைவன்‌, 
யானைப்படைத்தலைவன்‌. குதிரைப்படைத்தலைவன்‌ என்னும்‌ 
எண்மரும்‌ இன்றியமையாதவர்‌. இவர்தம்‌ துணைக்‌ கொண்டே 
அரசாங்கம்‌ இனிதியங்கும்‌. இவரே *ஜம்பெருங்குழு, எண்‌ 
பேராயம்‌” எனப்படுவோராவர்‌. 


மேற்கூறிய முறைகளோடு சேரன்‌ செங்குட்டுவன்‌ அர 
சாட்சியை நன்கு ஒப்பிடலாம்‌. செங்குட்டுவனின்‌. குதிரைப்‌ 
படைத்தலைவனாகய வில்லவன்கோதையும்‌, கணக்கதிகாரியான 
அழும்பில்வேளும்‌ ஆட்சித்‌ துணையாயினர்‌. சஞ்சயனும்‌ களனும்‌ 
தூ.தர்தலைவர்‌. சஞ்சயன்‌ கஞ்சுக -மக்கட்குக்‌ தலைவனா யிருந்‌ 
தான்‌. அரசன்‌ ஆணையால்‌ ஒற்றர்கள்‌ வேற்று காடுகட்கு உரு 
மாறிச்‌ சென்றனர்‌. அதுபோலவே வேற்று வேந்தர்தம்‌ ஒற்‌ 
றரும்‌ வஞ்சி வந்து கரந்துறைந்தனர்‌. வினை தொடங்குமுன்‌ 
அரசன்தன்‌ அதிகாரிகளைக்‌ கலத்தல்‌ வழக்கம்‌. கோப்பெரும்‌ 
தேவியும்‌ இக்கூட்டத்தின்௧கண்‌ இடம்‌ பெற்றா ளென்பது பத்‌ 
இனிக்கடவுட்குக்‌ கோயில்‌ எடுக்க அரசன்‌ தன்னதிகாரிகளுடன்‌ 
சூழ்ந்தபோது, இளங்கோவேண்மாள்‌ அங்கிருந்தமையான்‌ 
இனிது விளங்கும்‌. மகனிரை மதித்துப்‌ போற்றும்‌ வழக்கு 
நம்நாட்டில்‌ தொன்று தொட்டு உண்டென்‌ பதையறியாது 
கண்டவாறு இளக்கும்‌ அயல்காட்டறிஞர்‌ கூற்றைக்‌ கண்டிப்‌ 
பதற்கு இச்‌ செய்தி மல்லதொரு சான்றாய்‌ விளங்கும்‌. அரசி 
யல்‌ வினைகளில்‌ நெடுநேரம்‌ ஈடுபட்ட உடலுறுப்புக்கள்‌ 
தளர்ந்தபோதாதல்‌,வெறுத்த போதாதல்‌.கூத்துட்படுவோனை த்‌ 
தலைவனாக்கொண்ட :*சாக்கையர்‌' ஆங்கு ஆடலும்‌ பாடலும்‌ 
நிகழ்த்துவர்‌. . 


மதிப்புரை ௫௩. 


அரச பதவி வழி வழியாக வருவதே ஈம்‌ காட்டில்‌ அடிப்‌ 
பட்ட வழக்கு, அரசன்‌, நாட்டு நல்லோர்‌ மக்களின்‌ ஈன்மை 
நாடிவகுத்த சட்ட இட்டங்கட்குட்பட்டு ஆட்சி புரிந்தான்‌ 
சேர வேந்தர்‌ மருமக்கட்டாய வழங்கினர்‌ என்பதைச்‌ சிலப்பதி 
காரம்‌ கூறவேயில்லை. சிலப்பதிகாரங்‌ கூறுஞ்‌ செய்தி 
களனைத்தும்‌, “சேரர்‌ மருமக்கட்டாய வழங்கினர்‌'' என்பதை 
வலியுறுத்துமென வாதித்துச்‌ சாதிப்பார்‌ கொள்கைக்கு மாறாக 
இருத்தலைச்‌ சிலப்பதிகார வாயிலாய்‌ அறிஞர்‌ அறிவர்‌. கொடுங்‌ 
கோல்‌ ஆட்‌.சியின்‌ தீமைகளை ஈன்குணர்ந்திருந்தமையின்‌, செங்‌ 
குட்டுவன்‌ செங்கோலாட்சியையே மேற்கொண்டு கண்ணுங்‌ 
கருத்துமாய்ச்‌ செய்து வந்தான்‌. 


கொடி முதலியன 


தமிழ்‌ நாட்டில்‌ சேர பாண்டிய சோழராகிய மூவரும்‌ 
முறையே வில்‌, மீன்‌, புலியென்னும்‌ மூன்றனையுங்‌ கொடியாகக்‌ 
கொண்டனர்‌. அவர்‌ தம்‌ தார்‌ முறையே பனையும்‌, வேம்பும்‌, 
ஆத்தியும்‌ ஆம்‌. இந்திய நாடு பல பிரிவுகளாக இருந்தமையா 
னும்‌, ஓவ்வொரு பிரிவும்‌ ஓவ்வொரு தனிக்‌ கொடியைக்‌ கொண்‌ 
டிருந்தமையானும்‌, பொதுவாக ஓரே கொடி யொன்றைத்‌ 
தேடிக்‌ கொள்வது பயனில்‌ முயற்சியாகன்‌ றது. 


அரச குமரர்‌ 


நீதியொடு முமணின புதல்வர்‌ நன்கு ஒறுக்கப்பட்டனர்‌. 
இச்‌ செய்திக்கு மனு நீதி கண்ட சோழனும்‌, கள்ளிவள வனும்‌ த 
தக்க சான்றாவர்‌.. :உரிமையால்‌ தாய மெய்த வேண்டியவன்‌ 
அதனை மூட்டின்றிப்‌ பெறுதற்கரகப்‌ பிறிதொருவன்‌ துறவினை 
மேற்கொண்டு ௮வ்‌ வுரிமை பிழையாவண்ணமும்‌, முறைமை 
தப்பாவாறும்‌ காத்தலு முண்டு. சேரன்‌ செங்குட்டுவனின்‌ 
உடன்‌ பிறந்தாரான இளங்கோவடிகளின்‌ செயலே இதற்‌ 
கோர்‌ எடுத்துக்காட்டு. 


ஆட்சி இல்‌ காலம்‌ 


ஓர்‌ அரசன்‌ இறக்துபட்டால்‌, அவற்குப்பின்‌ வேறோர்‌ 
அரசன்‌ அரசு கட்டில்‌. ஏறுவதில்‌ காலம்‌ நீளும்‌. கண்ணகியால்‌ 
நெடுஞ்‌ செழியன்‌ இறக்க, அங்கோர்‌ இடையீடு நிகழ்ந்ததனை 


டு௫௪ சிலப்பதிகாரம்‌ 


எவரும்‌ அறிவர்‌. கொற்கை வேந்தனான இளஞ்‌ செழியன்‌ 
அல்லது வெற்றிவேற்‌ செழியன்‌ மதுரை போந்து அரசுகட்டில்‌ 
ஏறுந்துணையும்‌, அரசாட்சி ஆயத்தார்‌ வயமிருந்த தென்பதை 
நாம்‌ இங்கு மனத்துக்‌ கொள்ளல்‌ வேண்டும்‌. 


பொழுது போக்கு 


ஆடலும்‌ பாடலும்‌ பொழுது போக்கினுக்காக அவற்றுள்‌ 
வல்லவரான்‌ நிகழ்த்தப்பட்டன. செங்குட்டுவன்‌ அடிக்கடி 
இலவந்திகைப்பள்ளி சென்று கோப்பெரும்‌ தேவி இளங்கோ 
வேண்மாளொடு பொழுது போக்கயதை இங்கு நாம்‌ நினைவிற்‌ 
கொள்ளலாம்‌. 


சிறை வீடு செய்தல்‌ 


அரசன்‌ பிறந்த நாளிலே பெருவீழாச்‌ செய்தல்‌ வழக்கம்‌. 
அவ்விழா பெருகாளெனவும்‌, பெருமங்கல மெனவும்‌ வழங்கப்‌ 
பெறும்‌. அப்போது குற்றவாளிகள்‌ அனைவரும்‌ சிறைவீடு 
பெறுவர்‌. வேறு காலங்களிலும்‌ இச்சிறை வீடு நிகழ்தல்‌ 
உண்டு. பத்தினிக்‌ கடவுட்குக்‌ கோயிலெடுப்பித்து விழாக்‌ 
கொண்டாடிய கானில்‌ குற்றவாளிகள்‌ அனைவரும்‌ சிறைவீடு 
பெற்றமை இதற்‌ கொரு சான்று, 


துலாபாரதானம்‌ 


அரசர்‌ கொண்டாடும்‌ விழாப்‌ பலவற்றுள்‌ துலாபார 
தானம்‌ குறிப்பிடற்பாலது. இத்தானம்‌ செய்கன்‌ றவர்‌ தம்‌ 
எடையளவு பொன்னைக்‌ கேள்வியாற்‌ சறப்பெய்திய மறையோ 
னுக்கு அல்லது சுரோத்திரிய மறையோனுக்குக்‌ கொடுப்பர்‌. 
மச்சபுராணமும்‌ இலிங்க புராணமும்‌ ஈரெட்டுத்தானங்கள்‌ 
சிறந்தன வென்னும்‌. அவற்றுள்‌ இத்துலாபார தானமொன்்‌ று. 
பத்தினிக்‌ கடவுட்குப்‌ படிமஞ்சமைக்கச்‌ சேரன்‌ செங்குட்டுவன்‌ 
இமயத்திற்‌ கற்கொண்டு, கொண்ட கல்லைக்‌ கங்கையில்‌ நீர்ப்‌ 
படை செய்த போது, அவ்யாற்றின்‌ கரையிலே மாடலமறை 
யோற்குத்‌ துலாபாரதானஞ்‌ செய்தகானெனச்‌ சொல்லப்‌ 
பட்டுளது. 


அரசாங்கப்‌ பொருட்‌ பகுதி 


பொருட்‌ பகுதி காவிதி மாக்கள்‌ என்னும்‌ கூட்டத்தாரால்‌ 
ஈட்டியும்‌, வகுத்தும்‌, காத்தும்‌, மேற்பார்க்கப்‌ பெற்று வந்தது. 


மதிப்புரை ௫௫ 


இறுக்கும்‌ இறையினை உரிய காலத்தே மக்களிட மிருந்து 
தொகுத்தல்‌ இவற்குக்‌ கடன்‌ எனத்‌ தெரிகின்றது. பொரு 
ளாக்கம்‌ பற்றிய ஆராய்ச்சி நகமும்‌ போதெல்லாம்‌ அரசன்‌ 
பொருளமைச்சன து சூழ்ச்சித்‌ திறனையே நாடி நிற்பான்‌. 
கண்ண ூயின்‌ கோயில்‌ கட்டிய ஞான்று 'வரிதவிர்க்க' என்ற 
வேந்தன்‌ அணையை நிறைவேற்றிய ஆயக்கணக்க ர்‌ இப்‌ 
பொருளமைச்சன்‌ €ழுள்ள அதிகாரிகளாவர்‌. 


வாணிகம்‌ பொருள்வரு துறைகளுள்‌ ஓன்று 


உழவினையடுத்து நிற்கும்‌ பொருள்வரு துறை வாணிகமாம்‌. 
செங்குட்டுவன்‌ காலத்தே தரைவாணிகமும்‌ கடல்‌ வாணிகமும்‌ 
முட்டின்றியும்‌ இடையீடின்‌ றியும்‌ நடந்து வந்தன. பொதி 
மூடைகளும்‌, ௮ம்‌ மூடைகளேறிய சாகாடுகளும்‌, எண்ணப்‌ 
பெற்றுக்‌, கு.றியிடவும்‌ பெற்றன. இக்‌ கு.றியீட்டினைக்‌ கண்‌. 
ணெழுத்தென்ப. வாணிகரே காட்டிலுள்ள பெருஞ்‌ செல்வர்‌. 
அரசன்‌ அவர்‌ தம்மோடு நட்புக்‌ கொண்டு அளவளாவி, உரிய 
வ்ர்கட்குப்‌ பட்டமளித்துச்‌ சிறப்புச்‌ செய்தான்‌. அப்‌ பட்டங்‌ 
களுள்‌ 'எட்டி'யென்பது ஒன்‌.று. எட்டிசாயலன்‌ எனப்‌ பெயரிய 
வாணிகனொருவனைப்‌ பற்றிச்‌ சிலப்பதிகாரங்‌ கூறும்‌. 


புதையொருட்‌ கலன்‌ 


பொதுவாகப்‌ புதை பொருளனைத்தும்‌ அரசாங்கத்தைச்‌ 
சார்ந்தனவே. பாண்டியர்‌ ஆட்சிக்கால த்தே ஒருகால்‌ நெடுஞ்‌ 
செழியன்‌ புதைபொருளெல்லாம்‌ கண்டெடுத்தோர்க்‌ குரிய 
வென ஓர்‌ ஆணை பிறப்பித்ததாக நாம்‌ அறிகின்றோம்‌. 


போர்‌ 


பழக்‌ தமிழரின்‌ போர்ப்படைகள்‌ தேர்‌, கரி, பரி, காலாள்‌ 
என நாற்‌ பகுப்பிஷேக்‌ கொண்டது. மிளையாலுங்‌ டெங்காலும்‌ 
காப்பமைந்த அரண்களின்‌ மேலிருந்து பகைவர்‌ உட்புகாவண்‌ 
ணம்‌ காத்துப்‌ போர்‌ புரிவர்‌. மதிற்றலைகளில்‌ கணக்கில்‌ மாநீத 
ரைக்‌ கடி.திற்‌ காய்வனவான வியப்புடை வெல்பொறிகள்‌ பல 
நிறுவப்‌ பெற்றிருக்கும்‌. அவை, கருவிரலூகம்‌, கல்லுமிழ்‌ 
கவண்‌, தூண்டில்‌, தொடக்கு, சென்றெறி சிரல்‌, ஆண்டலை 
யடுப்பு, கவைக்கோல்‌, புதை, புழை, ஐயவித்துலாம்‌, கைபெய 


௫௬ சிலப்பதிகாரம்‌: 


ரூ9ி,பன்றி, பனை, கனையம்‌, ச தக்கனி, தள்ளி வெட்டி, களிற்றுப்‌ 
பொறி, விழுங்குபாம்பு, கழுகுப்பொறி, புலிப்பொறி, குடப்‌ 
பாம்பு, சகடப்பொறி, தகர்ப்பொறி, அரிநாற்பொறி, எனப்‌ 
பலவாம்‌. 


அரசன்‌ தலை ஈகர்‌ விட்டுப்‌ புறப்படுங்கால்‌ படைஞர்க்குப்‌ 
பெருஞ்சோறு நல்குவான்‌; வாளினையும்‌ குடையினையும்‌ நன்‌ 
முழுத்தத்தில்‌ யானையின்‌ பிடர்த்தலை யேற்றி முற்செல விடு 
வான்‌. தலை நகரிலுள்ள தளிக்‌ கடவுளரையும்‌, வேள்விச்‌ 
சாலைக்‌ கண்ணுள்ள முத்தியையும்‌ நகர்‌ நீங்கு முன்‌ வணங்கு 
தல்‌ வழக்கம்‌. முகத்திலும்‌, மார்பிலும்‌ விழுப்புண்களை 
யேற்று, வீரத்தோடு முன்னின்று, பொருதுபட்ட வீரர்க்கு, 
அவர்‌ தம்‌ பீடும்‌ பெயரும்‌ எழுதிய நடு கற்களை நிறுவி, பூவும்‌ 
புகையும்‌ காட்டி, சிறப்புச்‌ செய்தல்‌ வழக்கம்‌. ௮க்‌ காலத்து 
நிறுவப்‌ பெற்றுப்‌ பின்‌ மண்ணிற்‌ புதையுண்ட வீரக்கற்கள்‌ 
இக்‌ காலத்துக்‌ கல்வெட்டாராய்ச்சியாளரின்‌ மண்‌ வெட்டிக்‌ 
இலக்காகி, வெளிப்போந்து, நம்மிடையே நிலவுகின்றன. போர்‌ 
தொடங்கு முன்‌ பகையரசர்க்கு “உய்தல்‌ அரிது; அடிபணிந்‌ 
துய்ம்மின்‌; போரான்‌ வருவன பொறுத்தற்கரிய'” என அரசர்‌ 
அறத்தாறு பற்றி எடுத்தியம்புவர்‌. 

போர்க்கள த்துப்‌ பல்வகைத்‌ தூரியங்கள்‌ முழங்கும்‌. அவை 
கொடும்பறை, நெடுவயிர்‌, . முரசம்‌, பாண்டில்‌ முதலாகப்‌ 
பல்வகைய. தோற்ற வேந்தர்‌ சிறை செறிக்கப்‌ பெறுவர்‌. 
வணங்கிய மன்னர்‌ சிறை வீடு பெறுவர்‌. போரின்‌ கொடுமை 
பொறுத்தற்‌ கரிதாயின்‌, எதிர்த்த படை வீரர்‌ படை யெறிந்து 
துறவியராகவும்‌, இசைவலோராகவும்‌, கூத்தராகவும்‌ அந்தண 
ராகவும்‌ உருமாறித்‌ தப்புவர்‌. இதனால்‌ அக்காலத்துப்‌ போர்‌ 
வீரர்‌ பின்‌ பற்றி வந்த போர்‌ நீதிகளின்‌ இயல்புகள்‌ புலனாம்‌. 
முறை செய்தல்‌ 

குறை வேண்டுநர்க்கு முறை செய்யும்‌ இடம்‌ அறக்களம்‌ 
எனப்‌ பெயர்‌ பெறும்‌, இக்‌ களத்தின்௧ண்‌ முதல்‌ நீதிபதி 
களோடு, கல்வியும்‌, கேள்வியும்‌, ஒழுக்கமும்‌, அறநூலறிவும்‌, 
வல்ல அந்தணருங்‌ கலந்து முறை செய்வர்‌. 

சிற்சில அமையத்து அரசர்‌ ஆய்வின்றி, விரைந்து, கோல்‌ 
கோடி, மூறை செய்தலும்‌ உண்டென்பது கோவலன்‌ வழக்கா 
லறியலாம்‌. களவு போன்ற குற்றங்‌ கட்குத்‌ தலைத்தண்டம்‌ 


மதிப்புரை ௫௭ 


விதிப்பது வழக்கமில்லை. பொய்க்‌ கரிபுகுவோர்‌, தவமறைக்‌ 
தொழுகுவோர்‌, கற்பில்‌ மகளிர்‌, மறையமைச்சர்‌, பு.றங்கூறு 
வோர்‌, பிறர்மனைஈயப்போர்‌ என்னுமிவ்‌ வறுவரும்‌ நாட்டுச்‌ 
சட்ட திட்டங்களின்படி. முதற்‌ குற்றவாளிகளரவர்‌. 


கிராம ஆட்சி 


தமிழ்ச்‌ சாம்ராஜ்யங்கள்‌ நாடுகளாகவும்‌, காடுகள்‌ கூற்‌ 
றங்களாகவும்‌, பிரிக்கப்பட்டிருந்தன. இராமங்கள்‌ தனித்தனி 
யாக ஆளப்பட்டன. ஓவ்வொரு கிராமத்திலும்‌ ஓர்‌ ஆட்சிச்‌. 
சபையுண்டு. அ௮ச்சபை மன்ற மெனவும்‌ படும்‌. சான்ோர்‌ 
அம்மன்‌ றங்களிலிருந்து இராம நிகழ்ச்சிகளை மேற்பார்த்து வ்‌ 
தனர்‌. காடுகளிலும்‌ மலைகளிலும்‌ சில தனிக்குடிகள்‌ இருந்தன. 
எயினர்‌ குடியென்பதே இதற்குச்‌ சான்று. இத்தனிக்‌ குடிகள்‌ 
$ீங்கலாக, ஏனைமக்கட்டொகுதி பிற தொகுதிகளினின்றும்‌ 
தனியே பிரித்துவைத்‌ தெண்ணப்‌ பெரு. இராமத்திற்கும்‌ 
கிராமத்திற்கும்‌, கிராமத்திற்கும்‌ ஈகரத்திற்கும்‌ அரசியல்பற்றி 
யாதல்‌, வாணிகம்‌ பற்றியாதல்‌ நீங்காத்‌ தொடர்பு இருந்தது. 
காடுகள்‌ நிறைந்த தனிவழிகளிலும்‌, வழிப்போவார்க்கு எத்‌ 
தகைய இன்னல்களுமில்லை. இராமங்களின்‌ நலங்களையே நாடும்‌ 
சில அதிகாரிகளும்‌ அரசரால்‌ நியமிக்கப்‌ பெற்றிருந்தனர்‌. இத 
னால்‌ கிராமங்களில்‌ அமைதியும்‌ ஊறின்மையும்‌ நிலைபெற்.றன. 
அவ்வதிகாரிகளோடு ஒன்றிய உளத்தினராய்க்‌ இராம சபை 
யினர்‌ பெருந்துணை புரிந்து ஈன்மை விளை த்தனர்‌. 


தரை நூற்‌ சான்றுகள்‌ 


சிறந்த உரையாசிரியர்களுள்‌ ஒருவரான ஈச்சினார்க்கினியர்‌ 
தமிழகத்தை மலைமண்டலம்‌, சோழமண்டலம்‌, பாண்டிமண்ட 
லம்‌, தொண்டைமண்டலமென நான்காகப்பகுப்பர்‌, சிலப்பதி 
காரத்தில்‌ தொண்டை மண்டலம்‌ என்னும்‌ பகுப்பே யில்லை. 
அப்போது ஒரு மூன்று பகுப்புக்களே யிருந்தன. மலைமண்டல 
மென்பது சேர நாட்டின்‌ ஒரு பகுதியே யன்றிப்‌ பிறிதில்லை. 
ஒரு நாட்டையோ, சாம்‌ ராஜ்யத்தையோ குறிக்கும்‌ மண்டல 
மென்னுஞ்‌ சொல்‌ சங்க நூல்களிற்‌ காணப்பெறவில்லை. பழங்‌ 
காலத்துச்‌ சேர நாட்டுள்‌ இக்காலத்துச்‌ சேலம்‌, கோயம்புத்‌ 
தூர்‌, நீலகிரி, மலையாளம்‌, தஇருவாங்கூரின்‌ ஒரு பகுதியாகிய 


௫௮ சிலப்பதிகாரம்‌ 


வேள்‌ நாடு என்பன அடங்கும்‌. செக்‌ தமிழ்‌ நாடு பன்னிரண்‌ 
டெனப்‌ பகுத்த பகுப்பினுள்‌, சேர நாட்டுள்‌ ஒரைந்து பகுப்புக்‌ 
கள்‌ அடங்கி விட்டன. அவை முறையே குட்ட நாடு, குடகாடு, 
கொங்கு நாடு, பூழி நாடு, மலாடு என்பனவாம்‌. குட்டுவன்‌, 
பூழியன்‌ என வரும்‌ சேர வேந்தரின்‌ பட்டப்‌ பெயர்கள்‌ மேற்‌ 
கூறிய நாட்டின்‌ பெயரா னமைந்தனவாகும்‌. பழங்கொங்கு 
நாடென்பது இக்‌ காலத்துச்‌ சேலம்‌ கோயம்புத்தூராகும்‌. 
சேர நாட்டிலுள்ள தலைமைமிக்க யாறுகள்‌ ஆன்பொருகை 
அல்லது அமராவதி, குடவனா,.று, காஞ்சி அல்லது நொய்யில்‌, 
காரியாறு, சுள்ளியாறு, பேரியாறு அல்லது பொன்னானி பவானி 
அல்லது வானி என்பனவாம்‌. . மைசூர்‌ ராஜ்யத்தின்‌ தென்‌ 
பகுதியிலுள்ள கொடுகூரைச்‌ சேரன்‌ செங்குட்டுவன்‌ வென்‌.று 
தன்‌ நாட்டோடிணைத்துக்‌ கொண்டனன்‌. சேர நாட்டுத்தலை 
நகர்‌ வஞ்சி, தொண்டியும்‌ முசிறியும்‌ துறை முகப்பட்டினங்கள்‌. 
கொல்லி, அயிரை, ஆனைமலைத்‌ தொடர்‌ முதலியன முகீகியமான 
மலைகள்‌. அயிரைமலை (ஐவர்மலை) சேரர்‌ குலதெய்வமான 
கொற்றவை வாழுமிடம்‌. சேர வேந்தர்க்கு ௮ம்மலை ஒரு தூய 
தொழுந்தலம்‌. 


பாண்டிய ராஜ்யம்‌ 


இறித்தவ ஆண்டு தொடங்கு முன்னரே தென்‌ பகுதியி 
லுள்ள பஃறுளியாறு வரையிலும்‌ பரவியிருந்த பாண்டிய 
சாம்ராஜ்யத்தைக்‌ கடல்‌ கொண்டது. இந்த அழிவினுக்காகப்‌ 
பாண்டியன்‌ நெடுஞ்செழியன்‌, முத்தூர்க்‌ கூற்றத்தையும்‌ 
மிழலைக்‌ கூற்றத்தையும்‌, சேரர்க்குரிய குண்டூர்க்‌ கூற்றத்‌ 
தையும்‌ வென்று, தன்‌ காட்டோடிணைத்துக்‌ கொண்டனன்‌. 
இதனைப்‌ பற்றி உறுதியாகக்‌ கூறத்தக்க சான்றுகள்‌ இல்லை. 
முச்சங்கங்களைப்‌ பற்றி வழங்கும்‌ கன்ன பரம்பரைச்‌ செய்‌ 
தஇகளை கோக்கன்‌ பாண்டியப்‌ பழந்‌ தலைககரையும்‌ கடல்‌ 
கொண்டிருத்தல்‌ வேண்டுமென எண்ண இடமிருக்கின்‌ றது. 
வட நூல்களிற்‌ கூறப்பெற்ற கபாடபுரமெனுங்‌ கொற்கை 
நகரைப்‌ பாண்டியர்‌ தலைககராக ஒருகால்‌ கொள்ளப்‌ பெற்றி 
ருப்பினு மிருக்கலாம்‌. இங்கிருந்த சில ஆண்டுகட்குப்‌ பின்னர்‌ 
மதுரையை அவர்‌ தலைககராய்க்‌ கொண்டிருத்தல்‌ வேண்டும்‌. 
இக்காலத்தேதான்‌ பிக£னி என்னும்‌ ஆரியர்‌ இந்தியாவுக்கு 
வந்தார்‌. அவரும்‌ இச்செய்தியைத்‌ தம்‌ குறிப்பிற்‌ குறித்துச்‌ 


மதிப்புரை ௫௯ 


செல்கின்றார்‌. இந்தச்‌ சாம்ராஜ்யத்துள்ள முக்கியமான 
மலை அகத்தியரின்‌ உறைவிடமான அண்ணல்‌ தலைமை சான்ற 
யாறு வைகை. 


பாண்டி. நாடு, இக்காலத்து மதுரை, இராமகாதபுரம்‌, 
திருநெல்வேலி என்னும்‌ மூன்று ஜில்லாக்கள்‌ அடங்கியது. 
புதுக்கோட்டைச்‌ சமையில்‌ ஒடும்‌ வெள்ளாஹே. அதன்‌ வட 
வெல்லையாம்‌. 


சோழகாடு தற்காலத்துத்‌ இரிரிராப்பள்ளியின்‌ ஒரு பகுதி 
யையும்‌ தஞ்சையையும்‌ செங்கற்பட்டு,தென்னார்க்காடுவில்லாக்‌ 
களையும்‌ தன்னகத்துக்‌ கொண்டதாகும்‌. பல்லவர்காலத்து 
மூதன்மை பெற்ற தொண்டை மண்டலம்‌ சோழ மண்டலத்‌ 
தின்‌ ஒரு பகுதியேயாம்‌. ௮ம்மண்டலம்‌ பல நாடுகளாகவும்‌, 
கூற்றங்களாகவும்‌ பிரிக்கப்‌ பெற்றிருந்தது. பாண்டி மண்ட 
லத்தைப்‌ போலவே சோழ மண்டலமும்‌ - உள்காட்டுத்‌ தலை 
நகரான உறையூரையும்‌, கடற்கரையை யடுத்துள்ள காவிரிப்‌ 
பூம்பட்டினத்தையும்‌ தலை நஈகர்களாகக்‌ கொண்டிருந்தது. 
கரிகாலன்‌ காலத்தில்‌ கரவிரிப்பூம்பட்டினம்‌ பெரிதும்‌ றப்‌ 
புற்று விளங்கியது. இங்கனம்‌ இரு தலைமுறை கழிந்த 
பின்னர்க்‌ கடலால்‌ அழிவுண்டது. அக்காலந்தொட்டு தலை 
ஈகர்‌ என்னுஞ்‌ சிறப்பையும்‌ பெருமையையும்‌ . அப்பட்டினம்‌ 
இழந்திருத்தல்‌ வேண்டும்‌.' 


உறையூரில்‌ முத்து வாணிகமும்‌, துகில்‌ வாணிகமும்‌ மிகுதி 
யாக நடைபெற்றன வென்று பெரிப்புளுஸ்‌ ஆசிரியர்‌ கூறுவர்‌. 
தாலமி யென்னும்‌ யவனாசிரியரும்‌ உறையூறையே சோழர்‌ தலை 
ஈகரெனக்‌ கூறினார்‌. சோழ சாட்டின்‌ தலைமை சான்ற யாறு 
காவிரி. 


திருச்சினாப்பள்ளி ஜில்லாவிலுள்ள குளித்தலை யென்னும்‌ 
ஊருக்கு மேற்கே, பன்னிரண்டுகல்‌ தொலைவில்‌ அமரரவதி 
யென்னும்‌ யாறு காவிரியோடு கலக்குமிடத்திற்கு மூன்று 
கல்லின்‌ முன்னே, காவிரிக்‌ கரையிலே, செல்லாண்டியம்மன்‌ 
கோயிலென வொன்‌ றிருக்கன்‌ றது. அதுவே வழி வழியாகத்‌ 
தமிழ்‌ மண்டலம்‌ மூன்றும்‌ சந்திக்குமிடம்‌. முக்குலத்தனரான 
மூவேந்தரும்‌ ௮க்கோயிலுக்கு வந்து அன்னையை வணங்குவர்‌, 


௬௦ சிலப்பதிகாரம்‌ 


அங்கிருந்து யாற்றின்‌ தெற்கே காணப்பெறும்‌ கரையே சோழ 
பாண்டிய மண்டலங்களின்‌ எல்லையாகும்‌. யாற்றினுக்கு மறு 
கரையினருகோடும்‌ கரை போட்டானாறே சோழ சேர மண்ட 
லங்களின்‌ எல்லையாகும்‌. இச்செய்தி இருச்சி ஜில்லா கெஜட்டி. 
யரால்‌ தெரியவருகின்றது. 


சமயச்‌ சான்றுகள்‌ 


மனிதன்‌ சமயச்‌ சார்புடையவன்‌, அவன்‌ இன்பப்‌ பேற்றி 
னுக்கும்‌ துன்பப்‌ போக்கினுக்கும்‌ தன்னினும்‌ வலியதொரு 
துணையை நாடுகின்றான்‌. இப்பேறு கருதி வேத வழிப்பட்ட 
கரணங்கள்‌ பலவற்றை இயற்றுகின்றான்‌. உண்ணா கோன்‌ 
பினை கோற்கின்றான்‌ ; பெருஞ்‌ சோறனித்து மகிழ்கன்றான்‌. 
ஆடிப்‌ பாடிச்‌ களிக்கன்றான்‌ ; இவனால்‌ வழிபடப்‌ பெற்ற 
தெய்வம்‌ இவற்றினுக்காக மகிழ்ந்து தான்‌ விரும்பிய பேறுகளை 
விரும்பி யாங்கு அளிக்குமென ஈம்புகன்றான்‌. பழந்‌ தமிழர்‌, 
சேயோன்‌, மாயோன்‌, சிவபெருமான்‌, கொற்றவை, வாலி 
யோன்‌, வருணன்‌, இந்திரன்‌ என்னும்‌ தெய்வங்களை வழிபட்‌. 
டனர்‌. மேற்‌ கூறிய தெய்வங்கள்‌ சில நிலங்கட்கே உரியவை 
என்பது அவர்தம்‌ கொள்கை. இத்தெய்வங்களனைத்தும்‌ 
வேத பு ராணங்களாற்‌ கூறப்பெற்றவைதாம்‌. இவ்வொற்று 
மையைக்‌ கருதுமிடத்து ௮ர்காள்தொட்டு. நந்தமிழ்‌ காட்டில்‌ 
வடகலை தென்கலையும்‌ வேற்றுமை யுற்‌.றில வென்பதும்‌, இரண்‌ 
டும்‌ கலந்தே வாழ்ந்தன வென்பதும்‌ இனிது விளங்கும்‌. தொல்‌ 
காப்பியனாரும்‌ இக்கருத்துடையர்‌ தாம்‌. சிலப்பதிகாரத்தும்‌ 
இக்கருத்துக்கள்‌ இங்கொன்றும்‌ ௮ங்‌ கொன்றுமாகக்‌ காணப்‌ 
படினும்‌, இரட்டைப்‌ பெருங்‌ காப்பியங்கள்‌ ஜைன பெளத்தக்‌ 
கருத்துக்களை வெளியிட வந்தன வென்பதை நரம்‌ மறுக்க 
"முடியாது. 
நாட்டில்‌ அடிப்பட்ட வைதஇக மதங்கள்‌ நாடோறும்‌ குறை 
வின்றிப்‌ பெருகவர, பெளத்தம்‌, ஜைனம்‌, ஆசிவகம்‌ போன்ற 
புற மதங்களும்‌ தலையெடுத்தன. ஆனால்‌ அடிப்பட்ட மதங்‌ 
கட்கும்‌ புறமதங்கட்கும்‌ உயர்நீத முறையில்‌ எத்தகைய வேறு 
பாடுகளும்‌ இல்லை. மதங்களின்‌ அடிப்படையான கொள்‌ 
கைகள்‌ இன்றாயினும்‌, வேறுபாடுகள்‌ தவச்சிறிய; நொய்ய 
சிலர்க்கு அறிவு நூற்பயிற்சி பெறுதல்‌ கூடாதிருக்தமையின்‌ 
அது. கருதிச்‌ சில வேறுபாடுகள்‌ தோன்றினும்‌, மக்கள்‌ அவற்‌ 
ழைப்‌ பொருட்படுத்தத்‌ தம்மைத்‌ துன்புறுத்திக்‌ கொள்ள 


மதிப்புரை ௬௧ 


வில்லை. மதவாதங்கள்‌ அனைத்தும்‌ அறிவுநூல்‌ வல்ல பெரி 
யார்க்கடையே நிகழ்வனவாயின்‌ கருத்து வேறுபாட்டினுக்‌ 
காகப்‌ பகை பாராட்டாமல்‌ ஒருவருக்‌ கொருவர்‌ மதிப்புடனும்‌ 
நேர்மையுடனும்‌ ஈடந்துகொண்டனர்‌. சைவ, பவைணைவ 
மதங்களை நாட்டில்‌ அடிப்பட்ட மதங்களாகக்‌ கூறலாம்‌. சைவ 
வைணவர்கள்‌ ஒருவர்க்கொருவர்‌ மனக்காழ்ப்புக்‌ - கொண்‌ 
டமை இந்துமத மென்னுக்‌ தருவில்‌ பிற்பட்ட நூற்றாண்டு 
களிலே கனிந்த கைப்புக்‌ கனியாம்‌. சிலப்பதிகாரத்தில்‌ இம்‌ 
மத மாறுபாட்டினை காம்‌ காண முடியாது. அக்காலத்தில்‌ 
ஒருவன்‌ இன்னொருவனைக்‌ கண்ட மாத்திரத்தானே அவன்‌ 
சைவனென்றாதல்‌, வைணவனென்றுதல்‌, கூறிவிட எளிதில்‌ 
இயல்வதில்லை. ஆதலின்‌ மதவெறி மருந்துக்கும்‌ கட்டாத 
அரும்‌ பொருளாயிற்று. ஆதலால்‌, ஒவ்வொருவனும்‌ வைணவ 
னாகவும்‌ சைவனாகவும்‌ அக்காலத்தில்‌ இருந்திருத்தல்‌ கூடும்‌. 
மாதரி யென்னும்‌ இடைக்குல முதுமகள்‌ கண்ணனை வழிபடும்‌ 
வைணவியேனும்‌ இயக்கிக்குப்‌. பான்மடை கொடுத்து மீளும்‌ 
ஏல்வையில்‌ கவுந்தியடிகளைக்‌ கண்ணிற்‌ கண்டு அவர்‌ தமை 
வணங்கிய செயலை எவர றியார்‌ ? 


இனிச்‌ சிலப்பதிகாரங்‌ கூ றிய சேரன்‌ செங்குட்டுவன்‌ 
எத்தகையன்‌ எனக்‌ கூறுவதும்‌ ஈண்டுப்‌ பொருந்துவதேயாம்‌. 
அவன்‌ வடகாட்டுச்‌ செலவின்‌ முன்னதாக அங்கிச்‌ சாலையிற்‌ 
செய்த வேண்டற்‌ பாட்டுடன்‌ நில்லாது, சிவபெருமான்‌ 
கோட்டம்‌ புக்கு அவர்தம்‌ அடிகளைத்‌ தன்‌ முடிமிசைச்‌ 
சூடினான்‌. அ௮வ்வமயத்தே ஆடகமாடத்‌ தறிதுயிலமர்ந்த 
பெம்மான்‌ பணிபுரிகுகராய சிலர்‌ மாலையும்‌ மலருங 
கொணர்ந்து வாழ்த்தியளிக்க, அவற்றினைச்‌ செங்குட்டுவன்‌ 
தன்‌ தோளின்‌ மிசை யணிந்தான்‌. சிலப்பதிகார உரையா?ரியர்‌ 
இவ்வாடக மாடத்தைப்‌ பற்பராபப்‌ பெருமாள்‌ திருக்கோயில்‌ 
கொண்டுள்ள. .திருவனந்தைப்‌ பதியாக எண்ணினார்‌. மேலும்‌ 
சிலப்பதிகாரம்‌, அலைவாய்‌ முருகன்‌ கோட்டத்தையும்‌, திருச்‌ 
செங்கோட்டினையும்‌, ஏரகத்தையும்‌, வெண்‌ குன்றினையும்‌ 
கூறும்‌. ட 

கொடு கொட்டி, பாண்டரங்க மென்னும்‌ கூத்துக்கள்‌ 
சிவபெருமாற்குச்‌ சிறந்தன போலவே துடிக்‌ கூத்தும்‌ குடைக்‌ 
கூத்தும்‌ முருகக்‌ கடவுட்குச்‌ சிறந்தனவாம்‌. வெற்றிகருதித்‌ 


௬௨ சிலப்பதிகாரம்‌ 


தேவியை அல்லது கொற்றவையை வணங்கும்‌ வணக்கமும்‌, 
மணிமேகலா தெய்வம்‌, கடற்றெய்வ மென்பதும்‌ இரட்டைக்‌ 
கரப்பியங்களிற்‌ காணப்‌ பெறுஞ்‌ செய்திகள்‌. திருமகளும்‌ கலை 
மகளும்‌ மலைமகளும்‌ சக்தியின்‌ வெவ்வேறு அம்சங்களென்னுங்‌ 
கருத்து “மாமகளு நரமகளு மாமயிடற்‌ செற்றுகந்த, 
கோமகளும்‌ தாம்படைத்த கொற்றத்தாள்‌ '* என்னும்‌ வெண்‌ 
பாவால்‌ இனிது விளங்கும்‌. பிரமாண்ட புராணத்துள்ள 
லலிதோபாக்கியானத்துள்‌ கச்சிப்பதியில்‌ முன்னிருந்த 
திருமகளே பிற்காலத்துக்‌ காமாட்சி அல்லது காமக்‌ கண்ணி 
யாயினள்‌ என வருஞ்‌ செய்தி நினைத்தற்‌ குரிய தாகும்‌. 
கொற்றவைக்காக ஆடப்பெறும்‌ வேட்டுவ வரி மறவர்‌ போன்ற 
மல்வாணரால்‌ அடிக்கடி நிகழ்த்தப்‌ பெற்றது. சிலப்பதி 
காரத்துப்‌ பன்னிரண்டாங்‌ காதையான வேட்டுவவரி முழுதும்‌ 
இக்கூத்து ஈன்கு விளக்கப்‌ பெற்றிருக்கின்றது. குரு இிப்பலி 
கொடுத்தல்‌ பெரும்பான்மை வழக்கெனக்‌ கொள்வதில்‌ குற்ற 
மில்லை. இங்குத்‌ தேவி அல்லது கொற்றவை மயிடாகரனைச்‌ 
செற்‌.றவளாகத்‌ துதிக்கப்‌ பெறுகன்றனள்‌. 


இருமாலைக்‌ குறித்து ஆடப்பெறுங்‌ கூ தீதுக்‌ குரவைக்‌ 
கூத்தாகும்‌. வடமொழி வாணர்‌ ₹ ராஸக்ரிடை ” எனப்‌ 
போற்றுவதுமிதுவே. இடைக்குல மகளிர்‌ இக்கூத்‌ தனை 
நிகழ்த்தல்‌ பெரும்பான்மை. வள்ளியை மணந்த மூருகற்குக்‌ 
கூத்தெடுக்குமாப்‌ போலே பின்னைப்‌ பிராட்டியை மணந்த 
திருமாற்கும்‌ இக்கூத்தெடுக்கப்‌ பெறுமென்பது அடிப்பட்ட 
செய்தியாம்‌. கோவலன்‌ பாண்டியனாற்‌ கொல்லப்‌ பெற்ற 
போது மதுரைமா ஈகர்க்கு வரப்போகும்‌ இங்களை யுணர்த்த 
ஆங்குப்‌ பல துன்னிமித்தங்கள்‌ நிகழ்ந்தன. அக்காளிலே, 
மக்கள்‌ தமக்கு வரும்‌ இங்குகளைத்‌ தெய்வங்கட்குச்‌ சாந்தி 
யெடுத்தலாற்‌ போக்கக்‌ கொள்ளலாமென நம்பி வந்தனர்‌. இக்‌ 
கருத்துப்‌ பற்றியே இடைக்குல நல்லாள்‌ மாதரியும்‌, அவள்‌ 
மகள்‌ ஐயையும்‌, கண்ணக்‌ கெதிரில்‌ இக்கூத்துளை எடுப்பித்‌ 
தனர்‌. கண்ண தன்‌ பேராப்‌ பெருஞ்சின த்தால்‌ மதுரையை 
நகல்‌ திருகியெறிச்‌ தழித்தொழித்துக்‌ கொங்கன்‌ கண்ணுள்ள 
நெடுவேள்‌ குன்றத்து ஒரு வேங்கை. மர நிழலில்‌ நின்றாளாக, 
ஆங்கும்‌ குன்றக்‌ குறத்தியர்‌ கண்ணூக்காகக்‌ குரவைக்‌ கூத்‌ 
தொன்றை ஆடினர்‌. பின்னர்த்‌ திப்பியத்‌ - தெய்வமான த்தின்‌ 
மிசையேறி வானஞ்சென்‌ றமை எவருமறிந்த செய்தி, 


மதிப்புரை ௬௩ 


இருமால்‌ வணக்க மொருபுற மிருப்ப, ௮ம்‌ மாலின்‌ 
முன்னோனான வாலியோன்‌ வணக்கமும்‌ பெருவரவிற்றாய்க்‌ 
காண்கின்றோம்‌. அத்துடன்‌ அ௮வற்குக்‌ கோட்டமொன்று 
உண்மையையும்‌ அறி௫ன்றோம்‌. ஆசிரியர்‌ பதஞ்சலியார்‌ காலத்‌ 
இலிருந்து இப்‌ பல ராம வணக்கம்‌ காணப்பெறுகின்ற தென 
வும்‌, எகீ காலத்து எது குறித்து இவ்வணக்கம்‌ புலனெறி 
வழக்கற்பட்ட தெனத்‌ துணிந்து கூறுவதற்கில்லை யெனவும்‌ 
அறிஞர்‌ ௩. 0. பண்டர்கார்‌ கருதுவர்‌. சிலப்பதிகாரத்தில்‌ 
தென்னாட்டிலே வலராம வணக்கம்‌ பெரு வழக்கிற்றென காம்‌ 
அறியலாம்‌. 


பரிதி, மதி, கற்பதரு, அயிராவதம்‌, சாத்தன்‌ பாசண்டச்‌ 
சாத்தன்‌ முதலிய கடவுளர்க்கும்‌, பிறர்க்கும்‌, தனித்‌ தனிக்‌ 
கோயில்‌ உண்மையைச்‌ சிலப்பதிகாரத்திலிருந்து நாம்‌ ௮றிய 
லாம்‌. நகரங்களில்‌,. இக்காப்புத்‌ தெய்வங்கட்குக்‌ கோயில்கள்‌ 
இருந்தன. இச்‌ செய்தியை ஆராயின்‌, கோயிலெடுக்கும்‌ வழக்‌ 
கம்‌ மிகமிகப்‌ பிற்‌ காலத்தது என்பார்‌ கூற்று வலியிலதா 
யொழிந்து, இவ்‌ வழக்குத்‌ தொன்று தொட்ட தென்பது வலி 
யுறும்‌. சிந்து ஈஇப்பள்ளத்தாக்கல்‌ அடையல்களாக கஈமக்குக்‌ 
இடைத்த பொருள்‌ கொண்டு ஆராய்ந்து பார்ப்பின்‌, இந்தியா 
வில்‌ க. மு. நான்காம்‌ நூற்றாண்டு தொடங்கிக்‌ கடவுளர்க்குக்‌ 
கோயில்‌ எடுக்கும்‌ வழக்குண்மை தெரியலாம்‌. மேலும்‌ பூத 
சதுக்கத்துப்‌ பூதங்கள்‌ காற்பாற்பட்ட வருணங்களின்‌ பெய 
ரானே வழங்கப்‌ பெற்றமையும்‌, அவைகள்‌ துதிக்கப்‌ பெறுதலை 
யுங்‌ காணலாம்‌. வேதங்களிற்காணும்‌ இந்திரன்‌, வருணன்‌, 
௮ங்‌கி, முதலான கடவுளர்‌ இங்கும்‌ துதிக்கப்‌ பெறுகின்றனர்‌. 
மறை கரை கண்ட பார்ப்பாரைப்‌ பற்றியும்‌, அவர்தம்‌ அங்கி 
யொழுக்கினைப்பற்றியும்‌, மறஹறையோது தலையும்‌ பல விடங்களில்‌ 
இளங்கோவடிகள்‌ கூறியிருத்தலை அறியாதார்‌ எவர்‌£ ௮ந்‌ 
தணன்‌ வேந்தர்‌ தம்‌ மதிப்பிற்‌ கலக்காகிப்‌ பொன்னையும்‌ கற 
வைகளையும்‌ பரிசிலாகப்‌ பெற்றான்‌. புரோஹிதன்‌ அரசாங்க 
அதிகாரிகளில்‌ ஒருவனாதலையும்‌, காட்டு நலங்கருதிச்‌ செயலா 
ராய்ச்சி நிகழ்வுமி அவன்‌ கலக்கப்‌ பெறுதலையும்‌ உற்று நோக்‌ 
கின்‌ அவற்கு அரசன்‌ காட்டிய பெருமதிப்பு வெளியாகும்‌. 
இன்னோரன்ன செய்திகளானே தமிழ்‌ வேந்தர்‌ க்ஷத்திரியர்‌ 
எனக்கூறுவதில்‌ குற்றமில்லை. பரிதி குலத்தினர்‌, மதிவழியினர்‌, 


௬௪ சிலப்பதிகாரம்‌ 


அங்கிமரபினர்‌ எனத்‌ தமிழ்‌ வேந்தரைத்‌ தமிழ்‌ இலக்கியங்கள்‌ 
கூறுவன வெல்லாம்‌ மேற்‌ காட்டிய கொள்கையினை வலியுறுத்து 
வனவாகும்‌, 


மழைவமிப்‌ படாததும்‌, ஆன்றோர்வழிவாராததுமான 
பாசண்டத்‌ தெய்வங்கள்‌ தொண்ணூற்றாறு வகையென்றும்‌ 
அவருள்‌ :இச்சாத்தன்‌ முதன்மையானவன்‌ என்றும்‌ தவாகரங்‌ 
கூறும்‌. இன்றும்‌ இப்பழஞ்‌ சாத்தன்‌ கோயில்கள்‌, கிராமங்‌ 
களின்‌ எல்லைக்கண்‌ ஸணிருத்தலையும்‌, மக்கள்‌, தம்‌ துன்பம்‌ 
போக்க இத்‌ தெய்வத்தை வேண்டுதலையும்‌ காணலாம்‌. சாத்‌ 
தன்‌: கோயில்‌ தென்னிந்தியாவில்‌ மிகப்பழமை சான்றது. தமிழ்‌ 
நாட்டில்‌ ௮க்‌ கோயில்கள்‌ பலவாயிருத்தல்‌ குறிக்கத்தக்கது. 
சிலப்பதிகார காலத்தில்‌ வட நாட்டுக்‌ கலைகள்‌ கலந்து விட்ட 
மையால்‌ இச்‌ சாத்தன்‌ வணக்கம்‌ சான்றோரால்‌ எண்ணப்‌ 
படாததாய்ப்‌ புறமாயிற்று. 


ஜைன பெளத்த ஆ?வகங்களைப்பற்றி இங்கு விரித்துக்‌ 
கூறல்‌ கருத்தில்லை. புத்தரைப்பற்றி நூல்கள்‌ கூறினவேனும்‌, 
புகாரிலுள்ள இந்திர விஹாரம்‌ பற்றியும்‌, மகாபோதி பற்றி 
யும்‌, போதிய சான்றுகள்‌ சிலப்பதிகாரத்திற்‌ கஇடைத்தில. 
ஒருகால்‌ * மணிமேகலை * அவற்றை விரித்துக்‌ கூறுவதென்று 
அடிகள்‌ கூறாது விடுத்தனர்‌ போலும்‌. ௪மண மதத்தைப்‌ 
பற்றிச்‌ சிலப்பதிகாரத்திற்‌ ல சான்றுகள்‌ உள. ஆவகம்‌ 
இன்னதென அறிய * மணிமேகலை 'யை நோக்க வேண்டியதாயி 
ருக்கஇன்றது. இம்மதங்களெல்லாம்‌ மெளரியப்‌ பெருவேந்‌ 
தனான அ௮சோகனால்‌ நன்கு வளர்க்கப்‌ பெற்று விளங்கனவை 
யாகும்‌. ஜைன மதத்தாரின்‌ பழக்க வழக்கங்களைப்‌ பற்றிச்‌ 
சிலப்பதிகாரம்‌ விரித்துக்‌ கூறும்‌. கோவலனும்‌ கண்ணகியும்‌ 
நீராடல்‌, உண்ணல்‌, உடுத்தல்‌, பேச்சு முதலியவற்றால்‌ ஜைன 
மதத்தவர்‌ என்றும்‌ முடிவுக்கு வருமாறு அடைக்கலக்‌ காதைச்‌ 
செய்திகளும்‌ பிறகாதைச்‌ செய்திகளும்‌ இருக்கின்றன. மேற்‌ 
கூறிய நீராடன்‌ முதலிய செயல்கள்‌ மாதரியின்‌ இல்லின்‌ கண்‌. 
நிகழ்த்தப்‌ பெற்று அவை மாதரி ஐயை முதலியவர்களால்‌ 
காணவும்‌ பெற்றன. மணிமேகலை கூறுஞ்‌ செய்திகளால்‌ 
ஒருகால்‌ அவர்‌ புத்த மதத்தினரோவென எண்ண வேண்டி. 
யிருக்கன்றது. பைதிக மதங்கட்கும்‌ பிற மதங்கட்கும்‌ 
அவ்வளவாக வேற்றுமையில்லை யென்றும்‌, இருந்தால்‌ அவை 


மதிப்புரை ௬௫ 


அக்காலத்திலே எவராலும்‌ குறிக்கும்‌ அளவிற்குப்‌ 
பாராட்டப்‌ பெறவில்லை யென்றும்‌ ராம்‌ முடிவு செய்யலாம்‌. 
சேரன்‌ செங்குட்டுவன்‌ வைதிக மதத்தினன்‌. அவனுடன்‌ 
பிறந்த இளங்கோவடிகள்‌ ஜைனச்‌ சார்புடையவர்‌. இவ்விரு 
வர்க்கும்‌ கெழுதகை ௩ண்பரான கூலவாணிகன்‌ சாத்தனார்‌ 
பெளத்தர்‌. இவ்வழக்கம்‌ தென்னாட்டிற்குப்‌ புதிதன்று. 
வடகாட்டு ஹர்ஷ வேந்தன்‌ குடும்பத்தினர்‌ தம்‌ விருப்பப்படி 
மதங்களைத்‌ தழுவினரென வரலாறுகளால்‌ நாம்‌ அறிகின்‌ 
றோம்‌. ஹர்ஷ மன்னன்‌ தந்தையாரான ,பிரபாகரவர்த்தனன்‌ 
பரிதியை வணங்கனன்‌, அவன்‌ மகன்‌ ராஜ்யவர்த்தனன்‌ 
புத்தமதத்தினன்‌. ஹர்ஷனோ சூரியன்‌, புத்தன்‌, சிவன்‌ இம்‌ 
மூவரையும்‌ வணங்கினன்‌. இங்களமிருந்தும்‌ அவர்தமக்குள்‌ 
எத்தகைய மதக்‌ குழப்பமும்‌ மாறுபாடும்‌ இருந்தனவாகத்‌ 
தெரியவில்லை. 


கோவலன்‌ பெற்றோர்‌ புத்த மதத்தினர்‌. கண்ண ஒ 
ஆசி வக மதத்தினள்‌. இருகுலத்துப்‌ பிறந்தார்‌ அவரவர்‌ 
விழைந்தாங்கு மதச்சார்புடையராகலா மென்பது அக்கால 
வழக்கு. இதன்‌ சார்பில்‌ காம்‌: இரண்டு காரணங்கள்‌ . கூற 
லாம்‌. எவரும்‌ மத வேற்றுமைகளை நுட்பமாய்ப்‌ பாராட்ட 
வில்லை யென்பதொன்று. ஒரு மதத்திற்கும்‌ இன்னொரு மதத்‌ 
இற்கும்‌ அடிப்படையான வேழ்‌.றுமைகள்‌ இல்லை யென்பது 
மற்றொன்று. அவர்தமுள்‌ ஒவ்வொருவர்க்கும்‌ வினையே உயிர்‌. 
நல்வினை இவினைக்குத்‌ தக்கபடி. நன்மையும்‌ திமையும்‌ அவற்‌ 
றைச்‌ செய்தானை காடியடையுமென்பது அவர்தம்‌ உறுதியான 
நம்பிக்கை. இப்பிறப்பில்‌ ஒருவன்‌ துன்புற்றுல்‌ இம்மையிற்‌ 
செய்த வினைகள்‌ காரணமாகா. இன்மைத்‌ துன்பத்தினுக்குப்‌ 
பழவினையே காரணம்‌. மனிதன்‌ விடுதலையடைய விரும்பினால்‌ 
அவன்‌ நற்கருமங்களைச்‌ செய்தற்பாலன்‌. அக்காலத்தில்‌ பலர்‌ 
இவ்வுண்மையினை நம்பியும்‌, கடைப்பிடித்தும்‌, பிதர்க்குச்‌ 
சொல்லியும்‌, தாமும்‌ ஒழுஇயும்‌ வந்தனர்‌. 


வேதங்களிற்‌ கூறிய கடவுளர்‌ பலரேனும்‌, அவருள்‌ 

இந்திர வணக்கத்தையும்‌ வீழவினையும்‌ பற்றிச்‌ சிலப்பதிகாரஞ்‌ 

சிறக்கக்‌ கூறுகின்றது. சிலப்பதிகாரத்தின்‌ ஐந்தாங்‌ காதை 

யான இந்திர விழவூரெடுத்த காதை முழுதும்‌ இவ்விழாவின்‌ 

கண்‌ நிகழும்‌ நிகழ்ச்சிகளின்‌ வருணனைகளே. இந்திர விழாத்‌ 
ர்‌ 


௬௬ சிலப்பதிகாரம்‌ 


தோன்றிய நாட்டொட்டு அதன்‌ இறுதிகாறும்‌ அ௮வ்வீழா 
இனிது நடைபெற அரசன்‌ முழுமுதற்றலைவனாய்‌ நிற்பன்‌. 
வடநாட்டிலிருந்தும்‌ பலர்‌ தத்தம்‌ மகளிருடன்‌ விழாக்‌ காண 
வருவர்‌. தேவர்‌ வானத்திலிருந்து விழாவினை க்‌ ஈண்டு 
ம௫ழ்வர்‌. ஒவ்வோர்‌ ஆண்டிலும்‌ சித்திரைத்‌ திங்கள்‌ முழுமதி 
நாட்டொடங்கி இருபத்தெட்டு நாட்கள்‌ தொடர்ச்சியாய்‌ இவ்‌ 
விழா ஈடைபெறும்‌. புகாரைத்‌ தலைககராய்க்கொண்டு ஆட்சி 
புரிந்த முசுகுந்த சோழற்குத்‌ துணைசெய்ய இந்திரனால்‌ 
அனுப்பப்‌ பெற்ற காப்புத்‌ தெய்வத்திற்கு முதற்கண்‌ வணக்‌ 
கம்‌ நிகழும்‌. புகார்‌ நகரிலுள்ள ஐவகை மன்றங்களிலும்‌ பலி 
யிடப்பெறும்‌, யானையின்‌ பிடர்‌ த்தலையில்‌ முரசேற்றி வச்சிரக்‌ 
கோட்டத்தின்௧ண்‌ ஸணிருந்து ஐராவதக்‌ கோட்டஞ்‌ சென்று . 
அம்முரசினை இறக்கி வைத்து விழாவின்‌ முதலும்‌ இறுதியுஞ்‌ 
சாற்றுவர்‌. அரசன்‌ கொற்றங்‌ கொள்வானாசென்று கரவிரி 
நீரைப்‌ பொற்குடத்‌ தேந்தி இந்திரனை நீராட்டுவர்‌. வட நூல்‌ 
களிற்‌ கூறிய * இந்திரத்வஜ விழா * வோடு தமிழ்‌ நூல்களிற்‌ 
கூறியுள்ள இந்திர விமாவை ஒப்பிடலாம்‌. பழந்தமிழர்கள்‌ ' 
இவ்விந்திர வணக்கத்தை எங்ஙனம்‌ தமீஇக்‌ கொண்டனர்‌ 
என்பது இன்னும்‌ விளங்காத ஒரு செய்தியாகவே இருக்‌ 
கின்றது. 


மக்கட்டொகுதி: நகரமும்‌ நகரவாழ்க்கையும்‌ 


மணிமேகலையை ஒரு மத நூலாகவும்‌, வேதாந்த நூலா 
கவுங்‌ கொண்டால்‌ சிலப்பதிகாரத்தை அரசியல்‌ நிலை, மக்கட்‌ 
டொகுதிகிலை முதலியவற்றை உரைக்கும்‌ நூலாகக்‌ கொள்ள 
லாம்‌. இந்‌.நூல்களிலே தமிழ்‌ நாட்டு மூன்று பெருக்‌ தலைககரங்‌ 
களைப்‌ பற்றியும்‌, ௮ந்ககரங்களின்‌ கலைப்‌ பெருக்கு, நாகரிக 
முதிர்ச்சி முதலியவைகளைப்‌ பற்றியும்‌, விரிவான பல செய்தி 
களைக்‌ காணலாம்‌. இடையீடின்றி வாணிகம்‌ நடக்கும்‌ பெரு 
மறுகுகளிலே வேற்று எட்டின்‌ பலர்‌ வந்து ஒருங்கிருந்து 
அளவளாவி மஇழ்வர்‌. ' நகராண்மைக்‌ கழகங்களின்‌ ஆட்சி 
வியத்தகு. நிலையில்‌ அமைந்திருந்தது. பெருவழிகளும்‌ மறுகு 
களும்‌ என்றுக்‌ ஆரய்மையுடன்‌ வைத்துப்‌ பாதுகாக்கப்‌ பெற்று 
வந்தன. அங்கங்கே இருள்‌ போக்கும்‌ ஓஸி விளக்குகள்‌ 
அமைக்கப்‌ பெற்றிருந்தன. வீடுகள்‌ அனைத்தும்‌ சுடு மண்ணா 
லம்‌ கோட்டு நூற்றுலுங்‌ கட்டப்பெற்று, வளியுலவும்‌ சாள . 


மதிப்புரை ௬ள்‌ 


ரங்கள்‌ பலவற்றை யுடையவையாயிருந்தன. எழுநிலை மாடங்‌ 
கள்‌ எண்ணிலவாய்‌ விளங்கெமையின்‌ தென்னாட்டுச்‌ சிற்பகிலை 
உச்சறிலை யடைந்து விளங்கியதாகும்‌. மறை யோதுதலாலும்‌, 
கேள்வியாலும்‌, வேள்வியாலும்‌,. ஒழுக்கத்தாலும்‌, 
தனக்கென வாழாத்‌ தியாகத்தாலும்‌, அங்கிச்‌ சடங்குகளை 
முட்டின்றி ஆற்றலாலும்‌, அந்தணர்‌ பிறபாலாரின்‌ ஈன்மதிப்‌ 
பினுக்குரியராஇப்‌, பெரும்‌ பொருளையும்‌ அருவிலைப்‌ பண்டங்‌ 
களையும்‌, பரிசிலாகப்‌ பெற்றனர்‌. போர்க்‌ கொடுமைகள்‌ -: 
அந்தணனை ௮ணுகா,. சேரன்‌ செங்குட்டுவன்‌ கங்கைக்‌ கரை. 
யிலிருந்துமி ௮ வன்‌ மாட்டு அந்தணன்‌ பெற்ற பேற்றினை 
. எவர்‌ அறியார்‌? வணிகர்‌ பெருஞ்‌ செல்வராய்‌ விளங்கினர்‌. 
அவர்தமக்குவேந்தன்‌ மதிப்புக்‌ கறிகுறியாகப்‌ பல பட்டங்களை 
யந்து பெருமை செய்தான்‌. 


நகர வாழ்க்கை எளிதாய்‌ இன்பம்‌ நிறைந்ததாய்‌ இருந்தது. 
மாந்தர்‌ பொழுது போக்கினுக்காக, சைகைகளானியன்ற 
ஊமைக்‌ கூத்துக்கள்‌ வல்லோரால்‌ ஈடத்தப்பெறும்‌. அதனை 
யடுத்து ஆடலும்‌, பாடலும்‌, அ௮விஈயமும்‌ நிகழும்‌, பாடல்‌ 
கருவியானும்‌ கண்டத்தானும்‌ இயலும்‌. -இந்நிகழ்ச்சிக்கண்‌ 
மகளிர்‌ கலத்தல்‌ உண்டு. அ௮ம்மகளிர்‌ ஆலயம்‌ தொழுவர்‌, 
பொதுக்கூத்தில்‌ கலப்பர்‌. அள்ளிக்‌ கொள்ளும்‌ பேரழகு 
வாய்ந்த அம்மகளிர்‌ விலை வரம்பில்லா ஆடைகள்‌யும்‌ ௮ணி 
கலன்களையும்‌ உடுத்து, அணிந்து உலவுவர்‌. அவர்தம்‌ ஆடை 
கள்‌ பட்டானும்‌, பருத்தியானும்‌, கம்பளத்தாலும்‌, எலி 
மயிரானும்‌ இயன்றவை, உடம்பினை மா௬கழீஇ, சந்தந்‌ : 
இமிர்ந்து, சுண்ணந்தூவி, மாலையணிந்து ஆடவர்தம்‌ கண்ணை 
யும்‌ மனத்தையும்‌ கவரும்‌ ஈல்லோவியங்களாய்‌ விளங்குவர்‌. 


நகர மகளிர்‌ இருதிறத்தினர்‌. இல்லறம்‌ ஈடாத்தும்‌ மறு 

வில்‌ கற்பினர்‌ ஒருஇறத்தர்‌. தனிமறுகுகளில்‌ வதிந்து, விலை 
மகளிரென்னும்‌ பொதுமகளிர்‌ இன்னொருதிறத்தர்‌. மண 
- முடித்த ஆடவரும்‌ மனைவியரை அலமர விட்டு, இவ்விலை 
மாதர்‌ வலைப்பட்டுக்‌ கைப்பொருளிழந்து கரைந்து நின்றாரும்‌ 
பலருண்டு. அந்தோ/ கோவலன்‌ செயலை அறியாதாரெவர்‌ 2 
நகரையடுத்துள்ள புறஞ்‌ சேரிகளிலே துறவிகள்‌, தவசிகள்‌, 
வைதிகர்‌ முதலான பலரும்‌ வதிந்து வாழ்வர்‌, 


8 


௬௮ சிலப்பதிகாரம்‌ 


நகர வாழ்க்கையைப்‌ போலவே கிராம வாழ்க்கையும்‌ மன 
வமைதி தருவதாயிருந்தது. கிராமத்தினர்‌ பலரும்‌ உழுதொழி 
லரும்‌ இடையருமாயிருந்தனர்‌. எளிய வாழ்வும்‌, நிறைந்த 
மனமும்‌, உலையாவமைதியும்‌ உடையராய்‌, வழி வழி வந்த தத்‌ 
தம்‌ தொழில்களை முட்டின்றி ஆற்றி வந்தனர்‌, கிராமத்தினர்க்‌ 
கும்‌ ககர மாந்தர்க்கும்‌ போதிய தொடர்பிருந்தது. இக்‌ 
காலத்துப்‌ போலக்‌ கிராமம்‌ ஈகரமென இரு தொகுதிகளாய்ப்‌ 
பிரிந்திருந்ததில்லை. நீரிலும்‌ நிலத்திலுஞ்‌ செல்லச்‌ சகடங்களை 
யும்‌ ௮ம்பிகளையும்‌ ஊர்தியாக்‌ கொண்டனர்‌. கிராமங்கட்கும்‌ 
ஈகரங்கட்கு மிடையிடையே வனங்கள்‌, நென்‌ மணிவிளை புலங்‌ 
கள்‌, ஓடைகள்‌, நீரூற்றுக்கள்‌, கனிமரங்கள்‌, பிறதருக்கள்‌, 
மலர்ச்‌ சோலைகள்‌ முதலியன நிறைந்திருந்தன. இருள்‌ படப்‌ 
பொதுளிய காடுகள்‌ பலவும்‌ உண்டு. புகார்‌ தொடங்கி மதுரை 
காறும்‌ உள்ள வழிவளங்களை இளங்கோவடிகள்‌ வாக்கால்‌ 


. நன்கறியலாம்‌, 


கிராம மக்களின்‌ பொழுது போக்இனுக்காகப்‌ பல நிகழ்ச்சி 
கள்‌ நிகழ்ந்த வண்ணமாயிருக்கும்‌. ஒவ்வொரு கிராமத்திற்கும்‌ 
பொதுவாக ஆடற்களமொன்றுண்டு. இராம மகளிருட்‌ சிலர்‌ 
துணங்கை முதலான கூத்துக்களை நிகழ்த்துவர்‌, உண்ண 
உணவும்‌, உடுக்க உடையும்‌, பருக ஈன்னிரும்‌ ஈறுந்‌ தேறலும்‌ 
குறைவின்றி மக்கட்குக்‌ இடைத்து வக்தமையின்‌ அவர்‌ தம்‌ 
வாழ்க்கையில்‌ அமைதியே குடி கொண்டிருந்தது. அரசர்‌ ௮ல்‌ 
லன செய்யாராய்‌, அவல நீக௪, அமைதி நிலவினர்‌. காட்டிலும்‌, 
பாலை நிலத்தும்‌ வதிந்த மறவர்‌ அல்லது எயினர்‌ ஆறலை 


கள்வராயிருந்தனர்‌. இவர்தமைத்‌ தமிழ்நாட்டு மூவேந்தர்‌ போர்‌ 


மிகழுங்‌ காலத்துப்‌ படை வீரராரய்‌ நியமித்தலு முண்டு. 
ஆறலைத்தலும்‌, சூறை கோடலும்‌, நிரைகவர்தலும்‌, அவர்‌ 
தமக்குப்‌ பொழுது போக்கு. அவ்‌ வெயினர்‌ காட்டுப்‌ பன்றி 
யையும்‌, எய்ப்பன்றியையும்‌, மானையும்‌ வேட்டையாடிக்‌ 
கொன்று,அவற்றின்‌ இறைச்சியைத்‌ தின்று, தோலினை உடுத்து, 
புலிப்‌ பற்களையும்‌ நகங்களையும்‌ ௮ணிகலன்களா யணிந்து, 
அனைவரும்‌ ஒன்றாய்க்‌ கூடித்‌ தெளிதேறலை விடாய்த்தவ 
ரெனப்‌ பருக, ஆடிப்‌ பாடிப்‌ பேச மஒழ்வர்‌. 


சமூக வாழ்க்கையில்‌ இருமணம்‌ ஒரு தலையாய நிகழ்ச்9, 
தமிழக த்திற்‌ களவு கற்பென இருவகை மணங்கள்‌ நிகழ்ந்து 


மதிப்புரை ௬௯ 


வந்தனவாக ௮௧ நூல்கள்‌ கூறும்‌. இக்‌ களவு மண த்தை 
வட்‌ நூலார்‌ கூறும்‌ காந்தர்வத்தோடு ஒருவாறு ஒப்பிடலாம்‌. 
லெப்பதிகாரத்துக்‌ கானல்வரி களவின்‌ பகுதிகளைக்‌ கூறுவ 
தொன்றும்‌. இம்‌ மணங்கள்‌ எல்லாமக்களாலும்‌ பின்‌ பற்றிச்‌ 
செய்யப்‌ பெற்றன வென்பதற்கில்லை, நாகரிகம்‌. முற்றியோர்‌ 
அறதூல்களாலும்‌ கிருஹ்ய சூத்திரங்களாலும்விதிக்கப்பெற்ற 
விதிகளின்படி, மண நிகழ்ச்சிகளை நடத்தினர்‌. புரோகிதன்‌ 
மஜையோரதிச்‌ சடங்கு ஆற்றுதலும்‌, மணமக்கள்‌ தீவலம்‌ வரு 
தலும்‌ பிறவுமாகய வேத நூற்கரணங்கள்‌ தமிழரிடை உண்டு. 
தமிழர்‌ வட காட்டு வீதிகளை மேற்‌ கொண்டது போலவே தென்‌ 
னாட்டுறைந்த வடவரும்‌ தமிழ்‌ மண முறைகளிற்‌ சிலவற்றை 
மேற்‌ கொள்ளலாயினர்‌. தாலி கட்டுதல்‌ வட நாட்டு வழக்‌ 
கன்று ; வேதம்‌ விதித்தது மன்று. கூறைப்புடைவை யுடுத்தல்‌ 
கூடத்‌ தென்னாட்டு வழக்கெனலாம்‌. இதனால்‌ இவ்விரு 
கலைகளும்‌ மனமொத்துக்‌ கலந்தமை நன்கு விளங்கும்‌. 


ஆடலும்‌ பாடலும்‌ 


ஆடலையும்‌ பாடலையும்‌ பாராட்டிக்‌ கூறாத பழக்தமிழரிலர்‌- 
இவையும்‌ சடங்கின்‌ வழிய. கடவுள்‌ வணக்கம்‌ ஆடலின்றி 
நிரம்பாதென்பது தமிழர்‌ கொள்கை. கிறித்தவ மதத்‌ தொடக்‌ 
கத்தில்‌ அம்மதத்தலைவர்கள்‌ இறை வணக்கமியற்றுங்கால்‌ 
மண்டபக்‌ கோயில்களிலே ஆட்டம்‌ நிகழ்த்தினராம்‌. இறக்‌ 
தார்தம்‌ கல்லறையின்‌ மூன்னின்றும்‌ அவ்வாடல்‌ புரிவாராம்‌. 
மெக்ஸிகோ இந்தியர்களும்‌ இவ்வாடலை இறை வணக்கத்திற்‌ 
இன்றியமையாத தெனக்‌ கொண்டு அதனை சிக ழ்‌-த்.தி 
வந்தனராம்‌. ப 


இறைவன்‌ அருள்‌ கருதி நிகழ்த்தும்‌ ஆடலும்‌, இறைவணக்‌ 
கத்தஇற்கு கோரன இலக்கியங்கள்‌ கூறும்‌. ஊமைக்கூத்துக்‌ 
களும்‌ பலவேனும்‌ அவை நிகழ்ந்தனவாகக்‌ கூற நூற்சான்று 
கள்‌ இல்லை, - ்‌ 


இலப்பதிகாரம்‌ ஆடலியல்பை விரித்துக்‌ கூறும்‌... ஆடன்‌ 
மகளிர்‌ தலைக்கோல்‌ பெறுவர்‌. போர்க்‌ கடவுளாகிய முருகனும்‌, 
இன்பக்‌ கடவுளாகிய மாயோனும்‌ இவ்வாடற்கண்‌ வணங்கப்‌ 
பெறுவர்‌, சிவபெருமான்‌, துர்க்கை, இந்திராணி, மூதலியோரின்‌ 


௭௦ சிலப்பதிகாரம்‌ 


பெயரால்‌ பல ஆடல்கள்‌ அமைந்துள்ளன. கஞ்சனையும்‌ வாண 
னையும்‌ வென்று, அறிருத்தனைச்‌ சிறை மீட்ட பின்னர்க்‌, கண்‌ 
ணன்‌ பத்துவகைக்‌ கூத்துக்கள்‌ கிகழ்த்தியதாக, அடியார்க்கு 
நல்லார்‌ கூறுவர்‌. இளங்கோவடிகள்‌ திரிபுர மெரித்த விரி 
சடைக்கடவுள்‌ தம்‌ வெற்றிக்‌ கறிகு.றியாகத்‌ தன்‌ தேர்வலவ 
னாகிய நான்முகன்‌ முன்னே கொடு கொட்டி, பாண்டரங்கம்‌ . 
என்னும்‌ கூத்துக்களை ஆடினதாகக்‌ கூறுவர்‌. ' முருகன்‌ சுரா 
சுரர்களின்‌ வஞ்சம்‌ பெயர்த்துத்‌ துடியென்னும்‌ ஆடலை நிகழ்த்‌ 
தினன்‌. பேடிக்கூத்துக்‌ காமனால்‌ நிகழ்த்தப்‌ பெற்றது. ௮௪ 
பீர்களை வென்ற துர்க்கை மரக்காலாடல்‌ ஆடினள்‌. அவுணரை 
வென்ற திருமகள்‌ பாவைக்‌ கூத்தாடினள்‌. வாணனை வென்ற 
பின்‌ இந்திராணி கடையம்‌ என்னும்‌ கூத்‌ இனை நிகழ்த்தினள்‌ 
வட நூல்களில்‌ இக்‌ கூத்துக்களுக்கு மேற்‌ கோள்கள்‌ எவையும்‌ 
காணப்பட்டில. ஆடல்‌ பன்னொன்றும்‌ நிலை நின்றாடல்‌, பதம்‌ 
வீழ்ந்காடலென இருவகைப்படும்‌. அல்லியம்‌ முதலிய அறு 
வகை யாடலும்‌ முற்பகுப்பின ; துடி. முதலிய வைந்தும்‌ பிற்‌ 
. பகுப்‌.பின. ' 


மேற்‌ கூறிய கூத்துக்களைப்‌ போலவே, குரவைக்‌ கூத்தும்‌ 
ஒன்று. :இக்‌ கூத்து இடைச்சியரானும்‌, பிற மகளிரானும்‌ 
இிகழ்த்தப்‌ பெறும்‌. மறவர்‌ தமக்கு வெற்றி கருதிக்‌ கொற்ற 
வையின்‌ முன்‌ ஆடுதலும்‌ கூத்தெனப்‌ பெயர்‌ பெறும்‌. இவ்‌ 
வாடற்பகுதிகள்‌ எத்துணைச்‌ சிரும்‌ செப்பமும்‌ உடையன வென்‌ 
பதைச்‌ சிலப்பதிகாரங்‌ கூறும்‌, இறை வணக்கத்திலிருந்து 
இன்ப வணக்கம்‌ வரையில்‌ இவ்வாடல்‌ அமைந்துள்ள பரிணாம 
நிலை பெரிதும்‌ வியக்கத்தக்கது. பரத காட்டிய சாத்திரம்‌ 
போன்ற நூல்களாலும்‌ இப்பரிணாமம்‌ நிகழ்ந்திருத்தல்‌ கூடும்‌, 
அரங்கேற்று காதையிற்‌ கூறப்பட்டுள்ள தேசக்‌ கூத்தொன்றே 
பழச்‌ தமிழ்க்‌ கூத்‌ இனுக்குத்தக்க சான்றாவதோடு, பிறவாடல்‌ 
களுக்கு இஃது முற்றிலும்‌ மாறுபட்ட தனித்‌ தமிழ்க்‌ கூத்‌ 
தென்பதையும்‌ உணர்த்தும்‌. கூத்துள்‌ வந்துள்ள பல்வகை த்‌ 
தெ்டர்களுக்குப்‌ பொருள்‌ காண வந்த உரைரயாசிரியர்‌, 
செயிற்றியனார்‌, மதிவாணர்‌, பரத சேனாபதியார்‌, குண நூலு 
டையார்‌, சயக்த நூலுடையார்‌ முதலான ஆூரியர்ககர மேற்‌ 
கோளாகக்‌ காட்டுவர்‌. 


மதிப்புரை எக 


- இக்கூத்து வேத்தியல்‌, பொதுவியல்‌ என இருவகைப்படும்‌. 
சாந்திக்‌ கூத்து, விநோதக்‌ கூத்தெனப்‌ பிறிதொரு பகுப்பினை 
வேண்டுவாரு முளர்‌. சிலப்பதிகாரம்‌ இசைத்‌ தமிழ்‌ 
நூலெனற்கு, அரங்கேற்றுகாதை, கானல்வரி, வேனிற்காதை, 
ஆய்ச்சியர்‌ குரவை, குன்றக்‌ குரவை, வேட்டுவவரி, எனவரும்‌ 
ஆறு காதைகளும்‌ போதிய சான்றுகளாம்‌. 


தென்னாட்டு இசை கருமாடக இசையெனப்‌ பெயர்‌ பெறு 
மேனும்‌ வட காட்டிசையியலைப்‌ பெரிதும்‌ பின்பற்றி நிகழ்வ 
தொன்றும்‌. நூற்றாண்டுகள்‌ பல கழிந்தாலும்‌ இன்றைக்கும்‌ 
எத்தனையோ வழிகளில்‌ வேறுபட்டுத்‌ தனித்‌ தன்மையை 
விடாது பாதுகாத்து வருகின்றது. பழைய பாடன்‌ முமைகளி 
லிருந்து பல்துறைகளில்‌ திருத்தமும்‌ செம்மையும்‌ அடைந்துள து, 


சிலப்பதிகாரத்திற்‌ கண்ட தமிழர்‌ வாழ்க்கை ஆரியர்‌ 
கொள்கைகளோடும்‌ அவர்தம்‌ மதக்‌ கருத்துக்களோடும்‌ பெரி 
தும்‌ ஒற்றுமையுடையனவாய்க்‌ காண்டின்றன. தொல்காப்‌ 
பியம்‌ போன்ற இலக்கண நூலிலும்‌, சங்க காலத்தெழுந்த 
நற்றிணை, அக நானூறு, புற நானூறு போன்‌.ற தொகை நூல்‌ 
களிலும்‌, ஆரியக்கருத்துக்கள்‌ பலவாகக்‌ காண்கின்றன. தமிழ்க்‌ 
கருத்து . ஆரியக்கருத்தோ. டொன்றியே பழங்காலந்தொட்டு 
வழங்கி வருகின்ற தென்பதை இதனால்‌ நரம்‌ அறியலாம்‌. சங்க 
காலத்திற்றோன்‌ றிய தமிழ்க்கலையானது வடகலையை மேமற்‌ 
கொண்டு வளர்ந்து வருகன்றதென ஜயமின்றித்‌ துணியலாம்‌. 
சிலப்பதிகார நூலாசிரியர்‌ வட மொழியினெழுந்த நாடகம்‌, 
-இசை, புராணேதிகாசங்கள்‌ முதலிய வற்றுள்‌ முற்றிய ௮றி 
வினைப்‌ பெற்றிருத்தல்‌ வேண்டும்‌. கிழ்வருவன தென்னாட்டு 
இலக்கயங்களிலுள்ள வடகலைக்‌ கலப்புக்கள்‌ பலவுள்‌ சில 
வாகும்‌. 


7, நூலின்‌ தொடக்கத்துப்‌ பரிதி, மதி, இந்திரன்‌ முத. 
லான மறைக்‌ கடவுளர்க்கு வாழ்த்‌ தெடுத்தல்‌. 

2... கோவலன்‌ கண்ண திருமண நிகழ்ச்சிக்‌ கண்ணே 
மறையோன்‌ சடங்கு காட்டல்‌. இருஹ்ய சூத்திரத்‌ 
துக்‌ கூறியாங்கு வணிகர்‌ பெருமகன்‌ கேரவலன்‌ 
கண்ணகியோடு தீவலம்‌ வருதல்‌. பழக்‌ தமிழ்‌ வேர்‌ 
“தர்கள்‌ வேத வேள்வியைக்‌ கேள்வி மறையோன்‌ 


௭௨ சிலப்பதிகாரம்‌ 


துணையால்‌ வேட்பித்த காட்டொடங்கித்தமிழ்‌ காட்‌ 
டில்‌ அங்கி வணக்கம்‌ நிலைபெற்றமை. வேட்பித்த 
காரண த்தான்‌ அவ்வவ்‌ வேள்வியின்‌ பெயரைத்தம்‌ 
பட்டப்‌ பெயராகத்தம்‌ பெயர்‌ முன்னே கொண்ட 
சோழன்‌ இராஜ சூயம்‌ வேட்ட பெரு நற்கிள்ளி, 
சேரமான்‌ பல்‌ யானைச்‌ செல்கெழு குட்டுவன்‌, பாண்‌ 
டியன்‌ பல்‌ யாகசாலை முதுகுடுமிப்‌ பெருவழுதி என்‌ 


னும்‌ வேந்தர்‌ மேற்குறித்த செய்திக்குத்‌ தக்க 
சான்றாவர்‌. 


5. வட நூல்களிற்‌ குறித்த உத்தர குரு போக பூமியென்‌ 

- பது. பதிற்றுப்பத்து, பாலைக்‌ கெள தமனார்‌ பல்‌ 
யானைச்‌ செல்கெழு குட்டுவன்‌ என்னும்‌ சேர வேந்‌ 
தன்‌ துணையால்‌ உடம்பொடு துறக்கம்‌ புக்கான்‌ 
என்று கூறல்‌. 


4, ஆடல்‌ பட க்வியுத்த்ச பொதுவர்ணனை, சோழன்‌ 
அவைக்கண்‌ ணாடிய மாதவியின்‌ ஆடல்‌. யாழ்‌ தனித்‌ 
தமிழிசைக்‌ கருவியேனும்‌ ஆடற்கலை வட கலையிற்‌ 
கடன்‌ கொண்டமை, 


5. அரசர்‌ மனைக்கண்‌ உழையராகச்‌ சூதர்‌ மாகதர்‌ இவரை 
நியமனம்‌ செய்தல்‌. 


6. இவபெருமான்‌, பலதேவன்‌, மருகன்‌, விஷ்ணு இந்திரன்‌ 
முதலிய கடவுளரை யும்‌ அவர்தம்‌ வணக்கத்தையும்‌ 
பல்லிடங்களிற்‌ கூறல்‌. 


கல்வி வல்ல அந்தணர்‌ நாட்டின்‌ ஒரு மூலையிலிருந்து இன்‌ 
னொரு மூலைவரைக்கும்‌ அறிவொளியைப்‌ பரப்புதலே பெரு 
கோக்கமாகக்‌ கொண்டு திரிந்து வந்தமையின்‌ ஆரியக்கலைக்‌ 
கருத்துக்கள்‌ தென்னாட்டில்‌ நிலை பெற்றன போலும்‌/ இற 
வோருரைக்குஞ்‌ செயலாகச்‌ சான்றோராற்‌ பேசப்பெறும்‌ 
புராண விரிவுரை புறஞ்‌ சேரியைத்‌ தமக்கமாகக்‌ கொண்டு 
தவம்புரியும்‌ தவசிகள்‌ செய்திருக்க வேண்டும்‌. 


மேற்‌ காட்டிய சான்றுகளிலிருந்து கலைகளைப்‌ பொறுத்த 
மட்டில்‌ எட்டுத்‌ தொகை, பத்துப்‌ பாட்டு, தொல்‌ காப்பியம்‌ 
முதலான நூல்களினின்றும்‌ சிலப்பதிகாரம்‌ சிறிதளவேனும்‌ 
மாறுபட்டதன்றெனக்‌ கூறுதல்‌ பொருந்தும்‌. அங்ஙனம்‌ கூறு 
தற்கு விளக்கமான கலைக்கருத்துக்கள்‌ இல்லையெனக்‌ கூறுவார்‌ 


மதிப்புரை ௭௩ 


உளராயின்‌, காலத்தே இன்னின்ன நியதிக்குட்பட்டு இங்கனம்‌ 
பாடவேண்டு மென்‌ ங்‌ கட்டுப்பாடும்‌ அடிப்பட்ட வழக்குமே 
அவர்தமை அங்கனம்‌ செய்யவிடாது தடுத்திருக்கலாம்‌ எனக்‌ 
கூறுவதே நேரிய விடையாம்‌. புற நானூறு ௮க நானூறு 
போன்ற நூல்களிலிருந்து மதச்‌ சான்றுகள்‌ நிறையக்‌ இடைக்க 
வில்லையென்றால்‌, அவை மூவேந்தர்களையும்‌, வள்ளல்களையும்‌, 
சிற்றரசர்களையும்‌ புலவர்‌ பெருமக்கள்‌ புகழ்ந்தும்‌, இன்பத்‌ 
தைச்‌ சிறப்பித்தும்‌ பாடப்பட்ட செய்யுட்களே யாகலின்‌, 
அவற்றில்‌ ஈமக்கு வேண்டிய அளவுக்குக்‌ கிடைக்கவில்லை. 
நல்லந்துவனார்‌, தாம்‌ கடவுளைக்‌ குறித்துப்‌ பாடிய பரிபாடலில்‌ 
வேதபுராணங்களில்‌ தமக்‌கருக்கும்‌ பேரறிவு புலப்படுமாறு 
பல்லிடங்களிலும்‌ பற்பல நுண்கருத்துக்களை யமைத்திருப்பது 
காண்க, 


ஆசிரியர்‌ இளங்கோவடிகள்‌ 


இளங்கோ சேரலாதனின்‌ இளையமகன்‌. சேரன்‌ செங்குட்‌ 
டுவன்‌ மூத்தோன்‌. *இளங்கோ' என்னும்‌ தொடரே இளைய 
வேந்தன்‌ என்னும்‌ பொருளைத்‌ தருகின்றது, அ௮ஃதொருகால்‌ 
அரச குமரர்கீகுப்‌ பட்டமாகினு மாகலாம்‌. இளங்கோவின்‌ 
பிள்ளைப்பெயர்‌ யாதெனத்‌. துணிந்து கூறுதற்கில்லை. வரம்பில்‌ 
செல்வம்‌. நிரம்பப்‌ பெற்ற அரச மரபிற்‌ பிறந்து, கலைகளைக்‌ 
_ கசடறக்கற்று, புலவர்‌ பெருமக்களுள்‌ முன்னணியில்‌ வைத்‌ 
தெண்ணும்‌ தலைமை பெற்ற இளங்கோ ௮ரச செல்வத்தைத்‌ 
துறந்து, தியாகமேற்கொண்டு துறவியாய்‌ வாழ்ந்தது வியத்‌ 
தொறும்‌ வியத்தொறும்‌ வியப்பிறந்த செய்திகளுள்‌ ஒன்று 
கின்றது. 


ஒரு காள்‌ சேரலாதன்‌ காளோலக்கத்தில்‌ சிங்கஞ்சுமந்த 
மணியணைமிசைச்‌ றக்க வீற்றிருந்தனன்‌. அக்காலை அங்‌ 
கொரு பெருங்கணி அரசனை நோக்கி, வேந்தர்பெரும / ரீ.௮ண்‌ 
மையில்‌ வானவர்க்கு விருந்தாகுவை, “நின்‌: இளய மகன்‌ 
(இளங்கோ). அந்தமிலின்பத்து அரசாவான்‌'' என்றான்‌. 
அதனைக்கேட்ட செங்குட்டுவன்‌ துணுக்குற்றான்‌, என்னே 
மூறைமை பிறழ்ந்தவாறு!” என்றான்‌. அவன்‌ முகத்தினை முன்‌ 
னத்தின்‌ உணர்ந்த இளங்கோ தன்‌ அண்ணனே அரசு கட்டிற்‌ 
குரியோன்‌ என்னும்‌ ரகக்‌ இம்மியுந்தாமாது துறவியா 


௭௪ ர்‌ சிலப்பதிகாரம்‌ 


யினன்‌. செங்குட்டுவன்‌ கவற்சி நீங்கக்‌ களிகொண்டான்‌. 
துறவியர்‌ அகக௭கரில்‌ வதியா ராகலின்‌, இளங்கோவடிகள்‌ 
அரண்மனை நீத்து ஈகர்ப்புறத்துள்ள குணவாயிற்‌ கோட்டத்‌ 
இல்‌ தங்கியிருந்தார்‌. 
இளங்கோ வரலாற்ருசிரியர்‌ 
இளங்கோ துறவுமேற்கொண்டு தனியே வாழ்ந்தார்‌. 
. அக்காலை ல புலவர்கள்‌ அவரை அடைந்து கண்டனர்‌. சங்கப்‌ 
புலவரும்‌, மணிமேகலை யா௫ிரியருமான கூலவாணிகன்‌ சீத்‌ 
தலைச்‌ சாத்தனார்‌ அடிகட்கு நெருங்கிய ஈண்பர்‌. பதிற்றுப்‌ 
பத்து, அகநானூறு பூறகானூறு முதலான தொகை நூல்‌ 
களீன்‌ வாயிலாக இவ்விரு நூலாூரியர்க்குஞ்‌ சமகாலத்திருந்த 
புலவர்‌ பெருமக்களையும்‌ சான்றோர்களையும்‌ ஒருவாறு நாம்‌ 
அறியலாம்‌. பதிற்றுப்பத்துள்‌ ஐந்தாம்‌ பத்தின்‌ ஆசிரியரான 
பரணர்‌ இளங்கோவடிகட்குச்‌ சமகாலத்தினர்‌. கபிலரும்‌. 
ஏனைப்புலவருட்‌ சிலரும்‌ சமகாலத்தவர்தாம்‌. ஒருகாலத்தில்‌ 
உடனிருந்து ஆட்இூபுரிந்த தமிழ்நாட்டு மூவேந்தரின்‌ குல வர 
லாறுகளை த்‌ துலைகாவன்ன ஈடுவுகிலைமையில்‌ நின்று ஒருகாப்பிய 
மியற்ற, அரசவங்கிசத்திற்‌ பிறந்து, கலைக்கடலை நிலைகண்‌ 
டுணர்ந்து, கருவிலே வாய்த்த திருவுடையராயிருந்தும்‌ முறை 
மை முரணைப்பாதுகாக்கத்‌ துறவுகொண்டு வாழ்க்கைத்‌ தொல்‌ 
லைகள்‌ சிறிது மில்லாத இளங்கோவடிகளினும்‌ தகுதியுடையா 
ரெவர்‌? மணிமேகலையை அவரே பாடி. முடிப்பான்‌ அடிகோலி 
யும்‌ வைத்திருந்தனராம்‌. . தம்மைப்போன்ற புலவர்‌ பெருமா 
னாகிய சாத்தனார்‌ மணிமேகலைக்‌ காப்பியத்தைப்‌ பாடி முடித்து 
விட்டமை கேட்டு அம்முயற்சியிற்றீர்ந்து மன வமைதி கொண் 
டனராம்‌. ஏனைப்பரிசல்‌ வாழ்க்கைப்‌ புலவர்‌ போலக்‌ குன்றும்‌ 
மலையுங்கடந்து, ப பழுமரந்தேறும்‌ பறவை போல அரசர்‌ தம்‌ 
அவைக்களஞ்‌ சென்று, பாடித்திரிந்தவரல்லர்‌. அடிகளின்‌ 
கருத்துத்‌ தமிழ்வேந்தர்‌ தம்‌ உண்மையான வரலாறுகளை: ஈயம்‌ 


பட, சுவைகெழும, எழுதி முடிக்கவேண்டு மென்பதேயாகும்‌. 
பிறவேந்தர்களை வருணிக்கும்‌ போது அவர்தம்மை இழித்‌ 
துரைத்தும்‌ தம்‌ தம்முனைப்‌ பற்றிக்‌ கூறும்போது ஓஒரம்போகி 
உயர்வுஈவிற்சியாற்‌ புகழ்ந்தும்‌ கூறுத ஈடுவுகிலை, அடிகட்கே 
கைவந்த அருங்‌ குணங்களுள்‌ ஒன்றாகும்‌. இத்தகைய பெருக்‌ 
தொண்டினைச்‌ செய்த அடிகளை வாழ்த்தி அவர்தம்‌ கூற்றுக்கள்‌ 
வாயிலாகவே அக்கால வரலாறுகளை நாம்‌ இயன்றாங்கறி 


கிறோம்‌. 


மதிப்புரை ௭௫ 
அடிகளின்‌ மதம்‌ 


இளங்கோவடிகள்‌ எக்காலத்தினர்‌ என்னும்‌ வாதத்திற்கு 
நாம்‌ போதல்‌ வேண்டுதலில்லை. சேரன்‌ செங்குட்டுவன்‌ காலம்‌ 
8, பி. இரண்டாம்‌ நூற்றாண்டின்‌ இடைப்பகுதி யென்று அறு 
இயிடப்‌ பெற்ற பின்‌ இளங்கோவடிகளின்‌ காலத்தைப்‌ பற்றி 
ஆரரய வேண்டுவது ஏன்‌£ இதனினும்‌ இவர்தம்‌ மதச்சார்பு 
களை அறிதல்‌ பெரிதும்‌ இன்றியமையா தன. குணவாயிற்‌ 
கோட்ட மென்னுந்‌ தொடர்க்கு “அருகன்‌ கோயில்‌' என்று 
அடியார்க்கு ஈல்லார்‌ பொருள்‌ கண்டார்‌... ஜைனக்‌ கோயில்‌ 
சனனைத்தும்‌ அ௮ப்பெயராலேயே வழங்குதல்‌ பெற்றன. *அடி. 
கள்‌” என்னுஞ்‌ சொல்‌ அவர்தம்‌ பெயரைச்‌ சார்நீதுள்ளமையின்‌ 
காலஞ்‌ சென்ற அறிஞர்‌ கனக சபைப்பிள்ளை, இளங்கோ வடி. 
கள்‌ *நிர்க்இரந்தர்‌'. என்னும்‌ பகுப்பினை ச்‌ சார்ந்த ஜைனத்துற 
வியாவர்‌ என்னுங்‌ கருத்துக்‌ கொண்டார்‌. 


சேரன்‌ செங்குட்டுவன்‌ பின்‌ பற்றி வந்த மதச்சார்பு பற்‌.௰ி, 
இளங்கோவடிகளும்‌ அம்மதத்தினரே என்பாரும்‌ உளர்‌. அவர்‌ 
அடிகள்‌” என்னுஞ்‌ சொல்‌ ஒருவர்தம்‌ பெருமையினை 
உணர்த்து வதாயுளது. இக்‌ காலத்தும்‌ துறவியர்‌ அங்ஙனம்‌ 
வழங்கப்‌ பெறுதலை வழக்கிற்‌ காணலாம்‌. மெய்யுணர்வில்‌ 
- ஈடுபட்ட சான்றோர்‌ எம்மதச்‌ சார்புடையரேனும்‌ *அடிகள்‌” 
என்னும்‌ பெயரைப்‌ பெறுவர்‌. “கோட்டம்‌” என்னும்‌ சொல்‌ 
கோயில்‌ .கட்கெல்லாம்‌ பொது, ௮ஃது ஜைனக்‌ கோயில்‌ ஒன்‌ 
றனையே உணர்த்துமெனல்‌ பொருந்தாது'” என்பர்‌, இச்‌ 
செய்தியாலும்‌ பத்தினிக்‌ கடவுளைப்‌ பிரதிட்டித்த காலையில்‌ 
அடிகள்‌ உடனிருந்தமையாலும்‌, பத்தினிக்‌ கடவுளை வணங்கச்‌ 
சென்றதனாலும்‌ இவர்‌ செங்குட்டுவனைப்‌ போலவே வைதிக 
மதத்தினர்‌ என்றல்‌ பொருந்துவதேயாகும்‌. செங்குட்டுவன்‌ 
வைதிக மதத்தினன்‌ என்பது முன்னர்க்‌ கூறப்பட்ட செய்தி, 
அன்றியும்‌ சிவபெருமான்‌ ௮ருளாற்‌ செங்குட்டுவன்‌ பிறந்தான்‌ 
என்று அடிகளே கூறியுள்ளார்‌. ஆனால்‌, அவன்‌ வெறி 
கொண்ட வீரசைவனல்லன்‌. அரியும்‌ அரனும்‌ செங்குட்டு 
வற்கு ஒருவர்‌ தாம்‌. பிற மதங்களை மறந்தும்‌ இகழா தவன்‌. 
பத்தினி வணக்கத்தை முதன்‌ முதலில்‌ தென்னாட்டில்‌ தோற்று 
வித்தவன்‌ இச்‌ சேரன்‌ செங்குட்டுவனேயாவன்‌. அவன்‌ கருத்து 


௭௬ சிலப்பதிகாரம்‌ 


முற்றுப்‌ பெறுமாறு உடனிருக்‌ துதவியவர்‌ இளங்கோவடிகள்‌. 
அடிகள்‌ கூற்றுக்களிலிருநீது அவர்தம்‌ சமயக்‌ கொள்கை நுட்ப 
மாய்‌ அளந்தறிந்து கூறுவதற்கில்லை. சிலப்பதிகாரப்‌ பதிப்பா 
சிரியரான டாக்டர்‌. ௨. வே. சாமிநாதய்யர்‌ இளங்கோவடி 
களைச்‌ சைவரென்றே கருதினார்‌. அக்காலத்தில்‌ சைவ, வைணவ 
மதங்கள்‌ குறுகிய நோக்கோடும்‌ கட்டுப்பாடுகளோடும்‌ 
இருக்கவில்லை யென்றே கூறவேண்டியிருக்கன்றது. நாட்டில்‌ 
நிறுவப்‌ பெற்ற வைதிக மதமொன்றனையே இளங்கோவடிகள்‌ 
பின்பற்றினர்‌ எனக்‌ கூறுவது எல்லாப்படியானும்‌ நன்கு 
பொருநீதுஞ்‌ செய்தியாகும்‌. 


- வி. ஆர்‌. ஆர்‌. தீட்டதர்‌, 


பதிப்புரை 


“தமிழுக்கு இப்போது யோகம்‌ பிறந்திருக்கிறது” என்று 
ஒரு தமிழ்‌ அறிஞர்‌ சொன்னார்‌. ஆம்‌, உண்மைதான்‌. சர்‌. 
ஆர்‌. கே. எஸ்‌. போன்ற அறிஞர்கள்‌ தமிழில்‌ எழுதத்‌ 
தொடங்கி இருப்பதே யோகந்தானே £ 


சிலப்பதிகாரம்‌ ஒப்புயர்வற்ற அ௮ற்புசச்‌ காவியம்‌.. இந்த 
நெஞ்சை அள்ளும்‌ சிலப்பதிகார'த்தின்‌ இனிமையையும்‌, 
மணத்தையும்‌ எல்லோரும்‌ அனுபவிக்க வேண்டும்‌ என்பது 
சர்‌. ஆர்‌. கே. எஸ்‌. அவர்களின்‌ விருப்பம்‌. ** யாமறிந்த புல 
வரிலே இளங்கோவைப்போல்‌ பூமிதனில்‌ யாங்கணுமே பிறந்த 
இலை, உண்மை வெறும்‌ புகழ்ச்சி யில்லை '' என்று பாரதியார்‌ 
பெருமிதத்தோடு முழக்கி) இளங்கோவடிகளின்‌ கவிதைக்‌ 
கடலுள்‌ தாம்‌ தேங்கித்திளைத்து இன்புற்ற ஆனந்தத்தை ஆர்‌. 
கே. எஸ்‌. அவர்கள்‌ மற்றவர்களுக்கும்‌ பங்கீடு செய்து மகழ்ச்சி 
அடை௫ன்றார்கள்‌. இதே போன்று சிலப்பதிகாரத்தின்‌ மற்ற 
காண்டங்களின்‌ இன்பத்தையும்‌ அவர்கள்‌ வழங்குவார்கள்‌. 
அவர்கள்‌ பெற்ற இன்பத்தை எல்லோரும்‌ பெற வேண்டும்‌ 
என்பதே நமது ஆசை. 


இந்தப்‌ பதிப்பை வெளியீடுவதில்‌ கண்ணும்‌ கருத்துமாகக்‌ 
கூடவேயிருந்து அச்சுத்தாள்களைத்‌ இருத்தி உதவிய இளம்‌ 
பண்டிதர்‌ ஈண்பர்‌, கே. 9. எஸ்‌. அருணாசலம்‌ அவர்களுக்கு 
எங்கள்‌ நன்றி உரித்தாகின்‌ ற.து. 


ப கோவை ] 


7-9-146.. புதுமலர்‌ நிலையத்தார்‌ 


பொருள்‌ அடக்கம்‌ . 


. பூகார்க்காண்டம்‌ : மூலம்‌ 


பதிகம்‌ 

உரைபெறு. கட்டுரை 
மங்கல வாழ்த்துப்‌ பாடல்‌ 
மனையறம்படுத்த காதை :- 
அரங்கேற்று காதை - 


அந்திமாலைச்‌ சிறப்புச்செய்‌ காதை .... 


இ.த்திரவிழவஷரெடுத்த காதை : 
கடலாடு காதை 

கானல்வரி 

வேனிற்‌ காதை கட்‌ 
கனாத்திறம்‌ உரைத்த காதை 


. தாடுகாண்‌ காதை : 


கட்டுரை 


61 
7.2 
70 

80 
99 

119 

180 

நீர 

192. 

228 

242 

க்கீ 

986 


10 


15 


20 


25 


சிலப்பதிகாரம்‌-புகார்க்காண்டம்‌: 
மூலம்‌ 
பதிகம்‌ 


குணவாயிற்‌ கோட்டத்‌ தரசுதுறம்‌ இருந்த 
குடக்கோச்‌ சேர லிளங்கோ வடி.கட்குக்‌ 
குன்றக்‌ கூ.றவ ரொருங்குடன்‌ கூடிப்‌ 

* பொலம்பூ வேங்கை நலங்கிளர்‌ கொழுகிழ 
லொருமூலை யிழச்தாளோர்‌ இருமா பத்தினிக்‌ 
கமரர்க்‌ உரசன்‌ றமர்வர்‌ தீண்டியவள்‌ 

காதற்‌ கொழுகனைக்‌ காட்டி யவளொடெங்்‌ 
கட்புலங்‌ காண விட்புலம்‌ போய 

திறும்பூது போலுமஃ தமிக்தரு ணீ''யென; 
வவனுழமை யிருக்க தண்டமிழ்ச்‌ சாத்தன்‌, 
“யானறி குவனது பட்டதென்‌ '? அுரைப்போ; 
*ஞரங்‌ கண்ணிச்‌ சோழன்‌ மூதூர்ப்‌ 

பேராச்‌ சிறப்பிற்‌ புகார்கக ரத்துக்‌ 

கோவல னென்பானோர்‌ வாணிக னவ்வூர்‌ 
காடக மேத்து நாடகச்‌ கணிகையொ 

டாடிய கொள்கையி னரும்பொருள்‌ கேடுறக்‌ 
கண்ணகி யென்பாண்‌ மனைவி யவள்காற்‌ 
பண்ணமை சிலம்பு பகர்தல்‌ வேண்டிப்‌' 


.பாடல்சால்‌ சிறப்பிற்‌ பாண்டியன்‌ பெருஞ்சீர்‌ 


மாட மதுரை புகுந்தன னதுகொண்டு 
மன்பெரும்‌ பீடிகை மறுகற்‌ செல்வோன்‌ 
பொன்செய்‌ கொல்லன்‌ றன்கைக்‌ காட்டக்‌ 
கோப்பெரும்‌ தேவிக்‌ கல்லதை யிச்சிலம்‌ 
பியாப்புற வில்லையிங்‌ இருக்கென்‌ றேடப்‌ 
பண்டுதான்‌ கொண்ட இல்லரிச்‌ சலம்பிஷைக்‌ 
கண்டனன்‌ பி.றனேோர்‌ கள்வன்‌ கையென, 


80 


95 


40 


45 


50 


55 


60 


சிலப்பதிகாரம்‌ . 


வினைவிளை கால மாதலின்‌ யாவதுஞ்‌ 

ஈன்பலர்‌ வேம்பன்‌ றேரா னாஇக்‌ 

கன்றிய காவலர்க்‌ கூயக்‌ ' கள்வனைக்‌ 

கொன்றச்‌ சிலம்பு கொணர்க வீங்‌”கெனக்‌ 

கொலைக்களப்‌ பட்ட கோவலன்‌ மனைவி, 

நிலைக்களங்‌ காணா ணெடுங்கணீ ருகுத்துப்‌ 

பத்தினி யாகலிற்‌ பாண்டியன்‌ கேடும்‌ 

முக்தார மார்பின்‌ முலைமுகச்‌ திருஇ 

நிலைகெழு கூட னீளெரி பூட்டிய 

பவமியகட்‌ பத்தினி யாகு.மிவளென; '! 
்‌வினைவிளை கால மென்ஜறீ கிரர கவடி 

வினவி ! வென்ன, விறலோய்‌!' கேட்டி : 

“*யதிராச்‌ சிறப்பின்‌ மதுரை மூதூர்க்‌ 

கொன்றையஞ்‌ சடைமுடி. மன்றப்‌ பொதியிலில்‌ 

வெள்ளியம்‌ பலத்து கள்ளிருட்‌ சடக்தே; 

ஞரஞ ௬ற்ற வீரபத்‌ தினிமுன்‌ 

மதுரைமா தெய்வம்‌ வந்து தோன்றிக்‌ 

கொதியழற்‌ சிற்றங்‌ கொங்கையின்‌ விளை த்தோய்‌ ! 

முதிர்வினை அங்கட்கு முடிக்க தாகலின்‌, _ 

மூக்தைப்‌ பிறப்பிற்‌ பைச்தொடி. ; கக. 

சிங்கா வண்புகழ்ச்‌ சங்க புரத்துச்‌ 

சங்கம னென்னும்‌ வாணிகன்‌ மனைவி 

யிட்ட சாபம்‌: கட்டிய தாகலின்‌, 

வாரொலி கூர்தனின்‌ மணமகன்‌ றன்னை 

மீரேழ்‌ காளகத்‌ தெல்லை நீங்கு 

வானோர்‌ தங்கள்‌ வடி.வி னல்லதை 

மீனோர்‌ வடிவிர்‌ காண்ட லில்லெனக்‌ 

கோட்டமில்‌ கட்டுரை கேட்டனன்‌ யானென, 

“*வரை௫யல்‌ பிழைத்தோர்க்‌ கறங்கூற்‌ ரூவதாஉ, 

மூரைசால்‌ பத்தினிக்‌ குபர்க்தோ ரேத்தலு, 

மூழ்வினை யுருத்துவச்‌ தாட்டு மென்பதாஉஞ்‌, 

சூழ்வினைச்‌ சிலம்பு காரண மாகச்‌ 

சிலப்பதி கார மென்னும்‌ பெயரா 

ஞட்டுதும்‌ யாமோர்‌ பாட்டுடைச்‌ செய்யு”ளென 


65 


[0 


15 


60 


95 


90 


பதிகம்‌ 8 


 முடிகெழு வேந்தர்‌ மூவர்க்கு முரிய 
தடிக ணீரே யருளுகெ”ன்‌ ருர்க்கவர்‌ 
மங்கல வாழ்த்துப்‌ பாடலுங்‌, குரவர்‌ 
மனையறம்‌ படுத்த காதையு நடஈவின்‌ 
மங்கை மாதவி யரங்கேற்று காதையு, 


மந்தி மாலைச்‌ சிறப்புச்செய்‌ காதையு, 


மிந்திர விழவூ ரெடுத்த காதையுங்‌, 

கடலாடு காதையும்‌, 

மடலவிழ்‌, கானல்‌ வரியும்‌, வேணில்வம்‌ திறுக்தென 
மாதவி யிரங்கெய காதையுக்‌, தீதுடைக்‌ 

கனாத்திற முரைத்த காதையும்‌, வினாத்திறத்து 
நாடுகாண்‌ காதையுங்‌, காடுகாண்‌ காதையும்‌, 


.. வேட்டுவ வரியும்‌, தோட்டலர்‌ கோதையொடு 


புரஞ்சேரி யிறுத்த காதையுங்‌, கறங்கசை 
யூர்காண்‌ காதையுஞ்‌, சீர்சா னங்கை 
யடைக்கலக்‌ காதையுங்‌, கொலைக்களக்‌ காதையு, 
மாய்ச்சியர்‌ குரவையுக்‌, தீதீதிறங்‌ கேட்ட 
துன்ப மாலையு, கண்பக னடுங்கிய 

வூர்சூழ்‌ வரியுஞ்‌, சீர்சால்‌ வேற்தனொடு 
வழக்குரை காதையும்‌, வஞ்சின மாலையு, . :: 
மழற்படு காதையு, மருந்தெய்வச்‌ தோன்றிக்‌ - 
கட்டுரை காதையு, மட்டலர்‌ கோதையர்‌ 
குன்றக்‌ குரவையு, மென்‌ ரிவை. யனைத்துடன்‌, 
காட்சி கால்கோ, ணீர்ப்படை, நடுகல்‌, 
வாழ்த்து, வரந்தரு காதையொ, , 

டி.வ்வா றைந்து, 

முரையிடை யிட்ட பாட்டுடைச்‌ செய்யு 
ஞரைசா லடிக ளருள, மதுரைக்‌ 

கூல வாணிகன்‌ சாத்தன்‌ கேட்டனன்‌; 

இது, 


பால்வகை தெரிந்த பதிகத்தின்‌ மாபென்‌. ப 


உரைபெ அ கட்டுரை 


அன்றுதொட்டுப்‌ பாண்டியனாடு மழைவறங்‌ 
கூர்ந்து, வறுமையெய்தி, வெப்புகோயுங்‌ குருவுக்‌ 
தொடரக்‌, கொற்கையிலிருந்த வெற்றிவேற்செழி 
யன்‌, தங்கைக்குப்‌ பொற்கொல்லா ஆயிரவரைக்‌ 
கொன்று, கள வேள்வியால்‌ விழவொடு சாந்தி 
செய்ய, சாடுமலிய மழைபெய்து, கோயுக்‌ அன்பமும்‌ 
நீங்கெது, 

அ௮துகேட்டுக்‌ கொங்களங்கோசர்‌, தங்கள்‌ காட்ட 
கத்து, கங்கைக்கு விழவொடு சாந்தி செய்ய, மழை 
தொழிலென்றும்‌ மாரு தாயிற்று. 

அதுகேட்டுச்‌ கடல்சூழிலங்கைக்‌ சுயவாகுவென்‌ 
பான்‌; கங்கைக்கு நாட்பலி பீடிகைக்‌ கோட்டமுக்‌ 
துற தச்தாங்கு அரத்தைகெடுத்து வரந்தருமிவ 
'ளென, ஆடி.த்திங்க ளகவையின்‌, ஆங்கோர்‌ பாடி. 
விழாக்கோள்‌ பன்முறை பெடுப்ப, மழைவீற்‌ 
இருந்து வளம்பல பெருடுப்‌, பிழையாவிளையுள்‌ 
தாடாயிற்று. 

அதுகேட்டுச்‌ சோழன்பெருங்களள்ளி, கோழி 
யகத்து எத்திறத்தானும்‌ வரந்தருமிவளோர்‌ 
பத்தினிக்கடவுளாகுமென, நங்கைக்குப்‌ பத்தினிக்‌ 
கோட்டமுஞ்‌ சமைத்து, நித்தல்விழாவணி நிகழ்‌ 
வித்தோனேட........ 2 


உரைபெறு கட்டுநை முற்றிற்று 


10 


15 


20 


25 


புகார்க்காண்டம்‌ 
மங்கலவாழ்த்துப்‌ பாடல்‌ 


தங்களைப்‌ போற்றுதுந்‌! திங்களைப்‌ போற்றுதுக்‌ ! 
கொங்கலர்தார்ச்‌ சென்னி குளிர்வெண்‌ குடை 
வங்க ணுலகளித்த லான்‌; [போன்‌ ஜிவ்‌, 
ஞாயிறு போற்றுது! விறு போற்றுதுங்‌ ! 

காவிரி நாடன்‌ றிகிரிபோற்‌ பொற்கோட்டு 

மேரு வலந்திரித லான்‌; 

மாமமை போற்றுது ! மாமழை போற்றுது ! 
நாமநீர்‌ வேலி யுலகற்‌ கவனளிபோன்‌ 

மேனின்று தான்சுரத்த லான்‌; 

பூம்புகார்‌ போற்றுதும்‌ ! பூம்புகார்‌ போற்று அம்‌! ॥ 
வீங்குநீர்‌ வேலி யுலகற்‌ கவன்குலக்தோ 

டோங்டுப்‌ பரக்தொழுக லான்‌; 

ஆங்கு; 

பொதியி லாயினு, மிமய மாயினும்‌, 

பதியெழு வறியாப்‌ பழங்குடி. கெழீஇய 

பொதுவறு சிறப்பிற்‌ புகாரே யாயினு, 

நடுக்கன்‌ 0ி நிலைஇய வென்ப தல்லதை, 

யொடுக்கங்‌ கூறு ருயாந்தோ ர௬ுண்மையின்‌, 
முடித்த கேள்வி முழுதுணர்ம்‌ தோரே; 

அ தனால்‌, 

நாகநீ ணகரொடு, காகநா டதனொடு, 

போகநீள்‌ புகழ்மன்னும்‌ புகார்கக ரதுத்ன்னின்‌, 
மாகவா னிகர்வண்சை மாகாய்கன்‌ குலக்கொம்ப, 
ரீகைவான்‌ கொடியன்னா ளீராருண்‌ டகவையாள்‌ 
அவளுக்தான்‌, 

போதிலார்‌ திருவினாள்‌ புகமுடை வடிவென்றுக, 
தீதிலா வடமீனின்‌ றிறமிவ டி.றமென்று, 

மாதரார்‌ தொழுதேத்த வயங்கெ பெருங்குணத்துக்‌ 


50 


95 


40 


45 


50 


௦5 


60 


புகார்க்காண்டம்‌ 


காதலாள்‌, பெயர்மன்னுங்‌ சண்ணடயென்‌ பாண்‌ 
ஆங்கு, [மன்னே; 
பெருகில முழுதாளும்‌ பெருமகன்‌ றலைவைத்த 
ஒருதனிக்‌ குடிகளோ டுயர்ந்தோங்கு செல்வத்தான்‌ 
வருகிதி பிறர்க்கார்த்து மாசாத்து வானென்பா, 
னிருகிதிக்‌ கழவன்மக னீரெட்டாண்‌ டகவையான்‌; 
அவனுக்தான்‌, 

மண்டேய்த்த புகழினான்‌, மதிமுக மடவார்தம்‌ 
பண்டேய்த்த மொழியினா ராயத்துப்‌ பாராட்டிக்‌ 
கண்டேத்துஞ்‌ செவ்வேளென்‌ ரிசைபோக்இக்‌ காத 


_ கொண்டேத்துங்‌ இழமையான்‌,கோவல [லாற்‌ 


அவரை, [னென்பான்மன்்‌னே; 
இருபெருங்‌ கூரவரு மொருபெரு காளான்‌ 

மணவணி காண மஇூழ்க்தனர்‌; ம௫ழ்க்துழி, 

யானை யெருத்தத்‌ தணியிழையார்‌ மேலிரீஇ, 
மாககர்க்‌ இச்தார்‌ மணம்‌; 


அவ்வழி, 
முரசியம்பின; முருடதிர்க்கன; முறையெழுக்தன 
யரசெழுந்த தொர்‌ [பணிலம்‌; வெண்குடை 


[படி யெழுந்தன; வகலுண்மங்கல வணியெழுந்த து; 
மாலைதாழ்‌ சென்னி வயிரமணிகத்‌ தூணகத்து, 

நீல விதானத்து, கித்திலம்பூம்‌ பந்தா்க£ழ்‌, 
வானூர்‌ மதியஞ்‌ சகடணைய, வானத்துச்‌ 

சாலி யொருமீன்‌ றகையாளைக்‌ கோவலன்‌ 
மாமுது பார்ப்பான்‌ மறைவழி காட்டிடத்‌ 

தீவலஞ்‌ செய்வது காண்பார்க ணோன்பென்னை! 
விரையினர்‌, மலரினர்‌, விளங்கு மேணிய, 


ருரையினர்‌, பாட்டின, ரொ௫ந்த கோக்கனெர்‌; 


சாந்தினர்‌, புகையினர்‌, தயங்கு.கோதைய, 
ரேந்திள முலையின, ரிடி.த்த சுண்ணத்தர்‌; 
விளக்னெர்‌, கலத்தினர்‌, விரிக்த பாலிகை 
முளைக்குட கிரையினர்‌, முகிழ்த்த மூரலர்‌; 
போதொடு விரிகூக்தற்‌ பொலனறுங்‌ கொடியன்னார்‌ 
காதலற்‌ பிரியாமம்‌, கவவுக்கை ஞஜெ௫ழாமற்‌, 


65 


மங்கலவாழ்த்துப்‌ பாடல்‌ 


திதறு கெனவேத்திச்‌, இன்மலா்‌ கொடுதூவி, 
யங்க ணுலூ னருக்ததி யன்னாளை 

மங்கல நல்லமளி யேற்றினார்‌; தங்க 

விப்பா லிமயத்‌ இருத்திய வாள்வேங்கை ' 
யுப்பாலைப்‌ பொற்கோட்‌ டுழையதா; வெப்பாலுஞ்‌ 
செருமிகு சனவேற்‌ செம்பிய 

னொருதனி யாழி யுருட்டுவோ னெனவே. 


10 


15 


20 


25 


90 


மனயறம்படுத்த காதை 


உரைசால்‌ சிறப்பி னரைசுவிழை திருவிற்‌ 
பரதர்‌ மலிந்த பயங்கெழு மாககர்‌, 
முழங்குகடன்‌ ஞால முழுவதும்‌ வரினும்‌ 
வழங்கக்‌ தவா௮ வளத்த தாட, 
யரும்பொரு டரூஉம்‌ விருக்திற்‌ றேஎ 
மொருங்குதொக்‌ கன்ன உடைப்பெரும்‌ பண்டங்‌ 
கலத்தினுங்‌ காலினுச்‌ தருவன ரீட்டக்‌, 
குலத்திற்‌ குன்றாக்‌ கொழுங்குடிச்‌ செல்வ 
ரத்தகு திருவி னருக்தவ முடித்தோ 

ருத்தர குருவி ஞெப்பத்‌ தோன்‌ றிய 
கயமலர்க்‌ கண்ணியும்‌, காதற்‌ கொழுகனு 
மயன்விதித்‌ தன்ன மணிக்கா லமளிமிசை 
கெடுகிலை மாடத்‌ திடைநிலத்‌ திருக்துழிக்‌, 
கழுநீ ராம்பன்‌, முழுகெறிக்‌ குவளை 
யரும்புபொதி யவிழ்ந்த சுரும்பிமிர்‌ தாமரை, 
வயற்பூ வாச மளைஇ, யயற்பூ 

மேதகு தாழை விரியல்வெண்‌ டோட்டுக்‌- 
கோதை மாதவி சண்பகப்‌ பொதும்பர்த்‌ 
தாதுதேர்ச்‌ துண்டு, மாதர்வாண்‌ முகத்துப்‌ 
புரிகுழ லளகத்துப்‌ புகலேக்‌ கற்றுத்‌ 
திரிதரு சுரும்பொடு, செவ்வி பார்த்து, 
மாலைத்‌ தாமத்து மணிகிரைத்து வகுத்த 
கோலச்‌ சாளரக்‌ குறுங்க ணுழைத்து, 
வண்டொடு புக்க மணவாய்த்‌ தென்றல்‌ 
கண்டும௫ழ்‌ வெய்திக்‌ காதலிழ்‌ சிறக்து, 
விரைமலர்‌ வாளியொடு வேனில்வீற்‌ றிருக்கு 
நிரைகிலை மாடத்‌ தரமிய மேறிச, 
சுரும்புணக்‌ இடந்த கறும்பூஞ்‌ சேக்கைக்‌ 
கரும்பும்‌ வல்லியும்‌.பெருந்தோ ளெழுதி, 
முதிர்கடன்‌ ஞால முழுவதும்‌ விளக்குங்‌ 


95 


40 


45 


50 


55 


60 


._ மனையறம்படுத்த காதை 


சுதிரொருங்‌ இருந்த காட்டு போல, 
வண்டுவாய்‌ திறப்ப நெடுகிலா விரிந்த 
வெண்டோட்டு மல்லிகை விரியன்‌ மாலையொடு, 
கழுநீர்ப்‌ பிணயன்‌ முழுநெறி பிறழச்‌ .. 
தாரு மாலையு மயங்கிக்‌ கையற்றுத்‌ 

தீராக்‌ காதலிற்‌ றிருமுக நோக்கச்‌ 

கோவலன்‌ கூனறுமோர்‌ குறியாக்‌ கட்டுரை; 
குழவித்‌ திங்க ளிமையவ ரேத்த 

வழகொடு முடித்த வருமைத்‌ தாயினு, 

மூரிதி னின்னோ டுடன்பி.றப்‌ புண்மையிற்‌, 


'பெரியோன்‌ றருக திருநுத லாகென) 


வடையார்‌ முனையகத்‌ தமர்மேம்‌ படுகர்க்குப்‌ 
படைவழங்‌ குவதோர்‌ பண்புண்‌ டாகலி, 
னுருவி லாள னொருபெருங்‌ கருப்புவி 
லிருகரும்‌ புருவ மாக வீக்க; “ 

மூவா மருந்தின்‌ முன்னர்த்‌ தோன்றலிற்‌, 
றேவர்‌ கோமான்‌, றெய்வக்‌ காவற்‌ 
படைகினக்‌ களிக்கவத ணிடைகினக்‌ கடையென 
வறுமுக வொருவனோர்‌ பெறுமுறை யின்‌ றிய, 
மிறுமுறை காணு மியல்பினி னன்றே 
யஞ்சுடர்‌ நெடுவே லொன்றுகின்‌ முகத்துச்‌ 
செங்கடை மழைக்க ணிரண்டா வீத்தது; 
மாயிரும்‌ பீலி மணிகிற மஞ்ஜை,கின்‌ 

சாயற்‌ இடைந்து தண்கா னடையவு; 

மன்ன, ஈன்னுதன்‌ ! மென்னடைக்‌ கழிந்து 
சன்னீர்ப்‌. பண்ணை ஈளிமலர்ச்‌ செறியவு, 
மளிய தாமே! சிறுபசுங்‌ களியே, 

குழலும்‌ யாழு மமிழ்துங்‌ குழைத்தகின்‌ 
மழலைக்‌ செவிக்கு வருக்தின வா௫யு, 
மடசஈடை மாது!கின்‌ மலர்க்கையி னீங்கா, 
அடனுறைவு மரீஇ, யொருவா வாயின 
தறுமலரக்‌ கோதை!கின்‌ லம்பா ராட்டுகரா்‌, 
மனுவின்‌ மங்கல வணியே யன்‌ றியும்‌, 
பி.ரிதணி யணியப்‌ பெற்றதை யெவன்கொல்‌ ? 


10 


65 


10 


75 


85 


90 


புகார்க்காண்டம்‌ 


பல்லிருங்‌ கூச்தற்‌ சின்மல ரன்‌ நியு, 

மெல்லவிழ்‌ மாலையொ டென்னுற்‌ றனர்கொ? 
னான நல்லக னறும்புகை யன்‌ நியு, 

மான்மதச்‌ சார்தொடு வந்ததை யெவன்கொ ? 
ிருமுலைச்‌ தடத்திடைத்‌ தொய்யி லன்‌ நியு, 
மொருகாழ்‌ முக்தமொ டுற்றதை யெவன்கொ? 
மிங்கண்முத்‌ தரும்பவுஞ்‌, சறுகடை வருந்தவு 
மிங்கிவை யணிக்தன, ரென்னுற்‌ றனர்கொன்‌ ? 
மாசற பொன்னே! வலம்புரி முத்தே! 

காசு விரையே! கரும்பே! தேனே! 
யரும்பெறற்‌ பாவா! யாருயிர்‌ மருந்தே! 
பெருங்குடி. வாணிகன்‌ பெருமட மகளே! 
மலையிடைப்‌ பிறவா மணியே யென்கோ? 
வலையிடைப்‌ பி.றவா வமிழ்தே யென்கோ? 
யாழிடைப்‌ பிறவா விசையே யென்கோ? 
தாழிருங்‌ கூக்தற்‌ ஹையா! னின்னை”யென்‌, 
அலவாக்‌ கட்டுரை பலபா ராட்டித்‌, 
தயங்கெர்க்‌ கோதை தன்னொடு தருக்க, 
வயங்கணொதச்‌ தாரோன்‌ மகஒழ்ந்துசெல்‌ வுழிகாள்‌, 
வாரொலி கூக்தலைப்‌ பேரியற்‌ இழத்தி 
மறப்பருங்‌ கேண்மையோ டறப்பரி சாரமும்‌, 
விருக்து புறச்‌ தரூஉம்‌ பெருக்தண்‌ கதறக்‌ 
வேறுபடு திருவின்‌ வீறுபெறக்‌ காண, 
உரிமைச்‌ சுற்றமோ டொருதனி புணர்க்க, 
யாண்டு௫ல கழிச் தன; விற்பெருங்‌ இழமையிற்‌ 
காண்டகு சிறப்பிற்‌ கண்ண தனக்கென்‌. 


(வெண்பா) 


தூமப்‌ பணிகளொன் றிசத்‌ தோய்ந்தா லென 

கரமர்‌ மனைவியெனச்‌ கைகலக்து-நாமக்‌. [வொருவார்‌ 
தொலையாத வின்பமெலாக்‌ அன்னினார்‌ மண்மே 
னிலையாமை சண்டவர்போ னின்று, 


10 


15 


20 


25 


50 


அரங்கேற்று காதை 
தெய்வ மால்வரைக்‌ திருமுனி யருள 


வெய்திய சாபத்‌ இந்திர சிறுவனொடு, 
தலைக்கோற்‌ ரூனத்துச்‌ சாப நீங்க 


- மலைப்பருஞ்‌ சிறப்பின்‌ வானவர்‌ மகளிர்‌ 


சிறப்பிற்‌ குன்றாச்‌ செய்கையொடு பொருக்கிய 
பிறப்பிற்‌ குன்றாப்‌ பெருந்தோண்‌ மடக்தை 
தாதவிழ்‌ புரிகுழன்‌ மாதவி தன்னை 

யாடலும்‌ பாடலு மழகு மென் றிக்‌ 

கூறிய மூன்றி னொன்றுகுறை படாம, 
லேழாண்‌ டியற்றியோ ர்ரா. ரூண்டிற்‌, 
சூழ்கழன்‌ மன்ன ற்குக்‌ காட்டல்‌ வேண்டி, 
யிருவகைக்‌ கூத்தி னிலக்கண மறிக்து, 
பலவகைக்‌ கூத்தும்‌ விலக்இனிற்‌ புணர்த்துப்‌ 
பதினே ராடலும்‌ பாட்டுங்‌ கொட்டும்‌ 
விதிமாண்‌ கொள்கையின்‌ விளங்க வறிந்தாங்‌ 
காடலும்‌ பாடலும்‌ பாணியுச்‌ தூக்குங்‌ . 

கூடிய கெறியின கொளுச்துங்‌ காலைப்‌ 
பிண்டியும்‌,பினையலு,மெழிற்கையுச்‌,தொழிற்கையுங்‌ 
கொண்ட வகையறிக்து, கூதீதுவரு காலைக்‌ 
கூடை செய்தகை வாரத்துக்‌ களை தலும்‌, 
வாரஞ்‌ செய்தகை கூடையிற்‌ களை தலும்‌, 
பிண்டி செய்தகை யாடலிற்‌ களை தலு, 

மாடல்‌ செய்தகை பிண்டியிற்‌ களை தலுங்‌, 


'சூரவையும்‌ வரியும்‌ விரவல செலுத்தி, 


யாடற்‌ சமைந்த வாசான்‌ றன்னொடும்‌; 
யாழுங்‌ குழலுஞ்‌ சீரு மிடறுக்‌ 

தாழ்குரற்‌ றண்ணுமை யாடலொ, டி.வற்றி 
னிசைந்த பாட லிசையுடன்‌ படுத்து, 
வரிக்கு மாடற்கு முரிப்பொரு ஸியக்இத்‌ 
தேசிகத்‌ திருவி னோசை கடைப்பிடித்துத்‌ 


12 


௦5 


40 


45 


50 


55 


60 


புகார்க்காண்டம்‌ 


தேகக்‌ திருவி னோசை யெல்லா 

மாசின்‌ ௮ுணர்க்த வறிவின னாஇக்‌ 

கவியது குறிப்பு, மாடற்‌ றொகுதியும்‌, 

பகுதிப்‌ பாடலுங்‌ கொளுத்துங்‌ காலை, 
வசையு கேள்வி வகுத்தனன்‌ விரிக்கு 
மசையா மரபி ஸணிசையோன்‌ ருனு ; 
மிமிழ்கடல்‌ வரைப்பிற்‌ றமிழக மறியத்‌ 
தமிழ்முழு தறிர்த தன்மைய னா, 

வேத்தியல்‌ பொதுவிய லென்‌ மிரு திறத்தி 
னாட்டிய கன்னூ னன்கு கடைப்பிடி, 
திசையோன்‌ வக்இரித்‌ இட்டதை யுணர்க்தாங்‌ 
சசையா மரபி னதுபட வைத்து, 

மாற்றோர்‌ செய்த வசைமொழி யறிக்து, 
தாரத்தொலை வில்லா ஈன்னூற்‌ புலவனு; 
மாடல்‌ பாட விசையே தமிழே 

பண்ணே பாணி அகாக்கே முடமே 

தேசிக மென்றிவை யாச னுணர்க்து, 

கூடை கிலத்தைக்‌ குறைவின்று அகுக்காக்கு, 
வார கிலத்தை வாங்குபு வாங்கி, 

வாங்கெய வாரத்‌ தியாழுங்‌ குழலு 

மேங்கய மிடறு மிசைவன கேட்பக்‌ 
கூருகர்க்‌ கரணங்‌ சூறியறிரச்‌ அ சேர்த்தி, 
யாக்கலு மடக்கலு மீ.த்திறம்‌ படாமைச்‌ 
சித்திரக்‌ கரணஞ்‌ இதைவின்‌ று செலுத்து 
மத்தகு தண்ணுமை யருக்தொழின்‌ முதல்வனுஞ்‌, 
சொல்லிய வியல்பினிற்‌ சத்திர வஞ்சனை 
புல்லிய வறிக்து புணர்ப்போன்‌ பண்பின்‌, 
வர்த்தனை கான்கு மயலறப்‌ பெய்தாக்‌, 
கேற்றிய குரலிளி யென்‌ மிரு கரம்பி 
னெப்பக்‌ கேட்கு முணர்வின னாஇிப்‌ 
பண்ணமை முழவின்‌ கண்ணெ ழி யரிக்து 
கண்ணுமை முதல்வன்‌ றன்னொடும்‌ பொருக்கி, 
வண்ணப்‌ பட்டடை யாழ்மேல்‌ வைக்தகாக்‌, 
கிசையோன்‌ பாடிய விசையி னிய ற்கை 


05 


70 


15 


80 


85 


90 


95 


அரங்கேற்று காதை 13 


வந்தது வளர்த்து, வருவ தொற்றி, 
யின்புற வியக்க, யிசைபட வைத்து, 

வார நிலத்தைச்‌ கேடின்று வளர்த்தாகங்‌, 
£ர நிலத்தி னெழுத்தெழுத்‌ தாக 
வழுவின்‌ ரிசைக்குங்‌ குழலோன்‌ ரூனு, 
மீரேழ்‌ தொடுத்த செம்முறைக்‌ கேள்வியி, 
னோசேழ்‌.பாலை நிறுத்தல்‌ வேண்டி 
வன்மையிற்‌ இடந்த தார பாகமு, 
மென்மையிழ்‌ இடந்த குரலின்‌ பாகமு, 
மெய்க்‌ இளை கரம்பிற்‌ கைக்கே கொள்ளக்‌ 
கைக்க&ா யொழிந்த பாகமும்‌, பொற்புடைத்‌ 
தளராத்‌ தாரம்‌ விளரிக்‌ தத்துக்‌ 
களைவழிப்‌ பட்டன ளாங்கே; கஇளையுக்‌ 
தன்கை யழிவுகண்‌ டி.வள்வயிற்‌ சேர, 
வேனை மகளிருங்‌ இளைவழிச்‌ சேர, 
மேல துழைஇளி, 8ழது கைக்கிஸா, 
வம்புறு மரபிற்‌ செம்பாலை யாய; 

திறுதி யாதி யாக, வாங்கவை 

பெறுமுறை வந்த பெற்றியி னீங்காது, 
படுமலை, செவ்வழி, பகரரும்‌ பாலையெனக்‌ 


'குரல்குர லாகத்‌ தற்திழமை திரிக்தபின்‌, 


முன்னதன்‌ வகையே முறைமையிற்‌ றிரிக்தாக்‌, 
இளிமுத லாய வெதிர்படு சழுமையுங்‌, 

கோடி, விளரி, மேற்செம்‌ பாலையென 

நீடி.க்‌ இடந்த கேள்விக்‌ இடக்கையி, 

னிணைகரம்‌ புடையன வணைவுறக்‌ கொண்டாம்‌, 
கியாழ்மேற்‌ பாலை யிடமுறை மெலியக்‌ 
குழன்மேற்‌ கோடி. வலமுறை மெலிய 

வலிவு மெலிவுஞ்‌ சமனு மெல்லாம்‌ 

பொலியக்‌ கோத்த புலமை யோனுட; 
னெண்ணிய நாலோ ரியல்பினின்‌ வழாது : 
மண்ணக மொருவழி வகுத்தனர்‌ கொண்டு, 
புண்ணிய நெடுவரைப்‌ போடய நெடுங்கழைக்‌ 
கண்ணிடை யொருசாண்‌ வளர்ந்தது கொண்டு, 


34 


100 


105 


110 


115 


120 


125 


190 


புகார்க்காண்டம்‌ 


தானெறி மரபி னரங்க மளக்குங்‌ 

கோலள விருபத்து நால்விர லாக, 

வெழுகோ லகலத, தெண்கோ னீளத்‌, 
தொருகோ லுயரத்‌ துறுப்பின தாடு 
யுத்தரப்‌ பலகையோ டரங்கின்‌ பலகை 
வைத்த விடைகில தாற்கோ லாக, 

வேற்ற வாயி லிரண்டுடன்‌ பொலியச்‌ 
தோற்றிய வரங்கிற்‌ ரொமுதன ரேத்தப்‌ 
பூதரை யெழுதி மேகிலை வைத்துத்‌ 
தாண்ரிழற்‌. புறப்பட மாண்விளச்‌ கெடுத்தாங்‌, 
கொருமுக வெழினியும்‌, பொருமுக வெழினியுங்‌ 
கரந்துவர லெழினியும்‌ புரிந்துடன்‌ வகுத்தாங்‌, 
கோவிய விதானத்‌ துரைபெறு நித்திலத்து 


மாலைத்‌ தாமம்‌ வளையுட நாற்றி, : 


விருந்துபடக்‌ இடந்த வருந்தொழி லரங்கத்துப்‌ 
பேரிசை மன்னர்‌ பெயர்புறக்‌ தெடுத்த 
சீரியல்‌ வெண்குடைக்‌ காம்புகனி கொண்டு, 
க்ண்ணிடை ஈவமணி யொரழுக்கி, மண்ணிய 
நாவலம்‌ பொலநச்தகட்‌ டிடைகநிலம்‌ போக்டுக்‌ 
காவல்‌ வெண்குடை மன்னவன்‌ கோயி 
லிநீதிர சிறுவன்‌ சயந்த னாகென, 

வந்தனை செய்து வழிபடு தலைக்கோல்‌ 
புண்ணிய ஈன்னீர்‌ பொற்குடத்‌ தேந்தி 
மண்ணிய பின்னர்‌, மாலை யணிக்து, 

நலந்தரு காளாற்‌ பொலம்பூ ணோடை 
யரசுவாத்‌ தடக்கையிற்‌ பரசனர்‌ கொண்டு, 
மூரசெழுந்‌ தியம்பப்‌ பல்லிய மார்ப்ப, 
வரைசொடு பட்ட வைம்பெருங்‌ குழுவுக்‌, 
தோர்வலஞ்‌ செய்து கவிகைக்‌ கொடுப்ப, - 
வூர்வலஞ்‌ செய்து புகுந்துமுன்‌ வைத்தாங்‌, 
கியல்பினின்‌ வழா௮ விருக்கை முறைமையிற்‌ 
குயிலுவ மாக்க ணெறிப்பட கிற்ப, ' 
வலக்கான்‌ முன்மிதித்‌ தேறி, யரங்கத்து 
வலக்தூண்‌ சேர்தல்‌ வழக்கெனப்‌ பொருந்தி, 


18985 


140 


145 


150 


158 


160 


165 


அரங்கேற்று காதை 15 


யிர்நெறி வகையா லிடத்தாண்‌ சேர்க்த 
தொன்னெ றி யியற்கைத்‌ தோரிய மகளிருஞ்‌, 
ரியல்‌ பொலிய, நீரல நீங்க 

வார மிரண்டும்‌ வரிசையிற்‌ பாடப்‌ 

பாடிய வாரத்‌ தீற்றினின்‌ நிசைக்குங்‌ 

கூடிய குயிலுவக்‌ கருவிக ளெல்லாங்‌: 
குழல்வழி நின்‌.ற தியாழே, யாழ்வழித்‌ 
தண்ணுமை நின்றது தகவே, தண்ணுமைப்‌ 
பின்வழி கின்றது முழவே, முழவொடு 
கூடிகின்‌ ஜிசைத்த தாமச்‌ திரிகை; 

யாமச்‌ திரிகையோ டந்தர மின்றிக்‌ 
கொட்டிரண்‌ டுடையதோர்‌ மண்டில மாகக்‌ 
கட்டிய மண்டிலம்‌ பதினொன்று போக்கு, 
வந்த முறையின்‌ வழிமுறை. வழாம, 

லந்தரக்‌ கொட்டுட னடங்கிய பின்னர்‌, 
மீத்திறம்‌ படாமை.வக்காணம்‌ வகுத்துப்‌ 
பாற்பட கின்ற பாலைப்‌ பண்மே 

னான்டு னொரீஇய நன்கன மறிந்து 
மூன்றளர்‌, தொன்று கொட்டி, யதனை 
யைதுமண்‌ டிலத்தாற்‌ கூடை போக்கி, 

வந்த வாரம்வழி மயங்கெய பின்றை, 

யாறு காலு மம்முறை போக்கிக்‌ 

கூறிய வைந்தின்‌ கொள்கை போலப்‌ 
பின்னையு மம்முறை பேரிய பின்றைப்‌ 
பொன்னியல்‌ பூங்கொடி. புரிந்துடன்‌ வகுத்தென, 
காட்டிய நன்னூ னன்கு கடைப்பிடி.த்துக்‌ 
காட்டின ளாதலிற்‌, காவல்‌ வேந்த 
னிலைப்பூங்‌ கோதை யியல்பினின்‌ வழாமைத்‌ 
தலைக்கோ லெப்திச்‌ தலையரங்‌ கே.றி, 
விதிமுறைக்‌ கொள்கையி னாயிரத்‌ 9 தண்கழஞ்‌ 
சொருமுறை யாகப்‌ பெற்றன; எதுவே 
நூறுபத்‌ தடுக எட்டுக்‌.கடைகிறுக்த 
வீறுயர்‌ பசும்பொன்‌ பெறுவதிம்‌ மாலை; 
மாலை வாங்குகர்‌ சாலுகங்‌ கொடிக்கென, 


16 


170 


115 


புகார்க்காண்டம்‌ 


மானமர்‌ நோக்கியோர்‌ கூனிகைக்‌ கொடுத்து, 
நகர நம்பியர்‌ திரிதரு மறுகிற்‌ 

பகர்வனர்‌ போல்வதோர்‌ பான்மையி னிறுத்த; 
மாமலர்‌ நெடுங்கண்‌ மாதவி மாலை 

கோவலன்‌ வாங்‌இக்‌ கூணி தன்னொடு 

மணமனை புக்கு, மாதவி தன்னோ 

டணைவுறு வைகலி னயர்ச்தனன்‌ மயங்கி 

விடுக லறியா விருப்பின னாயினன்‌; 

வடுநீங்கு சிறப்பிற்றன்‌ மனையக மறச்தென்‌. 


(வெண்பா ) 


எண்ணு மெழுத்து மியலைக்தும்‌ பண்ணான்‌ கும்‌ 
பண்ணின்ற கூத்துப்‌ ப (தினொன்‌..ற-மண்ணின்‌ மேற்‌ ற்‌ 
போக்‌இஞள்‌ பூம்புகார்ப்‌ பொற்றொடி. மாதவிதன்‌ 
வாக்இனா லாடரங்கின்‌ வந்து. 


அநீ ; இமாகலச்‌, சி றப்புச்செய்‌. கரை க்‌ 


10 


15 


80 


2. 


50 


விரிகதிர்‌ பரப்பி யுலகமுழு , தாண்ட 

வொரு; தனித்‌ இ௫ரி யுரவோற்‌ காணே; 

னங்கண்‌ வானத்‌ தணிநிலா விரிக்குக்‌ 
திங்களஞ்‌ செல்வன்‌ யாண்டுளன்‌ கொல்லெனத்‌, 
இசைமுகம்‌ பசக்து, செம்மலர்க்‌ கண்கண்‌ 
முழுநீர்‌ வார, 'முழுமெயும்‌ பனித்துத்‌ 
இிரைகீ ராடை யிருகில மடந்தை 
யரைசுகெடுத்‌ தலம்வரு மல்லற்‌ காலை, 
கறைகெழு குடிகள்‌ கைதலை வைப்ப, 
வஹைபோகு குடிகளொ டொருதிறம்‌ பற்‌ 
வலம்படு:தானை மன்ன ரில்வழிப்‌' 
புலம்பட விறுத்த விருந்தின்‌: மன்ன்ரிற்‌, 
ரூழ்துணை துறந்தோர்‌ தனித்துய ரெய்தக்‌, 
காதலர்ப்‌ புணர்க்தோர்‌ களிம௫ழ்‌ வெபய்தக்‌, ' 
குழல்வளர்‌ முல்லையிர்‌ ம்‌ கோவலர்‌ தம்மொடு, 
மழலைத்‌ தும்பி வாய்வைத்‌ தூத, 

வறுகாற்‌ குறும்பெறிச்‌ தரும்புபொதி வாசஞ்‌ 
சிறுகாற்‌ செல்வன்‌ மறுகற்‌ நூற்ற, 
வெல்வளை மகளிர்‌ மணிவிளக கெடுப்ப, -: 
மல்லன்‌ மூதூர்‌ மாலைவந்‌ திறுத்தென, 
விளைய ராயினும்‌ பகையர௯: கடியுஞ்‌ 


றி, 


ர. 


 செறுமாண்‌. தென்னர்‌ குலமுக லாகலி, 


னந்தி வானத்து வெண்பிறை தோன்றிப்‌ 


_ புன்கண்‌ மாலைக்‌ குறும்பெறிஈ்‌ தோட்டிப்‌ ' 


பான்மையிய்‌ ற்‌ றிரியாது பாற்கதிர்‌ பரப்பி, 
மீனர சாண்ட வெள்ளி விளக்கத்‌ ்‌ 
தில்வளர்‌ முல்லையொடு மல்லிகை யவிழ்க்த ்‌ 
பல்பூஞ்‌ சேக்கைப்‌ பள்ளியுட்‌ பொலிந்து 
செந்துகிர்க்‌ கோவை சென்றே தல்கு 
லந்துகன்‌ மேகலை யசைந்தன வருந்த, 
கிலவுப்பயன்‌: கொள்ளு கெடுகிலா முற்றத்துச்‌ 
2 


18 


புகார்க்காண்டம்‌ 


கலவியும்‌ புலவியுங்‌ காதலற்‌ களித்தாங்‌ 


_ கார்வ நெஞ்சமொடு கோவலற்‌ கெதிரிக்‌ 


95 


40 


45 


50 


585. 


௦0 


05 


"கோலங்‌ கொண்ட மாதவி யன்‌ றியுங்‌, 


குடதிசை மருங்கின்‌. வெள்ளயிர்‌ தன்னொடு 
குணதிசை மருங்கிற்‌ காரகி அுறக்து, 
வடமலைப்‌ பிறந்த வான்கேழ்‌ வட்டத்துத்‌ . 
தென்மலைப்‌ பிறந்த சந்தன மறுகத்‌ 
தாமரைக்‌ கொழுமுறித்‌ தாதுபடு செழுமலர்க்‌ 
காமரு குவளைக்‌ கழுநீர்‌ மாமலர்ப்‌, 
பைக்தளிர்ப்‌ படலை, பரூஉக்கா ழாரஞ்‌, 
சுந்தரச்‌ சுண்ணத்‌ துகளொடு மக இச்‌ 
சிந்துபு பரிந்த செழும்பூஞ்‌ சேக்கை 

மந்தமா ரகத்து மயங்கினர்‌ மலிக்தாங்‌, 
காவியங்‌ கொழுக ரகலத்‌ தொடுக்‌இக்‌, 
காவியங்‌ கண்ணார்‌ களித்துயி லெய்த: 
வஞ்செஞ்‌ சீறடி யணிசிலம்‌ பொழிய, 
மென்றுகி லல்குன்‌ மேகலை நீங்கக்‌, 
கொங்கை முன்‌ றிற்‌ குங்கும மெழுதாண்‌;. 
மங்கல வணியிற்‌ பி.றிதணி மகழாள்‌; 
கொடுங்குழை துறக்து வடிந்துவீழ்‌ காதின; 
டிங்கள்‌ வாண்முகஞ்‌ சிறுவியாப்‌ பிரியச்‌ 
செங்கய நெடுங்க ணஞ்சன மறப்பப்‌, 

பவள வாணுநுத றிலக மிழப்பத்‌, 

தவள வாண்கை கோவல னிழப்ப, 

மையிருங்‌ கூக்த னெய்யணி மறப்பக, ........ 
கையறு கெஞ்சத்துக்‌ கண்ணது யன்‌ ியுக்‌; 
காதலர்ப்‌ பிரிந்த மாதர்‌ கோதக, அட 
வூதுலைக்‌ குருக னுயிர்த்தன ரொடுங்‌க, ப 
வேனிற்‌ பள்ளி மேவாது கழிந்து, 
கூதிர்ப்‌ பள்ளிக்‌ குறுங்க ணடைத்து, 
மலயத்‌ தாரமு, மணிமுத்‌ தாரமு, 
மலர்முலை யாகத்‌ தடையாது வருந்தத்‌; 
தாழிக்‌ குவளயொடு தண்செங்‌ கழுகீர்‌ 
வீழ்பூஞ்‌ சேக்கை மேவாது கழியத்‌, . 


70 


15 


80 


அந்திமாலைச்‌ சிறப்புச்செய்‌ காதை 19 


துணைபுண ரன்னத்‌ அரவியிற்‌ செறித்த 
விணையணை மேம்படத்‌ திருக்‌ துதுயில்‌ பெரு ௮ 
துடைப்பெருங்‌ கொழுகரொ டூடற்‌ காலத்‌ 
இடைக்குமி ழெறிக்து கடைக்குழை யோட்டிக்‌ 
கலங்கா வுள்ளங்‌ கலங்கக்‌ கடைசிவந்து 
விலங்‌௫லிமிர்‌ நெடுங்கண்‌ புலம்புமுத்‌ துறைப்ப 
வன்ன மென்னடை நன்னீர்ப்‌ பொய்கை, 
யரம்ப னாறும்‌ தேம்பொதி ஈறுவிரைத்‌, 
தாமரைச்‌ செவ்வாய்த்‌, தண்ணறற்‌ கூந்தற்‌, 
பாண்வாய்‌ வண்டு கோதி றம்‌ பாடக, 

கரண்வரு குவளைக்‌ கண்மலர்‌ விழிப்பும்‌, 
புள்வாப்‌ முரசமொடு பொ.றிமயிர்‌ வாரணத்து 
முள்வாய்ச்‌ சங்க முறைமுறை யார்ப்ப, 
வுரவுகீர்ப்‌ பரப்பி னாரதுயி லெடுப்‌9, 

யிரவுத்‌ தலைப்பெயரும்‌ வைகறை காறு, 
மரையிருள்‌ யாமத்தும்‌, பகலுர்‌ துஞ்சார்‌, 
விரைமலர்‌ வாளியொடு கருப்புவில்‌ லேந்தி, : 
மகர வெல்கொடி மைந்தன்‌ றிரிதர, 

நகரங்‌ காவல்‌ ஈனிசிறச்‌ ததுவென்‌ 


்‌. (வெண்பா) 


- கூடினார்‌ பானிழலாய்க்‌ கூடார்பால்‌ வெய்யதாய்சக்‌ 


காவலன்‌ வெண்குடைபேர்‌ற்‌ காட்டி ற்றே--கூடிய 
மாதவிக்குங்‌ கண்ண௫ிக்கும்‌ வானூர்‌ ல்லா 
போதவிழ்க்குங்‌ கங்கூற்‌ பொழுது. 


10 


15 


20 


இந்திர விழுஷரெடுத்த எர 


அலைக ராடை, மலைமுலை யாகத்‌, 

காரப்‌ பேரியாற்று, மாரிக்‌ கூந்தற்‌, 
கண்ணகன்‌ பரப்பின்‌, மண்ணக மடந்தை, 
புதையிருட்‌ படாஅம்‌ போக நீக்கு, 

யுதைய மால்வரை யுச்சித்‌ தான்றி, 
யுலகுவிளங்‌ கவிரொளி மலர்கதிர்‌ பரப்பி; 


- வேயா மாடமும்‌, வியன்கல விருக்கையு, . 


மான்கட்‌ காலதர்‌ மாளிகை யிடங்களுகங்‌; 

கயவாய்‌ மருங்கிற்‌ காண்போர்த்‌ தடுக்கும்‌ 

பயனற வறியா யவன ரிருக்கையுங்‌; 

கலக்தரு திருவிற்‌ புலம்பெயர்‌ மாக்கள்‌ 

கலக்திரும்‌ துறையு மிலங்குகீர்‌ வரைப்பும்‌, 

வண்ணமுஞ்‌ சுண்ணமுக்‌ தண்ணறுஞ்‌ சாக்தமும்‌ 
பூவும்‌ புகையு "மேவிய விரையும்‌ 

பகர்வனர்‌ திரிதரு ககர வீதியும்‌; 

பட்டினும்‌ மயிரினும்‌ பருத்தி நாலினுங்‌ 

சட்டு நுண்வினைக்‌ காருக ரிருக்கையுக்‌) 

தூசுந்‌ அரு மாரமு மகிலு 

மாசு முத்து மணியும்‌ பொன்னு 

மருங்கல வெறுக்கையோ டளந்துகடை யறியா 


 வளந்தலை மயங்கிய நனக்தலை.மறுகும்‌; 


ர பால்வகை தெரிந்த பகுதிப்‌ பண்டமொடு 


25 


90 


கூலங்‌: குவித்த கூல.வீதியுங்‌; 


காழியர்‌, கூவியர்‌, கண்ணொடை.யாட்டியர்‌ 
மீன்விலைப்‌ பரதவர்‌, வெள்ளுப்புப்‌ பகருகர்‌ 
பாசவர்‌, வாசவர்‌, மைர்கிண விலைஞைரோ 
டோசுகர்‌ செரறிச்த வன்மலி. யிருக்கையுங்‌; 
கஞ்ச காரருஞ்‌, செம்புசெய்‌ குகரும்‌, 
மரங்கொஃ றச்சருங்‌ கருங்கைக்‌ கொல்லருக்‌, 
கண்ணுள்‌ வினைஞரு மண்ணீட்‌ டாளரும்‌, 
பொன்செய்‌ கொல்லரு, ஈன்கலச்‌ தருகருக்‌, 


௦5 


40 


த 


60 


55 


60 


65 


இந்திர விழவஷூரெடுத்த காதை 21, 


துன்ன காரருக்‌, தோலின்‌ ௮ுன்ன்ருங்‌, - _ 
இழியினுங்‌ இடையினுச்‌ தொழில்‌ பல பெருக்கிப்‌ 
பழுதில்‌ செய்வினைப்‌ பால்கெழு மாக்களுங்‌, 


'குழலினும்‌.யாழினுங்‌ குரன்முத லேழும்‌ 


வழுவின்‌ றநிசைத்து வழித்திறங்‌ காட்டு 
மரும்பெறன்‌ மரபிற்‌ பெரும்பா ிருக்கையுள்‌. த்‌ 
சிறுகுறுங்‌ கைவினைப்‌ பி.றர்வினை யாளரொடு.. 
மனுவின்‌ ரி. விளங்கு மருவூர்ப்‌ பாக்கமுங்‌; 
கோவியன்‌ வீதியுங்‌, கொடித்தேர்‌ வீதியும்‌ 
பீடிகைத்‌ தெருவும்‌, பெருங்குடி வாணிகர்‌ 

மாட மறுகு மறையோ ரிருக்கையும்‌; 
வீழ்குடி. யுழவரொடு விளங்கிய. கெரள்சை 
யாயுள்‌ வேதருங்‌, காலக்‌ கணிதரும்‌, . 
பால்வகை தெரிக்க பன்முறை. யிருக்கையுக்‌; 


. திருமணி குயிற்றுகர்‌, றந்த கொள்கையொ .. . 


டணிவளை போழுக ரகன்பெரு வீதியுஞ்‌; 

சூதர்‌, மாகதர்‌, வேகா ளிகரொடு . 
நாழிகைக்‌ கணக்கர்‌, நலம்பெறு.சண்ணுளர்‌, -. 
காவற்‌.சணிகைய ராடற்‌ கூத்தியர்‌ 

பூவிலை மடந்தைய. ரேவற்‌. சிலதியர்‌, 
ப்யிரொழிற்‌ குயிலுவர்‌, பன்முறைக்‌ கருவியர்‌, ... 
நகைவே ழம்பரொடு வகைதெரி யிருக்கையுமங்‌;... 
கடும்ப கடவுகர்‌, களிற்றின்‌ பாகர்‌, ்‌ 
நெடுந்தே ரூருகர்‌, கடுங்கண்‌ மறவ . 
ரிருக்துபு.றஞ்‌: சுற்றிய பெரும்பா தன்னன 
பீடுகெழு சிறப்பிற்‌ பெரியோர்‌ மல்கெயெ 
பாடல்சால்‌ சிறப்பிற்‌ பட்டினப்‌. பாக்கமு; 


மிருபெரு வேந்தர்‌ முனையிடம்‌ போல, . 


விருபாற்‌. பகுதியி னிடைகில மாய, 

கடைகால்‌ யாத்த.மிடைமரச்‌ சோலைக்‌ 
கொடுப்போ ரோதையுங்‌, கொள்வோ ரோதையு, 
நடுக்க்‌.றி.கிலைஇய நாளங்‌ காடியிற்‌, .... ச 


.இத்திரைச்‌ சித்திரைக்‌ திங்கள்‌ சேர்ந்தென, 


வெற்றிவேல்‌ மன்ன.ற்‌ குற்றதை யொழிக்கென த்‌ 


92 


70 


75 


65 


90 


95 


புகார்க்காண்டம்‌ 


தேவர்‌ கோமா னேவலிற்‌ போந்த 

கரவற்‌ பூதத்துக்‌ சடைகெழு பீடிகைப்‌, 

புழூக்கலு கோலையும்‌, விழுக்குடை மடையும்‌, 
பூவும்‌, புகையும்‌, பொங்க லுஞ்‌ சொரிக்து, 
துணங்கையர்‌, குரவைய, ரணங்கெழுக்‌ தாடிப்‌ 
“பெருகில மன்ன ஸிருகில மடங்கலும்‌ 

ப௫ியும்‌ பிணியும்‌ பகையு கங்க, 

வ௫ியும்‌ வளனுஞ்‌ சுரக்கென”' வாழ்த்தி, 

மாதர்க்‌ கோலத்து வலவையி னுரைக்கு 

மூதிழ்‌ பெண்டி, ரோதையிற்‌ பெயர ; 

மருவூர்‌ மருங்கின்‌ மறங்கொள்‌ வீரரும்‌, 

பட்டின மருங்கிற்‌ படைகெழு மாக்களு, 

முக்தச்‌ சென்று முழுப்பலி பீடிகை 

 வெந்திறன்‌ மன்னற்‌ கூற்றதை யொழிக்‌""கென 
பலிக்கொடை புரிந்தோர்‌ வலிக்குவரம்‌ பாகெனக்‌ 
கல்.லுமிழ்‌ கவணினர்‌, கழிப்பிணிக்‌ கறைத்தோற்‌ 
பல்வேற்‌ பரப்பினர்‌, மெய்யுறத்‌ தீண்டி, 
யார்த்துக்‌ களங்கொண்டோ ராரம ரழுவத்துச்‌ 
சூர்‌ த்துக்‌ கடைசிவக்த சுடுகோக்குக்‌ கருக்தலை, 
வெற்றி வேந்தன்‌ கொற்றங்‌ கொள்‌'”கென 
தற்பலி ,ரீடிகை நலங்கொள வைத்தாங்‌, 
குயிர்ப்பலி யுண்ணு முருமுக்குரன்‌ முழக்கத்து 
மயிர்சக்கண்‌ முரசொடு.வான்பலி மூட்டி ; 

யிருகில மருங்கிற்‌ பொருகரைப்‌ பெறா௮ச்‌ 
செருவெங்‌ காதலிற்‌ றிருமா வளவன்‌, 


_ வாளுங்‌ குடையு மயிர்க்கண்‌ முரசு 


காளொடு பெயர்த்து, ஈஉண்ணார்ப்‌ பெருகவிம்‌ 
மண்ணக மருங்கனென்‌ வலிகெழு தோளெனப்‌ 
புண்ணிய திசைமுகம்‌ போய வக்கா 

ளசைவி லூக்கத்து சசைபிறக்‌ கொழியப்‌ 
பகைவிலக்‌ இயதிப்‌ பயங்கெழு மலையென, 
விமையவ ருறையுஞ்‌ சிமையப்‌ பிடர்‌ த்தலைக்‌ 
கொடுவரி யொற்றிக்‌ கொள்கையிற்‌ பெயர்வோற்‌ “ற்கு; 
மாநீர்‌ வேலி. வச்சிர நன்ஞுட்டுக்‌ 


100 


105 


110 


இந்திர விழுஷரெடுத்த காதை . 28 - 


கோணிறை கொடுத்த கொற்றப்‌ பக்தரு 
மகதநன்‌ னாட்டு வாள்வாய்‌ வேந்தன்‌, 
பகைபுறத்துக்‌ கொடுத்த பட்டிமண்‌ டபமு; 
மவக்தி வேக்த னுவக்தனன்‌ கொடுத்த 
கிவந்தோங்கு மரபிற்‌ றோரண வாயிலும்‌; 
பொன்னினு மணியினும்‌ புனைக்தன வாயினு, 
அண்வினைக்‌ கம்மியா்‌ காணா மரபின 7: 
துயர்நீங்கு சிறப்பினவர்‌ தொல்லோ ருதவிக்கு 
மயன்விதிக்துக்‌ கொடுத்த மரபின்‌ விவைதரா, 
மொருங்குடன்‌ புணர்க்தாங்‌ குயர்க்தோ ரேத்து 
மரும்பெறன்‌ மரபின்‌ மண்டப மன்‌ நியும்‌, 

வம்ப மாக்க டம்பெயர்‌ பொஜறித்‌.த 
கண்ணெழுத்துப்‌ படுத்த வெண்ணுப்‌ பல்பொதிக்‌ 


. கடைமுக வாயிலுங்‌, கருக்தாழ்க்‌ காவலு, 


115 


120 


195 


190 


மூடையோர்‌ காவலு மொரீஇய வா௫க்‌, - 
கட்போ ருளரெனிற்‌ கடுப்பத்‌ தல்ல ட்மிக்‌ 
கொட்பி னல்ல, கொடுத்த லீயா, 
அள்ளுகர்ப்‌ பனிக்கும்‌ வெள்ளிடை அகதித்‌ 
கூனுங்‌ கூறளு, மூமுஞ்‌ செவிடு, 

மழுகுமெய்‌ யாளரு முழு: ராடிப்‌ . 

பழுதில்‌ காட்சி கன்னிறம்‌ பெற்று, ்‌ 
வலஞ்டுசயாக்‌ கழியு மிலஞ்சி மன்றமும்‌ ; 

கஞ்ச முண்டு நடுங்குதுய ருற்றோ, 

ரழல்வாய்‌ காகச்‌ தாரெயி றழுக்தினர்‌, 
கழல்கட்‌ கூளிக்‌ கடுகவைப்‌ பட்டோர்‌ - 

௬ழல வந்து தொழத்துயர்‌ நீங்கு 

நிழல்கா னெடுங்க னின்ற மன்‌ றமுந்‌ 
தவமறைக்‌ தொழுகுச்‌ தன்மை யிலாள, 
7வமறைந்‌ தொழுகு மலவற்‌ பெண்டி. . 
ரமைபோ கமைச்சர்‌, பிறர்மனை கயப்போர்‌, 
பொரய்க்கரி யாளர்‌, புறங்கூற்‌ ரூளரென்‌ 
கைக்கொள்‌ பாசத்துக்‌ கைப்படு வோரெனக்‌. 
காத நான்குங்‌ கடுங்குர லெடுப்பிப்‌ 

பூதம்‌ புடைத்துணும்‌ பூத சதுக்கமு - 


24. 


185 


140 


145 


150 


185 


புகார்க்காண்டம்‌ 


மரைசுகோல்‌ கோடினு மறங்கூ. றவையத்‌ 
அரை.நால்‌ கோடி யொருதிறம்‌ பற்றினு, 
நாவொடு கவிலாது, சவைநீ ருகுத்துப்‌ 
பாவை நின்‌ றநழுஉம்‌ பாவை மன்‌ றமு; 
மெய்வகை யுணர்க்த விழுமியோ ரேத்து .. 
மைவகை மன்றத்து மரும்பலி யு.கீ.இ; 
வச்சிரக்‌ கோட்டத்து மணங்கெழு முரசம்‌, 
கச்சை யானைப்‌ பிடர்த்தலை யேற்றி, 
வால்வெண்‌ களஸிற்றரசு வயங்கிய கோட்டத்துக்‌ . 
கால்கோள்‌ விழவின்‌ கடைஙிலை சாற்றித்‌, 
தங்கிய கொள்கைக்‌ தருகிலைக்‌ கோட்டத்து 
மங்கல நெடுங்கொடி வானுற வெடுக்‌.து, 

மரகத மணியொடு, வயிரங்‌ குயிற்றிப்‌ 

பவளத்‌ திரள்காற்‌ பைம்பொன்‌ வேதிகை 
கெடுகிலை மாளிகைக்‌ கடைமுகக்‌ தியாங்கணுங்‌, 
கீம்புரிப்‌ பகுவாய்க்‌ ளொரமுக்‌ தொழுக்கத்து, :. 
மங்கலம்‌ பொறித்த மகர வரசிகைத்‌ 

தேோரரண கிலைஇய, தோமறு பசும்பொற்‌ 
ரண கும்பத்துப்‌ பொலிந்த பாலிகை, 

பாவை விளக்குப்‌ பசும்பொற்‌ படாகை 
தூமயிர்க்‌ கவரி, சுந்தரச்‌ சண்ணக்கது, 

மேவிய இனத்தை வீதியிற்‌, செறிக்தாங்‌ 


“கைம்பெருங்‌ குழுவு மெண்பே ராயமு, 


மரச குமரரும்‌ பரத குமரருங்‌ 
கவர்பரிப்‌. புரவியர்‌, களிற்றின்‌ றொகுதிய 


160 ரிவர்பரித்‌ தேரின ரியைக்தொருங்‌ சண்டி. 


ரைசுமேம்‌ படீஇய வகநிலை மருங்கு, . 
௮ரைசான்‌ மன்னன்‌ கொற்றங்‌ கொள்கென, 
மாயிரு ஞாலத்து. மன்னாயிர்‌ காக்கு 
மாயிரத்‌ தோரெட்‌ டரசுதலைக்‌ கொண்ட 


165 தண்ணறுங்‌ காவிரித்‌ தாதுமலி பெருக்துறைப்‌ : 


புண்ணிய நன்னீர்‌ பொற்குடத்‌ தேத்தி 
மண்ணக மருள, வானகம்‌ வியப்ப .. 


விண்ணவர்‌ தலைவனை விழுரீ ராட்டிபப்‌. 


1170 


இத்திர விமுஷரெடுத்த.காதை 2. . 


பிறவா யாக்கைப்‌ பெரியோன்‌ கோயிலு, 
மதுமுகச்‌ செவ்வே எணிதிகழ்‌ கோயிலும்‌ 
வால்வளை மேனி வாலியோன்‌. கோயி.லு, ' 

நில மேனி நெடியோன்‌ கோயிலு, . 

மாலை வெண்குடை மன்னவன்‌ கோயிலு 


. மாமுது முதல்வன்‌ வாய்மையின்‌ வழாஅ 


175 


180 


185 


190 


195 


நான்மறை மறபிற்‌ .நீமுறை.யொருபா ; 
னால்வகைக்‌ தேவரு மூவறு கணங்களும்‌ 
பால்வகை தெரிந்த பகுதித்‌ தோற்றத்து 
வேறுவேறு: கடவுளர்‌ சாறுகிறம்‌. தொருபா; 
லறவோர்‌ பள்ளியு மறனோம்‌ படையும்‌, 
புறகிலைக்‌ கோட்டத்துப்‌ புண்ணியத்‌ தானமும்‌, 
திறவோ ருரைக்குஞ்‌ செயல்கசிறச்‌ தொருபாற்‌ 
கொடித்தேர்‌ வேக்தனொடு கூடா மன்ன 
ரடி.தீ.தனை நீக்க வருள்சிறம்‌. தொருபாற்‌ 
கண்ணு.ளாளர்‌, கருவிக்‌ குயிலுவர்‌, 
பண்ணியாழ்ப்‌ புலவர்‌ பாடம்‌ பாணரொ 
டெண்ணருஞ்‌ சிறப்பி விசை௫றக்‌ 'தொருபான்‌ 
முழவுக்கண்‌ துயிலாது, முடுக்கரும்‌' வீதியும்‌ 
விழவுக்களி சிறந்த வியலு ளாங்கட்‌ 
காதற்‌ கொழுகனைப்‌ பிரிந்தல ரெய்தா 
மாதர்க்‌ கொடுங்குழை மாதவி தன்னே, : 
டி.ல்வளர்‌ முல்லை, மல்லிகை, மயிலை, 

தாழிக்‌ குவளை, சூழ்செங்‌ கழுநீர்‌ 

பயில்பூங்‌ கோதைப்‌ பிணையலிற்‌ பொலிக்து, 
காமக்‌ களிம௫ழ்‌ வெய்திக்‌:காமர்‌: 

பூம்பொதி நறுவிரைப்‌ பொழிலாட்‌ டமர்ச்து, 
காண்மகி திருக்கை 'தாளங்‌ காடியிற்‌ - 
பூம்லி்‌ கானத்துப்‌ புதுமணம்‌ புக்குப்‌, எ 


_ புகையுஞ்‌ சாந்தும்‌ புலராது: இறந்து, 


200 


நகையா டாயத்து ஈன்மொழி. தினை, த்துக்‌. 
குரல்வாய்ப்‌ பாணரொடு நகரப்‌ டன்‌ 
திரிதரு மரபிற் கோவலன்‌ போல, 
விளிவாய்‌ வண்டினொ.டின்னிள வேனிலொடு : 


6. _ புகார்க்காண்டம்‌ 


மலய மாருதந்‌ திரிதரு மறுகிற்‌ 
கருமுகில்‌ ச௬மக்து, குறுமுய லொழித்தாங்‌ 

205 இருகருங்‌ கயலோ டிடைக்குமி ழெழுதி, 
யங்கண்‌ வானக்‌.தரவுப்பகை யஞ்சித்‌ 
திங்களு மீண்டுச்‌ இரித.லு முண்டுகொ? 
னீர்வரய்‌ தங்க ணீணிலத்‌ தமுதின்‌ 
சீர்வாய்‌ துவலைத்‌ இருநீர்‌ மாந்தி, 

210 மீனேற்றுக்‌ கொடியோன்‌ மெய்பெற வளர்த்த 
வான வல்லி வருதலு முண்டுகொ? 
லிருகில மன்ன ற்குப்‌ பெருவளங்‌ காட்டத்‌ : 
திருமகள்‌ புகுக்ததிச்‌ செழும்பதி யாமென 
வெரிகிறத்‌ திலவமு முல்லையு மன்‌ றியுங்‌ 

215 கருநெடுங்‌ குவளையுங்‌ குமிழும்‌ பூத்தாங்‌ 
குவரிச்‌ கோலத்‌ துறுதுணை தேடிக்‌ 
கள்ளக்‌ கமலச்‌ திரிதலு முண்டுகொன்‌? 
மன்னவன்‌ செங்கோன்‌ மறுத்த லஞ்௪ப்‌ 
பல்லுயிர்‌ பருகும்‌ பகுவாய்க்‌ கூற்ற 

220 மாண்மையிற்‌ நிரிசக்துத, னருக்தொழி நிரியாது, 
நாணுடைக்‌ கோலத்து நகைமுகங்‌ கோட்டிப்‌, 
பண்மொழி நரம்பிழ்‌ ஜிவவியாழ்‌ மிழற்றிப்‌, 
பெண்மையிற்‌ றிரியும்‌ பெற்றியு மூண்டென, 
வுருவி லாள னொருபெருஞ்‌ சேனை 

225 யிகலம ராட்டி யெதிர்நின்று விலக்கெவ 
ரெழுதுவரி கோல முழுமெயு மு.றீஇ, 
விருந்தொடு புக்ச பெருந்தோட்‌ கணவரொ 
டுடனுறைவு மரீஇ, யொழுக்கொடு புணர்ச்த 
வடமீன்‌ கற்பின்‌ மனையுறை மகளிர்‌, 

250 மாதர்வாண்‌ முகத்து மணித்தோட்டுக்‌ குவளைப்‌ 
போதுபுறங்‌ கொடுத்துப்‌ போகிய செங்கடை 
விருக்திற்‌ நீர்க்தில தாயின்‌, யாவது 
மருந்தும்‌ தருங்கொலிம்‌ மாநில வரைப்பென க்‌ 
கையற்று நடுங்கு நல்வினை நடுகா, 

225 ஞள்ளக நறுக்தா துறைப்ப, மீதழிக்த, 


இந்திர விழவஷரெடுத்த காதை 2 


கள்ளுக நடுங்குங்‌ கழுகீர்‌ போலக்‌, 

கண்ணூ கருங்கணு, மாதவி செங்கணு, 

முண்ணிறை கரந்தகத்‌ தொளித்துகீ ருகுத்தன, 

வெண்ணுமுறையிடத்தினும்‌ வலத்தினுச்‌ அடித்தன; 
240 விண்ணவர்‌ கோமான்‌ விழவுகர ளகத்தென்‌. 


10 


15 


20 


25 


30 


| கடலாடு கரதை 


வெள்ளி மால்வரை வியன்பெருஞ்‌' சேடிக்‌ 
கள்ளவிழ்‌ பூம்பொழிற்‌ காமக்‌.கடவுட்குக்‌ 
கருங்கய னெடுங்கட்‌ காதலி தன்னொடு 
விருக்தாட்‌ டயருமோர்‌ விஞ்சை.வீ.ரன்‌ 
றென்றிசை மருங்கினோர்‌ செழும்பதி தன்னு : 
ஸிந்திர விழவுகொண் டெடுக்குரசா ளிதுவெனக்‌ 
கடுவிசை யவுணர்‌ கணங்கொண் டீண்டிக்‌ 
கொடுவரி யூக்கத்துக்‌ கோநகர்‌ காத்த 
தொடுகழன்‌ மன்னற்குத்‌ தொலைந்தன ராக: - 
கெஞ்சிருள்‌ கூர நிகர்த்துமேல்‌ விட்ட 

வஞ்சம்‌ பெயர்த்த மாபெரும்‌ பூதக்‌ 

இருக்துவே லண்ணற்குத்‌ தேவ னேவ: 
விருக்துபலி யுண்ணு மிடனுங்‌ காண்கு 

மமரா பதிகாத்‌ தமரணிற்‌ பெற்றுத்‌ 

தமரிற்‌ றந்து தகைசால்‌ பிறப்பிற்‌ 

பொய்வகை யின்றிப்‌ பூமியிற்‌ புணர்த்த : 
வைவகை மன்றத்‌ தமைதியுங்‌ காண்குது 
நாரதன்‌ வீணை நயந்தெரி பாடலும்‌ 

தோரிய மடந்தை வாரம்‌ பாடலு 


மாயிரங்‌ கண்ணோன்‌ செவியச கண்னை 


நாடக முருப்பசி நல்கா ளாகி, 

மங்கல மிழப்ப வீணை மண்மிசைத்‌ 
தீங்குக விவளெனச்‌ சாபம்‌ பெற்ற 
மங்கை மாதவி வழிமுத.ற்‌ ரோன்‌ றிய 
வங்கர வல்கு லாடலுங்‌ காண்குதுக்‌ 
அவரிதழ்ச்‌ செவ்வாய்த்‌ துடியிடை யோயே! 
யமரர்‌ தலைவனை வணங்குதும்‌ யாமெனச்‌ 
சிமையத்‌ திமையமுஞ்‌ செழுகீர்க்‌ கங்கையு 
முஞ்சையம்‌ பதியும்‌, விஞ்சத்‌ தடவியும்‌, 
வேங்கட மலையுக்‌ தாங்கா விளையுட்‌ 
காவிரி நாடுங்‌ காட்டிப்‌ பின்னர்ப்‌ 


95 


40 


45 


50. 


55 


௦0 


06 


- கடலாடு காதை 1] 


பூவிரி படப்பைப்‌ புகார்மருங்‌ கெய்திச்‌ 
சொல்லிய முறைமையிற்‌ ரொழுதனன்‌ காட்டி 
மல்லன்‌ மூதூர்‌ ம௫ழ்விழாக்‌ காண்போன்‌ 
மாயோன்‌ பாணியும்‌, வருணப்‌ பூதர்‌ 
நால்வகைப்‌ பாணியு நலம்பெறு கொள்கை 
வானூர்‌.மதியமும்‌ பாடிப்‌ பின்னர்ச்‌ 
சரியல்‌ பொலிய நீரல நீங்கப்‌ 

பாரதி யாடிய பாரதி யரங்கத்துச்‌ 

திரிபுர மெரியத்‌ தேவர்‌ வேண்ட. 

வெரிமுகப்‌ பேரம்‌ பேவல்‌ கேட்ப 

வுமையவ ளொருதிற்‌ னாக வோங்கெ 
விமையவ னாடிய கொடுகொட்டி யாடலுர்‌, 


தேர்மு ணின்ற திசைமுகன்‌ காணப்‌ 


பாரதி யாடிய வியன்பாண்‌ டரங்கமுங்‌,' 
கஞ்சன்‌ வஞ்சஞ்‌ கடத்தற்‌ காக. 

வஞ்சன வண்ண னாடிய வாடலு, 

எல்லியத்‌ தொகுதியு மவுணற்‌ கடந்த 

மல்லி னாடலு.மாக்கட னடுவ 
ணீர்த்திரை யரங்கத்து.கிகா்த்துமுன்‌ - னின்ற 
சூர்தீதிறங்‌ கடந்தோ'னாடிய அடியும்‌, 
படைவீழ்த்‌' ,தவுணர்‌ பையு ளெய்தக்‌ 
குடைவீழ்த்‌. தவர்மு னாடிய குடையும்‌, 1 
வாணன்‌ பேரூர்‌ மறுகிடை கடந்து: 

கிணில மளக்தோ ஸ்டிய கூடமு 

மாண்மை திரிந்த பெண்மைக்‌ கோலத்சுக்‌ 
காம னாடிய பேடி. யாடலுங்‌ 
காய்சின வவுணர்‌ கடுக்தொழில்‌ பொரு அண்‌- 
மாயவ ளாடிய மரக்கா லாடலுஞ்‌ 

செருவெங்‌ கோல மவுணர்‌ நீங்கத்‌ 

இருவின்‌ செய்யோ. ளாடிய பாவையும்‌ ' 
வயலுழை கின்று வடக்கு வாயிலு 
ளயிராணி மடக்தை யாடிய கடையமு 

மவரவ ரணியுட னவரவர்‌ கொள்கையி ' 


'னிலையும்‌ படி.தமு.நீங்கர்‌ மர்பிந்‌ 


80 


10 


75 


80 


85 


90 


95 


புகார்க்காண்டம்‌ 


பதினோ ராடலும்‌, பாட்டின்‌. பகுதியும்‌: 
விதிமாண்‌ கொள்கையின்‌ விளங்கக்‌ காணாய்‌ 12 
தாதவிழ்‌ பூம்பொழி லிருக்தியான்‌ கூறிய ்‌ 
மாதவி மரபின்‌ மாதவி யிவளெனக்‌ 

காதலிக்‌ குரைத்துக்‌ கண்டும௫ழ்‌ வெய்திய : 
மேதகு சிறப்பின்‌ விஞ்சைய னன்‌ றியு 
மந்கரத்‌ தள்ளோ ரறியா மரபின்‌ . 

வந்து காண்குறூஉம்‌ வானவன்‌ விழவு 
மாடலுங்‌ கோலமு மணியுங்‌ கடைக்கொள -- 
வூடற்‌ கோலமோ டிருந்தோ னுவப்பப்‌ .... 
பத்துத்‌ துவரினு மைந்து விரையினு 

மூப்பத்‌ தருவகை யோமா லிகையினு 

மூஜின கன்னீ ர௬ுரைத்தகெய்‌ வாச 

நாறிருங்‌ கூர்த னலம்பெற வாட்டிப்‌ : 
புகையிற்‌ புலர்‌,த்திய பூமென்‌ கூக்தலை 
வகைதொறு மான்மதக்‌ கொழுஞ்சே நட்டி.” 
யலத்தக மூட்டிய வஞ்செஞ்‌ சீறடி 3 
நலத்தகு மெல்விர னல்லணி செ.றீஇப்‌ 
பரியக நாபுரம்‌, பாடகஞ்‌ சதங்கை, . 
யரியகங்‌ காலுக்‌ சமைவுற வணிந்து :: - -- 
குறங்கு செறிதிரள்‌ குறங்கினிற்‌ செறித்தும்‌. 
பிறங்கிய முத்தரை முப்பத்‌ திருகாழ்‌ 
நிறங்களர்‌ பூந்து னீர்மையி னுடீ:இக்‌: 

காமர்‌ கண்டிகை தன்னொடு:பின்னிய 
தூமணித்‌ தோள்வளை தோளுக்‌ கணிக்து. 
மத்தக: மணியொடு வயிரங்‌ கட்டிய 

சித்திரச்‌ சூடகஞ்‌ செம்பொற்‌ கைவளை, . 
பரியகம்‌, வால்வளை, பவழப்‌ பல்வளை 

யரிமயிர்‌ முன்கைக்‌ கமைவுற வணிந்து 
வாளைப்‌ பகுவாய்‌ வணக்குறு மோதிரங்‌ 
கேள்களர்‌ செங்கேழ்‌ 'களர்மணி மோதிரம்‌, 
வாங்குவில்‌ வயிரத்து. மாகதத்‌ தாள்செ.றி :: 
காக்தண்‌ மெல்விரல்‌ சரப்ப வணிக்து ள்ல 
சங்கிலி, நுண்டொடர்‌ பூண்ஞாண்‌. புளைவினை. 


கடலாடு காதை 91 


100 யங்கழுத்‌ தகவயி றைமோ டணிகஆ்து 
“கயிற்கடை யொழுூய காமர்‌ தூமணி 
செயத்தகு கோவையிற்‌ சி௮புற-மறைத்தாங்‌ 
இந்திர நீலக்‌ திடையிடை திரண்ட. 
சந்திர பாணி தகைபெறு கடி.ப்பிணை 

105 யங்கா தகவயி னழகுற வணிந்து 
தெய்வ வு.த்தியொடு "செழுநீர்‌ வலம்புரி 
தொய்யகம்‌ புல்லகக்‌ தொடர்க்த தலைக்கணி... 
மைமீ ரோதிக்கு மாண்புற வணிக்து 
கூடலு மூடலுங்‌ கோவலற்‌ .களித்துப்‌ 

110 பாடமை சேச்கைப்‌ பள்ளியு ஸிருந்தோ. 
ஞருகெழு மூதா ருவவு,த்தலை வந்தெனப்‌ 
பெருநீர்‌ போகு மிரியன்‌ மாக்களொடு 
மடலவிழ்‌ கானற்‌ கடல்விளை யாட்டுக்‌ 
காண்டல்‌ விருப்பொடு வேண்டின ளாடூப்‌ 

115 பொய்கைக்‌ தாமரைப்‌ புள்வாயப்‌ புலம்ப 
வைகறை யாமம்‌ வாரணஙக்‌ காட்ட 
வெள்ளி விளக்க நள்ளிருள்‌ கடி.யத்‌ . 
தாரணி மார்பனொடு பேரணி:யணிந்து -: 
வான வண்கைய ஸனத்திரி யேற 

120 மானமர்‌ நோக்டுயும்‌ வைய மேஜிக்‌ 
கோடி பல வடுக்கெ கொழுகிதிக்‌ குப்பை. 
மாடமலி மறுடற்‌ பீடிகைத்‌ தெருவின்‌... . .. 

_ மலரணி விளக்கத்து மணிவிளக்‌ கெடுத்தாம்‌.. 
கலர்கொடி யறுகு நெல்லும்‌ வீசி . 

125 மங்கலத்‌ தா௫ியர்‌ தங்கல னொலிப்ப. ்‌ 
விருபுடை மருங்கினுக்‌ திரிவனர்‌. பெயருக்‌ ல்‌ 
இிருமக ஸிருக்கை செவ்வன கழிந்து . 
மகர வாரி வளத்தர்‌ தோற்க 

- நகர வீதி நடுவட்‌ போடக்‌. 

1௦0 கலக்தரு திருவிற்‌ புலம்பெயர்‌ மாக்கள்‌ 
வேலை வாலுகத்து விரிதிரைப்‌ பரப்பிற்‌. : 
கூல மறுகிற்‌ கொடி. யெடுத்து :நுவலு . ௫ 
மாலைச்‌ சேரி மருங்குசென்‌ றெப்தி - 


52 புகார்க்காண்டம்‌ 


வண்ணமுஞ்‌ சாக்கு மலருஞ்‌ சண்ணமும்‌' 

185 பண்ணியப்‌ பகுதியும்‌, பகர்வோர்‌ விளக்கமுஞ்‌ 
செய்வினைக்‌ கம்மியர்‌ கைவினை விளக்கமுங்‌ 
காழியர்‌ மோதகத்‌ அழுறு விளக்கமுங்‌, 
கூவியர்‌ காரகற்‌ குடக்கால்‌ .விள.க்கமும்‌ 


கொடைகவின்‌. மகடூஉக்‌ கடைகெழு விளக்கமு " 


140 மிடையிடை மீன்விலை பகர்வோர்‌ விளக்கமு . 
மிலங்குகீர்‌ வரைப்பிற்‌ கலங்கரை விளக்கமும்‌, 
விலங்குவலைப்‌ பரதவர்‌ மீன்‌ றிமில்‌ விளக்கமு 
மொழிபெயர்‌ தே தே தா ரொழியா எண்க்கதன்‌ 
கழிபெரும்‌ பண்டங்‌ காவலர்‌ விளக்கமு. * 

145 மெண்ணுவரம்‌ பறியா வியைந்தொருங்‌ சண்டி 

யிடிக்கலப்‌ பன்ன வீரயிர்‌ மருங்கிற்‌ 
கடிப்பகை காணுங்‌ காட்சிய தாடிய 
விரைமலர்த்‌ தாமரை. வீங்குநீர்ப்‌ பரப்பின்‌ 

மருத வேலியின்‌ மாண்புறத்‌ தோன்றுங்‌ 

150 கைதை வேலி கெய்தலங்‌ கான ற்‌ 

பொய்த லாயமொடு பூங்கொடி பொருந்தி 
நிரைகிரை யெடுத்த புரைநீர்‌ காட்சிய 
மலைப்பஃ ரூ ரமுங்‌ கடற்பஃ-ரூரமூம்‌ 
வளந்தலை மயங்கெ துளங்குக்ல விருக்கை - 
155 யரசிளங்‌ 'குமரரு முரிமைச்‌ ச.ற்றமும்‌, 
பரத குமரரும்‌, பல்வே ரூயமு . 5 
மாடுகள: மகளிரும்‌, பாடுகள்‌ மகளிரும்‌ 
தோடுகொள்‌ மருங்கிற்‌ சூழ்‌தர லெழினியும்‌  ' 
விண்பொரு பெரும்புகழ்க்‌ கரிகால்‌ வளவன்‌ ' 
160 றண்பதம்‌ கொள்ளுக்‌ தலைகாட்‌ போல 
வேறுவேறு கோலத்து வேறுவேறு கம்பலை. . 
சாறயர்‌ களத்து வீறுபெறத்‌ தோன்றிக்‌ ்‌ 
கடற்கரை மெலிக்குங்‌ காவிரிப்‌ பேரியாற்‌ 
றிடங்கெட 'வீண்டிய நால்வகை வருணத்‌ 

165 தடங்காக்‌ கம்பலை யுடங்கியைர்‌ தொலிப்பக்‌ 

.  கடற்புலவு. கடிந்த மடற்பூம்‌ .தாழைச்‌ : 

சிறைசெய்‌ வேலி-யகவயி னாங்கோர்‌- 


கடலாடு காதை 39 


புன்னை நீழற்‌ புதுமணற்‌ பரப்பி 

லோவிய வெழினி சூழவுட்ன்‌ போக்கி 

170 விதானித்துப்‌ படுத்த வெண்கா லமளிமிசை 
வருந்துபு கின்ற வசந்த மாலைகைத்‌ 
இருந்துகோ னல்லியாழ்‌ செவ்வனம்‌ வாங்கக்‌ 
கோவலன்‌ றன்னொடுங்‌ தொள்கையி னிருக்தனண்‌ 

மாமலர்‌ செடுக்கண்‌ மாதவி தானென்‌. 


(வேண்டா) 


வேலை மடற்றாழை யுட்பொதிந்த வெண்டோட்டு 
மாலைத்‌ துயின்‌ ற மணிவண்டு--காலைக்‌ 
களிகறவர்‌ தாதூதத்‌ தோன்‌.நிற்றே, காமர்‌. 
சசரக இல்ற்ககிரோன்‌. ரோ தர்‌. 


கானல்‌ வரி: 
கட்டுரை 


1 இத்திரப்‌ படத்துட்‌ புக்குச்‌ செழுங்கோட்டின்‌ மலர்புனைந்து 
மைத்தடங்கண்‌ மணமகளிர்‌ கோலம்போல்‌ வனப்பெய்திப்‌ 
பத்தருங்‌ கோடு மாணியு ஈரம்ப்மென்‌ ட்‌ 
றித்திறத்துக்‌ குற்றரீங்கிய யாழ்கையிற்‌ ரொழுது வாங்கிப்‌ 
பண்ணல்‌, பரிவட்டணை, யாராய்த றைவரல்‌, 
கண்ணிய செலவு,.விளையாட்டுக்‌, கையூழ்‌ 
நண்ணிய குறும்போக்‌ கென்று நாட்டிய 
வெண்வகையா லிசையெழீ£இப்‌ 
பண்வகையாற்‌ பரிவுதிர்ந்து 
மரகதமணித்‌ தாள்செறிந்த மணிக்காந்தண்‌ மெல்விரல்கள்‌ 
பயிர்வண்டின்‌ களைபோலப்‌ பன்ன ரம்பின்‌ மிசைப்படர 
வார்தல்‌, வடித்த லுந்த லுறழ்தல்‌ 
௪ருட னுருட்ட றெருட்ட லள்ள 
லேருடைப்‌ பட்டடையென விசையோர்‌ வகுத்த 
வெட்டு வகையி னிசைக்கர ணத்துப்‌ 
பட்டவகைதன்‌ செவியினோர்த்‌ 
தேவலன்பின்‌ பாணியாதெனக்‌ 
கோவலன்‌ கையாழ்‌ நீட்ட, வவனுங்‌ 
காவிரியை நோக்கனவுங்‌ கடற்கானல்‌ வரிப்பாணியு 
மாதவிதன்‌ மனம௫ழ வாசித்த ௫ரொடங்குமன்‌ 


வேறு 


2 திங்கண்‌ மாலை வெண்குடையான்‌ சென்னி செங்கோ லதுவோச்௫க்‌ 
கங்கை தன்னைப்‌ புணர்ந்தாலும்‌ புலவாய்‌ வாழி காவேரி 
கங்கை தன்னைப்‌ புணர்ந்தாலும்‌ புலவா தொழிதல்‌ கயற்கண்ணாய்‌ 
மங்கை மாதர்‌ பெருங்கற்பென்‌ றறிந்தேன்‌ வாழி காவேரி 
9 மன்னு மாலை வெண்குடையான்‌ வளையாச்‌ செங்கோ லதுவோச்சிக்‌ 
கன்னி தன்னைப்‌ புணர்ந்தாலும்‌ புலவாய்‌ வாழி காவேரி 
- கன்னி தன்னைப்‌ புணர்ந்தாலும்‌ புலவா தொழிதல்‌ கயற்கண்ணாய்‌ 
மன்னு மாதர்‌ பெருங்கற்பென்‌ நறிந்தேன்‌ வாழி காவேரி 


சத 


கரனல்‌ வரி த்‌. 


உழவ ரோதை மதகோதை யுடைநீ: சோதை தண்பதங்கொள் 
விழவ ரோதை ிறந்தார்ப்ப நடந்தர்ய்‌ வாழி காவேரி. 


'விழவ ரோதை சிறந்தார்ப்ப நடந்த வெல்லாம்‌ 'வாய்காவா 
மழவ ரோதை வளவன்றன்‌ வளனே வாழி காவேரி 


வேறு 


கரியமலர்‌ நெடுங்கட்‌ காரிகைமுன்‌ கடற்றெய்வங்‌ காட்டிக்‌ காட்டி 
யரியகசுள்‌ பொய்த்தா ரறனிலரென்‌ ஹேழையம்யாங்‌ கறிகோ மைய 
விரிகதிர்‌ வெண்மதியு மீன்கணமு மாமென்றே விளங்கும்‌' வெள்ளப்‌ 
புரிவளையு முத்துங்கண்‌ டாம்பல்‌ பொதியவிழ்க்கும்‌ புகாரே யெம்‌ 
காதல ராக்‌ கழிக்கானற்‌ கையுறைகொண்‌ டெம்பின்‌ வந்தா [கூர்‌ 
ரேதிலர்‌ தாமாக யாமிரப்ப கிற்பதையாங்‌ கறிகோ மைய 
மாதரார்‌ கண்ணு மதிகிழனீ ரணைகொண்டு மலர்ந்த நீலப்‌ 
போது மறியாது வண்டூச லாடும்‌ புகாரே யெம்ஷஞூர்‌ 
மோதுமுதுஇிரையான்‌ மொத்துண்டு போந்தசைந்த முரல்வரய்ச்‌ சங்க. 
மாதர்‌ வரிமணன்மேல்‌ வண்ட லுழுதழிப்ப மாழ்கி யைய 
கோதை பரிநீதசைய மெல்விரலாற்‌ கொண்டோச்சுங்‌ குவளை மாலைப்‌ 
போது சிறங்கணிப்பப்‌ போவார்கண்‌ போகாப்‌ புகாரே யெம்மூர்‌ 

ப வேறு 
துறைமேய்‌ வலம்புரி தோய்ந்து மணலுழுத தோற்ற மாய்வான்‌ 


பொழைமலி பூம்புன்னைப்‌ பூவுதிர்ந்து நுண்டாது கரிக்கும்‌ கான 
னிழைமதி வாண்முகத்து கேர்கயற்கண்‌ செய்த ... 


- வுறைமலி யுய்யாநோ யூர்சுணங்கு மென்முலையே தீர்க்கும்‌ போலும்‌ 


நிணங்கொள் புலாலுணங்க னின்றுபுள்‌ சொப்புத மலைக்க டாகக்‌ 
கணங்கொள்வண்‌ டார்த்துலாங்‌.கன்னி ௩றுஞாழற்‌ கையி லேந்தி 
மணங்கமழ்‌ பூங்கானன்‌ மன்னிமற்‌ டருண்டோ 


, _சணங்குறையு மென்ப த்‌.நியே 'ன.றிவேனே லடையேன்‌ மன்னோ 
10. 


வலைவாழ்கர்‌ சேரி வலையுணங்கு முன்றின்‌ மலர்கை யேந்தி 
விலைமீ னுணங்கற்‌ பொருட்டாக வேண்டுருவங்‌ கொண்டு வேறோர்‌ 


“கொலைவே னெடுங்கட்‌ கொடுங்கூற்றம்‌ வாழ்வ 


தலைநீர்த்தண்‌ கான லறியே னறிவேனே லடையேன்‌ மன்னே, 
வேறு -. ! 


அய்லெழுதி வில்லெழு இக்‌ காரெழு தக்‌ காமன்‌: 
செயலெழுதித்‌ இர்ந்தமுகம்‌ திங்களே காணீர்‌ 


72 


79 


34 


ரத 


16 


ன்‌ 


78 


புகார்க்காண்டம்‌ 


திங்களோ காணீர்‌ திமில்வாழ்கர்‌. சநூர்க்கே 
யங்கணேர்‌ வானத்‌. தரவஞ்சி வாழ்வதுவே. 
எறிவளைக எார்ப்ப வீரும்ருங்கு மோடுங்‌ 
கறைகெழுவேற்‌ கண்ணோ.கடுங்கூற்றங்‌ காணீர்‌ 
கடுங்கூற்றங்‌ காணீர்‌ கடல்வாழ்கர்‌ ௪.றூர்க்கே 
மடங்கெழுமென்‌ சாயன்‌ மகளா யதுவே. 

புலவுமீன்‌ வெள்ளுணங்க.ற்‌ புள்ளோப்பிக்‌ கண்டார்‌ 
கலவகோய்‌ செய்யு மணங்கதுவோ காணீ.. : 
ரணங்‌ இதுவோ காணீ ரடும்பமர்தண்‌ கான்‌ 
பிணங்குநே ரைம்பாலோர்‌ பெண்கொண்‌ டதுவே. 


வேறு - 


பொழிறரு ஈறுமலரே புதுமணம்‌ விரிமணலே 
பழுதறு திருமொழியே பணையிள வனமுலையே, 
முழுமதி புரைமுகமே முரிபுரு வில்லிணையே 
யெழுதரு மின்னிடையே யெனையிடர்‌ செய்தவையே; 
திரைவிரி..தருதுறையே .திருமணல்‌ விரியிடமே 
விரைவிரி ஈறுமலரே மிடைதரு பொழிலிடமே 
மருவிரி புரிகுழலே மதிபுரை திருமூகமே . 
யிருகய லிணைவி.ழியே யெனையிடர்‌ செய்தவையே. 
வளைவள்ர்‌ தருதுறையே மண்ம்விரி த்ருபொழிலே 
தளையவிழ்‌ ஈறுமல்ரே. தனியவ டி.ரியிடமே ்‌ 
மூளைவள ரிளஈகையே முழுமதி புரைமுகமே. 
யிளையிவ' ளிணைமுலையே யெளையிடர்‌: காகக்‌. 


கடல்புக்‌ குயிர்கொன்று வாழ்வர்கின்‌ க்ப் 
ருடல்புக்‌ குயிர்கொன்று' வாழ்வைமன்‌ ஸனீயு 
மிடல்புக்‌ கடங்காத வெம்முலையோ பார 
மிடர்புக்‌ கிடுகு மிடையிழவல்‌ கண்டாய்‌. 
கொடுங்கண்‌ வலையா லுயிர்கொல்வா னுக்தை 


, நெடுங்கண்‌ வலையா லுயிர்கொல்வை மன்னீயும்‌ 


வடங்கொண்‌ முலையான்‌' மழைமின்னுப்‌ போல. 
துடங்கி யுகுமென்‌:னுசுப்பிழவல்‌.கண்டாய்‌, 


19 


௨0 


24 


இ 


1 


84 


கி 


.. குரனல்‌ வரி 97... 


ஒடும்‌ தஇமில்கொண்‌ டுயிர்கொல்வர்‌ கின்னையர்‌ 
கோடும்‌ புருவ.த்‌ துயிர்கொல்வை.மன்னீயும்‌ - 
பீடும்‌ பிறரெவ்வம்‌ பாராய்‌. முலைசுமந்து . 
வாடுஞ்‌ சிறுமென்‌ மருங்கிழவல்‌ சண்டாய்‌. 

ப வேறு 
பவள வுலக்கை கையாற்‌ பற்றித்‌ 
தவள முத்தங்‌ குறுவாள்‌ செங்கண்‌: 
தவள முத்தங்‌ குறுவாள்‌ செங்கண்‌. 


குவளை யல்ல கொடிய கொடிய. 


புன்னை நீழற்‌ புலவுத்‌ திரைவா 
யன்ன நடப்ப நடப்பாள்‌ செங்க ' 
ணன்ன நடப்ப நடப்பாள்‌ செங்கண்‌: 
கொன்னே வெய்ய கூற்றங்‌. கூற்றம்‌. 
கள்வாய்‌ நீலங்‌ கையி லேந்இப்‌ 


- புள்வா யுணங்கல்‌ கடிவாள்‌ செங்கண்‌ 


புள்வா யுணங்கல்‌. கடி.வாள்‌ செங்கண்‌ 
வெள்வே.லல்ல வெய்ய வெய்ய, : 


- வேறு : 


- சேரன்‌ மடவன்னஞ்‌ சேர னடையெரவ்வாய்‌ 


சேரன்‌ மடவன்னஞ்‌ சேர னடையொவ்வா 
யூர்திரைநீர்‌ வேலி யுழக்க.த்‌ திரிவாள்பின்‌ 
சேரன்‌ மடவன்னஞ்‌ சேர னடை யொவ்வாய்‌, 

கட்டூரை 
ஆங்குக்‌ கானல்வரிப்‌ பாடல்கேட்ட மானெடுங்கண்‌ மாதவியு 
மன்னுமோர்‌ கு.றிப்புண்டிவன்‌ றன்னிலை மயங்கினானெனக்‌ . 
கலவியான்‌ மகிழ்ந்தாள்போற்‌ புலவியால்‌ யாழ்வாங்கித்‌ 
தானுமோர்‌ குறிப்பினள்போற்‌ கானல்வரிப்‌ பாடற்பாணி' 
நில த்தெய்வம்‌. வியப்பெய்த நீணிலத்தோர்‌ மனம்மகழக்‌ 
கலத்தொடு புணர்ந்தமைந்த கண்டத்தாற்‌. பாடத்தொடங்குமன்‌. 
மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ வாடை: யதுபோர்த்துக்‌ 
கருங்க யற்கண்‌ விழித்தொல்கி நடந்தாய்‌ வாழி காவேரி 
கருங்க யற்கண்‌ விழித்தொல்கி நடந்த வெல்லா நின்கணவன்‌ 
மிருந்து செங்கோல்‌ வளையாமை யறிந்தேன்‌ வாழி காவேரி 


28 


56. 


7: 


26 


89 


290 


51- 


9௦ 


89 


புகார்க்காண்டம்‌ 


பூவர்‌ சோலை மயிலாலப்‌ புரிந்து குயில்க ளிசை பாடக்‌ 
காமர்‌ மாலை யருகசைய நடந்தாய்‌ வாழி காவேரி 

காமர்‌ மாலை யருகசைய நடந்த வெல்லா நகின்கணவன்‌ 
நாம வேலின்‌ றிறங்கண்டே யறிந்தேன்‌ வாழி காவேரி 
வாழி யவன்றன்‌ வளநாடு மகவாய்‌ வளர்க்குக்‌ தாயாகி 
யூமி யுய்க்கும்‌ பேருதவி யொழியாய்‌ வாழி காவேரி 

யூறி யுய்க்கும்‌ பேருதவி யொழியா தொழுக லுயிரோம்பு 
மாழி யாள்வான்‌ பகல்‌ வெய்யோ னருளே வாழி காவேரி. 


வேறு 


தீங்கதிர்‌ வாண்முகத்தாள்‌ செவ்வாய்‌ மணிமுறுவ லொவ்வா வேனும்‌ 
வாங்குறீர்‌ முத்தென்று வைகலு மான்மகன்போல்‌ வருதிரைய 
விங்கோதம்‌ தந்து விளங்கொளிய வெண்முத்தம்‌ விரைசூழ்‌ கானற்‌ 
பூங்கோதை கொண்டு விலைஞர்போன்‌ மீளும்‌ புகாரே யெம்மூர்‌, 
மறையின்‌ மணந்தாரை வன்பரதர்‌ பாக்கத்து மடவார்‌ செங்கை 
யிறைவக டூற்றுவதை யேழைய மெங்கனம்யாங்‌ கறிகோ மைய 
நிறைமதியு மீனு மெனவன்ன நீள்புன்னை யரும்பிப்‌ பூத்த 
பொறைமலிபூங்‌ கொம்பேற வண்டாம்பலூதும்புகாரே யெம்ஞூர்‌. 
உண்டாரை வென்ன.ருவுணொளியாப்பாக்க தீதுளுறையொன்றின்றித்‌ 
தண்டாகோய்‌ மாதர்‌ தலைத்தருதி யென்பதுயாங்‌ கறிகோ மைய 
வண்டா றிரையழிப்பக்‌ கையான்‌ மணன்முகந்து மதிமே னீண்ட 
புண்டோய்வே னீர்மல்க மாதர்‌ கடறூர்க்கும்‌ புகாரே யெம்மூர்‌, 


வேறு 


புணர்துணையோ டாடும்‌ பொறியலவ ஜோக்க 
யிணர்ததையும்‌ பூங்கான லென்னையு நோக்க 
யுணர்வொழியப்‌ போன வொலிதிரைமநீர்ச்‌ சேர்ப்பன்‌ 
வணர்சுரி யைம்பாலோய்‌ வண்ண முணரேனால்‌, ' 
தம்முடைய தண்ணனியுச்‌ தாமுந்தம்‌ மான்றேரு 
மெம்மை நினையாது விட்டாரோ விட்டகல்க 

வம்மெ னிணர வடும்புகா என்னங்கா 


்‌ ணம்மை மறந்தாரை காமறக்க மாட்டேமால்‌. 


புன்கண்கூர்‌ மாலைப்‌ புலம்புமென்‌ கண்ணேபோமழ்‌ 


. ுன்ப முழவாய்‌ துயிலப்‌ பெறுதியா 


94 


95 


96 


98 


99 


40 


கானல்‌ வரி 99 


லின்கள்வாய்‌ நெய்தானீ யெய்துங்‌ கனவினுள்‌ ' 
வன்கணார்‌ கானல்‌ வரக்கண்‌ டறிதியோ. 
புள்ளியன்மான்‌ றேராழி போன வழியெல்லாந்‌ 
தெள்ளுநீ ரோதஞ்‌ சிதைத்தாய்மற்‌ றென்செய்கோ ' 
தெள்ளுநீ ரோதஞ்‌ சிதைத்தாய்மற்‌ றெம்மோடீங்‌ 
குள்ளாரோ டுள்ளா யுண ராய்மற்‌ றென்‌ செய்கோ. 
நேர்ந்தகங்‌ காதலர்‌ நேமி நெடுக்திண்டே 

ரூர்ந்த வழிசதைய வூர்கன்ற வோதமே 

பூந்தண்‌ பொழிலே புணர்நீதாடு மன்னமே 
யீர்ந்தண்‌ டுறையே யிதுதகா தென்னீரே. 
நேர்ந்தஈங்‌ காதலர்‌ நேமி நெடுந்திண்டே 

ரூர்ந்த வழிசிதைய வூர்ந்தாய்வாழி கடலோத. 
மூர்ந்த வழிசிதைய வூர்ந்தாய்மற்‌ றெம்மொடு 
தீர்ந்தாய்போற்‌ நீர்ந்திலையால்‌ வாழி கடலோதம்‌. 


வேறு 


நன்னித்‌ திலத்தின்‌ பூணணிந்து நலஞ்சார்‌ பவளக்‌ கலையுடுத்துச்‌ 
செக்நெற்‌ பழனக்‌ கழனிதொறுகர்‌ திரையு லாவு கடற்சேர்ப்ப 
புன்னைப்‌ பொதும்பர்‌ மகரத்திண்‌ கொடியோ னெய்த புதுப்புண்க' : 
ளென்னைக்‌ காணா வகைமறைத்தா லன்னை காணி னென்செய்கோ, 
வாரித்‌ தரள ஈகைசெய்து வண்செம்‌ பவள வாய்மலர்க்து 
சேறிப்பரதர்‌ வலைமுன்றிற்‌ நிரையுலாவு கடற்சேர்ப்ப 

மாரிப்‌ பீரத்‌ தலர்வண்ண மடவாள்‌ கொள்ளக்‌ கடவுள்வரைசந்‌ 
தாரிக்கொடுமை செய்தாரென்‌ றன்னையறியி னென்செய்கோ. 
புலவு.ற்‌ மிரங்கி யதுநீங்கப்‌ பொழிற்றண்‌ டலையிற்‌ புகுந்துதிர்ந்த 
கலவைச்‌ செம்மன்‌ மணங்கமழத்‌ திரையு லாவு கடற்சேர்ப்ப 
பலவுற்‌ மொருநோய்‌ துணியாத படர்கோய்‌ மடவா டனியுழப்ப 
வலவுற்‌ றி.ரங்கி யறியாநோ யன்னை யறியி ளென்செய்கோ. 


வேறு 


இளையிருள்‌ பரந்ததுவே யெற்செய்வான்‌ மறைந்தனனே 
களைவரும்‌ புலம்ப்நீர்‌ கண்பொழீஇ யுகுத்தனவே 

தளையவீழ்‌ மலர்க்குழலாய்‌ / தணந்தார்நாட்‌ டள காங்கொல்‌! 
வளைகெகழ வெரி௫ந்தி வந்தவிம்‌ மருண்மாலை. 


கம, 


49 


49 


திக 


45. 


42 


புகார்க்காண்டம்‌ 


கதிரவன்‌ மறைந்தனனே காரிருள்‌ பரந்ததுவே 
யெதிர்மலர்‌ புரையுண்க ணெவ்வநீ முகுத்தனவே 
ப்ூதுமதி புரைமுகத்தாய்‌ / போனார்காட்‌ டுளதாங்கொன்‌ / -: 
மதியுமிழ்நீது- கதிர்விழுங்கி வந்தவிம்‌ மருண்மாலை. 
பறவைபாட்‌ ட௨டங்கெனவே பகல்செய்வான்‌ மறைந்தனனே 
நிறைகிலா நோய்கூர நெடுங்கணிீ ருகு.த்தனவே- 

துறுமல ரவிழ்குழலாய்‌ துறந்தார்காட்‌ டுளதாங்கொன்‌. 
மறவையா யென்னுயிர்மேல்‌ வந்தவிம்‌ 'மருண்மாலை, 


வேறு 


கைதை வேலிக்‌ கழிவாய்‌ வந்தெம்‌ 
பொய்த லழித்துப்‌ பேரனா ரொருவர்‌ 
பொய்த ல்ழித்துப்‌ போனா வர்கம்‌ 
மையன்‌ மனம்விட்‌ ௨கல்வா ரல்லர்‌ 
கானல்‌ வேலிக்‌ கழிவாய்‌ வந்து 

நீநல்‌ கென்றே நின்று ரொருவர்‌ 
நீநல்‌ கென்றே: நின்றா ர்வர்ஈம்‌ 
மானேர்‌ கோக்க மறப்பா .ரல்லர்‌. 
அன்னச்‌ துணையோ: டாடக்‌ கண்டு ' 
நென்ன னோக்கி நின்று ரொருவர்‌ 
சென்ன னோக்கி நின்றா ரவர்நம்‌ 
பொன்னேற்‌ சுணங்கிற்‌ போவா ரல்லர்‌, ' 


வேறு 


அடையல்‌ குருகே யடைய்லெங்‌ கான 
லடையல்‌ குருகே யடையலெங்‌ கான 
லுடைதிரைரீர்ச்‌ சேர்ப்பற்‌ குறுகோ யுரையா 
யடையல்‌ குருகே யடையலெங்‌ கானல்‌. 


வேறு 


ஆங்கனம்‌ பரடிய வாயிழை பின்னருங்‌ 
காந்தண்‌ மெல்விர.ற்‌ கைக்ககா சேர்குரற்‌ 
கீர்தொடைச்‌ செவ்வழிப்‌ பாலை யிசையெழிஇப்‌. 
பாங்கினிற்‌ பாடியோர்‌ பண்‌ ணுப்‌ பெயர்த்தாள்‌. 


48: 


49 


50 


57. 


கானல்‌ வரி 4] 


வேறு 
நுளையர்‌ விளரி நொடி.தருந்தீம்‌ பாகம்‌ 


'யிளிகளையிற்‌ கொள்ள விறுத்தாயான்‌ மாலை 


யிளி௫ளையிற்‌.கொள்ள யிறுத்தாய்மன்‌.னீயேற்‌ 
கொளைவல்லா யென்னாவி கொள்வாமி மாலை. 
பிரிந்தார்‌. பரிந்துரைத்த பேரருளி னீழ 
லிருந்தேங்கி வாழ்வா ருயிர்ப்புறத்தாய்‌ மாலை 
யுயிர்ப்புறத்தாய்‌ நியாகி லுள்ளாற்றா வேந்த 
னெயிற்புறத்து வேந்தனோ டென்னாதி மாலை. 
பையுறணோய்‌ கூரப்‌ பகல்செய்வான்‌ போய்வீழ 
வையமோ கண்புதைப்ப வந்தாய்‌ மருண்மாலை 
மாலைநீ யாயின்‌ மணந்தா ரவராயின்‌ 
ஞாலமோ நல்கூர்ச்‌ சுதுவாழஜி மாலை. 


வேறு 
தித்துழைஇ வந்தவிச்‌ செல்லன்‌ மருண்மாலை 


தூக்காது துணிந்தவித்‌ துயரெஞ்சு களவியாற்‌ 
பூக்கமழ்‌ கானலிற்‌ பொய்ச்சுள்‌ பொறுக்கென்‌. று 


_ மாக்கடற்‌ றெய்வநின்‌ மலரடி. வணங்குதும்‌. 


எனக்‌ கேட்டு, 
கானல்வரி யான்பாடத்‌ தாஜென்‌.நின்மேல்‌ மனம்வைத்து 
மாயப்பொய்‌ பலகூட்டு மாயத்தாள்‌ பாடினாளென 


யாழிசைமேல்‌ வைத்துத்த வழ்வினைவர்‌ துருத்த தாகலி 
னுவவுற்ற இங்கண்முகத்தாளைக்‌ கவவுக்கை ஜெ௫ ழ்ந்தனனாய்ப்‌ 
பொழிதீங்குக்‌ கழிந்ததாகலி னெழுதுமென்‌ றுடனெழா ர 
தேவலாள ருடன்சூழ்தரக்‌ கோவலன்றான்‌ போனபின்னர்த்‌ 
தாதவிழ்‌ மலர்ச்சோலை யோதையாயத்‌ தொலியவித்துக்‌ 
கையற்ற கெஞ்சினளாய்‌ வையத்தி னுள்புக்குக்‌ : த்‌ 
காதலனுட்‌ னன்‌.றியே மாதவிதன்‌ தத்கல்‌ 

ஆங்கு, 

மாயிரு ஞாலதீ தரசு தலைவணக்குஞ்‌ 

சூழி யானைச்‌ சுடர்வாட்‌ செம்பியன்‌ _. 

மாலை வெண்குடை கவிப்ப 


வாழி: மால்வரை யகவையா வெனவே. 


10 


15 


20 


25 


50 


- வேணிற்‌ காதை 


நெடியோன்‌ குன்றமுச்‌ தொடியோள்‌ பெளவமுக்‌ : 
தமிழ்வரம்‌ பறுத்த தண்புன னன்னாட்டு. 
மாட மதுரையும்‌, பீடா ர௬றந்தையுங்‌ 
கலிகெழு வஞ்சியு மொலிபுனற்‌ புகாரு 
மரைசுவீற்‌ றிருந்த வுரைசால்‌ சிறப்பின்‌ 
மன்னன்‌ மாரன்‌ ம௫ழ்துணை யாய 
வின்னிள வேனில்‌ வக்தன னணிவணென 
வளங்கெழு பொஇயின்‌ மாமுனி பயச்த 


. விளங்காற்‌ றாத னிசைத்தன ஞதலின்‌; 


மகர வெல்கொடி மைந்தன்‌ சேனை 

புகரற௮ு கோலங்‌ கொள்ளுமென்‌ பதுபோற்‌ 
கொடிமிடை சோலைக்‌ குயிலோ னென்னும்‌ 
படையும்‌ படுவோன்‌ பணிமொழி கூற 
மடலவிழ்‌ கானற்‌ கடல்விளை யாட்டினுட்‌ 
கோவல னூடக்‌ கூடா தேய 
மாமலர்‌ நெடுங்கண்‌ மாதவி விரும்பி 
வானுற நிவர்த மேனிலை மருங்கின்‌ 
வேனிற்‌ பள்ளி யேறி மாணிழை. 
தென்கடன்‌ முத்தும்‌ தென்மலைச்‌ சக்துச்‌ 


தின்கட ஸிறுக்கும்‌ தன்மைய வாதலிற்‌ 


கொங்கை முன்‌ நிற்‌ குங்கும வளாகத்து 


_மையறு சிறப்பிற்‌ கையுறை. யேந்தி 


யதிரா மரபின்‌ யாழ்கை வாங்கு 

மதுர கீதம்‌ பாடினண்‌ மயங்கு ' 

யொன்பான்‌ விருத்தியுட்‌ டலைக்கண்‌ விருத்தி. 
கன்பா லமைந்த விருக்கைய ளாஇ 


வலக்கைப்‌ பதாகை கோட்டொடு சேர்த்தி 


படெக்கை நால்விரன்‌ மாடகச்‌ தீழீஇச்‌ 


- செம்பகை, யார்ப்பே, கூட, மதிர்வே 


வெஸ்டன்‌ நீக்கும்‌ விரகுளி யறிந்து 
பிழையா மரபி னீரேழ்‌ கோவையை 


95 


40 


45 


50 


55 


60 


66 


வேனிற்‌ காதை 45 


யுழைமுதற்‌ கைக்களை யிறுவாய்‌ கட்டி. 
யிணை௫ா, பகைகட்‌ பென்றிர்‌ கான்ட 
னிசைபுணர்‌ குறிகிலை யெய்த கோக்இக்‌ 
குரல்வா யிளிவாய்க்‌ கேட்டன என்‌ றியும்‌, 


“வரன்முறை மருங்கி னைக்தினு மேழினு 


முழைமுத லாகவு முழையீ ராகவுங்‌ 
குரன்முத லாகவும்‌ குரலீ ருகவு 

மகநிலை மருதமும்‌, புறநிலை மருதமு 
மருகயன்‌ மருதமும்‌, பெருயென்‌ மருதமு 
நால்வகைச்‌ சாதஇியு கலம்பெற நோக்க : 
மூவகை யியக்கமு முறையுளிக்‌ கழிப்பித்‌ 
திறத்து வழிப்படூஉர்‌ தெள்ளிசைக்‌ கரணத்துப்‌ 
புறத்தொரு பாணியிற்‌ பூங்கொடி மயங்கச்‌ 
சண்பக, மாதவி தமாலங்‌ கருமுகை, 
வெண்டூ மல்லிகை வேரொடு மிடைந்த 
வஞ்செங்‌ கழுநீ ருயிதழ்க்‌ கக்திகை, 
யெதிர்பூஞ்‌ செவ்வி யிடைநிலத்‌ தியாத்த 


.முதிர்பூம்‌ தாழை முடங்கல்வெண்‌ டோட்டு 


விரைமலர்‌ வாளியின்‌' வியனில மாண்ட 
வொருத்னிச்‌ செங்கோ லொருமக னாணையி 
ஜோருமுக மன்றி யுலகுதொழு திழைஞ்சுச்‌ - 
திருமுகம்‌ போக்குஞ்‌ செவ்விய ளாகி 

யலத்தகக்‌ கொழுஞ்சே றளைஇ, யயலது. 
பித்திகைக்‌ கொழுமுகை யாணி கைக்கொண்டு 
மன்னுயி ரெல்லா மூழ்துணை புணர்ச்கு 
மின்னிள வேணி லிளவர சாள 

னகநீதிப்‌ போதகத்‌ தரும்பிடாத்‌ தோன்றிய 


_ திங்கட்‌ செல்வனுஞ்‌ செவ்விய னல்லன்‌ - 


புணர்ச்த மாக்கள்‌ பொழுதிடைப்‌ படுப்பினுச்‌ 
தணகந்த மாக்க டக்துணை மறப்பினு 

கறும்பூ வாளியி னல்லுயிர்‌ கோட 

லிறும்பூ தன்றிஃ திக்‌ மின்னென 
வெண்ணெண்‌ கலையு மிசைந்துடன்‌ போகப்‌ 
பண்ணுக்‌ திறனும்‌ புறங்கூறு காவிற்‌ 


44 


10 


15 


95 


95 


புகார்க்கர்ண்டம்‌ 


றளவா யவிழ்க்த தனிப்படு காமத்து 
விளையா மழலையின்‌ விரித்துரை யெழுதிப்‌ 
பசந்த மேனியள்‌ படருறு மாலையின்‌ : 
வச௪த்த மாலையை வருகெனக்‌ கூஉய்தீ 
தூமலர்‌ மாலையி.ர்‌ ௮ுணிபொரு ளெல்லாக்‌. 
கோவலற்‌ களித்துக்‌ கொணர்க வீங்கென 
மாலை வாங்கிய வேலரி நெடுங்கண்‌ 

கூல மறுஇற்‌ கோவலற்‌ களிப்பத்‌ 

இலகமு மளகமுஞ்‌ சிறுகருஞ்‌ சிலையுங்‌ 
குவளையுங்‌ குமிழுங்‌ கொவ்வையுங்‌ கொண்ட 
மாதர்‌ வாண்முகத்து மதைஇய கோக்கமொடு 
கர்தலிற்‌ ரோன்‌ றிய கண்கூடு வரியும்‌ 
புயல்சுமக்து வருந்திப்‌ பொழிகதிர்‌ மதியத்துக்‌ 
கயலுலாய்க்‌ திரிதருங்‌ காமர்‌ செவ்வியிற்‌ 
பாகுபொதி பவளக்‌ இறக்துகிலா வுதவிய 
நாகள முத்தி னகைகலங்‌ காட்டி 

வருகென வக்து போகெனப்‌ போகிய 
கருநெடுங்‌ கண்ணி காண்வரிக்‌ கோலமு 
மக்தி மாலை வர்ததற்‌ இரங்கிச்‌ 

கக்தைகோய்‌ கூருமென்‌ சிறுமை கோக்கிக்‌ 
இளிபுரை இளவியு மடவன கடையுவ்‌ 
களிமயிற்‌ சாயலுக்‌. கரக்தன ளாூ௫ச்‌ 
செருவே னெஙுங்கட்‌ சிலதியர்‌ கோலத்‌ 
தொருதனி வந்த வுள்வரி யாடலுஞ்‌ 
சலம்புவாய்‌ புலம்பவு மேகலை யார்ப்பவுங்‌ 
கலம்பெரு நுசப்பினள்‌ காத னோக்கமொடு . 
இறத்துவே ராயவென்‌ சிறுமை கோக்கியும்‌ த்‌ 
புறத்துகின்‌ மூடிய புன்புற வரியுவ்‌ 
கோதையுல்‌ குழலுக்‌ தாதுசே ரளகமு. 
மொருகரழ்‌ முத்தமுக்‌ தருமுலைத்‌ தடமு 
மின்னிடை வருத்த கன்னுத ரோன்திச்‌ 
கறுகுறும்‌ தொழிலியர்‌ மறுமொழி யுய்ப்பப்‌ 
புணர்ச்சியுட்‌ பொதிந்த கலாக்தரு கஇளவியி 
னிருபற மொழிப்பொருள்‌ கேட்டன ளாூத்‌ 


வேனிற்‌ காதை 45 


100 தளர்ச்ச சாயற்‌ றகைமென்‌ கூந்தல்‌ 


105 


இளர்ச்துவே ராகிய இளர்வரிக்‌ கோலமும்‌ 
பிரிர்துறை காலத்துப்‌ பரிந்தன ளா 
யென்னுறு இளைகட்குத்‌ தன்னுறு துயரக்‌ 
தோச்துதேோர்ம்‌ துரைத்த தேர்ச்சிவரி யன்றியும்‌ 
வண்டலர்‌ கோதை மாலையுண்‌ மயங்கிக்‌ 
கண்டவர்க்‌ குரைத்த காட்சி வரியு 
மடுத்தடுத்‌ தவர்முன்‌ மயங்கிய மயக்க 
மெடுத்தவர்‌ தீர்த்த வெடுத்துக்கோள்‌ வரியு 


_ மாடன்மகளே யாதலி னாயிழை 


110 


115 


பாடுபெற்‌ றனவப்‌ பைந்தொடி. தனக்கென 
வணித்தோட்டுச்‌ திருமுகத்‌ தாயிழை யெழுதிய 
மணித்தோட்டுத்‌ திருமுக மறுத்ததற்‌ ரங்க 
வாடிய வுள்ளத்து வசந்த மாலை 


“தோடலர்‌ கோதைக்குத்‌ துனைந்துசென்‌. ஸரைப்ப : 


மாலை வாரா ராயினும்‌, மாணிழை 
காலைகாண்‌ குவமெனக்‌ கையறு கெஞ்சமொடு 
பமல ரமளிமிசைப்‌ பொருந்தாது வதிக்தனண்‌ 


. மாமலர்‌ நெடுங்கண்‌ மாதவி தானென்‌ 


(்‌ வெண்பா) 


செக்தா ப ப்ப்தவ்ன தேமா: கொழுக்கொழுக 
மைக்தா ரசோக மடலவிழக்‌--கொக்தா 

ரிளவேனல்‌ வக்ததா லென்னாங்கொ. லின்று. 
வளலேன.ற்‌ கண்ணி மனம்‌ 

ஊடி.னீ ரெல்லா முருவிலான்‌ றன்னாணை 

கூடுமி னென்று குயில்சாற்ற-- நீடிய 

வேன ற்பா ணிக்கலந்தாண்‌ மென்பூக்திருமுகத்தைக்‌ 
கானற்பா விக்கலால்‌ காண்‌ 


10 


15 


20 


95 


90 


 கனாத்திறமுரைத்த காதை 


அகனக ரெல்லா மரும்பவிழ்‌ முல்லை .. 

கிகர்மலார்‌ நெல்லொடு அஉய்ப்‌ பகன்மாய்த்த 

மாலை மணிவிளக்கக்‌ காட்டி யிரவிற்கோர்‌ 

கோலங்‌ கொடியிடையார்‌ தாங்கொள்ள மேலோர்‌ 
மாலதி மாற்றாண்‌ மகவுக்குப்‌ பாலஸிக்கப்‌. [காண்‌ 
பால்விக்கிப்‌ பாலகன்‌ ரூன்சோர மர்லதியும்‌ 
பார்ப்பா னொடுமனையா ளென்மேற்‌ படாதனவிட்‌ 
டேற்பன கூறாரென்‌ றேங்டு மகக்கொண்‌் . 

டமரர்‌ தருக்கோட்டம்‌ வெள்யானைக்‌ கோட்டம்‌ 
புகர்வெள்ளை நாகர்தங்‌ கோட்டம்‌ பகல்வாயி 
௮ச்சிக்‌ கிமான்கோட்ட மூர்க்கோட்டம்‌ வேற்கோட்டம்‌ 
வச்சிரக்‌ கோட்டம்‌ புறம்பணயான்‌ .வாழ்கோட்ட 
நிக்கச்தக்‌ கோட்ட நிலாக்கோட்டம்‌ புக்கெங்குக்‌ 
தேவிர்கா ளெம்முறுகோய்‌ தீர்மென்று. மேவியோர்‌ 
பாசண்டச்‌ சாத்தற்குப்‌ பாடு டெக்தாளுக்‌ ற 

கேசம்‌ படியோ ரிளங்கொடியா யாசிலாய்‌! 

செய்தவ மில்லோர்க்குத்‌ தேவர்‌ வரங்கொடார்‌ 
பொய்யுரையே யன்று பொருஞரையே கையிற்‌ 
படுபிணச்தா வென்று பறித்தவள்கைக்‌ கொண்டு 
சுடுகாட்டுக்‌ கோட்டத்துத்‌ தூங்கிருளிற்‌ சென்றாங்‌ ்‌ 
இடுபிணச்‌ இன்னு மிடாகினிப்பேய்‌ வாங்க 

மடியகத்‌ திட்டாண்‌ மகவை யிடியுண்ட 

மஞ்ஜைபோ லேங்கி யழுதாளுச்‌ சச்சாத்த 
னஞ்ஜைகீ யேங்கு யழலென்று முன்னை 
யுயிர்க்குழவி காணாயென்‌' றக்குழவி யாயோர்‌ : 
குயிற்பொதும்பர்‌ நீழற்‌ குறுக வயிர்ப்பின்றி 

மாயக்‌ குழவி யெடுத்து மடி.ச்திரைத்துத்‌ 

தாய்கைக்‌ கொடுத்தாளத்‌ தையலா டய 
மஜையோன்பின்‌ மாணியாய்‌ வான்பொருட்‌ கேள்‌ 
துறைபோ யவர்முடிக்த பின்ன ரிழையோலுக்‌ [வித்‌ 


க5 


50 


55 


கனாத்திறமுரைத்த காதை . 47 


தாயத்தா ரோடும்‌ வழக்குரைத்துத்‌ தந்தைக்கும்‌ 
தாயர்க்கும்‌ வேண்டுங்‌ கடன்கழித்து மேயகாட்‌ 
டேவச்தி யென்பாண்‌ மனைவி யவளுக்குப்‌ 

பூவர்த வுண்கண்‌ பொறுக்கென்று மேவித்தன்‌ 
மூவா விளகலங்‌ காட்டியெங்‌ கோட்டத்து 

நீவா வெனவுரைத்து நீங்குதலும்‌ தாமொழி 

யார்த்த கணவ னகன்றனன்‌ போயெங்குக்‌ 
தீர்த்தத்‌ துறைபடிவேனென்‌ றவனைப்‌ பேர்த்திங்கன்‌ 
மீட்டுத்‌ தருவா யெனவொன்றன்‌ மேலிட்டுக்‌ 
கோட்டம்‌ வழிபாடு கொண்டிருப்பாள்‌ வாட்டருஞ்‌ 
கண்ணூ-ஈல்லாளுக்‌ குற்ற குறையுண்டென்‌ - [சர்க்‌ 
றெண்ணிய கெஞ்சத்‌ தனையளாய்‌ உண்ணி 


_ யறுகுசிறுபூளை நெல்லொடுதாஉய்ச்‌ சென்று 


பெறுக கணவனே டென்றுள்‌ பெறுகேன்‌ 
கடுக்குமென்‌ னெஞ்சங்‌ கனவினு லென்கை 
பிடி.த்தனன்‌ போயோர்‌ பெரும்பதியுட்‌ பட்டேம்‌ 
பட்ட பதியிற்‌ படாத தொருவார்த்தை 

யிட்டன ரூரா ரிடுதேளிட்‌ டென்‌ றன்மேற்‌ 
கோவலற்‌ குற்றதோர்‌ தீங்கென்‌ றதுகேட்டுக்‌ 
காவலன்‌ முன்னர்யான்‌ கட்டுரைத்தேன்‌ காவலனோ 


'டர்க்குற்ற தீங்குமொன்‌ ௮ுண்டா லுறையாடேன்‌ 


தீக்குற்றம்‌ போலுஞ்‌ செறிதொடீஇ இக்குற்ற 
மூற்றேனோ டுற்ற வுறுவனோ டியானுற்‌ற 

தற்றிறங்‌ கேட்டு னகையாகும்‌ பொற்றொடீஇ 
கைத்தாயு மல்லை கணவற்‌ கொருகோன்பு 
பொய்த்தாய்‌ பழம்பிறப்பிற்‌ போய்க்கெடுக வுய்த்துக்‌ 
கடலொடு காவிரி சென்றலைக்கு முன்‌ தின்‌ 

மடலவிழ்‌ கெய்தலங்‌ கானற்‌ றடமுள 
சோமகுண்டஞ்‌ சூரிய குண்டச்‌ துறைமூழ்க்‌ 
காமவேள்‌ கோட்டக்‌ தொழுதார்‌ கணவரொடு 
தாமின்‌ புறுவ ௬ுலகத்துத்‌ தையலார்‌ 

போகஞ்செய்‌ பூமியினும்‌ போய்ப்பிறப்பர்‌ யாமொரு 
ளாடுது மென்ற வணியிழைக்கவ்‌ வாயிழையாள்‌ [கா 
பீடன்‌ றெனவிருந்த பின்னரே நீடிய 


48. 


65 


10 


15 


புகார்க்காண்டம்‌. 


காவலன்‌ போலுங்‌ கடைத்தலையான்‌ வந்துகங்‌ 
கோவல னென்றாளோர்‌ குற்றிளயாள்‌ கோவலனும்‌ 
பாடமை சேக்கையுட்‌ புக்குத்தன்‌ பைந்தொடி. 
வாடிய மேனி வருத்தங்கண்‌ டியாவுஞ்‌ 

சலம்புணர்‌ கொள்கைச்‌ சலதியொ.டாடிக்‌ 

குலக்தரு வான்பொருட்‌ குன்றச்‌ தொலைந்த 
விலம்பாடு நாணுத்‌ தருமெனக்‌ கென்ன 

நலங்கேழ்‌ முறுவ னகைமுகங்‌ காட்டிச்‌ 

சலம்புள கொண்மெனச்‌ சேயிழை ! கேளிச்‌ 

சிலம்பு முதலாகச்‌ சென்ற கலனோ 


டுலத்தபொரு ஸீட்டுக லுற்றேன்‌ மலர்க்த£ர்‌. 


மாட மதுரை யகத்துச்சென்‌ றென்னோடிடங்‌ 
கேடலர்‌ கோதா யெழுகென்று நீடி 

வினைகடைக்‌ கூட்ட வியன்கொண்டான்‌ கங்குற்‌ 
கனைசுடர்‌ கால்சீயா முன்‌, ப 


(வெண்பா) - 


காதலி கண்ட கனவு கருநெடுங்கண்‌ - 
மாதவிதன்‌ சொல்லை வறிதாக்க--மூதை 
வினைகடைக்‌ கூட்ட வியங்கொண்டான்‌ :கங்குற்‌ 


'கனைசுடர்‌.கால்சீயா முன்‌, 


10 


15 


25 


நாடுகாண்‌” காரை த 


வான்கண்‌ விழியா வைகறை யாமத்து 
மீன்‌ ஜிகழ்‌ விசும்பின்‌ வெண்மதி நீங்கக்‌ 
காரிரு ணின்ற கடைகாட்‌ கங்கு 
௮ாழ்வினை கடைஇ யுள்ளச்‌ துரப்ப 
வேழகத்‌ தகரு மெ௫னக்‌ கவரியுக்‌ 
அரமயி ரன்னமுக்‌ துணையெனத்‌ திரியுச்‌ 
தாளொடு குயின்ற-தகைசால்‌ கிறப்பி 
னீணெடு வாயி னெடுங்கடை கழிக்தாங்‌ 
கணி௫ள ரரவி ன ஜிதுயி லமர்க்த 
மணிவண்ணன்‌ கோட்டம்‌ வலஞ்செயாக்‌ கழிந்து 
பணயைசக்‌ தோங்கிய பாசிலைப்‌ போதி 
யணிதிகழ்‌ நீழ லறவோன்‌ றிருமொழி 
யந்தர சாரிக ளறைக்தனர்‌ சாற்று 
மிந்திர விகார மேழுடன்‌ போடப்‌ 
புலவூண்‌ டுறர்து பொய்யா விரதத்‌ 
தவல நீத்தறிச்‌ தடக்கிய கொள்கை 
மெய்வகை யுணர்கர்த விழுமியோர்‌ குழீஇய 
வைவகை நின்ற வருகத்‌ தானத்துச்‌ 
சந்தி யைந்துர்‌ தம்முடன்‌ கூடி. 
வந்து தலைமயங்கெ வான்பெரு மன்றத்துப்‌ 
பொலம்பூம்‌ பிண்டி ஈலங்கெர்‌ கொழுகிழ 
னீரணி விழவினு கெடுந்தேர்‌ விழவினுஞ்‌ 
சாரணர்‌ வரூஉக்‌ தகுதியண்‌ டாமென 
வுலக கோன்பிக சொருங்குட ணிட்ட. 
விலகொளிச்‌ சிலாதலச்‌ தொழுது வலங்கொண்டு 
மலைதலைக்‌ கொண்ட பேர்யாறு போலு 
முலக விடைகழி யொருங்குட ஸீகங்கிக்‌ 
கலையி லாளன்‌ காமர்‌ வேணிலொடு 
மலய மாருத மன்னவற்‌ இறுக்கும்‌ 
பன்மல ரடுக்கிய நன்மரப்‌ பக்த: 

த்‌ 


50 


95 


40 


45 


50 


25 


60 


புகார்க்காண்டம்‌ 


ரிலவர்‌ திகையி னெயிற்புறம்‌ போடத்‌ 
தாழ்பொழி லுடுத்த ; கண்பதப்‌ பெருவழிச்‌ 
காவிரி வாயிற்‌ கடைமுகங்‌ கழிந்து. 
குடதிசைக்‌ கொண்டு கொழும்புன.ற்‌ காவிரி 
வடபெரு௮ கோட்டு மலர்ப்பொழி னுழைக்து 
காவதங்‌ கடந்து கவுந்திப்‌ பள்ளிப்‌ 
பூமரப்‌ பொதும்பர்ப்‌ பொருக்தி யாங்க 
ணிறுங்கொடி. துசுப்போ டினைக்தடி வருந்தி 
நறும்பல்‌ கூந்தல்‌ குறும்பல வுயிர்த்து 
முதிராக்‌ இளவியின்‌ முள்ளெயி, ரிலங்க 
மதுரை மூதூர்‌ யாதென வினவ 
வாறைங்‌ காதகம்‌ மகனாட்‌ டும்பா்‌ 
நாறைங்‌ கூந்த! னணித்தென நக்குத்‌ 
தேமொழி தன்னெடுஞ்‌ சிறையகத்‌ திருந்த 
காவுந்தி யையையைக்‌ கண்டடி தொழலு 
முருவுங்‌ குலனு முயர்பே ரொழுக்கமும்‌ 
பெருமகன்‌ றிருமொழி பிறழா சோன்பு 
மூடையீ ரென்னோ வு௮ுச ணாளரிற்‌ 
கடைகழிக்‌ திங்ஙனங்‌ கருதிய, வாறென 
வுரையாட்‌ டில்லை யுறு தவக்‌ தீர்‌! யான்‌ 
மதுரை மூதார்‌ வரைபொருள்‌ வேட்கையேன்‌ 
பாடகச்‌ 2றடி பரற்பகை யுழவா 
காடிடை யிட்ட நாடுநீர்‌ கழித்‌ 
கரிதிவள்‌ செவ்வி யறிகுகர்‌ யாரோ 
வுரிய தன்‌ நீங்‌ கொழிகென வொமியீர்‌ 
மறவுரை நீக்க மாசறு கேள்விய 
ரறவுரை கேட்டாங்‌ கறிவனை யேத்தத்‌ 
தென்றமிழ்‌ ஈன்னாட்டுத்‌ தீதுதீர்‌ மதுரைக்‌ 
கொன் றிய வுள்ள முடையே னாகலிற்‌ 
போதுவல்‌ யானும்‌ போதுமி னென்ற 
காவுந்தி யையையைக்‌ கைதொழு தேத்தி 
யடிக! ணீரே யருளூதி ராயினித்‌ 
தொடிவளைச்‌ தோளி துயர்தீர்த்‌ தேனெனக்‌ 
கோவலன்‌ ! காணாப்‌ கொண்ட விக்கெறிக்‌ 


65 


70 


15 


65 


95 


நாடுகாண்‌ காதை 51 


கேதக்‌ தருவன யரங்கும்பல கேண்மோ 
வெயினிறம்‌ பொரு௮ மெல்லியற்‌ கொண்டு 
பயில்பூம்‌ தண்டலைப்‌ படர்குவ மெணினே 
மண்பக வீழ்ச்‌ கழங்ககழ்‌ குழியைச்‌ 
சண்பக நிை றத்‌ த தாதுசோர்‌ பொங்கர்‌ 
பொய்யறைப்‌ படுத்துப்‌ போற்றா மாக்கட்குக்‌ 


கையறு முன்பங்‌ கரட்டினுங்‌ காரட்டு- 


முதிர்பூஞ்‌ செம்மலி னொதுங்கர்‌ கழிவோர்‌ : 
முதிர்தேம்‌ பழம்பகை முட்டினு முட்டு 
மஞ்சளு மிஞ்சியு மயங்கரில்‌ வலயத்துச்‌. 
செஞ்சுகாப்‌ பலவின்‌ பரற்பகை யுறுக்குங்‌ 
கயனெடுங்‌ கண்ணி காதம்‌ கேள்வ! 
வயலுழைப்‌ படர்குவ மெணினே யாங்குப்‌ 
பூரா ரிலஞ்சிற்‌ பொருகய லோட்டி 

தீர்காய்‌ கெளவிய நெடும்புற வாளை 
மலங்குமிளிர்‌ செறுவின்‌ விலங்கப்‌ பாயிற்‌ 
கலங்கலு முண்டிக்‌ காரிகை யாங்கட்‌ 
கரும்‌.9.ற்‌ ஜொடுத்த பெருந்தேன்‌ சிதைந்து 
சுரும்புசூழ்‌ பொய்கைத்‌ தூநீர்‌ கலக்கு 
மடங்கா வேட்கையி ன மிவஞ ரெய்திக்‌ 
குடங்கையி னெண்டு கொள்ளவு கூடுங்‌ 
குறுக ரிட்ட குவளையம்‌ போதொடு 
பொஜறிவரி வண்டினம்‌ பொருந்திய இடக்கை 
நெறிசெல்‌ வருத்தத்து நீரஞ ரெய்தி 
யறியா தடியால்‌ கீடுதலுங்‌ கூடு . 

மெறிரீ ரடைகரை பியக்கந்‌ தன்னில்‌ 
பொறிமா ணலவனு தக்தும்‌ போற்றா 
அழடி யொதுக்கத்‌ அறுகோய்‌ காணிற்‌ 


்‌ ரூழ்தரு அன்பக்‌ தாங்கவு மொண்ணா 


வயலுஞ்‌ சோலையு மல்ல தியாங்கணு 
மயல்படக்‌ இடக்த கெறியாக்‌ இல்லை. 
கெறியிருங்‌ குஞ்சி தீவெய்‌ யோளொடு 
குறியறிச்‌ தவையவை குறுகா தோம்பெனத்‌ 
தோமறு கடிஞையுஞ்‌ சுவன்மே லறுவையுவ்‌ 


52 


100 


105 


110 


புகார்க்காண்டம்‌ 


காவுக்தி யையைகைப்‌ பீலியுங்‌ கொண்டு 
மொழிப்பொருட்‌ டெய்வம்‌ வழித்துணை யாகெனப்‌ 
பழிப்பருஞ்‌ சிறப்பின்‌ வழிப்படர்‌ புரிக்தோர்‌ 
கரியவன்‌ புகையினும்‌ புகைக்கொடி தோன்றினும்‌ 
விரிகதிர்‌ வெள்ளி தென்புலம்‌ படரினுங்‌ - 
கால்பொரு கிவப்பி ற்‌ கடுங்குர லேற்றொடுஞ்‌ 
சூன்முதிர்‌ கொண்மூப்‌ பெயல்வளஞ்‌ சுரப்பக' 
குடமலைப்‌ பிறக்‌. த. கொழும்பஃ ரு. ரமொடு 
கடல்வள னெதிரக்‌ கயவாய்‌ நெறிக்குங்‌ 

காவிரிப்‌ புதுநீர்க்‌ கடுவரல்‌ வாய்த்‌ தலை 

யோவிறச்‌ தொலிக்கு மொலியே யல்ல 

தாம்பியுங்‌ இழாரும்‌ வீங்கசை யேத்தமு 


- மோங்குகீர்ப்‌ பிழாவு மொலித்தல்‌ செல்லாக்‌ 


115 


1980 


கழனிச்‌ செர்கெற்‌ கரும்புசூழ்‌ மருங்கிற்‌ . 
பழனத்‌ தாமரைப்‌ பைம்பூங்‌ கானத்துக்‌ 
கம்புட்‌ கோழியுங்‌ கனைகுர னாரையுஞ்‌ 
செங்கா லன்னமும்‌ பைங்காற்‌ கொக்குங்‌ 
கானக்‌ கோழியு நீர்கிறக்‌ காக்கையு, 
மூள்ளு.மூரலும்‌ புள்ளும்‌ பு.தாவும்‌: 
வெல்போர்‌ வேந்தர்‌ முனையிடம்‌ போலம்‌. 
பல்வேறு குழுஉக்குரல்‌ பர.க்த.வோதையு 
மூழா௮ நுண்டொளி யுள்புக்‌ கழுக்திய 
கழாஅமயிர்‌ யாக்கைச்‌ செங்கட்‌ காரான்‌ 
சொறிபுற முரிஞ்சப்‌ புரிஞெ௫ழ்‌ பு.ற்ற 
குமரிக்‌ கூட்டிற்‌ கொழும்பல்‌ லுணவு 
சுவரிச்‌ செக்கெற்‌ காய்த்தலைச்‌ சொரியக்‌ 


195 கருங்கை வினைஞருங்‌ களமருங்‌ கூடி 


யொருங்குகின்‌ ரூர்க்கு மொலியே யன்‌ றியுக்‌ - 
கடிமலர்‌ களைந்து முடிசா றழுத்தித்‌ 
தொடிவளைத்‌ தோளு மாகமுக்‌ தோய்ந்து 
சேருடு கோலமொடு வீறுபெறத்‌ தோன்றிச்‌ 


150 செங்கய னெடுங்கட்‌ சின்மொழிக்‌ கடையர்‌ 


வெங்கட்‌ டொலைச்ூய விருக்திற்‌ பாணியுங்‌ 
கொழுங்கொடி யறுகையும்‌ குவளையுங்‌ கலந்து. 


காடுகாண்‌ க்ச்தை 55 


-விளங்குகதிர்க்‌ தொடுத்த விரியல்‌ சூட்டிப்‌ 

பாருடைப்‌ பனர்போற்‌ பழிச்சனர்‌ கைதொழ 
185 வேரொடு நின்றோ ரேர்மங்‌ கலமு ய 

மரிந்துகால்‌ குவிக்தோ ரரிகடா வுறுத்த 

பெறுஞ்செய்ர்‌ நெல்லின்‌ முகவைப்‌ பாட்டுக்‌ 

தெண்கணைப்‌ பொருகர்‌ செருக்குட னெடுத்த 

மண்கணை முழவின்‌ ம௫ஏழிசை யேரதையும்‌ 
140 போயாற்‌ றடைகரை கீரிழ்‌ கேட்டாக்‌. 

. கரர்வ நெஞ்சமோ டவலங்‌ கொள்ளா 
ரை ழப்புலிக்‌ கொடித்கேருரவோன்‌ கொற்‌ அவன்‌ 
மழைக்கரு வுயிர்க்கு மழற்‌.நிக ழட்டின்‌ 
மலையோ ராக்கிய வாவுதி நறும்புகை 

145 பிறையுயர்‌ மாட மெங்கணும்‌ போர்த்து 
மஞ்சுசூழ்‌ மலையின்‌ மாணத்‌ தோன்று 
மங்கல மறையோ ரநிருக்கை யன்‌ றியும்‌ 
பரப்புகீர்க்‌ காவிரிப்‌ பாவைகன்‌ புதல்வ 
ரிரப்போர்‌ சுற்றமும்‌ புரப்போர்‌ கொற்றமு 

150 முழவிடை விளைப்போர்‌ பழவிற லூர்களும்‌ 
பொங்கழி யாலைப்‌ புகையெரடும்‌ பரந்து 
மங்குல்‌ வானத்து மலையிற்‌ றோன்று 
-மூரிடை யிட்ட காடுடன்‌ கண்டு 
"காவத மல்லது கடவா ராடப்‌ 

155 பன்னாட்‌ டங்கச்‌ சென்னா ளசொருகா 
ளாற்னறுவீ யரங்கத்து வீற்றுவிம்‌ ரூல்‌: 
குரங்கமை யுடுத்த மரம்பயி லடுக்கத்து 6 
வானவ ருறையும்‌ பூரா ரொருசிறைப்‌ 
பட்டினப்‌ பாக்கம்‌ விட்டனர்‌ நீங்காப்‌ 

160 பெரும்பெய ரைய ரொருங்குட ஸனிட்ட 
விலங்கொளிச்‌ சிலாதல மேலிரும்‌ தருளிப்‌ ்‌ 
பெருமக ன தி௫யம்‌ பிறழா. வாய்மைத்‌ 
தருமஞ்‌ சாற்றுஞ்‌ சாரணர்‌ தோன்றப்‌ 
பண்டைத்‌ தொல்வினை பாறுக வென்றே 

165 கண்டறி கவுந்தியொடு_காலுற வீழ்க்தோர்‌ 
வக்த சா. ரணம்‌ வயங்க கொள்கைச்‌ 


54 புகார்க்காண்டம்‌ 


இந்தை விளக்கிற்‌ றெரிந்தோ னாயினு 
மார்வமுஞ்‌ செற்றமு மகல நீக்கெய 
வீர னாகலின்‌ விழுமங்‌ கொள்ளான்‌ 

170 கழிபெருஞ்‌ சிறப்பிற்‌ கவுந்தி! காணா 
யொழிகென வொழியா ஆட்டும்‌ வல்வினை 
யிட்ட வித்தி னெதிர்க் துவர்‌ தெய்தி 
யொட்டுங்‌ காலை யொழிக்கவு மொண்ணா 
கடுங்கா னெடுவெளி யிடுஞ்சுட ரென்ன 

175 வொருங்குட னில்லா வுடம்பிடை யுயிர்க 
எ.ரிவ னறவோ ன .றிவுவரம்‌ பிகக்தோன்‌ 
செறிவன்‌ சினேந்திரன்‌ சக்தன்‌ பகவன்‌ 
ஐ௬ம முதல்வன்‌ றலைவன்‌ றருமன்‌ 
பொருளன்‌ புனிதன்‌ புராணன்‌ புலவன்‌ 

180 சனவரன்‌ றேவன்‌ சிவகதி நாயகன்‌ 
பரமன்‌ குணவதன்‌ பரத்தி லொளியோன்‌ 
.றஐதீதுவன்‌ சாதுவன்‌ சாரணன்‌ காரணன்‌ ' 
சித்தன்‌ பெரியவன்‌ செம்ம நிகழொளி : 
யிறைவன்‌ குரவ னியல்குண னெங்கோன்‌. ன்‌ 

185 குறைவில்‌ புகழோன்‌ குணப்பெருங்‌ கோமான்‌ 
சங்கர னீசன்‌ சயம்பு சதுமுக .. ப்‌ 
னங்கம்‌ பயக்தோ னருக னருண்முனி ்‌ 
பண்ணவ னெண்குணன்‌ பாத்தில்‌ பழம்பொருள்‌ 
விண்ணவன்‌ வேத முதல்வன்‌ விளங்கொளி 

190 யோதிய. வேதக்‌ தொழியுமினல்தது 3 
போதார்‌ பிறவிப்‌ பொதியறை யோரெனச்‌.. . 
சாரணர்‌ வாய்மொழி கேட்டுத்‌ தவமுதற்‌ 
காவுந்தி கைதன்‌ கைதஃலை மேற்கொண்‌ 
டொருமூன்‌ றவித்தோ னோதிய ஞான்த்‌ 

195 திருமொழிக்‌ கல்லதென்‌ செவியகம்‌ திறவா..... 
காமனை வென்றோ ஞாயிரத்‌ தெட்டு 
காம மல்லது ஈவிலா தென்னா ய. 
வைவரை வென்றோ னடியிணை யல்லது . 
கைவரைக்‌ காணினுங்‌ காணா வென்க 52 * 3௦ 

200 ணருளறம்‌ பூண்டோன்‌ நிருமெய்க்‌ கல்லதென்‌ ... 


காடுகாண்‌ கர்தை 55 


பொருளில்‌ யாக்கை பூமியிற்‌ பொருக்கா 
தருக ரறவ னிவோற்‌ கல்லதெ 
ஸிருகையுங்‌ கூடி. யொருவழிக்‌ குவியா 
மலர்மிசை கடந்தோன்‌ மலரடி. யல்லதென்‌ 
205 ஐலைமிசை யுச்சி தானணிப்‌ பொறா௮ 
திறுதியி லின்பத்‌ திறைமொழிக்‌ கல்லது 
மஅதர வோதியென்‌ மனம்புடை பெயரா 
தென்றவ ணிசைமொழி யேத்தக்‌ கேட்டதற்‌ 
கொன்றிய மாதவ ருயர்மிசை யோங்க 
210 கிவத்தாங்‌ கொருமும நீணில நீங்கப்‌ 
பவக்தரு பாசங்‌ கவுந்தி கெடுகென்‌ 
றக்தர மாறாப்‌ படர்வோச்சத்‌ தொழுது 
பக்த மறுகெனப்‌ பணிக்கனர்‌ போக்து 
காரணி பூம்பொழிற்‌ காவிரிப்‌ பேர்யாற்று 
215 கீரணி மாடத்து நெடுத்துறை போட 
மாதரும்‌ கணவனு. மாதவத்‌ தாட்டியுக்‌ 
தீதுதீர்‌ நியமத்‌ தென்கரை யெய்திப்‌ 
போதுசூழ்‌ கடக்கையோர்‌ பூம்பொழி லிருக்துழி 
வம்பப்‌ பரத்தை வறுமொழி யாளனொடு 
9௭0 கொங்கலர்‌ பூம்பொழிற்‌ குறுனெர்‌ சென்றோர்‌ 
காமனுக்‌ தேவியும்‌ போலு மீங்கவ 
சாரெனக்‌ கேட்டீங்‌ கறிகுவ மென்றே 
கோற்றுணல்‌ யாக்கை கொ௫தவக்‌ தீருட 
னா, த்றுவழிப்‌ பட்டோ ராரென வினவவென்‌. 
825 மக்கள்‌ காணீர்‌ மானிட யாக்கையர்‌ 
பக்க நீங்குமின்‌ பரிபுலம்‌ பினரென 
வுடன்வயிற்‌ ரோர்க சொருங்குடன்‌ வாழ்க்கை: 
கடவது முண்டோ கற்றறிசஈ்‌ தீரெனத்‌ 
தீமொழி கேட்டுச்‌ செவியகம்‌ புதைத்துக்‌ 
290 காதலன்‌ முன்னர்க்‌ கண்ண நடுங்க : 
வெள்ளுகர்‌ போலுமிவ ரென்பூங்‌ கோதையை 
முள்ளுடைக்‌ காட்டின்‌ முதுகரி யாகெனக்‌ 
கவுந்தி யிட்டது தவக்தரு சாபங்‌ 
கட்டிய தாதலிழ்‌ பட்டதை யறியார்‌ 


26 


2525 


240 


௮45 


10 


15 


புகார்க்காண்டம்‌ 


குறு .ரி தெடுங்குரற்‌ கூவிளி கேட்டு - 
கறுமலர்க்‌ கோதையு கம்பியு தடுவ்இி 
கெறியி னீங்கியோர்‌ கீரல கூறினு 

மியா மையென்‌ ததியல்‌ வேண்டு 
செய்தவத்‌ தீர்றுக்‌ திருமுன்‌ பிழைத்தோர்க்‌ 
குய்திக்‌ கரல முரை ரேரவென 

வறியா மையினின்‌ நிழிபிறப்‌ புற்கே 
குறையூர்‌ தொச்சி யொருபுடை யொதுங்டுப்‌ 
பன்னிரு மதியம்‌ படர்கோ யுழக்தபின்‌ 
முன்னை யுருவம்‌ பெறுகவீம்‌ வெசெனச்‌ 
சாபவிடை செய்து தவப்பெருஞ்‌ சறப்பித்‌ 
காவுக்தி யையையுச்‌ தேவியுங்‌ கணவனு 
மூறஞ்செவி வாரண முன்சம முருக்க. 
புறஞஷ்றை வாரணம்‌ புக்கனர்‌ புரிக்தென்‌ 


கட்டுரை 


மூடியுடை வேக்தர்‌ மூவ ருள்ளுக்‌ ்‌ 
தொடிவிளங்கு தடக்கைச்‌ சோழச்குலத்‌ அுதித்தேோ 
சற்னு மறனு மாற்றலு மவர்தம்‌. ட்‌ 
பழவிறன்‌ மூ௮ர்ப்‌ பண்புமேம்‌ படுதலும்‌ 
விழவுமலி சிறப்பும்‌ விண்ணவர்‌ வரவு 
மொடியா வின்பத்‌ தவருறை காட்டுக்‌ 
குடியும்‌ கூழின்‌ பெருக்கமு மவர்தக்‌ 
தெய்வக்‌ கரவிரித்‌ இதர ௪ றஐப்பும்‌ 
பொய்யா வானம்‌ புதுப்புனல்‌ பொழிகலு 
மரங்கு மாடலுக்‌ ஆக்கும்‌ வரியும்‌ 
பரக்திசை யெய்திய பாரதி விருத்தியும்‌ 
இனைகிலை வரிய மினைகிலை வரியு ப 
மனைவுறக்‌ பக்த யாழின்‌ றளொருதியு 
மீசேழ்‌ சகோடமு மிடைகிலைப்‌ பாலையுக்‌ 
தாத்‌ தாக்கமும்‌ தான்‌ ஐரி பண்ணு 
மூசகத்‌ தேரு மொளியுடைப்‌ பாணியு 


நாடுகாண்‌ காதை 51 


மென்‌ றிவை யனைத்தும்‌ பிறபொருள்‌ வைப்போ 
டொன்றித்‌ தோன்றும்‌ தனிக்கோ ணிலைமையு 
மொருபரிசா நோக்கிக்‌ கடக்த 
20 புகார்க்காண்டம்‌ முற்றிற்று. 
(வெண்பா) 
காலை யரும்‌ மலருங்‌ கதிரவனு ப 
மாலை மதியமும்போல்‌ வாழியரோ-_வேலை 


யகழா லமைந்த வவனிக்கு மாலைப்‌ 
புகழா லமைந்த புகார்‌. 


(புகார்க்காண்டம்‌ மூலம்‌ முற்‌.திற்று) 


சிலப்பதிகாரம்‌ 
புகார்க்காண்டம்‌ 
சர்‌, ஆர்‌. கே. சண்முகம்‌ செட்டியார்‌ 


பரி எ இ இ 


எழுதிய. உரை. 


சிலப்ப திகா ரம்‌ 
பதிகம்‌ 


பல்‌ (ப்திகம்‌” என்பது முகவுரை; நூலில்‌ சொல்லப்பட்ட கதை 
இதில்‌ சுருக்கிச்‌ சொல்லப்பட்டி ருக்கிறது. 


(71-71) 


சேர: நாட்டு அரச்‌ னாகி ய செங்குட்டுவனுடைய தம்பி 
இள்ங்கோ அடிகள்‌ துறவறம்‌ பூண்டு திருக்குணவாயில்‌ என்ற 
களரில்‌ இருந்தார்‌. ஒரு நாள்‌ அவரிடம்‌ மலைவாசிக ளாகிய 
குறவர்‌ வந்து பின்‌ வரும்‌ செய்தியைச்‌ சொன்னார்கள்‌. **வேங்‌ 
கை மரத்தின்‌. நிழலில்‌, ஒரு முலையை இழந்த பத்தினியாகிய 
கண்ணகி நின்றுகொண்டிருந்தாள்‌. அப்போது. இந்திரனைச்‌ 
சேர்ந்த _ இவர்கள்‌ வந்து அவள்‌ கணவனாகிய கோவலனை 
அவளுக்குக்‌ காட்டி, அவர்கள்‌ இருவரையும்‌ விண்ணுல 
கத்துக்குக்‌ கூட்டிக்கொண்டு 'போனார்கள்‌. இந்த ஆச்சரிய 
மான காட்சியை ஈகாங்கள்‌ கண்ணாரக்‌ கண்டோம்‌.'” குறவர்‌ 
கள்‌. “இந்தச்‌ செய்தியை அடிகட்குச்‌ சொல்லும்‌ போது, அவரு 
டன்‌ தமிழ்ப்‌ புலவரான கூல வாணிகன்‌ சாத்தன்‌. இருந்தார்‌. 
அவர்‌, “இந்தக்‌ கதை நடந்த செய்திகளை கான்‌ ஈன்றாய்‌ ௮றி 
வேன்‌”' என்று-அதன்‌ விவரத்தைச்‌ சொல்லத்‌ பத்ர கிக் தா 


குண்வர்யில்‌ கோட்டத்து அர௬ துறந்திருந்த 
.குடக்கோச்‌ சேரல்‌ இளங்கோ அடிகட்குக்‌, 
குன்றக்‌ குறவர்‌ ஒருங்கு உடன்‌ கூடிப்‌, 
“பொலம்‌ பூ வேங்கை கலம்‌ கிளர்‌ கொழு திழல்‌ 
- இரு முலை: இழந்தாள்‌ ஓர்‌ திருமா பத்தினிக்கு, 
அமரர்க்கு: அரசன்‌ தமர்‌ வந்து ஈண்டி, அவள்‌ 
காதல்‌ கொழுதனைக்‌ காட்டி, அவளொடு எம்‌ 
கண்புலம்‌ காண விண்புலம்‌ போயது 
இறும்பூது போலும்‌; அஃது அிந்தருள்‌ தீ'' என, 
அவன்‌ உழை இருந்த தண்‌ தமிழ்ச்‌ சாத்தன்‌, 
எயரன்‌ அதிகுவன்‌ அது பட்டது'' என்று உரைப்போன்‌; 


62. _ சிலப்பதிகாரம்‌ 


[குணவாயில்‌ கோட்டத்து-திருக்குணவாயில்‌ என்னும்‌ கரி 
வள்ள கோவிலில்‌, அரசு துறந்து இருந்த-௮ரச இன்பத்தை நீக்கி 
வசித்து வந்த; குடக்கோச்சேரல்‌-மேல்காட்டு அரசனாகிய சேரன்‌ செங்‌ 
குட்டுவனுடைய/ இளங்கோ அடி.கட்கு- இளையவரான இளங்கோ 
அடிகள்‌ என்பவருக்கு, குன்‌ றக்‌ குறவர்‌-மலையில்‌ வாழும்‌ குறவர்கள்‌; 

ஒருங்கு உடன்‌ கூடி-எல்லோரும்‌ ஒன்ருய்க்‌ கூடிப்‌ போய்‌; பொலம்பூ 
வேங்கை-பொன்னைப்‌ போன்ற பூக்ககா உடைய வேங்கை மரத்தின்‌; 
கலம்கிளர்‌-குளிர்ச்சி நிறைக்‌ த; கொழு நிழல்‌-செழிப்பான நிழலில்‌;ஒரு 
மூலை இழக்தாள்‌- தன்னுடைய ஒரு முலை இழக்‌்தவளாகய; ஓர்‌ திருமா . 
பத்தினிக்கு-ஒரு அழகிய வீரபத்தினிக்கு; அவள்‌ காதல்‌ கொழுகளை- 
அவளுடைய காதற்‌ கணவனை; காட்டி-கண்ணெ திரில்‌ கொண்டு வந்து 
காட்டி; அமரர்க்கு அரசன்‌ தமர்‌-தேவர்களுக்கு அரசஞகய இந்திர 
னுடைய சுற்றத்தார்‌;' அவளொடு எம்‌ கண்புலம்‌ காண- அவளோடு 
எங்கள்‌ கண்கள்‌ காணும்படியாக; விண்புலம்‌ போயது-விண்‌ ணுலகம்‌ 
சென்றது; இறும்பூது போலும்‌-மிக்க வியப்பாக இருந்தது; அஃது நீ 
அறிந்தருள்‌ என-அதனை நீர்‌ அறிந்தருள்வீராக என்று கூற, அவன்‌ 
உழை இருந்த- அப்போது அவன்‌ பக்கத்தில்‌. இருந்த; .தண்‌ தமிழ்ச்‌ 
சாத்தன்‌- “இனிய தமிழ்ப்‌ புலவனான மதுரைக்‌ கூல வாணிகன்‌ சத்‌ 
தலைச்‌ சாத்தனார்‌; அது பட்டது-௮ந்தச்‌ செய்தி விளைந்தது; யான்‌ 
அறிகுவன்‌-கான்‌ அறிவேன்‌; என்று உரைப்போன்‌-என்று சொல்லத்‌ 
தொடங்யெயவர்‌.] . 


(18:20) 


சாத்தனார்‌ கண்ணகியின்‌ வரலாற்றைச்‌ சுருக்கமாக இளங்‌ 
கேர்‌ அடிகட்குச்‌ சொல்லுகின்றார்‌. அத்தி மாலையை அணிந்த 
சோழனுடைய தலைமைப்‌ பட்டினம்‌ நீங்காத சிறப்பை உடைய . 
புகார்‌ என்று. வழங்கும்‌ காவிரிப்பூம்‌ பட்டினம்‌. ௮நீத ஊரில்‌ 
வணிக குலத்தைச்‌ சேர்ந்த கோவலன்‌ என்று ஒருவன்‌ இருக்‌ 
தான்‌. அவன்‌, பெயரும்‌, கீர்த்தியும்‌ பெற்ற மாதவி என்னும்‌ 
ஒரு நாட்டியக்‌ கன்னிகையுடன்‌ . சிற்றின்பத்தில்‌ கூடி. ஆடித்‌ 
தன்‌ செல்வம்‌ முழுவதும்‌ இழர்துவிட்டான்‌. 


கோவலனுடைய மனைவி உத்தம, பத்தினியாகிய வண்ணன்‌ 
என்பவள்‌. அவளிடம்‌ விலை உயர்ந்த காஷ்சீசிலம்பு இருந்தது. 
செல்வத்ைத இழந்து ஏழையானபின்‌, தன்‌.சொந்த ஊரிலி 
ருக்க மன மில்லாதவனாய்த்‌ தன்‌ மனைவியின்‌: காஷ்சீ சிலம்பை 
விற்றுத்‌ தன்‌ பிழைப்பிற்கு வழி' தேடலாம்‌ என்று யோசித்து 
அச்சிலம்பை விற்பதற்கு மனைவியுடன்‌, பாண்டியன்‌ தலைநக 
"ராகிய ககன்‌ மதுரையிற்‌ கோவலன்‌ புகுந்தான்‌. '* 


பதிகம்‌ 6 


- ஆர்அ௮அம்‌ கண்ணிச்‌ சோழன்‌ மூதூர்‌, 
பேரா.ச்‌ சிறப்பின்‌ புகார்‌ நகரத்துக்‌, 
கோவலன்‌ என்பான்‌ ஓர்‌ வாணிகன்‌; அவ்வூர்‌ 
நாடகம்‌ ஏத்தும்‌ நாடகக்‌ கணிகையொடு 
ஆடிய கொள்கையின்‌ அரும்‌ பொருள்‌ கேடு. உற, 
கண்ணகி என்பாள்‌ மனைவி; அவள்‌ கால்‌ 
பண்‌ அமை சிலம்பு பகர்தல்‌ வேண்டிப்‌, 

. பாடல்‌ சால்‌ சிறப்பின்‌ பாண்டியன்‌ பெரும்‌ சீர்‌ 
மாட மதுரை புகுந்தனன்‌? 


[ஆர்‌௮ம்கண்ணி-அத்தியாலான அழகிய மாலையை அணிந்த; 
சோழன்‌ மூதார்‌-சோம மன்னனின்‌ பழைய பட்டினமாகய/; பேராச்‌ 
சிறப்பின்‌-நீங்காத சிறப்பையுடைய; புகார்‌ நகரத்து-புகார்‌ என்னும்‌ 
காவிரிப்‌ பூம்பட்டினத்தில்‌; கோவலன்‌ என்பான்‌ ஓர்‌. வாணிகன்‌-கோவ 
லன்‌ என்னும்‌ பெயரையுடைய, வாணிக குலத்தைச்‌ சேர்ந்த ஒருவன்‌; 
அவ்வூர்‌-அந்தப்‌ பட்டினத்தில்‌; நாடகம்‌ ஏத்‌.தும்‌- நாடகத்தை ஆடிச்‌ 
சிறப்பிக்கும்‌; நாடகக்‌ கணிகையொடு-ஒரு நாட்டியக்காரியுடன்‌; 
ஆடிய கொள்கையின்‌- தான்‌ சேர்ந்து ஓழுகிய ஒழுக்கத்தால்‌, அரும்‌ 
பொருள்‌ கேடு உற-தேடிய பெரும்‌ செல்வம்‌ எல்லாம்‌ அழிந்து போக) 
கண்ணூ என்பாள்‌ மனைவி-கண்ணூ என்ற அவன்‌ மனைவி; அவள்‌ 
கால்‌ பண்‌ அமை சிலம்பு-இனிய ஓசை ௮அமைமந்த அவள்‌ கால்சீ 
சிலம்பை; பகர்தல்‌ வேண்டி-விற்பதற்காக; பாடல்‌ சால்‌ சிறப்பின்‌- 
புலவர்களால்‌ பாடப்பட்டுச்‌ சிறப்பை அடைந்த; பாண்டியன்‌ பெருஞ்‌ 
சிர்‌-பாண்டியனின்‌ மிக்க புகழை உடைய; மாட. மதுரை புகுக்‌ தனன்‌- 
மாளிகைகளையுடைய மதுரை நகரிற்‌ புகுக்தான்‌.] 


(20-90) ' 


மதுரையிற்‌ புகுந்த கோவலன்‌ அந்தச்‌ சிலம்பைத்‌ தன்‌ 
கையில்‌ எடுத்துக்‌ கொண்டு ௮ந்நகரத்திலுள்ள கடைத்‌ தெரு 
வின்‌ வழியே போகும்‌ போது, பொன்‌ வேலை செய்கின்‌ ற ஒரு 
தட்டானை அங்கே கண்டு, அவனிடம்‌ தன்‌ கையிலிருந்த சிலம்‌ 
பைக்‌ காட்டினான்‌. : இந்தத்‌ தட்டான்‌ கொஞ்ச நாட்களுக்கு 
முன்‌ அரண்மனையிலிருந்து அரசன்‌ தேவியினுடைய சிலம்பில்‌ 
ஒன்றைத்‌ திருடினவன்‌., கோவலன்‌ கையிலிருந்த சிலம்பைகீ 
கண்டதும்‌, தான்‌ தப்பித்துக்‌ கொள்ள நல்ல வழி கிடைத்தது 
என்று நினைத்து, *இந்த விலை உயர்ந்த சிலம்பை அரசன்‌ மனை 
வியாகிய கோப்பெருக்‌ தேவியல்லாமல்‌ மற்ற எவரும்‌ ௮ணி 
வது பொருத்த மில்லை. அரண்மனைக்கு கான்‌ போய்‌ இந்தச்‌. 


04 சிலப்பதிகாரம்‌ 


சிலம்பைப்‌ பற்றித்‌ தெரிவி த்து வருகிறேன்‌. அது வரையில்‌ நீ 
இவ்விடத்திலேயே இரு” என்று கோவலனுக்குச்‌ சொல்லி 
விட்டு அரண்மனையை நோக்கப்‌ போனான்‌. 


அங்கே அரசனாகிய பாண்டியன்‌ நெடுஞ்செழியனைக்‌ கண்டு 
“அரண்மனையிலே களவுபோன இலம்பைப்‌ பிறர்‌ காட்டு ஒரு 
திருடன்‌ கையில்தீ கண்‌ டேன்‌”' என்று சொன்னான்‌. . தட்டான்‌ 
்‌ இந்தச்‌ செய்தியைச்‌ சொல்லும்போது அரசன்‌ தன்‌ தேவியின்‌ 
ஊடலைத்‌ இர்க்கக்‌ காமவெறியுடன்‌ அந்தப்புரம்‌ போய்க்‌ 
கொண்டிருந்தான்‌. காமவெறியாயிருந்ததாலும்‌ தனக்குப்‌ 
“பழைய வினைப்‌ பயன்‌ விளையவேண்டி௰ காலம்‌ வந்து விட்ட 
தாலும்‌, தட்டான்‌ சொன்ன விஷயத்தை அரசன்‌ நன்றாய்‌ 
ஆராயாமல்‌, தன்‌ காவலாளரில்‌ ஈன்கு பழகியவர்கள்‌ சிலரைக்‌ 
கூப்பிட்டு, “அந்தத்‌ இதருடனைக்‌ கொன்று சிலம்பை இங்கே 
கொண்டு வாருங்கள்‌” என்று கட்டளை இட்டான்‌. 


அது கொண்டு 
மன்‌ ்‌ பெரும்‌ பீடிகை மறுகில்‌ செல்வோன்‌, 
பொன்‌ செய்‌ கொல்லன்‌ தன்கைக்‌ காட்ட; 
“கோப்‌ பெருந்‌ தேவிக்கு அல்லதை, .இச்சிலம்பு 
யரப்புறவு இல்லை; ஈங்கு இருக்க” என்று ஏகி, 
பண்டு தான்‌ கொண்ட. சில்‌ அரிச்‌ சிலம்பினைக்‌. 
“கண்டனன்‌ பிறன்‌ ஓர்‌. கள்வன்‌ கை' என? 
வினை விளை காலம்‌ ஆதலின்‌, யாவதும்‌ 
சினை அலர்‌ வேம்பன்‌ தேரான்‌ ஆகிக்‌ 
கன்றிய காவலர்க்‌ கூஉய௰்‌, *“அக்கள்வனைக்‌ 
ரக அச்சிலம்பு கொணர்க எண்ன. ஏன? 


7 து கொண்டு-அச்சிலம்பைக்‌ கையிர்‌ ழ்‌. கொண்டு * மன்‌... பகம்‌ 
மிக்க சிறப்பினை உடைய; பீடிகை மறுகல்‌-வணிகர்‌ தெருவில்‌; செல்‌ 
வோன்‌-போகின்றவன்‌; பொன்‌ செய்‌ கொல்லன்‌-பொன்‌ ஆபரணங்‌ 
களைச்‌. செய்கின்ற தட்டான்‌ ஒருவனிடம்‌; தன்‌ 'கை காட்ட-தன்‌ 
கையிலிருந்த சிலம்பைக்‌ காட்ட; கோப்பெருக்தேவிக்கு அல்லதை- 
அரசனுடைய மனைவிக்கு அல்லாமல்‌; இச்சிலம்பு யாப்புறவு இல்லை- 
மற்ற எவருக்கும்‌ இச்சிலம்பு பொருத்தமில்லை; ஈங்கு இருக்க என்று 
ஏக௫- இவ்விடத்திலேயே நீ இருப்பாயாக என்று அவனை: இருத்தித்‌. 
தான்‌ மட்டும்‌ போய்‌; பண்டு. தான்‌ கொண்ட-முன்பு தான்‌ திருடிக்‌ 
கொண்ட) சில்‌ ௮ரிச்‌ லம்பினை-மெல்லிய பூ வேலை செய்யப்பட்ட. 
சிலம்பை) கண்டனன்‌ பிறன்‌ ஓர்‌ கள்வன்‌ கை என-வேறு ஒரு இருடன்‌ 


பதிகம்‌.” (65 


கையில்‌ நான்‌' .பார்த்தேன்‌ என்று சொல்ல; வினைவிள காலம்‌ 
ஆதலின்‌-தனக்குப்‌ பழைய விளைப்ட்பயன்‌ .விளய. வேண்டி௰ காலம்‌ 
வந்துவிட்டபடியால்‌; யாவதும்‌-சிறிதும்‌ சினை அலர்‌: வேம்பன்‌- 
கொம்புகளில்‌ அலர்ந்த வேப்ப மாலையை அணிந்த பாண்டியன்‌; 
தேரான்‌ ஆக-ஆராயா தவன்‌ ..ஆகி; கன்றிய காவலர்க்‌ கூஉய்‌- -பழகிய 
காவலாளிகளிற்‌ சிலரைச்‌ கூப்பிட்டு; அக்கள்வனைக்‌ கொன்று-; ௮ச்‌ 
"சிலம்பு கொணர்க ஈங்கு என- அதர சிலம்பை இங்கே ண்டி 
'வாருங்கள்‌. என்று சொல்ல] : 


(2199) 


-.. அரசனுடைய . உத்திரவின்படி காவலர்‌ கோவலனைக்‌ 
கொன்றுவிட்டார்கள்‌. கொல்லப்பட்ட கோ வல னுடைய 
. மனைவியாகிய்‌ கண்ணகி கணவனை இழக்ததினால்‌ பற்றுக்கோல்‌ 
இல்லாமல்‌ நிலை தடுமாறிக்‌ கதறி அழுது, தன்‌ கற்பின்‌ வல்லமை 
யால்‌ பாண்டியன்‌ அழிந்து போகும்படி செய்து, தன்‌. அழகிய 
மார்பிலுள்ள ஒரு முலையைத்‌ “திருகி எறிந்து, நிலை பெற்ற, 
சிறப்பை உடைய மதுரை. நகரைப்‌ :பெரிய நெருப்பானது 
உண்ணும்படிச்‌ செய்தாள்‌. அப்படி செய்த பத்தினிப்‌ பெண்‌ 
தான்‌, இந்தக்‌ கு.றவர்கள்‌ சொல்லிய பெண்மணியாகும்‌ * 
என்று,. கூல வாணிகன்‌ சாத்தனார்‌, இளங்கோ ட்ரிக்‌ 
சண்ணதியின்‌ வரலாற்றைச்‌ சொன்னார்‌. 


கொல்லக்‌ களப்பட்ட தனாவனைன்‌ மசனவி, 
நிலைக்களம்‌ காணாள்‌; நெடும்‌ கண்ணீர்‌ உகுத்துப்‌,. 
- பத்தினி ஆகலின்‌, பாண்டியன்‌.கேடு உற்‌ 
. முத்து ஆர மார்பின்‌ முலை முகம்‌ தர௫, 

நில்‌ கெழு. கூடல்‌ தீள்‌ எரி ஊட்டிய 
_யலர்‌. புகழ்‌ கன்‌ ஆகும்‌ இவள்‌”? என? 


இ கொலைக்‌ களப்‌ பட்ட-கொலைக்‌ களத்திலே வெட்டுண்ட; கோவ 
லன்‌ மனைவி-; நிலைக்களம்‌ காணாள்‌-தனக்கு-கிலையான ஓரிடத்தையும்‌ 
அறியாதவளாய்‌ (அதாவது கணவனை இழக்தபடியால்‌ நிலைதடுமா நி) 

நெடும்‌ கண்‌ நீர்‌ உகுத்து- தன்‌ நீண்ட. கண்களிலிருந்து. நீரைச்‌ சந்தி 

(அழுது); பத்தினி ஆகலின்‌-; பாண்டியன்‌ . கேடு : உற-பாண்டி௰ 

மன்னன்‌ அழிந்து போகும்படி, முத்து. ஆர மார்பின்‌-முத்து மாலை 

புரஞூன்ற தன்‌ மார்பிலுள்ள; முலை. முகம்‌: இருக-ஒரு முலையைத்‌ 

இரு (எறிந்து); நிலை .கெழு கூடல்‌-நிலை பெற்ற. சிறப்பை உடைய 

மதுரைமா நகரத்தை; நீள்‌ எரி. ஊட்டிய-பெரிய நெருப்பானது 
5 


66 சிலப்பதிகாரம்‌ 


உண்ணும்படிச்‌ செய்த; பலர்‌ புகழ்‌ பத்தினி ஆகும்‌ இவள்‌ என- 
பலராலும்‌ புகழப்பட்ட பத்தினி இக்குறவர்‌ கூறிய இப்‌ பெண்மணி ்‌ 
யாகும்‌ என்று சொல்ல] 


(97-54) 


“பழைய வினைப்‌ பயன்‌ வருகின்ற காலமானதால்‌ இந்தச்‌ 
சம்பவம்‌ நடந்தது என்று சொன்னீரே, ௮வர்‌ செய்த. பழைய 
வினை என்ன?'' என்று அரசன்‌ கேட்க, சா த்‌ தனார்‌ சொல்லு 
இருர்‌? “பகைவர்களுக்கு அஞ்சி நடுங்காத சிறப்பை யுடைய 
மதுரையாகிய பழைய கரத்தில்‌, கொன்றை மாலையை அணிந்த 
அழகிய சடைமுடியை உடைய சிவபெருமானின்‌ கோயில்‌ மன்‌ 
றங்களுள்‌ ஒன்றாகிய வெள்ளி ௮ம்பலத்தில்‌, ஒரு நாள்‌ ஈல்ல 
இருட்டில்‌ நான்‌ உறங்கிக்‌ கொண்டிருந்தேன்‌. அப்படி நான்‌ 
உறங்யெ போது பெரும்‌ துன்பத்தை அடைந்த வீர பத்‌;.இனி 
யாகிய கண்ணகியின்முன்‌ மதுரையைக்‌ காவல்‌ கரக்கும்தெய்வம்‌ 
வந்து தோன்றி, (உன்‌ கோபத்தால்‌ கொதிக்கின்‌ ற இயை முலை 
யில்‌ உண்டாக்கின பத்தினியே! உனக்கும்‌ உன்‌ கணவனுக்கும்‌ 
உங்களுடைய பழைய வினை முடிந்தது. பசிய வளையலை அணிக்‌ 
தவளே! உங்களுடைய மூன்‌ பிறப்பில்‌ அழகிய சிங்கபுரம்‌ 
என்னும்‌ ஊரிலிருந்த சங்கமன்‌ என்னும்‌ ஒரு வணிகனின்‌மனைவி 
உங்களுக்குக்‌ கொடுத்த சாபம்‌ இந்தப்‌ பிறப்பில்‌ வந்து சேர்ந்து 
முடிவு பெற்றது. ஆகையால்‌ நீண்ட கூந்தலையுடைய கண்ணகி 
யே/ பதினான்கு நாட்கள்‌ கழிந்த பின்‌ நீஉன்‌ கணவனைப்‌ 
பார்ப்பாய்‌. ஆனால்‌ இந்த உலக மக்கள்‌ வடி.வத்தில்‌ ரீ அவனைப்‌ 
பார்க்க முடியாது: தேவர்‌ உருவத்தில்தான்‌ அவனை நீ காண்‌ 
பாய்‌' என்று மதுரைமா.தெய்வம்‌ கண்ண க்குச்‌ சொன்ன 
வார்த்தைகளை நான்‌ காதினாற்‌ கேட்டேன்‌'' இவ்விதம்‌ மதுரை 
யில்‌ நடந்த வரலாற்றைச்‌ சாத்தனார்‌ எடுத்துச்‌ சொன்னார்‌. 


(“ஸினை விளை காலம்‌ என்றீர்‌) யாது அவர்‌ 

வினை விளைவு'' என்ன, **விறலோய்‌! கேட்டி: . 
அதிராச்‌ சிறப்பின்‌ மதுரை மூதூர்க்‌ 

கொன்றை அம்‌ சடைமுடி மன்றப்‌ பொதியிலில்‌, 
"வெள்ளி அம்பலத்து நள்‌ இருள்‌ கிடந்தேன்‌, 

ஆர்‌ அஞர்‌ உற்ற வீரபத்தினி முன்‌ 

மதுரை மாதெய்வம்‌ வந்து தோன்‌ தி, 

“கொதி அழல்‌ சீற்றம்‌ கொங்கையின்‌ விளை த்தோய்‌! 


பதிகம்‌ 07 


முதிர்‌ வினை நுங்கட்கு முடிந்தது; ஆதலின்‌ 
முந்தைப்‌ பிறப்பில்‌, பைந்தொடி! கணவனொடு 
சிங்கா வண்‌ புகழ்ச்‌ சிங்கபுரத்துச்‌ 

சங்கமன்‌ என்னும்‌ வாணிகன்‌ மனைவி 

இட்ட சாபம்‌ கட்டியது; ஆதலின்‌ 

வார்‌ ஒலி கூந்தல்‌! நின்‌. மணமகன்‌ தன்னை 

சர்‌ ஏழ்‌ நாளகத்து எல்லை நீங்கி 

வாலோர்‌ தங்கள்‌ வடிவின்‌ அல்லதை 

ஈனோர்‌ வடிவில்‌ காண்டல்‌ இல்‌' எனக்‌ 

கோட்டம்‌ இல்‌ கட்டுரை கேட்டனன்‌ யான்‌”? என? 


[வினை விளை காலம்‌ என்‌ .றீர்‌-பழைய வினைப்பயன்‌ வருன்ற 
காலம்‌ என்‌.று சொன்னீரே; யாது அவர்‌ வினை விளைவு என்ன-அவர்‌ 
செய்த வினைப்பயன்‌ என்ன என்று கேட்க; விறலோய்‌ கேட்டி -வெற்‌.றி 
யுடைய அடிகளே ! கேட்பீராக என்று ( சரத்தனார்‌ சொல்லுகருர்‌) 
அதிராச்‌ சிறப்பின்‌-கெடாச்‌ சிறப்பின்‌ உடைய; மதுரை மூதூர்‌- 
மதுரையாகிய பழைய நகரத்தில்‌; கொன்றை ௮ம்‌ சடை முடி- கொள்‌ 
ஹை மாலையை ௮ணிக்த அழகே சடைமுடியை உடைய வபெரு 
மானின்‌; மன்றப்‌ பொதியிலில்‌-கோயில்‌ மன்றங்களில்‌ ஒன்ருயெ; 
வெள்ளி அம்பலத்து-; நள்‌ இருள்‌ கடக்தேன்‌-ஈல்ல இருட்டில்‌ 
கிடந்து உறங்கினேன்‌; (உறங்கிய பொழுது) ஆர்‌ அஞர்‌ உற்ற-மிக்க 
துன்ப முற்று; வீரபத்தினி முன்‌-வீரபத்தினியாகிய கண்ண$ூயின்‌ 

'மூன்‌;. மதுரைமா தெய்வம்‌-மதுரையைக்‌ காவல்‌ புரியும்‌ தெய்வம்‌; 
வந்து தோன்‌ றி-; கொங்கையின்‌-உன்‌ கொங்கையினால்‌; கொதி அழல்‌ 
சீற்றம்‌ விளைத்தோய்‌-கொதிக்கன்ற தியை உன்‌ கோபத்தரல்‌ உண்‌ 
டாக்கனெவளே/; நுங்கட்கு-உங்கள்‌ இருவருக்கும்‌; மு.இிர்வினை முடிக்‌ 
தீது ஆதலின்‌-பழைய வினை முடிந்தது ஆகையால்‌; பைந்தொடி- 
பசிய வளையலை. ௮ணிக்தவளே! முந்தைப்‌' பி.றப்பில்‌-உங்களுடைய 
முன்‌ பிறப்பில்‌; கணவனொடு-உன்‌ கணவனுடன்‌; சிங்கா. வண்‌ புகழ்‌ 
சிங்கபுரத்து-குறையாத வளமான புகழை உடைய சிங்கபுரம்‌ என்‌ 
னும்‌ ஊரில்‌; சங்கமன்‌ என்னும்‌-சங்கமன்‌ என்ற பெயருடைய; வாணி 

கன்‌ மனைவி-) இட்டசாபம்‌-; கட்டியது ஆதலின்‌-வந்து சேர்ந்தது 
ஆதலால்‌; வார்‌ ஓலி கூக்தல்‌-நீண்டு தழைத்த கூந்தலை உடையவளே/; 
நின்‌ மணமகன்‌ தன்னை-உன்‌ கணவனை; ஈர்‌ ஏழ்‌ நாள்‌ அகத்து எல்லை 
நீங்க-பதனான்கு காட்களின்‌ பகற்பொழுது கழித்து; வானோர்‌ தங்கள்‌ 
வடிவின்‌ அல்லதை-தேவர்களின்‌ . உருவத்தில்‌ அல்லாமல்‌; சஜோர்‌ 
வடி.வில்‌-இந்த உலக மக்கள்‌ வடிவில்‌; சாண்டல்‌ இல்‌ என-காண 
மூடியாது என்று சொன்ன; கோட்டம்‌ இல்‌ கட்டுரை-மாறுபாடு 
இல்லாத உறுதி மொழிகளை; கேட்டனன்‌ யான்‌ என-கான்‌ கேட்‌ 
டேன்‌ என்று (சாத்தனார்‌) சொல்ல: ] 


68 சிலப்பதிகாரம்‌ 


(55-62). 


கண்ணகியின்‌ சரித்திரத்தை இவ்விதம்‌ சாத்தனார்‌ சுருக்க: 
மாய்ச்‌ சொன்னதைக்‌ கேட்ட இளங்கோ அடிகள்‌, * இந்தச்‌ 
சரித்திரத்தில்‌ மூன்று அருமையான பொருள்கள்‌ நிறைந்திருக்‌ 
கின்றன. அவையாவன? 


(1) நீதிமுறை தவறிய அரசனுக்கு அறக்கடவுள்‌ எமனா 
கத்தோன்றி அவனைக்‌ கொல்லும்‌. (2) புகழ்‌ அமைந்த பத்‌ 
தினியைச்‌ சான்றோர்‌ வணங்குவார்கள்‌... (8) ஒருவர்‌, முன்‌ 
பிறப்பில்‌ செய்த பழைய வினை இப்‌ பிறப்பில்‌ அவருக்குத்‌ 
குகுந்த பயனை விளைவிக்கும்‌. கண்ணகியின்‌ கதையில்‌ இந்த 
மூன்று சம்பவங்களும்‌ ஒரு சிலம்பால்‌ நேர்ந்தபடியால்‌, 
சிலப்பதிகாரம்‌ என்னும்‌ பெயரால்‌ உரையும்‌ பாட்டும்‌ கலந்த 
ஒரு நூலைச்‌ செய்வோம்‌;' என்று சொன்னார்‌. இந்த வார்த்தை 
“களைக்‌ கேட்ட சாத்தனார்‌ மகிழ்ச்சியடைந்து, “இந்தக்‌ கதை 
"தமிழ்‌ நாட்டு மூவேந்தர்களாகிய சோழன்‌, பாண்டியன்‌, சேரன்‌ 
என்ற மூன்று அரசர்களுடைய நாடுகளிலும்‌ ஈடை பெற்ற 
. தால்‌, அடிகளே! நீரே அந்த நூலைச்‌ செய்ய கத்‌. என்று 
சொன்னார்‌. 


**அரைசியல்‌ பிழைத்தோர்க்கு. அறம்‌ கூற்று வல்கள்‌, 
உரைசால்‌ பத்தினிக்கு உயர்ந்தோர்‌ ஏத்தலும்‌ 

ஊழ்வினை உருத்து வந்து. ஊட்டும்‌ என்பதா உம்‌,. 
சூழ்வினைச்‌ சிலம்பு காரணமாகச்‌ :... 

சிலப்பதிகாரம்‌ என்னும்‌ பெயரால்‌ ்‌ 
நாட்டுதும்‌ யாம்‌.ஓர்‌ பாட்டுடைச்‌ செய்யுள்‌"? என, 

. *முடிகெழு வேந்தர்‌ மூவர்க்கும்‌ உரியது கக்‌ 

அடிகள்‌ நீரே அருளுக” என்ருர்க்கு; 


[அரைசியல்‌ பிழைத்தோர்க்கு-௮ரச மூறைமையாயை செங்‌ 
கோல்‌ முறை தவறிய அரசர்களுக்கு; அறம்‌ கூற்று ஆவதூஉம்‌-அறக்‌ 
கடவுள்‌ எமனாக வந்து சேர்வதும்‌: உரைசால்‌ பத்தினிக்கு- புகழ்‌ 
நிறைந்த பத்தினிப்‌ பெண்ணை, உயர்ந்தோர்‌ ஏத்தலும்‌-சான்றோர்‌ 
ம/கற்ச்சி செய்தலும்‌,;.ஊம்வினை உருத்து வந்து ஊட்டும்‌. என்ப.தூஉம்‌- 
தாம்‌ செய்த பழைய வினை முதிர்க்‌ துவந்து. இப்பிறப்பில்‌ பயனை விக 
விக்கும்‌ என்பதும்‌; (ஆகிய இந்த உண்மைகள்‌) சூழ்வினை ச்‌ சிலம்பு- 
ஆராய்ந்து செய்த வேலைப்பாடுள்ள சிலம்பை; காரணமாக-காரண்‌ 
- மாக வைத்துக்கொண்டு; சிலப்பதிகாரம்‌ என்னும்‌ பெய்ரால்‌-;காட்டு 


பதிகம்‌ 09: 


தும்‌ யாம்‌ ஓர்‌ பாட்டு உடைச்‌ செய்யுள்‌ என-நரம்‌ உரையும்‌ பாட்டும்‌ 
கலந்த ஓர்‌ நூலைச்‌ செய்வோம்‌ எண்று இளங்கோ அடிகள்‌ சொல்ல; 
முடிகெழு  வேந்தர்‌-முடி தாங்கே அரசர்களாகிய; மூவர்க்கும்‌ 
உரியது-சேர, சோம, பாண்டியன்‌ என்ற. மூன்று அரசர்களுக்கும்‌ 
இக்‌ சுதை உரியது; (ஆகையால்‌) அடிகள்‌ நீரே ௮ருளுக-அடி.களே/ 
நீரே ௮ந்த நூலைச்‌ செய்து. அருள வேண்டும்‌, என்ரார்க்கு-என்று 
சொல்லிய சாத்‌ தனாருக்கு; ] 
(82-20) 


சாத்தனார்‌. வேண்டியபடியே இளங்கோ அடிகள்‌ சிலப்பதி 
காரம்‌ என்னும்‌ பெரும்‌ காவியத்தைச்‌ செய்தார்‌. இந்த நூலை 
அவர்‌ முப்பது ௮த்தியாயங்களாகப்‌ பிரித்து, ஒவ்வொரு 
அத்தியாயத்திற்கும்‌ அதிலுள்ள கதையைக்‌ குறித்துக்‌ காட்டும்‌' 
படியான பெயரையும்‌ கொடுத்தார்‌. இவ்விதம்‌ உரைப்பாட்டை 
இடையிடையே தொகுத்த பாட்டுக்களால்‌ ஆன சிலப்பதிகார த்‌ 
தைப்‌ புகழ்மிக்க இளங்கோ அடிகள்‌ செய்ய மதுரைப்‌ புலவ 
ரான கூலவாணிகன்‌ சாத்தனார்‌ இந்த நூலைக்‌ கேட்டார்‌. 


அவர்‌ 
மங்கல வாழ்த்துப்‌ பாடலும்‌, குரவர்‌ 
மனையறம்‌ படுத்த காதையும்‌, நடம்‌ நவில்‌ 
மங்கை மாதவி அரங்கேற்று காதையும்‌, 
அந்தி மாலைச்‌ சிறப்புச்‌ செய்‌ காதையும்‌, 
இந்திர விழவு ஊர்‌ எடுத்த காதையும்‌, 
கடலாடு காதையும்‌; 
மடல்‌ அவிழ்‌,.கானல்‌ வரியும்‌, வேனில்‌ வந்து இறுத்த 
மாதவி இரங்கிய காதையும்‌, தீதுடைக்‌ 
 கனாத்திறம்‌. உரைத்த காதையும்‌, வினாத்திறத்து. 
நாடுகாண்‌ காதையும்‌, காடுகாண்‌ காதையும்‌, . 
வேட்டுவ வரியும்‌, தோட்டலர்‌ கோதையொடு 
புறஞ்சேரி இறுத்த காதையும்‌, கறங்கு இசை. 
_ ஊர்காண்‌ காதையும்‌, சீர்‌ சால்‌ நங்கை - 
அடைக்கலக்‌ காதையும்‌, கொலைக்களக்‌ காதையும்‌; 
்‌. ஆய்ச்சியர்‌ குரவையும்‌, தீத்திறம்‌ கேட்ட 
. துன்ப மாலையும்‌, நண்‌ பகல்‌ நடுங்கிய 
களர்‌ சூழ்‌ வரியும்‌, சீர்சால்‌ வேந்தனொடு : 
வழக்குரை காதையும்‌, வஞ்சின மாலையும்‌, 
-. அழற்படு காதையும்‌, அருந்‌ தெய்வம்‌ தோன்றிக்‌ 
கட்டுரை காதையும்‌, மட்டு அலர்‌ கோதையர்‌ 


10 சிலப்பதிகாரம்‌ 


குன்றக்‌ குரவையும்‌, என்று இவை அனைத்துடன்‌ 
காட்சி, கால்கோள்‌, நீர்ப்படை, நடுகல்‌, 
“வாழ்த்து, வரந்தரு காதையொடு ்‌ 

இவ்‌ வாறைந்தும்‌, ட 

உரை இடையிட்ட பாட்டுடைச்‌ செய்யுள்‌ 
உறைசால்‌ அடிகள்‌ அருள; மதுரைக்‌ 

கூல வாணிகன்‌ சாத்தன்‌ கேட்டனன்‌, 
இது பால்‌ வகை தெரிந்த பதிகத்தின்‌ மரபு என்‌; 


[அவர்‌ மங்கல வாழ்த்துப்‌ பாடலும்‌-கண்ணகி கோவலன்‌ இவர்‌ 
கஞடைய திருமணத்தில்‌ மகளிர்‌ வாழ்த்‌ துதலையுடைய பாடலும்‌; 
குரவர்‌-கண்ண௰, கோவலனுடைய பெற்றோர்‌; மனையறம்‌ "படுத்த 
காதையும்‌-அவர்களைத்‌ தனியே இல்லற வாழ்க்கை நடத்தச்‌ செய்த 
காதையும்‌; - ஈடம்‌  நவில்‌-நடனம்‌ ஆடுதலில்‌ பெயர்பெற்ற; மங்கை 
மாதவி-பெண்ணாகய மாதவி என்பவள்‌; அரங்கேற்று. காதையும்‌- 
அரசன்‌ முன்னிலையில்‌ தன்‌ நாட்டியத்தை அரங்கேற்றம்‌ செய்த 
காதையும்‌; அந்தி மாலை-அந்திப்‌ பொழுதாகிய .மாலைக்‌ காலத்தை: 
சிறப்புச்‌ செய்காதையும்‌-சிறப்புச்‌ செய்ததைச்‌ சொல்லும்‌ கா தீயும்‌; 
இக்திர விழவு ஊர்‌ எடுத்த காதையும்‌-அந்தப்‌ பட்டினத்தில்‌ இந்திர 
னுக்கு விழா எடுத்த காதையும்‌; கடலாடு காதையும்‌-அந்த விழாவில்‌ 
ஊர்‌ மக்கள்‌ கடலாடின காதையும்‌; மடல்‌ ௮விழ்‌-தாழையான து மடல்‌ 
அவிழ்க்த; .கானல்‌ வரியும்‌-கடற்கரைச்‌ சோலையில்‌ கண்ணக௫யும்‌ : 
கோவலனும்‌ வரிப்பாட்டுககா யாழில்‌ பாடியதும்‌; வேனில்‌ வந்து 
இறுத்து என-வேனில்‌ காலம்‌ வந்து தங்கிற்று என்று; மா.தவி இரங்‌ 
கிய காதையும்‌-கோவலன்‌ தன்னை விட்டுப்‌ பிரிந்தபின்‌ மாதவி வரும்‌ 
திய காதையும்‌; தது உடை- தங்கை உடைய; கனாத்திறம்‌ உரைத்த 
காதையும்‌-கனவுச்‌ செய்தியைக்‌. கண்ண தன்‌ தோழிக்கு எடுத்துச்‌ 
சொல்லிய காதையும்‌; வினாத்திறத்‌து காடுகாண்‌ காதையும்‌-கண்ணகு 
மதுரை மூதூர்‌ யாது எனக்‌ கேட்ட சிறப்பினையுடைய சோழ காட்‌ 
டின்‌ வளத்தை அவர்‌ கண்ட காதையும்‌; . காடுகாண்‌ காதையும்‌-நாடு 
கடந்து அவர்கள்‌ பாலை நிலத்தைச்‌ சண்ட காதையும்‌; வேட்டுவ வரி 
ய/ம்‌-அங்கு வேட்டுவர்கள்‌ வரிக்கூத்தாடியதும்‌: தோடு அலர்‌ கோதை, 
யொடு-கெருங்கிய இதழ்களையுடைய பூவை அணிந்த -கூந்தலை 
உடைய கண்ணகியோடு;. புறஞ்சேரி இறுத்த காதையும்‌-கோவலன்‌ 
மதுரைப்‌ புறஞ்சேரியில்‌ தங்கிய காதையும்‌; கறங்கு இசை-மூரசு 
முழங்கும்‌ : இசையையுடைய/ ஊர்காண்‌ காதையும்‌-மதுரை மா ! 
நகரைக்‌ கோவலன்‌ கண்ட காதையும்‌; சீர்சால்‌ நங்கை-அழகு நிறைந்த 
பெண்ணான கண்ணகியை; அடைக்கலக்‌ காதையும்‌-மாதரியிடம்‌ 
கவுந்தி அடிகள்‌ அடைக்கலம்‌ கொடுத்த காதையும்‌; கொலைக்களக்‌ ' 
காதையும்‌ கோவலன்‌ கொல்லப்பட்ட காதையும்‌; ஆய்ச்சியர்‌. குர 


பதிகம்‌ 71 


வையும்‌-தம்‌ சேரியில்‌ தீய நிகழ்ச்சிகள்‌ கண்டதைக்கழிவு செய்வதற்கு - 
மாதரி முதலான இடைச்சியர்‌ குர்வைக்‌ கூத்தாடியதும்‌; தீத்திறம்‌ 
கேட்ட துன்ப மாலையும்‌-கோவலன்‌ கொலையுண்ட தீச்‌ செய்தியைக்‌ 
கேட்ட கண்ணடயின்‌ துன்ப நிலையும்‌; ஈண்பகல்‌ நடுங்கெ ஊர்‌ . சூழ்‌ 
வரியும்‌-ஈடுப்பகலில்‌ நாண த்தை விட்டுக்‌ கண்ண தன்‌ கெஞ்சு கலங்கி 
ஊரார்‌ தன்னைச்‌ சுற்றும்படி. வந்த காதையும்‌; சீர்‌ சால்‌ வேக்‌ தனொடு- 
புகழ்‌ மிக்க.பாண்டிய மன்னனோடு; வழக்கு உரை காதையும்‌-கண்‌ 
ணூ தன்‌ வழக்கை எடுத்துச்‌ சொன்ன காதையும்‌; வஞ்சின மாலை 
யும்‌-சண்ணடூ பாண்டியன்‌ நெடுஞ்செழியனுடைய தேவியிடம்‌ தன்‌ 
சபதத்தைச்‌ சொன்ன இயல்பும்‌; அழல்‌ படு காதையும்‌-அந்தச்‌ சபதத்‌ 
_ தால்‌ கண்ண மதுரை நகரைத்‌ தீ மூட்டிய காதையும்‌; அருக்‌ தெய்‌ 
வம்‌ தோன்‌ றி-கண்ணூ முன்‌ மதுரையைக்‌ காவல்‌ புரியும்‌ தெய்வம்‌ 
தோன்றி; கட்டுரை காதையும்‌-கண்ண க்கு அவள்‌ முற்பிறப்பைக்‌ 
கூறிய மெய்‌ மொழிகளையுடைய காதையும்‌; ட மி ௮ 
மட்டு அலர்‌ கோதையர்‌-தேன்‌ நிறைந்த மலர்களாலான 
மாலையை அணிந்த குறமகளீர்‌; குன்‌.றக்‌ குரவையும்‌-வேங்கை நிழலில்‌ 
பத்தினியாகிய கண்ண௫யைக்‌ கண்ட;தற்காக உற்பா தசாக்தியாகக்‌ 
குரவைக்‌ கூத்தாடியதும்‌; என்று இவை அனைத்துடன்‌-என்று சொல்‌ , 
லப்பட்ட இந்த இருபத்திநான்கு காை தகளுடன்‌; காட்ச-கண்ண 
இக்குச்சலை அமைக்கக்‌ கல்லைக்‌ கண்ட காதையும்‌; கால்கோள்‌;கல்லிலே 
பத்தினிக்‌ கடவுளின்‌ சிலையைச்‌ செய்ய வீழாத்‌: தொடங்கிய காதை 
யும்‌; நீர்ப்படை-அக்கல்லைச்‌ கங்கையாற்றில்‌ நீராட்டிய காதையும்‌; 
நடு கல்‌-சோயிலில்‌ , அந்தக்‌ கற்‌ சிலையை ஈட்டுப்‌ பிரதிஷ்டை .செய்‌த 
காதையும்‌; வாழ்த்து-பத்தினிக்‌ கடவுள்‌ செங்குட்டுவன்‌ முதலி 
யோரை வாழ்த்தின காதையும்‌; வரம்‌ தரு காதையொடு-பத்தினிக்‌ 
கடவுள்‌ பலருக்கும்‌ வரம்‌ தந்த காதையுடனே; இவ்வாறைக்‌ தும்‌- 
இந்த முப்பது -காதைகளையும்‌; உரை இடை இட்ட-உரைச்‌ செய்‌ 
யுள இடையிடையே தொடுத்த;. பாட்டு உடைச்‌ செய்யுள்‌-இசைப்‌ 
, பாட்டுச்‌ செய்யுளும்‌ கலந்த நாலாக; உரை சால்‌ அடிகள்‌-புகழ்‌ மிக்க 
இளங்கோ அடிகள்‌; அருள-செய்ய; மதுரைக்‌ கூல வாணிகன்‌ சாதீ 
தன்‌ கேட்டனன்‌-மதுரைத்‌ தானிய வணீகனான சாத்‌ தனார்‌ என்னும்‌ 
தமிழ்ப்‌ புலவர்‌ கேட்டார்‌; இ.து பால்‌ வகை தெரிந்த-இது நூலின்‌ 
கதை இன்னதென்று தெரிவதற்குக்‌ கருவியாகிய; பதிகத்து மரபு- 
பதிகத்தின்‌ செய்தி மூறை] 
பதிகத்தின்‌ இலக்கணம்‌ நூலிலுள்ள காதையைச்‌ சுருக்க 
மாக எடுத்துக்‌ காட்டுவது, அவ்விலக்கண த்தை உடைய பதி 
கம்‌ இது என்று முடித்தார்‌. 
பதிகம்‌ முற்திற்று 


உரைபெறு கட்டுரை 
பாண்டியன்‌ நெடுஞ்‌ செழியன்‌ செங்கோல்‌ முறை தவறிக்‌. 
கோவலனைக்‌ கொலை செய்தபடியால்‌, அன்று முதல்‌ பர்ண்டி௰ 
நாட்டில்‌ மழை இல்லாமல்‌ வறுமையும்‌ கோயும்‌ அதிகரித்தன. 
ஒரு பொற்கொல்லனுடைய வஞ்சகத்தால்‌ இத்‌ தீங்கு நேர்ந்த 
இனால்‌, நெடுஞ்‌ செழியனுக்குப்‌ பின்‌ பாண்டிய நாட்டை ஆண்ட 
வெற்றிவேற்‌ செழியன்‌ பத்தினிக்‌ கடவுளாகிய கண்ணக்கு 


ஆயிரம்‌ பொற்‌ கொல்லரைப்‌ பலி கொடுத்துச்‌ சாந்தி செய்ய, 
நாட்டில்‌. மழை பெய்து நோயும்‌ துன்பமும்‌ நீங்கின. 


'இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்ட கொங்கு . நாட்டுச்‌ சிற்றரசர்‌ 
கள்ரன்‌ கோசரும்‌, இலங்கை மன்னன்‌ கயவாகுவும்‌, சோழ 
நாட்டு மன்னன்‌ பெருங்கிள்ளியும்‌ தங்கள்‌ நாட்டிலும்‌ பத்‌. 
இனிக்‌ கடவுளுக்குக்‌ கோயில்‌ அமைத்து விழாவும்‌, சாந்தியும்‌, 
செய்ய, ட படட நரடுகளெல்லாம்‌ வளமாகச்‌ செழித்‌., 
தோங்கின ்‌ ்‌ 


“சேர காட்டு மன்னன்‌ "செங்குட்டுவன்‌, தன்‌ தலைஈகராகிய- 
வஞ்சிக்‌ கருவூரில்‌ பத்தினிக்‌ கடவுளுக்குக்‌ கோயில்‌ அமைத்துச்‌ ' 
்‌ சிறப்புச்‌ செய்த.விவரம்‌ வஞ்சிக்‌ காண்டத்‌ இல்‌ சொல்லப்‌ பட்‌... 
டிருக்கிறது. இந்தக்‌ கோயில்தான்‌. இப்போது கொச்சி ராச்‌9: 
யத்திலுள்ள கொடுங்கோளூர்‌ என்னும்‌  அளரிலிருக்கும்‌ பகவதி . 
கோயிலாயிருக்கலாம்‌ என்று. எண்ணச்‌ சில ஆதாரங்கள்‌ . 
உண்டு... இந்தப்‌ பகவதி கோயிலில்‌ நடை. பெறும்‌. விழாக்‌. 
காலத்தில்‌ பாடப்படும்‌ :.பாட்டுக்களில்‌ பகவ. . “ஒற்றை . 
மூலைச்சி'” என்று சொல்லப்படுகிறாள்‌. எ ஆ பதடி சது 


அன்று. தொட்டுப்‌ பாண்டிய நாடு மழைவறங்‌ 
கூர்ந்து, வறுமை எய்தி, வெப்பு நோயுங்‌ குருவும்‌ .  :::௩ 
தொடரக்‌, கொற்கையிலிருந்த வெற்றிவேற்‌ செழியன்‌, : 

... தங்கைக்குப்‌ பொற்கொல்லர்‌ ஆயிரவரைக்‌ கொன்று, 
-களவேனள்வியால்‌ விமுவொடு சாத்தி : செய்ய, நாடு மலிய. , ப்‌ 
மழை பெய்து, நோயும்துன்பமும்‌ தீங்கியது... ட்ரக்‌ பற்‌. 
அது கேட்டுக்‌ கொங்கிளங்‌ கோசர்‌, தங்கள்‌ - எக சதிக்‌ ௬4 
தாட்டகத்து, தங்கைக்கு. விழுவொடு சாந்தி செய்ய, 


உரைபெறு கட்டுரை 78 


- "மழை தொழில்‌ என்றும்‌. மாருதாயிற்று, 
நடா வள்‌ அது.கேட்டுக்‌ கடல்‌ சூழ்‌ “இலங்கைக்‌ 
.கயவாகுவென்பான்‌, நங்கைக்கு நாட்பலி 
பீடிகைக்‌ கோட்டம்‌ முந்துறுத்து, ஆங்கு அரந்தை 
“கெடுத்து வரந்தரும்‌ இவளென, ஆடித்திங்களகவையின்‌, 
ஆங்கோர்‌ பாடிவிழாக்கோள்‌ பன்முறை தக்‌ 
,யெடுப்ப, மழை வீற்றிருந்து, வளம்பல பெருகப்‌ 
பிழையா விளையுள்‌ நாடாயிற்று. 
அது கேட்டுச்‌ சோழன்‌ பெருங்கின்ளி கோழி 
" _யகத்து எத்திறத்தானும்‌ வரந்தரும்‌ இவள்‌ 
ஓர்‌ பத்தினிக்‌ கடவுளாகுமென, நங்கைக்குப்‌ பத்தினிக்‌ 
" கோட்டமுஞ்‌ சமைத்து, நித்தல்‌ விழாவணி 
நிகழ்வித்தோனே, 


[அன்று தொட்டுப்‌ பாண்டியன்‌ காடு-; மழை வறம்‌ கூர்க்‌ து- மழை 
இல்லாமையால்‌ வறட்சி அதிகமாக; வறுமை எய்‌.தி-; வெப்பு நோயும்‌ 
குருவும்‌ தொடர-மழை இல்லாத வெப்பத்தினால்‌ வரும்‌ அம்மை 
கோயும்‌ கொப்புளமும்‌ அதிகப்பட; கொற்கையில்‌ இருந்த-பாண்டிய 
நாட்டுத்‌ தலைககராகிய கொற்கை என்னும்‌ ஊரில்‌ அரசு செய்து 
வந்த; வெற்றி வேற்‌ செழியன்‌-; நங்கைக்கு-பத்தினிக்‌ கடவுளாகிய 

கண்ணகிக்கு; பொற்‌ கொல்லர்‌.ஆயிரவரைக்‌ கொன்று-; களவேள்வி 
யால்‌ விழவொடு சாந்தி 'செய்ய-பலி கொடுக்கும்‌ வேள்வியினால்‌ 
சாந்தி செய்து விழாக்‌ கொண்டாட; காடு மலிய மழை பெய்து-நாடு 
செழிப்படைய மழை பெய்து; நோயும்‌ துன்பமும்‌ நீங்கிய து-; 


௮.து கேட்டு-பாண்டியன்‌ வெற்றி வேற்‌ செழியன்‌ சாந்தி செய்து 
தீன்‌ காட்டுத்‌ துன்பத்தை நீக்யெ செய்தியைக்‌ கேட்டு; கொங்கு இளங்‌ 
கோசர்‌-கொங்கு காட்டின்‌ சிற்றரசராயெ கோசர்‌; தங்கள்‌ காட்ட 
கத்து-தங்கள்‌ நாட்டில்‌; ஈங்கைக்கு விழவொடு சாந்தி செய்ய-பத்‌ 
தினிக்‌ கடவுளுக்கு விழாவும்‌ சாந்தியும்‌ செய்ய; மமை. தொழில்‌ என்‌ 
அம்‌ மாறுாதாயிற்று-மழையும்‌. பயிர்த்‌ தொழிலும்‌ மாருமல்‌ செமிப்‌ 
பைக்‌ கொடுத்தன. 


அது கேட்டுக்கடல்‌ சூழ்‌ இலங்கைச்‌ கயவாகு என்பான்‌-கடலால்‌ 
சூழப்பட்ட இலங்கை நாட்டின்‌ அரசன்‌ கயவாகு, நங்கைக்கு-பத்‌ 
தினிக்‌ கடவுளுக்கு; நாட்பலி பீடிகை-நாள்‌ தோறும்‌ பலியிடும்‌ 
இடத்தை உடைய; கோட்டம்‌ முந்துறுத்து ஆங்கு-கோயிலைக்‌ கட்டி; 
அரந்தை கெடுத்து-துளன்பத்தை நிக்கி; வரம்தரும்‌ இவள்‌ என-நாரம்‌ 
வேண்டும்‌ வரத்தைக்‌ கொடுப்பாள்‌ இவள்‌ என்று; ஆடித்‌ திங்கள்‌ 
 அகவையில்‌-ஆடி. மாதத்திலே; ஆங்கு ஓர்‌ பாடி. விழாக்‌ கோள்‌- 


74 சிலப்பதிகாரம்‌ 


தன்னுடைய நகரத்தில்‌ விழா நடத்துவதை; பன்‌ முறை எடுப்ப- 
ஆண்டுதோறும்‌ தவருமல்‌ நடத்த; மமை வீற்‌.றிருந்து-குறைவில்‌ 
லாமல்‌ மழைபெய்து; வளம்‌ பல பெருக-எல்லா வளமும்‌ பெருகி; 
பிழையா விளையுள்‌ காடு ஆயிற்று-தவருமல்‌ விளை பொருள்கள்‌ விளை 
யும்‌ நாடு ஆயிற்று. (அதாவது இலங்கை மாருத செழிப்புடைய 
நர்டாயிற்று.) 


அது கேட்டு-; சோழன்‌ பெருங்கிள்ளி-பெருங்கிள்ளி என்னும்‌ 

சோழ மன்னன்‌; கோழியகத்து-தன்‌ தலைமைப்‌ பட்டினமாகிய உஹை 
யூரில்‌; இவள்‌ ஓர்‌ பத்தினிக்‌ கடவுள்‌ ஆகும்‌-கண்ணகுயாகிய இவள்‌ 
ஓர்‌ பத்தினிக்‌ கடவுள்‌ ஆவாள்‌ ஆதலால்‌; எத்திறத்தாலும்‌ வரந்தரும்‌ 
என-எந்த வகையிலும்‌ காம்‌ வேண்டும்‌ வரத்தைக்‌ கொடுப்பாள்‌ 
என்று; நங்கைக்குப்‌ பத்தினிக்‌ கோட்டமும்‌ சமைத்‌.து-இவளுக்குப்‌ 
பத்தினிக்‌ கோயிலை ஏற்படுத்தி; நித்தல்‌ விமா அணிநிகழ்வித் தோனே : 
நித்தமும்‌ விழாச்‌ சிறப்புக்கள்‌ நிகழும்படிச்‌. செய்தான்‌. 

[கொ ற்கை என்னும்‌ பட்டினம்‌ சில காலம்‌ பாண்டியர்களுடைய . 


தலைககரமாயிருக்தது. இ இல்‌ கு.றிக்கப்பட்ட இலங்கை மன்னன்‌ 
கயவாகு, ௫. பி. 1734 முதல்‌ 199 வரை அரசாண்டவன்‌. ] 


உரைபெறு கட்டுரை முற்திற்று 


புகார்க்காண்டம்‌ 
மங்கலவாழ்த்துப்‌ பாடல்‌. 
(1109) 


புகார்க்‌ காண்டத்தில்‌, புகார்‌ ஈகரமென்னும்‌, காவிரிப்பூம்‌ 
பட்டின த்தில்‌ நடந்த செய்திகள்‌ சொல்லப்படுகன்றன. இந்தக்‌ 
காண்டம்‌ மங்கல வாழ்த்துப்‌ பாடல்‌' முதல்‌ (நாடுகாண்காதை” 
வரை பத்து அத்தியாயங்களாகப்‌ பிரிக்கப்பட்டிருக்கின்‌ ற.து. 
மங்கல வாழ்த்துப்‌ பாடலில்‌, கண்ணகிக்கும்‌ கோவலனுக்கும்‌ 
திருமணம்‌ நடந்ததும்‌, ௮து சமயம்‌ மகளிர்‌ அவர்களை வாழ்த்‌ 
தியதும்‌ சொல்லப்படுகின்றன.. கண்ணகி கோவலன்‌ இவர்‌ 
களுடைய பிறப்பு வளர்ப்பில்‌ விசேஷமாகச்‌ சொல்லத்தக்க 
நிகழ்ச்சிகள்‌ ஒன்றுமே இல்லை போலும்‌, திருமண த்திலிருந்து 
கதை ஆரம்பிக்கின்‌ றது. 


நூல்‌ ஆரம்பத்தில்‌ கடவுள்‌ வாழ்த்துக்‌ கூறுவது வழக்கம்‌. 
இளங்கோ அடிகள்‌ கண்கண்ட தெய்வங்களை வாழ்த்துகஇருர்‌. . 
சூரியன்‌, சந்திரன்‌, மழை, புகார்ககரம்‌- இவை எல்லா உயிர்‌ 
களின்‌ வாழ்க்கைக்கும்‌ இன்றியமையாதவை. ஆகையால்‌, சந்தி 
ரனைப்‌ போற்றுவோம்‌; சூரியனைப்‌ போற்றுவோம்‌; கரிய மேகங்‌ 
களைப்‌ போற்றுவோம்‌ என்று ஆரம்பிக்கிருர்‌. பின்‌, புகார்‌ ஈக 
ரத்தைப்‌ போற்றுவோம்‌ என்று சொல்லுகிறார்‌. இவைகளைப்‌ 
போற்றுவதில்‌ சழ மன்னனின்‌ செங்கோல்‌ நீதியையும்‌, 
வலிமையையும்‌, அருளையும்‌, புகழையும்‌ வெகு அழகாக வெளிப்‌ 
படுத்துகன்றார்‌. சந்திரனுடைய இனிய குளிர்ச்சி சோம்‌ மன்ன 
னின்‌ வெண்குடைக்‌ . குளிர்ச்சிபோல்‌ மக்களைக்‌ காப்பாற்று 
கின்றது. சோழ மன்னனுடைய ஆணை ஒருசிறிதும்‌ தவராமல்‌ 
நடைபெறுவது போல்‌, சூரியன்‌ சிறிதேனும்‌ தவருமல்‌ மேரு 
மலையைச்‌ சுற்றுகின்றான்‌. சோழ மன்னன்‌ வேற்றுமை இல்லா 
மல்‌ எல்லா மக்களுக்கும்‌ தன்‌ அருளை அளிப்பதுபோல்‌, கரிய 
மேகம்‌ வான த்திலிருந்து எல்லா மக்களுக்கும்‌ மழையைத்‌ தீரு 
கின்றது. சோம மன்னனின்‌ குடிப்புகழ்‌ ஒங்க ஓங்க, அவன்‌ 
தலைககராகய புகாரின்‌, புகழும்‌ பெருமையும்‌ ஓங்கிப்‌. பரவு ' 
கின்றன, ்‌ ்‌ 


76 புகார்க்காண்டம்‌ 


பொதிகை மலையையும்‌, இமய மலையையும்‌ போலப்‌. புகார்‌ 
நகரம்‌ எக்காலத்திலும்‌ அழியாமல்‌ நிலை பெற்.றிருக்குமென்று 
கல்வீ. கேள்விகளிற்‌ சிறந்த பெரியோர்‌: சொல்லுஇஒறார்கள்‌. 
ஏன்‌? இந்த மூன்று இடங்களிலும்‌ சான்றோர்‌ வாசம்‌ செய்கி 
ரூர்கள்‌. பொதிகை மலை அகத்தியருடைய இருப்பிடம்‌. இமய 
மலையில்‌ ஞானிகள்‌. வ௫க்கிரார்கள்‌. புகார்‌ ஈகரத்தில்‌ பழங்‌ 
குடிப்‌ பெரியோர்கள்‌ இருக்கின்றார்கள்‌. புகார்‌ நகரத்தின்‌ மற்‌ 
றொரு விசேஷம்‌ என்னவென்றால்‌, இப்‌: பட்டினத்து. மக்கள்‌ 
தங்கள்‌ நாட்டை வீட்டுப்‌ பிற நாடுகளுக்குக்‌ குடியேற வேண்‌ 
டுமென்று நினை த்ததுகூட இல்லை. நாட்டின்‌ சிறப்பையும்‌, அரச 
னின்‌ பெருமையையும்‌ விளக்க இதைவிட வேறு என்ன அத்‌ 
தாட்சி வேண்டும்‌? மக்கள்‌ தங்கள்‌ நாட்டை விட்டுப்‌ போவ 
தற்கு கான்கு முக்கிய காரணங்கள்‌ உண்டு. பகைவர்‌ பயம்‌, 
௮ரசன்‌ அநீதி, வறுமையின்‌ கொடுமை, கோயின்‌ துன்பம்‌. இந்த 
நான்கு - கஷ்டங்களையும்‌ அறியாத நகரம்‌ புகார்‌ ஈகரம்‌. இவ்வ 
ளவு சிறந்த நகரம்‌ இருந்த இடமும்‌ கூடத்‌ தெரியாமல்‌ அழிந்து 
போய்‌ விட்டது. எக்காலத்திலும்‌ அழியாமல்‌ நிலை பெற்றிருக்‌ 
கும்‌ ஈகரம்‌ என்று இளங்கோ அடிகள்‌ சொன்ன வாக்குப்பொய்‌ 
யாக வீட்டதா? இல்லை, இல்லை. அழியாமைக்கு அடிகள்‌ 
சொன்ன காரணம்‌ என்ன £?. சான்றோர்‌ வ௫க்கும்‌. இடம்‌ என்‌ 
னும்‌.காரணம்தான்‌. புகார்‌ நகரத்தில்‌ சான்றோர்‌ குறையவும்‌ 
நகரம்‌ அழிந்துவிட்டது போலும்‌. ்‌ ்‌ 


. இயற்கை ய்ண்ர்ஜ்‌ 


தங்களைப்‌ போற்றுதும்‌! திங்களைப்‌ 'போற்றுதும்‌! 

_ கொங்கு. அலர்தார்ச்‌ சென்னி குளிர்‌ வெண்குடை. : 
அங்கண்‌ உலகு, அளித்தலான்‌. ர்போன்று இன்‌ 
ஞாயிறு போற்றுதும்‌! ஞாயிறு போற்றுதும்‌? 
காவிரீ நாடன்‌ .திகிரிபோல்‌, பொற்‌ கோட்டு - 
மேரு வலம்‌ திரிதலான்‌. 
மாமழை போற்றுதும்‌! மாமழை போற்றுதும்‌? 
நாம நீர்‌. வேலி உலகிற்கு அவன்‌ அனீயோல்‌, 

_ மல்‌ நின்று தான்‌ சுரத்தலான்‌. ்‌ 
பூம்புகார்‌ போற்றுதும்‌! மூம்புகார்‌ போற்றுதும்‌! - 
வீங்கு: நீர்‌ வேலி உலகிற்கு, அவண்‌ குலத்தோடு' 
ஒங்கிப்‌ பரத்து ஒழுகலான்‌. 


மங்கலவாழ்த்துப்‌ பாடல்‌ 17 


ஆங்குப்‌, . 
பொதியிலாயினும்‌, இண்முவமிதுல்‌, 
பதி எழுவுஅ.றியாப்‌ பழங்குடி கெழீஇய 

- பொது அறு சிறப்பின்‌ புகாரே ஆயினும்‌, 
நடுக்கு இன்றி நிலைஇய என்பது அல்லதை 
தடுக்கங்‌ கூறார்‌ உயர்ந்தோர்‌ உண்மையின்‌; 
முடித்த கேள்வி முழுது உணர்ந்தோரே. 


[திங்களைப்‌ போற்றுதும்‌, தங்களைப்‌ போற்றுதும்‌-சக்திரனைப்‌ 
போற்றுவோமாக/ சந்திரனைப்‌ போற்றுவோமாக/; கொங்கு அலர்‌ 
தார்ச்‌ சென்னி-தேன்‌ நிறைந்த பூக்களால்‌ தொடுத்த மாலையை 
உடைய சோழ மன்னனின்‌; குளிர்‌ வெண்‌ குடைபோன்‌.று-குளிர்ச்சி 
யான. வெள்ளிய குடையைப்போல்‌; இவ்‌ ௮ம்‌ கண்‌ உலகு அளித்‌ 
-தீலான்‌-இந்த அழகிய இடத்தையுடைய உலகைக்‌ காப்பாற்று 
தலால்‌, 


ஞாயிறு தழ்ந்தித்‌ டண்‌ வ்ஷண்டித்க்ம்‌ போற்று 
வோமாக/ சூரியனைப்‌ போற்றுவோமாக/; காவிரி நாடன்‌-காவிரி 
பாயும்‌ சோழ நாட்டு மன்னனுடைய, திகிரிபோல்‌-ஆணைச்‌ சக்கரம்‌ 
போல; பொன்‌ கோட்டுமேரு-பொன்‌ விளையும்‌ கொடுமுடியை 
"புடைய மேரு. மலையை; வலம்‌ திரிதலான்‌-வலப்பக்கமாகச்‌. சுற்றி 
வருவதால்‌, 


மாமழை போற்றுதும்‌ மாமழை போற்‌ றுதும்‌-கறிய மககந்வத்ர்‌ 
போற்றுவோம்‌! கரிய மேகத்தைப்‌ போற்றுவோம்‌. நாம நீர்‌ 
'வேலி-அ௮ச்சத்தைத்‌ தழும்‌ கடல்‌ நீரை .வேலியாக உடைய; உல 
கி.ற்கு-இக்த உலகத்திற்கு, அவன்‌ அளிபோல்‌-அ௮ந்தச்‌ சோழ மன்ன 
னின்‌ அருளைப்போல; மேல்‌ நின்று தான்‌ சுரத்தலான்‌-மேலே வானத்‌ 
திலிருந்து மழை பொஜழி.தலால்‌. 


பூம்‌ புகார்‌ போற்றுதும்‌ பூம்‌ புகார்‌ பற்று அம்சத்‌ காவி 
ரிப்‌. பூம்‌ பட்டினத்தைப்‌ போற்றுவோம்‌; வீங்கு நீர்‌ வேலி-நிறைந்த 
நீரையுடைய கடலைத்‌ தனக்கு எல்லையாகக்‌ கொண்ட; உலகிற்கு- 
இந்த உலகத்தில்‌; அவன்‌ குலத்தோடு-சோழ மன்னனுடைய குலத்‌ 
தோடு; ஒங்‌இப்‌ பரந்து ரக க அல்‌ சேர்ந்து புகழ்‌ பெற்று 
வருவதால்‌. 

(அதாவது சோழ மன்னனின்‌ புகழ்‌ ஓங்க ஒங்க, அவன்‌ தலை 
ககராகிய காவிரிப்பூம்‌ பட்டினத்தின்‌ புகழும்‌ ஓங்க து.) 


ஆங்கு-ஆதலால்‌; பொதியிலாயினும்‌-பொதிகை மலையேயாயி 
னும்‌; இம௰யமாயினும்‌-இமய மலையேயாயினும்‌; பதி எழுவு ௮.றியா- 


78 புகார்க்காண்டம்‌ . 


எக்காரணத்தாலும்‌ ஊரினின்றும்‌ வெளியே குடிபோகாத்‌; பழம்‌ குடி- 
கெழீஇய-பழமையான குடிமக்கள்‌ பொருந்திய; பொது அறு சிறப்‌ 
பின்‌-தனக்குத்தானே நிகரான சிறப்பினை யுடைய/ புகாரேயாயினும்‌- 
காவிரிப்பூம்‌ பட்டினமேயாயினும்‌; டுக்கு இன்‌ றிநிலைஇய-பண்டைக்‌ 
கால முதல்‌ குறைபாடு இல்லாமல்‌ நிலை பெற்றன; என்பது அல்‌. 
லதை-என்று சொல்‌ லுவதல்லாமல்‌; உயர்ந்தோர்‌ உண்மையின்‌-சான்‌ 
மோர்‌ இந்த இடங்களில்‌ வாழு தலால்‌; ஓடுக்கம்‌ கூருர்‌-இவைகளுக்கு 
முடிவு உண்டு என்று சொல்லமாட்டார்கள்‌; (யாரெனில்‌ அவர்‌ தாம்‌) 
முடித்த கேள்வி-கேட்க வேண்டிய அறிவைத்‌ தரும்‌ நூல்களையெல்‌ 
லாம்‌ கேட்டு முடித்த; முழுது உணர்ந்தோர்‌-எல்லாவற்றையும்‌ முற்‌ 
றும்‌ ௮றிக்த பெரியோர்‌. 


[ அதாவது, பொதிகை மலை, இம௰ய மலை, புகார்‌ நகரம்‌ இந்த 
மூன்று இடங்களிலும்‌ சான்றோர்‌ வாழுதலால்‌, எல்லாவற்றையும்‌ 
அறிந்த பெரியோர்‌ இந்த மூன்று இடங்களுக்கும்‌ முடிவு உண்டு 
என்று சொல்ல மாட்டார்கள்‌. ] 


(20-99) 


சோழமன்னனுடைய தலைமைப்‌ பட்டினமாகிய புகார்‌ ஈக 
ரம்‌ தேவலோகத்தைப்போல்‌ கீர்த்தியும்‌ புகழும்‌ பெற்ற பட்டி 
னம்‌; பெரிய துறைமுகம்‌. பல தேசங்களிலிருந்தும்‌ வியாபாரக்‌ 
கப்பல்கள்‌ வரும்‌. அதனால்‌ காவிரிப்பூம்‌ பட்டின. மென்றால்‌ 
எல்லாத்‌ தேசங்களிலும்‌ நன்றாய்த்‌ தெரியும்‌. இந்தப்‌ பட்டின த்‌ 
இலுள்ள செல்வர்கள்‌ பணத்தைச்‌ சம்பாதித்துப்‌ .புதைத்து 
வைத்து லோபிகள்போல்‌ வாழ்ந்தார்களா? இல்லை, எல்லா 
இன்பத்தையும்‌ அனுபவித்தார்கள்‌. நாகலோகம்‌ போகத்தில்‌ 
இறந்தது என்று சொல்லுவது உண்டு. அந்த நாகலோகத்தைப்‌ 
போல்‌ சிறந்த போகம்‌ நிறைந்த பட்டினம்‌ புகார்‌. : இவ்வூரில்‌ 
மாகாய்கன்‌ என்னும்‌ வணிகன்‌ ஒருவன்‌. இவன்‌ கொடையில்‌ 
கர்ணன்‌; வானத்திலிருந்து மமை தாராளமாய்ப்‌ பெய்வ்து 
போலிருக்கும்‌ இவனுடைய கொடை. மாகாய்கனுடைய குலத்‌ 
தற்கு ஒரு பூங்கொம்புபோல்‌ ஒரு பெண்‌ பிறந்தாள்‌. அவள்‌ 
தான்‌ கண்ணி; அவளுக்கு வயது. பன்னிரண்டு. வானத்திலே 
பொற்கொடியாய்த்‌ தோன்றும்‌ மின்னலைப்‌ போன்ற 
மேனி படைத்தவள்‌ கண்ணகி. அவளை, “அழகில்‌ திருமகள்‌, 
கற்பில்‌ அருந்ததி” என்றே எல்லோரும்‌ போற்றினார்கள்‌, 
புகழ்ந்தார்கள்‌... - . 


மங்கலவாழ்தீதுப்‌ பாடல்‌ 19 


அகீககர த்திலே பெருங்குடிகளில்‌ ஒன்றைச்‌ சேர்ந்த 
மாசாத்துவான்‌ என்னும்‌ ஒரு செல்வச்‌ சீமானும்‌ இருந்தான்‌. 
வாணிபத்‌ தொழிலில்‌ தான்‌ சம்பாதித்த பெருஞ்‌ செல்வத்தைத்‌ 
தான்‌ மட்டும்‌ அனுபவிப்பதல்லாமல்‌, பிறருக்கும்‌ தாராள 
மாய்ப்‌ பொருளை இவன்‌ கொடுத்‌ தான்‌. இப்பேர்ப்பட்ட கருணை 
உள்ளம்‌ படைத்தவனுடைய மகன்தான்‌ கோவலன்‌. பதினாறு 
வயதை அடைந்த வாலிபன்‌. சிறு வயதிலேயே பெரும்‌ புகழைச்‌ 
சம்பாதித்தவன்‌. கோவலனுடைய அழகைக்‌ கண்டு மயங்கிய 
பெண்கள்‌, இவன்‌ கண்‌ கண்ட முருகன்‌ '' என்று தங்கள்‌ 
தோழியர்‌ கூட்டத்தில்‌ இவனைப்‌ புகழ்ந்து பேசுவார்கள்‌. 


கண்ணகி சிறப்பு 
அதனால்‌, 

_ தாசு நீள்‌ நகரொடு, நாக நாடதனொடு, 

_ போகம்‌ நீள்‌ புகழ்மன்னும்‌ புகார்‌ நகர்‌ அது தன்னில்‌, 
மாகவான்‌ நிகர்வண்கை மாநாய்கள்‌ குலக்‌ கொம்பர்‌) 
ஈகைவான்‌ கொடி அன்னாள்‌; ஈராறு ஆண்டு அகவையாள்‌ 

- அவளுந்தான்‌, 
போதில்‌ ஆர்‌ திருவினாள்‌ புகழ்‌ உடை வடிவு என்றும்‌, 
தீது இலா வடமீனின்‌ திறம்‌ இவள்‌ திறம்‌ என்றும்‌, 
மாதரார்‌ தொழுது ஏத்த வயங்கிய பெருங்‌ குணத்துக்‌ . 
காதலாள்‌; பெயர்‌, மன்னும்‌ கண்ணகி என்பாள்‌ மன்னோ. 

கோவலன்‌ சிறப்பு 
ஆங்கு, 
பெரு நிலம்‌ முழுது ஆளும்‌ பெருமகன்‌ தலைவைத்த 
ஒரு தனிக்‌ குடிகளோடு உயர்ந்து ஓங்கு செல்வத்தான்‌;? 
வரு நிதி பிறர்க்கு ஆர்த்தும்‌ மாசாத்துவான்‌ என்பான்‌; 
இருதிதிக்‌ கிழவன்‌ மகன்‌, ஈரெட்டு ஆண்டு அகவையான்‌; 
அவனும்தான்‌, 
மண்தேய்த்த புகழினான்‌ மதிமுக மடவார்தம்‌ 

_ பண்தேய்த்த மொழியினார்‌ ஆயத்துப்‌ பாராட்டிக்‌ 
“கண்டு ஏத்தும்‌ செவ்வேள்‌'”என்று இசை போக்கிக்‌ 
கொண்டு ஏத்தும்‌ கழமையான்‌ கோவலன்‌ ர்காதலால்‌ 

[என்பான்‌ மன்னோ. 

( அதனால்‌-இந்தச்‌ சிறப்புக்களை யெல்லாம்‌ உடையதான தால்‌; 

காக நீள்‌ ஈகரொடு-விண்‌ ணுலகத்தோடும்‌; காக நாடதனொடு-௩ாக 
லோகத்தோடும்‌; போகம்‌ நீள்‌ புகழ்‌ மன்னும்‌-ஓத்த இன்பங்கள்‌ 


80 ்‌... புகார்க்காண்டம்‌ 


நிறைந்து புகழ்‌ நிலை பெற்ற; புகார்‌ நகர்‌ ௮து தன்னில்‌-; மாகவான்‌ 
நிகர்‌-வான த்தில்‌ 'உள்ள மழையை ஓத்த; . வண்கை மாகாய்கன்‌- 
வண்மை பொருந்திய கையை உடைய மாகாய்கன்‌ என்பவனுக்கு;குலக்‌ 
கொம்பர்‌-அவன்‌ குலத்திற்கு ஒரு பூங்கொம்பு போலவும்‌; ஈகைவான்‌ 
கொடி அன்னாள்‌-பொன்‌ நிறமாய்‌ வானத்தில்‌ கொடியாக விழுகின்ற 
மின்னலைப்‌ போலவும்‌ உள்ளவள்‌; ஈராறு ஆண்டு அகவையாள்‌-பன்‌ 
னிரண்டு ஆண்டுகளுக்கு உட்பட்ட வயதினள்‌,அவளும்தான்‌-) போதில்‌ 
ஆர்‌ திருவினாள்‌-மலரில்‌ வாழும்‌ திருமகளுடைய; புகழ்‌ உடை வடிவு 
என்றும்‌-புகழ்‌ நிறைந்த வடி.வு இவள்‌ வடிவுபோல்‌ இருக்குமென்‌ 
றும்‌; தீது.இலா வடமீனின்‌-குற்றம்‌ இல்லாத அருந்ததியின்‌; 'திறம்‌- 
கற்பு: இவள்‌ இறம்‌ என்றும்‌-இவள்‌ கற்பை ஓக்கும்‌ என்றும்‌; மாத 
ரார்‌ தொழுது ஏத்த-மகளிர்‌ எல்லோரும்‌ போற்றிப்‌ புகழும்படியாக; 
வயங்கிய பெருங்‌ குணத்து-விளங்குகின்‌ ற உயர்ந்த குணங்களை/ 

காதலாள்‌-விரும்பும்‌ தன்மையை உடையவள்‌; பெயர்‌ .மன்னும்‌ 
கண்ணகி என்பாள்‌-அவள்‌ கண்ணூ என்று பெயர்‌ கூறப்படுவாள்‌. 


-ஆங்கு-அந்த "நகரத்திலேயே; பெரு நிலம்‌ முழுது ஆஞும்‌-உலகம்‌ 
முழுமையும்‌ ஆளுகின்‌ ற; பெருமகன்‌. தலைவைத்த-அரசனாகிய சோழ 
மன்னனைத்‌ தலைமையாகவுடைய/ ஒரு தனிக்‌ குடி. களோடு-ஒப்பற்ற 
பெருங்‌ குடிஃகளில்‌; உயர்ந்து ஓங்கு செல்வத்தான்‌-செழித்து” வளர்ந்த 
செல்வத்தையுடையவன்‌; வரு நிதி பிறர்க்கு ஆர்த்தும்‌-தான்‌” திரட்டு 
கின்ற பொருளைத்‌ . தான்மட்டும்‌ அனுபவிக்காமல்‌ ஏழைகளுக்கும்‌ 
கொடுத்து ' உதவுகின்ற; மாசாத்துவான்‌ என்பான்‌-மாசாத்துவான்‌ 
என்னும்‌ பெயரை உடையவனாகிய; இரும்திதிக்‌ கிழவன்‌ மகன்‌-பெரும்‌ 
செல்வம்‌ நிறைக்தவனுடைய மகன்‌; ஈரெட்டு ஆண்டு அகவையான்‌- 
பதினாறு வருஷங்களுக்கு உட்பட்ட வயதினன்‌; அவனும்தான்‌-அவன்‌ 
தான்‌; மண்‌ தேய்த்த புக தினான்‌-மண்‌ ணுலகம்‌ சிறுகும்படி. அவ்வளவு 
வளர்க்த '-புகழையுடையவன்‌/ மதிமுக மடவார்‌-நி லாப் போலும்‌ 
அழகிய முகத்தையுடைய மகளீர்‌; தம்‌.பண்‌ தேய்த்த மொழியினர்‌ 
ஆயத்து-இசையையும்‌ பழிக்கும்‌ அவ்வளவு இனிய மொழிகளைப்‌ 
பேசும்‌ தமது தோழிகளின்‌ கூட்டத்தில்‌; பாராட்டி? கண்டு ஏத்தும்‌ 
செவ்வேள்‌ என்று-கண்ணால்‌ பார்த்துப்‌ புகழப்‌ படுகின்ற -மூருகனே 
என்று சொல்லி; இசை போக்க--எங்கும்‌ அவன்‌ புகழைப்‌ பரப்பி; 
காதலால்‌ கொண்டு ஏத்தும்‌-காதலுடன்‌ மிகப்‌ புகழப்‌" படுகின்ற; 
இழமையான்‌-புகழ்ச்சிக்கு - உரியவன்‌) கோவலன்‌ ,.என்பான்‌-௮வன்‌ 
கோவலன்‌ என்று பெயர்‌ சொல்லப்படுவான்‌. 2 


[ஆயம்‌-தோழியர்‌ கூட்டம்‌; மன்‌.னோ என்பது மன்‌ ஓ என்ற 
இரண்டு சொற்களால்‌. ஆனது. இரண்டும்‌ பெ ரு ள்‌ இல்லாமல்‌, 
இசையை சரக்க வந்த: அசைச்‌ "சொற்கள்‌. ] 


மங்கலவாழ்த்துப்‌ பாடல்‌ 51 


(3050) 


மாகாய்கனும்‌, மாசாத்துவானும்‌ புகார்‌ நகரத்தில்‌ பெரிய 
பணக்காரர்கள்‌. இருவரும்‌ ஒரே குலத்தைச்‌ சேர்ந்தவர்கள்‌. 
ஒரு வீட்டில்‌ லட்சுமி போன்ற பெண்‌ இருக்கிறாள்‌. மற்ற 
வீட்டில்‌ அவளுக்கு ஏற்ற மணமகன்‌ இருக்கிறான்‌. கலியாண த்‌ 
தைப்‌ பற்றிக்‌ கேட்பானேன்‌ ? கண்ணகிக்கும்‌ கோவலனுக்கும்‌ 
இருமணம்‌ செய்துவிட வேண்டு மென்று தாய்‌ தர்தையர்‌ 
முடிவுக்கு வந்தார்கள்‌. 


முடிவு செய்தால்‌, உடனே காரியத்தை நிறைவேற்ற 
வேண்டியது தானே! முதலில்‌ திருமணத்தைப்‌ பற்றி: காரா 
ருகீகுச்‌ செய்தி சொல்லி அவர்களை அழைக்க வேண்டும்‌. யானை 
யின்‌ மேல்‌ அழகிய பெண்களை ஏற்றினார்கள்‌. இந்தப்‌ பெண்‌ 
கள்‌ சந்தனம்‌ குங்குமம்‌, மஞ்சள்‌ முதலியவைகளை எடுத்துக்‌ 
- கொண்டு வீடுகள்தோறும்‌ போய்‌ எல்லோரையும்‌ கலியா 
ணத்திற்கு வரவேண்டு மென்று அழைத்தார்கள்‌. 


ஊரார்‌ எல்லோரும்‌ வாழ்த்துவதற்காகத்‌ தாலியை (இரு 
மாங்கல்யம்‌ ) வாத்தியங்களுடன்‌ ஊர்வலமாக எடுத்துப்‌ 
போனார்கள்‌. ஒரு புறம்‌ முரசு ஒலித்தது; மத்தளத்தின்‌ ஓலி 
ஒரு புறம்‌; சங்கொலி ஒரு பக்கம்‌... வெண்பட்டுக்‌ குடைகள்‌ 
ஒங்கி நிறைந்திருக்கின்‌ றன. இந்த விமரிசையுடன்‌ தாலிை ய 
ஒரு பொன்‌ தட்டில்‌ வைத்து ஊர்‌ வீ திகளில்‌ எடுத்து 
எர்த்‌ 


இனிக்‌ கலியரன்‌ வீட்டின்‌ சிறப்புக்களைப்‌ பார்ப்போம்‌. 
கலியாண மண்டபமோ வயிரமணி பதித்த துண்களையுடை 
யது. மேலே பூமாலைகள்‌ கணக்கில்லாமல்‌ தொங்கவிடப்பட்டு . 
இருக்கன்றன. இந்த மண்டபத்தின்‌ மத்தியில்‌ திருமணப்‌ 
பந்தல்‌ ௮மைக்கப்பட்டிருக்கிற து. பந்தலுக்கு மேல்‌ நிலவர்ணப்‌ 
பட்டு; பட்டின்‌ €ழ்‌ வெண்‌ முத்தாரங்கள்‌. 


பந்தலில்‌ பெண்ணும்‌ மணமகனும்‌ உட்கார்ந்திருக்கிறார்‌ 

கள்‌. சந்திரன்‌ ரோடணியைச்‌ சேரும்‌ தருணம்‌. அதாவது, 

அப்போது ரோகிணி நட்சத்திரம்‌. நல்ல அனுபவமுள்ள : 

பார்ப்பான்‌ சடங்குகளை நடத்துகிறான்‌. “அம்மி மிதித்து 
6 


92 புகார்க்காண்டம்‌ 


அருந்ததியைப்‌ பார்த்தேன்‌ '' என்று சொல்லிக்‌ கோவலன்‌ 
கண்ண யின்‌ முகத்தைப்‌ பார்க்கின்றான்‌. பின்‌ இருவரும்‌ தீயை 
வலம்‌ சுற்றி வருகின்றார்கள்‌. என்ன இன்பமான காட்சி/ 
இந்தக்‌ காட்சியைக்‌ கண்டவர்கள்‌ தங்கள்‌ முன்‌ பிறப்பிற்‌ 
புண்ணியம்‌ செய்தவர்களா யிருக்கவேண்டும்‌ 1! ்‌ 
திருமணம்‌ 
ட அவரை, 
இரு பெருங்‌ குரவரும்‌ ஒரு பெரும்‌ நாளான்‌ 
மண அணி காண மஒழ்த்தனர்‌ மகிழ்ந்துழி, 
யானை எருத்தத்து, அணி இழையார்‌ மேல்‌ இரீஇ, 
மாநகர்க்கு ஈந்தார்‌ மணம்‌, 
அவ்வழு, ்‌ 
முரசு இயம்பின; முருடு அதிர்ந்தன; முறை 
எழுந்தன பணிலம்‌; வெண்குடை 
அரசு எழுந்ததோர்படி எழுந்தன; அகலுள்‌ 
மங்கல அணி எழுந்தது. 
மாலை தாழ்‌ சென்னி வயிரமணித்‌ தூணகத்து, 
நீல விதானத்து, நித்திலப்‌ பூம்‌ பந்தர்க்கழ்‌, 
வான்‌ ஊர்‌ மதியம்‌ சகடு அணைய, வானத்துச்‌ 
சாலி ஒரு மீன்‌ தகையாளைக்‌ கோவலன்‌ 
மாமுது பார்ப்பான்‌ மறைவழி காட்டிடத்‌ 
தீவலம்‌ செய்வது காண்பார்கள்‌ நோன்பு என்னை! 


[அவரை-கண்ணடு, கோவலன்‌ இருவரையும்‌; இரு பெருங்‌ 
குரவரும்‌- அவர்களுடைய இரு பெரியோராகிய தாய்‌ தந்‌ தையர்களும்‌; 
ஒரு பெரும்‌ காளான்‌-ஒரு நல்லகாளிலே; மண்‌ ௮ணி காண- திருமணக்‌ 
கோலத்தைச்‌ செய்து காண விரும்பி; மகிழ்க்தனர்‌-/ மஇூழ்க்துழி- . 
அப்படி. ம௫ழ்ச்சியடைந்ததும்‌, யானை எருத்தத்து-பயானையின்‌ மத்த 
கத்தில்‌; அணி இழையார்‌- அணிகலங்களுடைய பெண்களை; மேல்‌ 
இரீஇ-மேலே இருத்தி; மாககர்க்கு ஈந்தார்‌ மணம்‌-அம்ககர த்திற்கு த்‌ 
திருமணச்‌ செய்தியைத்‌ தெரிவித்தார்கள்‌. 2 

அவ்வழி-அவ்விடத்தில்‌; முரசு இயம்பின-முரசுகள்‌ ஒலித்தன) 
மூருடு- அஇர்ச்தன்‌-மத்தளங்கள்‌ அதிர்ந்தன; பணிலம்‌ முறை 
எழுந்தன-சங்கு முதலியன . மூறையாக எழுந்து ஒலித்தன; 
வெண்குடை-; அரசு எழுந்ததோர்‌ படி.-அரசன்‌ புறப்பட்ட காலத்‌ 
தில்‌ குடைகள்‌ எழுந்தது போல; எழுக்தன-உயர்ந்‌ தன்‌;அகலுள்‌- 
களரெங்கும்‌; மங்கல அணி எழுந்தது- தாலியை ஊரார்‌ வாழ்தீதும்படி 
எடுத்‌.துச்‌ சென்றார்கள்‌. டு 3 ்‌ ்‌ 


மங்கலவாழ்த்துப்‌ பாடல்‌ 99 


மாலைதாழ்‌. சென்னி-மாலைகள்‌ .தொங்குகிற . உச்சியையுடைய/ 
வயிரமணித்‌ தாூணகத்து-வயிரம்ணி பதித்த தூண்களையுடைய 
மண்டபத்தில்‌; நீல வி.தானத்‌.து-ரீலப்பட்டி.னாலான மேற்கட்டியின்‌ 
சீழ்‌ உள்ள; நித்திலம்‌ பூம்‌ பந்தர்க்‌ ஜழ்‌-முத்துக்கள்‌ தொங்கவிடப்‌ 
பட்டு அழகு நிறைந்த பந்தலில்‌. 

வான்‌ ஊர்‌ மதியம்‌-வானத்தில்‌ செல்லும்‌ நிலா? சகடு அணைய- 
உேரரகிணி ஈட்சத்திரத்திற்‌ சேர(அப்படிப்பட்ட ஒரு கானில்‌); 
வானத்துச்‌ சாலி-வானத்தில்‌ உள்ள அருக்ததியாகிய ; ஒரு மீன்‌ தகை 
யாள-விண்‌ மீன்‌ போன்ற கற்புடையவளை ; கோவலன்‌-கோவல 
னுடன்‌ ; மாமுது பார்ப்பான்‌-சிறந்த முதிய பார்ப்பான்‌; மறை வழி 
காட்டிட-நால்‌ முறைப்படிச்‌ சடங்குகளைச்‌ செய்து காட்ட, தீவலம்‌ 
செய்வது-மண மக்கள்‌ தியைச்‌ சுற்றிவருங்‌ காட்சியை; காண்பார்கள்‌- 
காண்பவர்களுடைய; நோன்பு என்னை-ஈல்‌ வினைதான்‌ என்ன? 


[எருத்தம்‌- மத்தகம்‌; பணிலம்‌-சங்கு; சென்னி-உச்சி; விதானம்‌- 
மேற்கட்டி,; சாலி-அருந்‌த.தி; கோன்பு-ஈல்வினை,] 


(5466) 


தமிழ்‌ மக்களுடைய கலியாணங்களில்‌ பெண்களுக்‌ 
குத்தான்‌ .முதன்மையான இடம்‌; மங்களகரமான சடங்கு 
களைச்‌ செய்ய . வேண்டியது பெண்களுடைய வேலைதான்‌. 
பார்ப்பான்‌, , செய்ய: வேண்டிய சடங்குகளை முடித்தபின்‌, 
மற்ற சடங்குகளைச்‌ செய்யப்‌ பெண்கள்‌ வந்தார்கள்‌. கண்‌ 
ணைக்‌ கவரும்‌ அழகு விளங்கும்‌ மேனியையுடைய பெண்கள்‌; 
எடுப்பான இளமுலைகளையுடைய பெண்கள்‌; முத்துப்‌ போன்ற 
வெண்மையான பற்களையுடைய பெண்கள்‌; பொற்கொடி 
போன்ற பெண்கள்‌ - இவர்கள்‌ வாசனைப்‌ பொருள்களையும்‌, 
மலர்களையும்‌, சந்தன த்தையும்‌, மங்கல விளக்குகளையும்‌, முளை 
விட்டிருக்கும்‌ பாலிகைக்‌. குடங்களையும்‌, "கைகளில்‌ ஏந்திப்‌ 
புகழ்‌ உரைகளையும்‌ இசைப்‌ பாட்டுக்களையும்‌ பாடிக்கொண்டு 
கலியாணப்‌ பெண்ணையும்‌ மணமகனையும்‌ . மங்கலப்‌ படுக்‌ 
கையில்‌ இருத்தினார்கள்‌. “உன்‌ காதலனை விட்டுப்‌ பிரியாமல்‌, 
அவனை அ௮ணைந்‌௯ கைகள்‌ கெ௫ிழாமல்‌, இங்கில்லாத வாழ்க்கை 
யாய்‌ வாழ்வாயாக'' என்று கண்ணகியையும்‌, கோவலனையும்‌ 
வாழ்த்தி அவர்கள்‌ மேல்‌ மலர்களைத்‌ தூவினார்கள்‌. பள்ளி 
யறையில்‌இவ்விதம்‌ மணமக்களை வாழ்த்தும்போது, செங்கோல்‌ 
செலுத்தும்‌ அரசனை மறக்க முடியுமா? இமயமலையில்‌ 


க புகார்க்காண்டம்‌ 


எங்கள்‌ சோழ மன்னன்‌ நாட்டிய புலிக்கொடி அப்பாலுள்ள 
பொன்‌ மலையாயெ மேரு மலையிலும்‌ நிற்பதாக! எல்லாத்‌ இக்‌ 
குகளிலும்‌ போரில்‌ வெற்றி பெற்ற எங்கள்‌ செம்பியன்‌ தனது 
ஆணைச்‌ சக்கரத்தை ஒழுங்காகச்‌ செலுத்துவோனாக!”' என்று 
அரசனுக்கும்‌ வாழ்த்தெடுத்தனர்‌. 
மங்கல வாழ்த்து 

விரையினர்‌, மலரினர்‌, விளங்கு மேனியர்‌, 

உரையினர்‌, பாட்டினர்‌, ஓசிந்த "நோக்கினர்‌; 

சாந்தினர்‌, புகையினர்‌, தயங்கு கோதையர்‌, 

்‌. ஏந்திள முலையினர்‌, இடித்த சுண்ணத்தர்‌? 

விளக்கினர்‌, கலத்தினர்‌, விரிந்த பாலிகை 

முளைக்குட நிரையினர்‌, முகிழ்த்த மூரலர்‌; 

போதொடு விரி கூந்தல்‌ பொலன்‌ நறும்‌ கொடி அன்னார்‌, 

“காதலன்‌ பிரியாமல்‌, கவவுக்கை ஜஞெகிழாமல்‌, 

இது அறுக,” என ஏத்திச்‌ சில்மலர்‌ கொடு தாவி, 

அம்கண்‌ உலகன்‌ அருந்ததி அன்னாளை 

மங்கல நல்‌அமளி ஏற்‌ நினார்‌; தங்கிய 

இப்பால்‌ இமயத்து இருத்திய வாள்‌ ங்கை 

உப்பாலைப்‌ பொற்கோட்டு உழையதா, எப்பாலும்‌ 

செருமிகு சினவேல்‌ செம்பியன்‌ 

ஒருதனி ஆழி உருட்டுவோன்‌ எனவே. ' 


[விளங்கு மேனியர்‌-அழகு விளங்கும்‌ மேனியையுடைய பெண்‌ 
கள்‌: விரையினர்‌-வாசனைப்‌ பெருள்க&ா உடையவராய்‌; மலரினர்‌- 
மலர்களை: உடை.யவராய்‌; உரையினர்‌ பாட்டினர்‌-புகழ்‌ உரைகளையும்‌ 
இசைப்‌ பாட்டுக்களையும்‌ பாடினவராய்‌; ஓரிக்த கோக்ெர்‌-இ.துங்‌ 
இப்‌ பார்த்த பார்வையின ராயும்‌; 


ஏந்து இள முலையினர்‌-எடுப்புற்‌.ற.இள்‌: முலைகளை யுடைய. பெண்‌ 
கள்‌;-சாந் தனர்‌ புகையினர்‌-சக் தனத்தையும்‌ வாசனைப்‌ புகைப்பொருள்‌ 
கையும்‌ உடையவராய்‌; தயங்கு கோலை தயர்‌-விளக்க முடைய 
கூந்தலையுடையவராய்‌; இடித்த சுண்ணத்தர்‌-இடித்த வாசனைப்‌ 
பொடியை யுடையவராயும்‌; ட்ட 

முகிழ்த்த ரூரலர்‌-அரும்பிய வெண்ணிறமான பற்களையுடைய 
பெண்கள்‌; விளக்கினர்‌ கலத்தினர்‌-மங்கல விளக்குகளையும்‌ அணி 
கலன்களையும்‌ ஏந்தினவராய்‌; விரிந்த . பாலிகை-விரிஈ்த பாலிகைப்‌ 
பொருள்கள்‌; முளைக்குட நிரையினர்‌-முளை விட்டிருக்கும்‌ குடங்களை 
வரிசையாக எடுத்தவராயும்‌, 


மங்கலவாழ்த்துப்‌ பாடல்‌ 98 


போதொடு விறி கூந்தல்‌-பூக்கள்‌ விரிந்த கூந்தலையுடையவரான/ 
பொலன்‌ ஈறும்‌ கொடி. அன்ஞர்‌-பொன்னால்‌ செய்‌ தீ நறு மணமுள்ள 
கொடி போன்‌ ற(மேலே சொல்லப்பட்ட) பெண்கள்‌; காதலன்‌ பிரியா 
மல்‌-தன்‌ காதலனை விட்டு எப்போதும்‌ பிரியாமல்‌; கவவுக்கை ஜெக 
மாமல்‌-காதலனும்‌ இவளை த்‌ தழுவிய கைகள்‌ கெ௫ழாமல்‌, தீது௮.றுக 
என ஏத்தி-இங்கில்லாமல்‌ வாழ்வாயாக/ என்று வாழ்த்தி, சில்‌ மலர்‌ 
கொடு துரவீ-தில மலர்களைச்‌ தூவி, அம்சண்‌ உலகன்‌-அழடய இவ்‌ 
வுலகத்தில்‌ தோன்றிய; அருந்ததி அன்னானை-அருந் ததி போன்ற 
கண்ணகியை; மங்கல ஈல்‌ அமளி ஏற்றினார்‌-மங்கலப்‌ படுக்கையிலே 
இருத்தினார்கள்‌; 


தங்கிய இப்பால்‌ இமயத்து இருதீதிய-நிலை பெற்ற இமயமலை 
யின்‌ இப்பக்கத்தில்‌ நாட்டிய; வாள்‌ வேங்கை-ஒளி பொருந்திய புலிக்‌ 
கொடியானது; உப்பாலைப்‌ பொன்கோட்டு உழமையதா-அப்பாலுள்ள 
பொன்மல்யிலும்‌ நிற்பதாக/; எப்பாலும்‌-எல்லாத்‌ திசைகளிலும்‌; 
செருமிகு-போர்ச்‌ தொழிலில்‌ மேம்பட்ட," சனவேல்‌ செம்பியன்‌... 
சினம்‌ மிகுந்த வேல்யுடைய சோழன்‌; ஒரு தனி ஆ.ழி- தனதுஒப்பற்ற 
ஆணைச்‌ சக்கரத்தை; உருட்டுவோள்‌ என-ஒழுங்காகச்‌ செலுத்து 
வோனக என்று (வாழ்த்திக்‌ கட்டிலில்‌ இருத்தினஞர்கள்‌) 


_ விளங்கு மேனியர்‌, ஏந்து இள முலையினர்‌, முகிழ்த்த மூரலர்‌ 
ஆகிய மங்கல மகளிர்‌ மங்கலப்‌ பொருள்களை யும்‌ வாசனைப்‌ பொருள்‌ 
களையும்‌ எடுத்துக்கொண்டு கண்ணடுியை மங்கலப்‌ படுக்கையில்‌ 
இருத்தி, மணமக்களையும்‌, சோழ மன்னனையும்‌ வாழ்த்தினார்கள்‌. 

[விரை-5று. மணம்‌. உரை-புகம்‌, கவவுதல்‌-தழுவல்‌. .ஆழி- 
ஆணைச்சக்கரம்‌. உழையது ஆக; உருட்டுவோன்‌ ஆக-என்று ஆக 
என்பதை இரண்டு இடத்திலும்‌ கூட்டுக] 


மங்கல வாழ்த்துப்‌ பாடல்‌ முற்றிற்று 


மனய றம்படுத்த காதை ப 


இந்தக்‌ காதையில்‌ கண்ண௫யும்‌ கோவலனும்‌ இல்லற 
வாழ்க்கை நடத்தி இன்பத்தில்‌ மூழ்கியிருக்கும்‌ செய்தி சொல்‌ 
லப்படுகின்றது. 

(71-19) 

புகார்நகர்‌ என்னும்‌ காவிரிப்‌ பூம்பட்டினம்‌ காவிரி ஆறு 
கடலிற்‌ கலக்கும்‌ இடத்தில்‌ உள்ள துறைமுகப்‌ பட்டினம்‌. 
முற்காலத்தில்‌ இந்தியாவிலுள்ள துறைமுகங்களில்‌ இது 
மிகவும்‌ முக்கியமானது. புகார்‌ நகரின்‌ சிறப்பு எல்லாத்தேசங்‌ 
களிலும்‌ பரவியிருந்தது. ஐரோப்பா, ஆப்ரிக்கா, சீனம்‌ முதலிய 
பல நாடுகளிலிருந்தும்‌ கப்பல்கள்‌ புகார்‌ நகரத்துக்கு வரு 
வதுண்டு. எப்பொழுது பார்த்தாலும்‌ துறை முகத்திற்‌ கப்பல்‌ 
கள்‌ நிறைந்திருக்கும்‌. வெளி நாடுகளிலிருந்தும்‌, உள்‌ நாட்டிலி 
ருந்தும்‌ ஏராளமான சாமான்களும்‌, சரக்குகளும்‌ இவ்விடம்‌ 
வந்து குவியும்‌. பல தேசங்களிலிருந்தும்‌ வந்து குவிந்து கடக்கும்‌ 
சரக்குகளைப்‌ பார்க்கும்‌ போது; அந்தத்‌ தேசங்களெல்லாமே 
ஒருங்குகூடிப்‌ புகார்‌ ஈகரத்திற்‌ சேர்ந்து விட்டனவோ என்று 
தோன்றும்‌. ர 

புகார்‌ ககரத்தில்‌ உள்ள வணிகர்‌ ஏராளமான செல்வத்தை 
; உடையவர்கள்‌. அரசனிடத்திற்கூட இல்லாத செல்வம்‌ இவர்‌ 
க்னிடத்தில்‌ உண்டு. அரிய தவத்தைச்‌ செய்தவர்கள்‌ அதன்‌ 
பயனாக இன்பத்தை அனுபவிப்பதற்கு “உத்தரகுரு' என்னும்‌ 
போகபூமியிற்‌ பிறப்பார்கள்‌ என்று சொல்லுவதுண்டு. புகார்‌ 
. நகரம்‌ உத்தர குருவைப்‌ போன்ற ஒரு, போக ககரம்‌. 
. அப்படிப்பட்ட பட்டின த்தில்‌ கொழுங்குடிச்‌ செல்வர்களான 
்‌' மாசாத்துவான்‌, மாரஈரய்களன்‌ என்பவர்கள்‌ குலத்தில்‌ 
தோன்றிய கண்ணகியும்‌, கோவலனும்‌ ஏழடுக்கு மாளிகையின்‌ 
நடு அடுக்கில்‌, 'ஒரு அழூய மஞ்சத்தின்மேல்‌ உல்லாசமாக 
உட்கார்நீ இருக்கிறார்கள்‌. 6 

கண்ணகியும்‌ கோவலனும்‌ 
பள்ளியறையில்‌ இருத்தல்‌ 

உரைசால்‌ சிறப்பின்‌, அரைசுவிழை திருவின்‌, 
பரதர்‌ மலித்த பயங்கெழு மாதகர்‌ 


மனயறம்படுத்த காதை 97 


முழங்கு கடல்‌ ஞாலம்‌ முழுவதும்‌ வரினும்‌ 
வழங்கத்‌ தவா௮ வளத்தது ஆகி, 

அரும்‌ பொருள்‌ தரூஉம்‌ விருந்தின்‌ தேயம்‌ 
ஒருங்குதொக்கு அன்ன உடைப்பெரும்‌ பண்டம்‌ 
கலத்தினும்‌ காலினும்‌ தருவனர்‌ ஈட்டக்‌ 
குலத்தின்‌ குன்றாக்‌ கொழுங்குடிச்‌ செல்வர்‌; 
அத்தகு திருவின்‌ அருந்தவம்‌ முடித்தோர்‌ 
உத்தர குருவின்‌ ஓப்பத்‌ தோன்‌ நிய 

கயமலர்க்‌ கண்ணியும்‌ காதல்‌ கொழுநனும்‌; 
மயன்விதித்து அன்ன மணிக்கால்‌ அமஸிமிசை 
நெடுநிலை மாடத்து இடைதிலத்து இருந்துழி? 


[உரைசால்‌ கிறப்பின்‌-புகம்‌ மிக்க சிறப்புடைய; அரைசு விழை 
இருவின்‌ - அரசனும்‌ விரும்பக்கூடிய செல்வத்தையுடைய; பரதர்‌ 
மலிந்த - வாணிகர்‌ நிறைந்த; பயம்கெழு மாககர்‌ - பல வளம்‌ 
பொருந்திய பெரிய நகரமான காவிரிப்பூம்‌ பட்டினம்‌, முழங்கு கடல்‌ 
ஞாலம்‌- ஒலிக்கின்ற கடல்‌ சூழ்க உலகம்‌; முழுவதும்‌ வரினும்‌- 
ஒன்றாகத்‌ இரண்டு வந்தாலும்‌; வழங்கத்தவா௮ வளத்த.து. ஆகி- 
பொருள்‌ தந்து உதவுவதில்‌ குறையாத நிறைந்த செல்வத்தை 
உடையதாூ); அரும்‌ பொருள்‌- அரிய பொருள்களை; தரூஉம்‌ விருந்தின்‌ 
தேயம்‌- கொடுக்கின்ற புதுப்புது காடுகள்‌ யாவும்‌; ஒருங்கு தொக்கு 
அன்ன- ஓரிடத்தில்‌ வந்து திரண்டாற்போல்‌; உடைப்‌ பெரும்‌ 
பண்டம்‌- திரண்டு நிரம்பி இருக்கன்ற பண்டங்ககா) கலத்தினும்‌- 
கப்பல்‌ வழியாகவும்‌; காலினும்‌- உள்‌ நாட்டு வழியாகவும்‌; தருவனர்‌ 
ஈட்ட- கொண்டு வந்து. சேர்க்கும்‌, குலத்தின்‌ குன்று- தமது குலத்‌ 
தொழிலில்‌ குறைவு படாத; கொழுங்குடிச்‌ செல்வர்‌ - செழித்த 
வணிகர்‌ குடியில்‌ வந்த செல்வரான மாசாத்துவான்‌ மாநாய்கன்‌ 
என்ற இருவருக்கு. 


பல தேசத்துப்‌ பொருள்களும்‌ காவிரிப்பூம்‌ பட்டின த்‌.தில்‌ நிறைக்‌ 
திருந்தபடியால்‌, அத்தேசங்கள்‌ எல்லாம்‌ திரண்டு இங்கே வந்து விட்‌ 
டது போல்‌ தோன்றிற்று. 


அத்தகு இருவின்‌- அப்படி அறகெறியில்‌ வந்த பொருளால்‌; 
அருந்தவம்‌ முடி.த்தோர்‌- அரிய புண்ணியத்தைச்‌ செய்தோர்‌; உத்‌ 
தர குருவின்‌ ஓப்ப- போக ூமிகளில்‌ ஒன்றில்‌ தோன்‌ நியதைப்‌ 
போல்‌; தோன்‌ .றிய-; கயமலர்க்‌ கண்ணியும்‌-குளிர்க்த மலர்‌ போன்ற 
கண்களையுடைய கண்ண௫யும்‌; காதல்‌ கொழுகஈனும்‌ - அவள்‌ கண்வ 
னாய கோவலனும்‌; மயன்‌ விதித்து அன்ன-தேவதச்சனாகிய மயனால்‌ 
செய்யப்பட்டது, போன்ற; மணிக்கால்‌ ௮அமளிமிசை-மணிகள்‌ கோத்த 


88 புகார்க்காண்டம்‌ 
கால்களையுடைய பஞ்சணை மீது; நெடு. நிலைமாடத்து-ஏழு அடுக்கு 
க௲யுடைய மாளிகையில்‌; இடை நிலத்து இருந்துழி-ஈடு மாடியில்‌ 


இருந்தபோது] 
(14-27) 


கண்ணகியும்‌ கோவலனும்‌ இருந்த அறையின்‌ சாளரங்‌ 
கள்‌ வழியாக வண்டுகள்‌ உள்ளே அழைகன்றன. இந்த 
வண்டுகள்‌ ஆம்பல்‌, மலர்ந்த தாமரை, தாழம்பூ, மாதவிக்‌ 
கொடி, சண்பகப்‌ பூ முதலிய பல பூக்களிலுள்ள மகரந்தப்‌ 
பொடியை உண்டு, அதுவும்‌ போதாமல்‌ கண்ணகியின்‌ நறுங்‌ 
கூந்தலிலுள்ள மலர்களில்‌ படிவதற்காக அவளிருக்கும்‌ அறை . 
யிற்‌ புகுந்தன. வண்டுகளுடன்‌ நறுமணம்‌ தரும்‌ இளச்‌ தென்‌ 
றலும்‌ அறையினுள்ளே செல்லத்‌ தொடங்கியது. தென்றல்‌ 
வாடை வீசவே, காதல்‌ மிகுந்து உணர்ச்சி பொங்கி இருவரும்‌ 

மேல்மாடியிலுள்ள நிலா முற்றத்தை அடைந்தார்கள்‌. 


திலாமுற்றத்தை அடைதல்‌ 


கழுநீர்‌ ஆம்பல்‌, முழுநெறிக்‌. குவளை, 
அரும்புபொதி அவிழ்ந்த சுரும்புஇமிர்‌ தாமரை, 
அயல்பூ வாசம்‌ அளைஇ, அயல்பூ 

்‌ மேதகு தாழை, விரியல்வெண்‌ தோட்டுக்‌ 
கோதை மாதவி, சண்பகப்‌ பொதும்பர்தீ 
தாதுசேர்ந்து உண்டு, மாதர்வாள்‌ முகத்துப்‌ 
புரிகுழல்‌ அளகத்துப்‌ புகல்‌ ஏக்கற்றுத்‌ 
திரிதரு சுரும்பொடு, செவ்வி பார்த்து, 

மாலைத்‌ தாமத்து மணிநிரைத்து வகுத்த 
கோலச்‌ சாளரக்‌ குறுங்கண்‌ நுழைந்து, 
வண்டொடு புக்க மணவாய்த்‌ தென்றல்‌ 
கண்டு, மகிழ்வெய்திக்‌, காதலின்‌ சிறந்து? 
விரைமலர்‌ வாளியொடு வேனில்‌ வீற் திருக்கும்‌ 
நிரைநிலை மாடத்து அரமியம்‌ ஏ றி; ்‌ 


[கழுநீர்‌ ஆம்பல்‌-சே தாம்பல்‌ என்னும்‌ பூவிலும்‌; அரும்பு பொதி 
அவீழ்க்த-அரும்பின்‌ கட்டு மலர்ந்த; சுரும்பு இமிர்‌ தாமரை- 
வண்டு ஓலிக்கும்‌ தாமரையிலும்‌; அயல்பூ-மற்ற பூக்களிலும்‌; வாசம்‌ 
அளை இ-வாசங்‌ கலந்த தேனைக்‌ குடித்து; அயல்‌ பூ-வேறு வகைப்‌ 
பூக்களான; மேதகு தாழை-உயர்ச்சி மிகுந்த தாழையின்‌; விரியல்‌ 
வெண்தோட்டு-விரிந்த வெள்ளிய மடல்களிலும்‌; கோதை .மாதவி- 
மாலையாகப்‌ பூக்கும்‌ மாதவி என்னும்‌ கொடியிலும்‌; சண்பகப்‌ பொதும்‌ 


மனயறம்படுத்த காதை 80 


பர்‌-சண்பக மலர்கள்‌ உள்ள சோலைகளிலும்‌; தாது சேர்ந்‌.து உண்டு- 
அவற்றிலுள்ள மகரந்தப்‌ பொடியை உண்டு; மாதர்‌ வாள்‌ முகத்து- 
பெண்களின்‌ ஓளி பொருந்திய முகத்தின்மேல்‌; புரி குழல்‌ அளகத்து- 
பிரிவாகப்‌ பிரிந்த கூந்தலில்‌ உள்ள; புகல்‌ ஏக்கற்று-பூக்களில்‌ உள்ளே 
புகுவதற்கு முடியாமல்‌; திரிதரு சுரும்‌ பொடு-சுற்றிச்‌ கூற்றிச்‌ சழலு 
இன்ற வண்டுகளோடு; மாலைத்‌ தாமத்து மணி-மணிகளால்‌ தொடுக்‌ 
கப்பட்ட மாலையை; நிரைத்து வகுத்த-ஓழுங்காக வைத்து அழகு 
செய்த; கோலச்‌ சாளரக்‌ குறுங்கண்‌-அழகய சன்னல்‌ வழியாக; 
செவ்வி பார்த்து-கரலமறிக்து; வண்டொடு நுழைந்து புக்க-வண்டு 
களோடு சென்று புகுந்த; மணவாய்த்‌ தென்றல்‌-நறுமணம்‌ வீசுகன்‌ ற 
தென்றழ்‌ காற்றை; கண்டு மூழ்வு எய்‌.தி-கண்டடு மகிழ்ச்சி அடைந்து; 
காதலில்‌ இறெந்து-காதலால்‌ மிகுந்து; விரை மலர்‌ வாளியொடு- 
வாசனையுடைய மலர்களாகிய அம்புகளோடு; வேனில்‌ வீற்றிருக்கும்‌- 
மன்மதன்‌ தங்கயிருக்கன்ற; நிரை நிலை மாடத்து-வரிசையாக நிற்‌ 
கின்ற ஏழடுக்கு மாளிகையில்‌ உள்ள; அரமியம்‌ ஏ.றி- “நிலா முற்றத்‌ 
தைக்‌ கண்ணகியும்‌ கோவலலும்‌ அடைந்து. 


கோதை-மாலை; பொதும்பர்‌-சோலை; புரி-விரிவுபட்ட; சுரும்பு- 
வண்டு; குறுங்கண்‌-ஏிறு துளைகள்‌; . “ 

மணம்‌ வீசுன்ற தென்றலானது சன்னல்‌ வழியாய்ப்‌ புகுந்த 
வுடனே கூடல்‌ விருப்பத்தால்‌ நிலா முற்றத்தை இருவரும்‌ அடைந்‌ 
தனர்‌.] 

(28-97) 

நிலா முற்றத்தில்‌ ஈல்ல மணம்‌ வீசும்‌ பலவகைப்‌ பூக்கள்‌ 
பரப்பின படுக்கையில்‌ கண்ணகியும்‌ கோவலனும்‌ சூரியனும்‌ 
சந்திரனும்‌ ஒன்று: சேர்ந்து இருந்ததுபோல்‌ வீற்றிருந்தார்‌ 
கள்‌. சந்தனத்தால்‌ கரும்பு போலவும்‌ கொடிகள்‌ போலவும்‌ 
அழகிய உருவங்களைக்‌ கண்ணகியின்‌ தோள்களில்‌ கோவலன்‌ 
எழுதினான்‌... நிலவைப்போல்‌ விரிந்த வெண்மையான -இதழ்‌ 
களையுடைய மல்லிகைப்‌ பூ மாலையைக்‌ கோவலன்‌ அணிந்து 
கொண்டு, செங்கழுநீர்ப்‌ பூக்களால்‌ தொடுத்த ஒரு மாலையைத்‌ 
தன்‌ காதலியின்‌ கழுத்தில்‌ அணிந்தான்‌. தாங்கள்‌ அணிந்‌ 
இருந்த இரண்டு மாலைகளும்‌ ஒன்றோடொன்று சேர்ந்து நெறி 
பிறழும்படித்‌ தழுவி, காதல்‌ இன்பத்தில்‌ இருவரும்‌ மயங்கிக்‌ 
கெந்தார்கள்‌. அடங்காத காதல்‌ கொண்ட கோவலன்‌ கண்ண 
இயின்‌. முகத்தைப்‌ பார்த்து, காதல்‌ வெறியால்‌ இன்னதுதான்‌ 
பேசுகன்றோமென்று தானே உணராமல்‌ சில ஆசை வார்‌. த்தை 
களைச்‌ சொல்லுகிறான்‌. 


90 புகார்க்காண்டம்‌ 


இருவரும்‌ களித்திருப்பது 


சுரும்பு உணக்‌ கிடந்த நறும்பூஞ்‌ சேக்கைக்‌ 
கரும்பூம்‌, வல்லியும்‌ பெருந்தோள்‌ எழுதி, 
முதிர்கடல்‌ ஞாலம்‌ முழுவதும்‌ விளக்கும்‌ 

கதிர்‌ ஒருங்கு இருந்த காட்சி போல; 
வண்டுவாய்‌ திறப்ப, நெடுதிலா விரிந்த 
வெண்தோட்டு மல்லிகை விரியல்‌ மாலையொடு, 
கழுநீர்ப்‌ பிணையல்‌ முழுநெறி பிறழத்‌, 

தாரும்‌ மாலையும்‌ மயங்கிக்‌, கையற்றுத்‌, 

தீராக்‌ காதலின்‌ திருமுகம்‌ நோக்கிக்‌ 

கோவலன்‌ கூதும்‌, ஓர்‌ குறியாக்‌ கட்டுரை: 


[சுரும்பு .௨ணக்‌ இடந்த-வண்டுகள்‌ உண்ணும்படி இத்கிு 
இடந்த, நறும்‌ பூஞ்‌ சேக்கை-நல்ல மணம்‌ வீசும்‌ பூக்கள்‌ பரப்பின 
படுக்கையிலிருந்து; கரும்பும்‌ வல்லியும்‌-கரும்பு போலவும்‌, கொடிகள்‌ 
போலவும்‌; பெருந்தோள்‌ எழுதி-கண்ண௫ூயின்‌ பெரிய தோள்களில்‌ 
உருவங்கள£ச்‌ சந்தனத்தால்‌ எழுதி; முதிர்‌ கடல்‌ ஞாலம்‌-பழைமை 
யான கடல்‌ சூழ்ந்த உலகம்‌; முழுவதும்‌-;விளக்கும்‌-பிரகாசிக்கும்பட 
செய்கன்‌ ற; கதிர்‌-சந்திரனும்‌ சூரியனும்‌; ஒருங்கு இருந்த-ஒன்றாய்ச்‌ 
சேர்ந்து இருந்த; காட்சி போல-; 


வண்டுவாய்‌ திறப்ப-வண்டுகள்‌ இதழ்களை கெடழ்த்ததால்‌, கெடு 
நிலா வீரிந்த-நீண்ட நிலாவைப்போல்‌ விரிந்த; வெண்தோட்டு மல்லி 
கை-வெண்மையரன இதழ்களை யுடைய மல்லிகைப்பூக்களால்‌ செய்யப்‌ 
பட்ட, விரியல்‌ மாலையொடு-விறிந்த மாலையுடன்‌, கழுநீர்ப்பிணையல்‌- 
செங்கழுநீர்‌ மாலையும்‌; முழுகெறி பிறழ-நிலைகுலைந்து சரிய; தாரும்‌ 
மாலையும்‌-இருவரும்‌ அணிந்திருங்க மாலைகள்‌; மயங்க-ஓன்ோ 
டொன்று சேர்ந்து கலந்து; கையற்றுக்‌-காதல்‌ இன்பத்தால்‌ வந்த 
செயலற்ற நிலையில்‌, திராக்‌ காதலின்‌-அடங்காத ஆசையினால்‌; திரு 
மூகம்‌ நோக்க-கண்ணகயின்‌ அழகிய முகத்தைதப்‌ பார்த்து; ஒர்‌ 
குறியாக: கட்டுரை-இன்னதென்று பொருள்‌ இல்லாத சொ.ற்கலை 
கோவலன்‌ கூறும்‌-/ 


்‌ 

“சேக்கை-படுக்கை. தார்‌-கேோவ்லன்‌ அணிந்திருந்த மாலை? 
மாலை- கண்ணடி அணிந்திருந்த மாலை. .குறியாக்‌ கட்டுரை-காதல்‌ 
மயக்கத்தால்‌ இன்னதுதான்‌ பேசுகின்றோம்‌ என்று தெரியாமற்‌ 
சொல்லும்‌ களிப்பு மொழிகள்‌. ] 


மணனயறம்படுத்த காதை 91 


(9952) 


கண்ணகியும்‌ கோவலனும்‌ நிலா முற்றத்தில்‌ இன்பத்தில்‌ 
மூழ்கியிருக்கிறார்கள்‌. கண்ணகியைப்‌ பார்த்துக்‌ கோவலன்‌ 
காதல்‌ மொழிகளைச்‌ சொல்லுகிறான்‌. அவளுடைய அழகைப்‌ 
புகழ்கிறுன்‌, அவளுடைய அகன்ற அழகிய நெற்றி, வளைந்த 
புருவம்‌, கொடிபோன்ற இடை, மலர்ந்த கண்கள்‌ இவைகளின்‌ 
பேரழகைப்‌ பற்றிப்‌ பேசுிருன்‌. * பரமசிவன்‌ தன்னுடைய 
மூடியிற்‌ சூடிய பிறையை உன்‌ நெற்றியாகக்‌ கொடுப்பது 
பொருத்தமா யிருக்கும்‌. மன்மதன்‌ தன்னுடைய பெறிய 
கரும்புவில்லை உன்‌ கரிய புருவங்களாகத்‌ தீரத்தகும்‌. இந்‌ 
திரன்‌ பாற்கடலில்‌. தோன்றிய வச்சிராயுதத்தை உன்‌ இடை 
யாகும்படி.த்‌ தரவேண்டும்‌. முருகக்‌ கடவுள்‌ தனது அழகிய 
சுடர்‌ வேலை உன்‌ இரு- கண்களாக வைத்தான்‌. அந்த வேல்‌ 
விழிகள்‌ என்னைக்‌ கொல்வதுபோல்‌ வருத்துகன்றன '” என்று 
இப்படி யெல்லாம்‌ கண்ண௫யின்‌ அழகைப்‌ பாராட்டுகருன்‌. 


கண்ணூயின்‌ அழகைப்‌ பாராட்டுதல்‌ 


குழவித்‌ திங்கள்‌ இம௰யவர்‌ ஏத்த. 
அழகொடு முடித்த அருமைத்து ஆயினும்‌, 
உரிதின்‌ நின்னோடு உடன்‌ பிறப்பு உண்மையின்‌ 
பெரியோன்‌ தருக திருநுதல்‌ ஆக என? 
அடையார்‌ முனை அகத்து அமர்மேம்‌ படுநர்க்குப்‌ 
படை. வழங்குவது ஓர்‌ பண்பு உண்டு, ஆகலின்‌, 
்‌. உருவிலாளன்‌ ஒரு பெருங்‌ கருப்பு வில்‌, 
... இரு கரும்‌ புருவமாக ஈக்க; 
மூவா மருந்தின்‌ முன்னர்த்‌ தோன்றலின்‌ 
தேவர்‌ கோமான்‌ தெய்வக்‌ காவல்‌ 
படை நினக்கு அளிக்க, அதன்‌ இடை நினக்கு இடைஎன; 
அறுமுக ஒருவன்‌ ஓர்‌ பெறுமுறை இன்றியும்‌ 
இறுமுறை காணும்‌ இயல்பினின்‌ அன்றே 
அம்சுடர்‌ நெடுவேல்‌ ஒன்றும்‌, நின்‌ முகத்துச்‌ 
செங்கடை மழைக்கண்‌ இரண்டா ஈத்தது; 
[குழவித்திங்கள்‌- இளம்பிறைச்‌ சந்திரனை, பெரியோன்‌-9ிவ 
பிரான்‌; இமயவர்‌ ஏத்த-தேவர்கள்‌ புகழ; அழகொடு முடி தத-அ௮ழகா 


கத்‌ தலையில்‌ சூடிய; அருமைத்து ஆயினும்‌-பெருமையை அச்சந்திரன்‌ 
உடையவளுயிருப்பினும்‌; நின்னோடு- திருமகளாகிய உன்னுடன்‌; 


92 புகார்க்காண்டம்‌ 


உடன்‌ பிறப்பு உண்மையின்‌-பாற்கடலிலிருந்து ஒன்றாகப்‌ பிறந்த 
உரிமை உடையதாதலால்‌; திழுநுதல்‌ ஆக என-அ௮ந்த நிலா உன்னு 
டைய அழகிய நெற்றியாக அமையட்டுமென்று; பெரியோன்‌ தரக- 
சிவபிரான்‌ கொடுப்பானாக. 


பாற்கடலைத்‌ தேவர்கள்‌ கடைந்தபோது திருமகளுடன்‌ நிலாவும்‌ 
தோன்றியது என்பது கதை. கண்ணகியைத்‌ திருமகளாக வைத்து, 
அவளுடன்‌ பிறந்த நிலாவை அவளுடைய கெற்றியாகச்‌ சிவபிரான்‌ 
கொடுக்கவேண்டும்‌ என்றான்‌. அப்படி.க்‌ கேட்பதற்குக்‌ காரணம்‌ 
உடன்‌ பிறப்பு உரிமை. 


அடையார்‌ முனை அகத்து-பகைவர்கள்‌ எதிர்த்து நிற்கின்ற 
போர்க்களத்தில்‌; அமர்‌ மேம்படுகர்க்கு-போரில்‌. வெற்றி யடை 
வோருக்கு; படை வழங்குவது ஓர்‌ பண்பு-படைக்கலங்களைக்‌ 
கொடுத்து ஊக்கப்படுத்தும்‌ தன்மை; உண்டு ஆகலின்‌-உலக 
வழக்கமா தலால்‌;. உருவிலாளன்‌-மன் மதன்‌; ஒரு பெரும்‌ கருப்பு வில்‌- 
தன்னுடைய ஒரு பெரிய கரும்பு வில்லை; இரு கரும்‌ புருவமாக- 
இரண்டு கருநிறமான புருவங்களாக: ஈக்க- இருத்தி உனக்குக்‌ கொடுப்‌ 
பானாக; 


பெண்கள்‌ மன்மதனுடைய படை வீரர்கள்‌ என்‌.று இலக்கியங்‌ 
களில்‌ சொல்வது வழக்கம்‌. படை வீரர்களில்‌ ஒருத்தியாகிய கண்ணகஇ 
கோவலனை வெற்றி கொண்டாள்‌. அப்படி. வெற்றி கொண்டவளுக்கு 
மன்மதன்‌ தன்‌ வில்லை இரண்டாக வளைத்து அவள்‌ புருவங்களாகச்‌ 
செய்து கொடுப்பானாக என்பது கருத்து. 


மூவாமருந்தின்‌-அழிவு கொடுக்காத அமிர்தத்திற்கு முன்னர்த்‌ 
தோன்‌ றலின்‌-முன்பாகத்‌. தோன்றியதால்‌; தேவர்‌ கேரமான்‌-இக்‌ 
திரன்‌; தெய்வக்காவல்‌-தேவருலகத்தைக்‌ காக்கின்ற; படை-வச்ச 
ரரயு.தத்தை; நினக்கு அளிக்க-உனக்குக்‌ கொடுப்பானாக; அதன்‌ 
இடை-அதனுடைய நடுப்பகுதி; நினக்கு இடை என- உனக்கு 
இடையாக இருக்கட்டும்‌ என்று. 


பாற்கடலில்‌ அமுதம்‌ தோன்றுவதற்கு மூன்‌ வச்சராயுதம்‌ 
தோன்றியது... வச்சிராயுதம்‌ அடியும்‌ நுனியும்‌ பெருத்து, இடைப்‌ 
பகுதி சிறிதாய்‌ இருக்குமாதலால்‌ இந்திரன்‌ உனச்கு இடையாக 
இருக்கட்டும்‌ என்று அதைக்‌ கொடுப்பானாக. 


அறுமுக ஒருவன்‌-ஆறுமுகக்‌ கடவுளாகிய முருகன்‌, ஓர்‌ பெறு 
மூழை இன்றியும்‌-தனக்கு ஒரு பயனும்‌. இல்லாவிடினும்‌; ௮ம்‌ சுடர்‌ 
நெடு வேல்‌-தன.து அழகிய ஒளியை வீசும்‌ நீண்டவேலாகிய; ஒன்‌ றும்‌- 


மனையறம்படுத்த காதை 95 


ஒரே ஒரு கருவியையும்‌; நின்‌ -மூகத்து-உன்‌ முகத்தில்‌, செங்கடை 
மழைக்கண்‌-சிவக்த கடைக்கண்ககாயுடைய குளிர்ந்த கண்களாகிய/ 
இரண்டா ஈத்தது-இரண்டு வடிவமாகக்‌ கொடுத்ததற்குக்‌ காரணம்‌; 
இறு முறை காணும்‌-நான்‌ இறந்து. விடவேண்டு மென்ற, இயல்‌ 
பினின்‌ ௮ன்றே-ஆசையினால்‌ அல்லவா? 


முருகன்‌ தன்‌ வேலை அவளுடைய கண்களாக அமைத்துக்‌ கொடுத்‌ 
தான்‌. ஏன்‌? கோவலனைக்‌ கொல்லுவதற்கு/ அதாவது அவளுடைய 
கண்கள்‌ தன்னைக்‌ கொல்வது போல்‌ வருத்தின என்பது கருத்து. 


(59-61) 


கண்ண௫யின்‌ சாயல்‌, நடை, குரல்‌- இவைகளைக்‌ கோவலன்‌ 
புகழ்கிறுன்‌: “பெரிய தோகையை விரித்தாடும்‌ மயில்‌ உன்சாய 
லைக்‌ கண்டு தோல்வியடைந்து கானகத்துக்கு ஓடிவிட்டது. உன்‌ 
நடையைப்‌ பார்த்து வெட்கப்பட்ட அன்னப்பறவை வயல்களுக்‌ 
குக்‌ குடிபோய்‌ விட்டது. உன்‌ இளி உன்‌ அமுத மொழிகளைக்‌ 
கேட்டு. வருந்தினாலும்‌, உன்னை விட்டுப்‌ பிரிந்து ஓடவில்லை, 
ஏன்‌? உன்னுடைய இனிய மொழிகளைக்‌ கேட்டுத்‌ தானும்‌ 
கற்றுக்‌ கொள்ளலாம்‌ என்று கருதித்தான்‌. 


மா இரும்‌ பீலி மணிநிற மஞ்ஞை, நின்‌ 

சாயற்கு இடைந்து தண்கான்‌ அடையவும்‌; 
அன்னம்‌, நன்னுதல்‌ ! மென்‌ நடைக்கு அழிந்து 
தநன்தீர்ப்‌ பண்ணை நளிமலர்ச்‌ செ.றியவும்‌; 
அளிய தாமே சிறுபசுங்‌ கிளியே 

குழலும்‌, யாழும்‌, அமிழ்தும்‌ குழைத்த, தின்‌ 
மழலைக்‌ கிளவிக்கு வருந்தின வாகியும்‌, 

மட நடை மாது! நின்‌ மலர்க்கையின்‌ நீங்காது, 
உடன்‌ உறைவு மரீஇ, ஒருவா ஆயின? 


[மா இரும்‌ பீலி-மிகப்‌: பெரிய தோகையினையுடைய; மணி 
நிற மஞ்ஞை-நீல நிறமான மயில்‌; நின்‌ சாயற்கு இடைந்து-உன்‌ 
அழகான சாயலுக்கு வருந்‌ தி; தண்கான்‌ அடையவும்‌- இரகக 
காட்டை கோக்கிச்‌ செல்லவும்‌; 


அன்ன டுளைஞ்‌ வலை நன்னுதல்‌ - அழகிய "நெற்றியை 
யுடையவளே / மென்‌ நடைக்கு அழிந்து- நின்‌ தளர்ந்த 
ஈடைக்கு வெட்கப்பட்டு; நன்‌ நீர்ப்பண்ணை-ஈல்ல நீரையுடைய வயல்‌ 
களில்‌ உள்ள). ஈளி கர்‌ இனிக்த மலர்களில்‌; செறியவும்‌-போய்த்‌ 
தங்கவும்‌) - 


94 புகார்க்காண்டம்‌ 


குழலும்‌ யாழும்‌ அமிழ்தும்‌-புல்லாங்குழலும்‌, யாழும்‌, அமிர்த 
மும்‌ குழைத்‌த-ஒன்றுாகக்‌ கலந்தது போன்‌,ற; நின்‌ மழலைக்‌ இளவிக்கு- 
உன்‌ மழலை மொழிகளுக்கு; சிறு பசுங்கிளி-சின்னஞ்சிறு பசுங்கிளி 
கள்‌; வருந்தினவாகியும்‌-; மட கடை மா.து-தளர்க்த நடையுடைய 
பெண்ணே; நின்‌ மலர்க்‌. கையின்‌-உனது மலர்‌ போன்ற கையிலி 
ருந்து; நீங்காது-விட்டு ஓஒடிப்போகாமல்‌, உடன்‌ உறைவு மரீஇ-உடன்‌ 
உறைதலைப்‌ பொருந்தி, ஓருவா ஆயின-பிரியாதன ஆயின (ஆத 
லால்‌); அளியதாமே-அவை மிகவும்‌ இரங்கத்தக்கன. ] 


(62௨22) 


கண்ணகியின்‌ இயற்கை அழகைப்பற்றிக்‌ கேரவலன்‌ 
பாராட்டிப்‌ பேசுகிறான்‌. அழகுக்கு அழகு செய்வதில்‌ என்ன 
பயன்‌ என்ற கருத்தோடு சொல்லுகிறான்‌. “*இயற்கையழகு 
நிரம்பிய உனக்குத்‌ தாலி ஒன்றே போதுமே/. அப்படி யிருக்க 
உன்‌ தோழியர்‌ உனக்கு மற்ற ஆபரணங்களை ஏன்‌ பூட்டினார்‌ 
கள்‌£ உன்‌ அழகை எடுத்துக்‌ காட்ட உனக்குச்‌ சில மலர்கள்‌ 
போதுமே; ஏன்‌ வீணாய்‌ உனக்குப்‌ பெரிய மாலைகளைச்‌ சூட்டினார்‌ 
கள்‌? உன்‌ கூந்தலுக்கு ௮ஒற்‌ புகையை ஏம்‌.றியதோடு அதன்‌ 
மேல்‌ மான்மதச்சாந்தை ஏன்‌ பூச வேண்டும்‌ £ உன்‌ அழகிய 
மார்பில்‌ தொய்யில்‌ எழுதியபின்‌, முத்து மாலையையும்‌ அணிந்த 
தினால்‌ என்ன பயன்‌? உன்‌ அழகிய முகத்தில்‌ வியர்வை உண்டா 
கவும்‌, உன்‌ இடை வருந்தவும்‌ ஏன்‌ இவ்வளவு. ஈகைகளையும்‌ 
மாலைகளையும்‌ உனக்கு அணிந்தார்கள்‌? இதனால்‌ உன்‌ தோழி 
கள்‌ என்ன அடைந்தார்களோ தெரியவில்லையே '* என்று 
இப்படி. யெல்லாம்‌ இன்ப மொழிகளைக்‌ 'கொட்டுகிறுன்‌ 
கோவலன்‌. 


தறுமலர்க்‌ கோதை! நின்‌ நலம்‌ பாராட்டுநர்‌, : 
மறுவில்‌ மங்கல அணியே அன்‌ றியும்‌ . 

பிநிது அணி அணியப்பெற்றதை எவன்‌ கொல்‌? 

பல்‌ இரும்‌ கூந்தல்‌ சில்‌ மலர்‌ அன்றியும்‌, ' 

மெல்‌ அவிழ்‌ மாலையோடு என்‌. உற்றனர்‌ கொல்‌? 
தானம்‌ நல்‌ அகில்‌ நறும்புகை அன்‌ நியும்‌ , 
மரன்மதச்‌ சாந்தொடு வந்ததை எவன்‌ கொல்‌? 
திருமுலைத்‌ தடத்திடைத்‌ தொய்யில்‌ அன்‌ றியும்‌ 

ஒரு காழ்‌ முத்தமொடு உற்றதை எவன்‌ கொல்‌? 
திங்கள்‌ முத்து அரும்பிவும்‌, சிறுகு இடை வருந்தவும்‌ 
இங்கு இவை அணிந்தனர்‌; ஏன்‌ உற்றனர்‌ கொல்‌? 


மனையறம்படுத்த காதை 95 


[ஈறு மலர்க்‌ கோதை-ஈல்ல மணம்‌ வீசும்‌ பூமாலையை ௮ணிந்த 
கண்ணகி/ நின்‌ நலம்‌ பாராட்டுகர்‌-உன்‌ அழகைப்‌ பாராட்டும்‌ தோழி 
கள்‌; மறுவில்‌ மங்கல அணியே அன்றியும்‌-குற்றமில்லாக தாலி 
யோடு; பிறிது ௮ணி-மற்ற ஆபரணங்களையும்‌, அணியப்‌ பெற்றதை- 
உனக்கு அணிவித்திருப்பதால்‌; எவன்‌ கொல்‌-என்ன பயனோ: 


பல்‌ இரும்‌ கூந்தல்‌-பலவாகிய பெரிய கூந்தலில்‌, சில்‌ மலர்‌ 
அன்றியும்‌-சில மலர்களைச்‌. சூடியது போதாதென்று; மெல்‌ அவிழ்‌ 
மாலையோடு-மெல்லியதாய்‌ மலர்கின்ற மாலையையும்‌ அணிவதால்‌, 
என்‌ உற்றனர்‌ கொல்‌-என்ன பயனை அவர்கள்‌ கருதினார்களோ ? 


நானம்‌-கஸ்கூரி; ஈல்‌ ௮௫ல்‌-நல்ல அற்‌ கட்டை (இவைகளின்‌ ) 
நறும்‌ புகை அன்றியும்‌-ஈல்ல மணமுள்ள புகை அல்லாமலும்‌: மான்‌ 
மதச்‌ சாந்தொடு-மான்மதம்‌ என்ற சாந்தையும்‌ பூசியதால்‌, வந்‌ ததை 
எவன்‌ கொல்‌-வந்த பயன்‌ என்ன 2 


இிருமுலைத்‌ தடத்திடை-அழகய முலைகளுக்கிடையில்‌, தொய்யில்‌ 
அன்றியும்‌- (சந்தனம்‌ குங்குமம்‌ இவைகளால்‌) எழுதப்பட்ட தொய்‌ 
யிற்‌ கொடியே அல்லாமலும்‌, ஒரு காழ்‌ முத்தமொடு-ஒரு முத்து 
மாலையையும்‌ அணிந்ததால்‌; உற்றதை எவன்‌ கொல்‌-வக்தபயன்‌ 
என்னவோ £ ர 


திங்கள்‌-ரிலாவைப்‌ போன்ற உன்‌ முகம்‌, முத்து அரும்பவும்‌- 
முத்து-முத்தாக வியர்வை பூக்கவும்‌; சிறுகு இடை வருகந்தவும்‌- 
மெல்லிய உன்‌ இடை வருக்தும்படியும்‌; இங்கு இவை அணிந்தனர்‌- 
உனக்கு இவ்வளவு (கைகளையும்‌) அணிந்தார்கள்‌; என்‌ உற்றனர்‌ 
கொல்‌-இ தனால்‌ அவர்கள்‌ என்ன பயனைப்‌ பெற்றார்களோ? ] 


(79-88) 


அடங்காத காதலில்‌ மூழ்கியிருக்கும்‌ போது என்னதான்‌ 
பேசுகிறோம்‌ என்று தெரியாது. என்ன இன்பமொழிகளைச்‌ 
சொன்னாலும்‌ தீராது. இந்த நிலைமையில்‌ இருக்கிறுன்‌ 
கோவலன்‌. கண்ணகியின்‌ அழகைப்‌ பலவிதமாய்ப்‌ பாராட்‌ 
டினான்‌. கடைசியாக அவளை என்னவென்றுதான்‌ போற்றிப்‌ 
புகழ்ந்து வியப்ப” தென்றே தெரியாமல்‌, “பசும்‌ பொன்னே, 
வலம்புரி முத்தே! கரும்பே / தேனே! என்‌உயிருக்கே மருந்தாக 
வந்தவளே / .ரீ மணியோ/ அமுதமோ / இசைதானோ!/ என்‌ 
னென்றுதான்‌ கூறுவேன்‌ ?'' என்று இவ்வாறு பலவகையா லும்‌ 
புகழ்ந்து பேசப்‌ பாராட்டுகிறான்‌. . . . 


96 புகார்க்காண்டம்‌ 


மாசறு பொன்னே! வலம்புரி முத்தே! 
காசறு விரையே! கரும்பே! தேனே! 
அரும்‌ பெறல்‌ பாவாய்‌! ஆருயிர்‌ மருந்தே! 
பெருங்குடி வாணிகன்‌, பெருமட மகளே! 
மலயிடைப்‌ பிறவா மணியே என்கோ? 

. அலையிடைப்‌. பிறவா அமிழ்தே என்கோ? 
யாழ்‌ இடைப்‌ பிறவா இசையே என்கோ? 
தாழ்‌ இரும்‌ கூந்தல்‌ தையால்‌! நின்னை” என்று 
உலவாக்‌ கட்டுரை: பல பாராட்டி 
தயங்கு இணர்க்‌ கோதை தன்னொடு தருக்க, : 
வயங்கு இணர்த்‌ தாரோன்‌.மகிழ்ந்து செல்வுழி நாள்‌; 


[மாசு அறு பொன்னே-கு ற்றமில்லாத பசும்‌ பொன்னே! வலம்‌ 
புரி முத்தே-வலம்புரி என்னும்‌ சங்கிற்‌ பிறந்த முத்தே! காசு அறு 
விரையே-குற்றமற்ற ஈறுமணமே/ கரும்பே-;ண தேவே-,; அரும்‌ 
பெறல்‌ பாவாய்‌-பெ௫தற்கரிய சித்திரம்‌ போன்றவளே! ஆருயிர்‌ 
மருந்தே-;பெருங்குடி. வாணிகன்‌-உயர்ந்த வாணிகக்‌ குலத்‌ தலைவனு 
டைய; பெருமடமகளே-; தாழ்‌ இரும்‌ கூந்தல்‌-தாழ்க்‌.து . நீண்ட 
கூந்தலையுடைய; - தையால்‌-பெண்ணே / நின்னை; மலை இடைப்‌ 
பிறவா-மலையில்‌ விளையாத; மணியே என்கோ-மணி என்று சொல்‌ 

"வேனோ, அலை இடைப்பிறவா-கடலில்‌ தோன்ருத; அமிழ்தே 
என்தோ-, யாழ்‌இடைப்பிறவா இசையே என்கோ-;என்று-,உலவாக்‌ 
கட்டுரை-தீராத சொற்களை யெல்லாம்‌ சொல்லி; பல பாராட்டி-பல 
வகையாலும்‌ புகழ்ந்து பேசி; தயங்கு இணர்க்‌ கோதை-விளங்குஇன்‌ ற 
பூங்கொத்துக்களால்‌ செய்த மாலை அணிந்த கண்ணகியுடன்‌; தருக்கி. , 
காதற்‌ களிப்பினால்‌ மிகுக்து;வயங்கு இணர்த்தாரோன்‌-விளங்குகின்‌ ற : 
மலர்‌ மாலையை அணிந்த கோவலன்‌; 'மூழ்ந்து செல்வுழி நாள்‌- 
மகிழ்ந்து வாழுகின்ற நாட்களில்‌, 


உலவா-முடிவு பெருத. கோதை-பெண்கள்‌ அணியும்‌ மாலை. 
தார்‌-ஆண்கள்‌ அணியும்‌ மாலை.] 


(84-90) 


கலியாணம்‌ ஆனபின்‌ கணவனும்‌ மனைவியும்‌ தனி ர்க 
குக்‌ குடிபோய்‌ இல்லற வாழ்க்கையை நடத்துவது இப்போது 
மேல்‌ காட்டாருடைய வழக்கம்‌. பண்டைக்காலத்‌ தமிழர்‌ 
களிடமும்‌ இந்த நல்ல வழக்கம்‌ இருந்தது. இவ்விதம்‌.தனியாய்க்‌ 
குடித்தனம்‌ செய்தால்‌, அனுபவமும்‌, பொறுப்பும்‌ உண்டாகும்‌. 
குடும்பத்தில்‌ சண்டை சச்சரவுகளும்‌ குறைவுபடும்‌, பழைய 


மளையறழ்படுத்த காதை 97 


வழக்கத்தை அனுசரித்துக்‌ கண்ணகியின்‌ தாய்‌, கோவலனும்‌ 
கண்ணகியும்‌ இல்லற வாழ்க்கை நடத்து வதற்கு ஒரு தனியான 
வீட்டை ஏற்படுத்தித்‌ தந்து, வேண்டிய சாமான்களையும்‌ பணி 
யாட்களையும்‌ வைத்துச்‌ சகல ஏற்பாடுகளையும்‌ செய்தாள்‌. 
குண_ீலர்களையும்‌ துறவிகளையும்‌, விருந்தினர்களையும்‌ நல்‌ 
வரவேற்று இருவரும்‌ இல்லறத்தை நடத்தும்‌ பொறுப்பிலும்‌ 
உரிமையிலும்‌ இன்பமாக வாழ்ந்து வந்தார்கள்‌. இப்படிச்‌ 
சில அண்டுகள்‌ கழிந்தன. 


(இளங்கோவடிகளின்‌ கதையில்‌ கண்ணூ௰யும்‌ ' கோவல 
னும்‌ பெருமையுடன்‌ இல்லற வாழ்க்கை சில ஆண்டுகள்‌ நடத்‌ 
இனார்கள்‌ என்றிருக்க, தற்கால நாடக மேடையிலும்‌, சினிமாக்‌ 
கதைகளிலும்‌ கோவலன்‌ மணவாசலிலிருந்தே மாதவியோடு 
போய்விட்டான்‌ என்று அபத்தமாகக்‌ கதையை மாற்றிவிடு 
கிறார்கள்‌. நாம்‌ அடிகள்‌ தந்துள்ள. அழகிய கவிதையை 
அனுபவிப்போம்‌.) 


இருவரும்‌ இல்லறம்‌ புகுவது 


வார்‌ ஒலி கூந்தலைப்‌ பேர்‌ இயல்‌ கிழத்தி; 
மறப்பு அரும்‌ கேண்மையோடு அறப்பரிசாரமும்‌, 
அருந்து. புறம்தருஉம்‌ பெருந்தண்‌ வாழ்க்கையும்‌ 
வேறுபடு திருவின்‌ வீறுபெறக்‌ காண. உ 
உரிமைச்‌ சுற்றமோடு ஒரு தனி புணர்க்க? 

யாண்டு சில. கழிந்தன இல்பெரும்‌-கிழமையின்‌ 
காண்தகு சிறபீபின்‌ கண்ணகி தனக்கென்‌. 


[பேர்‌ இயல்‌ இழத்தி-மிக்க பெருந்தன்மை யுடையவளாகிய 
கண்ணடூயின்‌ தாய்‌, வார்‌ ஓலி கூந்தலை-நீண்டு தழைத்த கூந்தலை 
யுடையவளாகிய கண்ணகியை? மறப்பரும்‌  கேண்மையோடு-மறத்‌ 
தற்கு அரிய காதலனாகிய கோவலனுடன்‌,; அறப்‌ பரிசாரமும்‌-இல்‌ 
லறத்தார்க்கும்‌ துறவறத்தார்க்கும்‌ அறம்செய்து ஒழுகும்‌ ஒழுக்கமும்‌: 
விருந்து-புறம்தரூஉம்‌-விருந்தினரைப்‌ பாதுகாகன்‌ ற; பெரும்‌ தண்‌ 
வாழ்க்கையும்‌-டெரிய அன்பு நிறைந்‌ த வாழ்க்கையும்‌; வேறுபடு 
திருவீன்‌-பலவேறு வகையான செல்வத்தோடு; வீறு பெறக்காண- 
செழித்து வளர்க்திடுவதைக்‌ கண்டு மகிழ; உரிமைச்‌ சுற்றமோடு- 
ஏவலாளர்களோடு; ஒரு தனி புணர்க்க-தனியாக வேறோர்‌ வீட்டில்‌ 
கூட்டி வைத்தனள்‌; (இப்படி வைக்க) கரண்‌ தகு சிறப்பின்‌-௮ங்ஙனம்‌ 

7 


98 புகார்க்காண்டம்‌ 


இனிய காட்சிக்குத்தக்க, கண்ணகி தனக்கு-; இல்பெருங்‌ இழமையில்‌- 
இல்லறத்தை நடத்தும்‌ பெரிய உரிமையில்‌; யாண்டு சில கழிக்‌ தன- 
சில ஆண்டுகள்‌ கழிந்தன. 


வார்‌-ரீண்ட; கேண்மை-நட்பு; அறப்பரிசாரம்‌-௮.றம்‌ செய்யும்‌ 
ஓழுக்கம்‌; வீறு-செழித்து நிற்றல்‌; ] 


வெண்பா 


தரமப்‌ பணிகள்‌ ஒன்‌. நித்‌ தோய்ந்தால்‌ என ஒருவார்‌ 
காமர்‌ மனைவியெனக்‌ கைகலந்து-நாமம்‌ 
தொலையாத இன்பமெலாம்‌ துன்னினார்‌ மண்மேல்‌ 
நிலையாமை கண்டவர்போல்‌ சன்று, 


[தாமப்‌ பணிகள்‌ - புகைக்கப்படும்‌ வாசனைத்‌ திரவியங்கள்‌ ; 
ஒன்றித்‌ தோய்க்தால்‌ என-ஒன்றுபட்டுக்‌ கலக்தாற்போல ; ஒருவார்‌- 
சிறிதும்‌ பிரியாதவராகி; காமர்‌ மனைவி எனக்‌ கை கலந்து-காமனும்‌ 
அவன்‌ மனைவியும்‌ எனும்படி. ஒருவரை ஒருவர்‌ அளவளாவீ; காமம்‌ 
தொலையாத இன்பமெலாம்‌-பெயர்‌ சொல்லி முடியாத எல்லாவித 
இன்பங்களையும்‌; மண்மேல்‌ நிலையாமை கண்டவர்‌ போல்‌ நின்று- 
இந்த வுலசன்‌ நிலையாமையைக்‌ கண்டறிந்தவர்களைப்‌ போல இருக்கது; 
துன்‌ னினார்‌- நுகர்ந்தார்கள்‌. 


இவ்வுலக இன்பம்‌ சிந்ன்றானு: எனவே. எல்லா இன்பங்களை யும்‌ 


இப்பொழுதே நுகர்வோம்‌ என்று காதல்‌ இன்பத்தை நுகர்ந்தார்கள்‌ 
கண்ணகியும்‌ எனககத / 


மனையறம்‌ படுத்த காதை மூற்தித்று 


அரங்கேற்‌ அ காதை ப 


மாதவி என்னும்‌ நாட்டியப்‌ பெண்‌ சோழ மன்னனுடைய 
சபையில்‌ தன்‌ ஆடல்‌ பாடலை அரங்கேற்றிப்‌ பரிசு பெற்றதும்‌, 
மாதவியின்‌ அழகைக்‌ கண்டு மயங்கிய கோவலன்‌ அவள்‌ 
வீட்டை அடைந்து, அவள்‌ மையலிலே மயங்கித்‌ தன்‌ மனைவியை 
யூம்‌ தன்‌ வீட்டையும்‌ மறந்ததும்‌ முதலிய செய்திகள்‌ இந்த 
அரங்கேற்று காதையில்‌ சொல்லப்படுகின்‌ றன. 


பண்டைக்‌ காலத்துத்‌ தமிழ்‌ மக்களுடைய வாழ்க்கையில்‌, 
நாட்டியக்‌ கலை மிகவும்‌ சிறப்பாய்‌ வளர்ச்சி பெற்றிருந்தது. 
மொழியை இயல்‌, இசை, நாடகம்‌ என மூன்று வகையாகப்‌ 
பிரித்து, நாட்டியக்‌ கலைக்கு இலக்கியங்களிலும்‌, இலக்கண்ங்‌ 
களிலும்‌ ஒரு முக்கிய இடத்தைக்‌ கொடுத்தது தமிழ்‌ மொழிக்‌ 
குத்‌ தனியாய்‌ அமைந்த சிறப்பு என்று சொல்லவேண்டும்‌. 
சிவபெருமானை நடன மூர்த்தியாக வழிபடுவதும்‌ தமிழ்‌ 
நாட்டில்தான்‌. 


ஒரு சமயத்தில்‌ அகத்தியர்‌ இந்திரசபைக்குப்‌ போனார்‌. 
தமிழ்‌ முனிவராகையால்‌, தமிழ்‌ காட்டுக்‌ கலையாகிய நாட்டியக்‌, 
கலையை அவருக்குமுன்‌ நடத்தி, அவரைக்‌ களிப்பிக்க வேண்டு 
மென்று, இந்திரன்‌ ஊர்வசியை ௩டனமாடும்படிச்‌ செய்தான்‌. 
நாட்டியமாடும்‌ போது, சபையிலிருந்த இந்திரன்‌ மகன்‌ சயந்தன்‌ . 
மேல்‌ ஊர்வசி மோகம்‌ கொண்டு, அவனையே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. சயந்தனும்‌ அதே நிலைமையில்‌ இருந்தான்‌. 
இதைக்‌ கண்ட அகத்தியர்‌ கோபங்‌ கொண்டு இருவரும்‌ மண்‌ 
ணுலகத்தில்‌ பிறக்க வேண்டு மென்று சாபம்‌ கொடுத்தார்‌. 
இது ஒரு கதை; ஆனால்‌ இந்தக்‌ கதையிலிருந்து ஒரு விஷயம்‌ 
வெளியாகின்றது. தமிழ்‌ காட்டில்‌ நாட்டியக்‌ கலைக்குப்‌ புனித 
மான இடத்தைத்தான்‌ கொடுத்தார்கள்‌; ஆகையால்‌ காட்டியக்‌ 
கலையைக்‌ கரமவிகாரத்தால்‌ இழிவு படுத்தியவர்களுக்குச்‌ 
சாபம்‌ நேர்ந்தது. 


அகத்தியருடைய சாபத்தால்‌ மண்ணுலூற்‌ பிறந்த 
ஊர்வசியின்‌ குலத்தில்‌ தோன்றிய சித்திராபதி என்பவளுடைய 


100 புகார்க்காண்டம்‌ 


மகள்‌ மாதவி. தேவமகளாகிய ஊர்வசியின்‌ குலத்தைச்‌ சேர்ந்த 
வர்களாதலால்‌, இவர்களுக்குத்‌ தவ அடியார்கள்‌ என்று 
பெயர்‌ வந்தது. மாதவி பெருந்தோளும்‌, நீண்ட கருங்‌ கூந்தலு 
முடைய கட்டழக. அவளுக்கு ஐந்து வயதானவுடனே அவள்‌ 
தாய்‌ அவளுக்கு காட்டியக்‌ கலை கற்பிக்க ஏற்பாடு செய்தாள்‌. 
ஏழு வருஷம்‌ கலையைப்‌ பயின்றாள்‌ மாதவி. பனிரண்டாவது 
வயதில்‌ ஆடல்‌ பாடல்‌ அழகு, இம்‌ மூன்றிலும்‌ மாதவி சிறந்து 
விளங்கனொள்‌. அவளுடைய கலைத்‌ திறமையை ச்‌ சோழ - 
மன்னன்‌ முன்னிலையில்‌ அரங்கேற்றுவிக்க விரும்பினார்கள்‌. 


அரங்கேற்று காதையில்‌ இசைக்‌ கலை, நாட்டியக்‌ கலை 
இவைகளின்‌ இலக்கண தீதைப்‌ பற்றி மிகவும்‌ விரிவாகச்‌ 
சொல்லப்படுகிறது. - இந்தக்‌ காதையில்‌ வரும்‌ அனேகம்‌ கலைச்‌ 
சொற்கள்‌ இப்போது வழக்க த்‌ திலில்லை. இவைகளின்‌ சரியான 
பொருளும்‌ விளங்கவில்லை. அடியார்க்கு ஈல்லாருடைய உரை 
யைக்‌ கொண்டு இலக்கியம்‌, இசை, நாட்டியம்‌ இம்‌ மூன்றிலும்‌ 
தேர்ச்சி யடைந்தவர்கள்‌ எவ்வளவோ ஆராய்ச்சி செய்ய 
வேண்டியிருக்கிறது. அகேகம்‌ கலைச்‌ சொற்களுக்குப்‌ பொருள்‌ 
விளங்காத படியால்‌, பதவுரை தெளிவாக எழுத முடியவில்லை. 
சுவாமி சுத்தானந்த பாரதியார்‌ எழுதியிருக்கும்‌ சிலம்புச்‌ 
செல்வம்‌ என்னும்‌ புத்தகத்தில்‌, அரங்கேற்று காதையில்‌ 
சொல்லப்பட்ட விஷயங்கள்‌ கூடிய வரையில்‌ தெளிவாக்கப்‌ 
பட்டுள்ளன. 


மாதவியின்‌ குடிச்சிறப்பும்‌ 
தாட்டியம்‌ பழகுவதும்‌ 


தெய்வ மால்வரைத்‌ திருமுனி அருள 
எய்திய சாபத்து இந்திர சிறுவனொடு 
தலைக்கோல்‌ தானத்துச்‌ சாபம்‌ நீங்கிய 
மலைப்பு அரும்‌ சிறப்பின்‌ வான்வர்‌ மகளிர்‌ 
சிறப்பிற்‌ குன்றாச்‌ செய்கையொடு பொருந்திய 
பிறப்‌.பிற்‌ குன்றுப்‌ பெருந்தோள்‌ மடந்தை. ' 
தாது அவிழ்‌ புரிகுழல்‌ மாதவி தன்னை, ” 
ஆடலும்‌ பாடலும்‌ அழகும்‌ என்று, இக்‌ 
கூறிய மூன்றின்‌ ஒன்று குறை படாமல்‌, 
ஏழாண்டு இயற்நி ஓர்‌ ஈராறு ஆண்டில்‌ 
சூழ்கழல்‌ மன்னற்குக்‌ காட்டல்‌ வேண்டி; 


அரங்கேற்று காதை 101 


[தெய்வ மால்வரைத்‌ இரமுவி தெய்வத்‌ தன்மை பொருந்திய 
உயர்க்த மலையில்‌ உள்ள அகத்திய முனிவர்‌; அருள-அருள்‌ செய்த 
தால்‌; எய்திய சாபத்து-உண்டான . சாபத்தையுடைய; இந்திர 
சிறுவனோடு-இந்திரன்‌ மகனோடு, தலைக்கோல்‌ தானத்து-நாடக 
மேடையில்‌; சரபம்‌ நீங்கெ-சாபம்‌ நீங்கப்‌ பெற்ற; மலைப்பு அரும்‌ . 
சிறப்பின்‌-வியப்பதற்கு அரிய சிறப்பினையுடைய; வானவர்‌ மகளிர்‌- 
தெய்வ மகளிரின்‌; சிறப்பின்‌ குன்றா-சிறப்பினின்‌.றும்‌ குறைவுபடா த; 
செய்கையொடு பொருக்திய-காடகத்‌ தொழீலோடு பொருந்திய / 
பிறப்பில்‌ குன்று-தெய்வ மகளிர்‌ குடிப்பிறப்பில்‌ குறைவுபடாத: 
பெருக்‌ தோள்‌ மடந்தை-பெரிய தோளையுடைய பெண்ணான; தாது 
. அவிழ்‌ புரிகுழல்‌-தாதுகள்‌ உதிர்ந்து பிரிவுபட்ட கூந்தலையுடைய/ 
மாதவி தன்னை-மாதவியை/ 


ஆடலும்‌, பாடலும்‌, அழகும்‌ என்று-கூத்தும்‌, பாட்டும்‌, அழகும்‌ 
என்ற; இக்‌ கூறிய மூன்றின்‌ ஓன்று குறை படாமல்‌ ஏழு ஆண்டு 
இயற்றி-எழு ஆண்டுகளாகப்‌ பழக்கி; ஓர்‌ ஈராறு ஆண்டில்‌- 
பன்னிரண்டாம்‌ வய.இல்‌, குழ்கழல்‌ மன்னற்கு-வீரக்கழலையணிக்த 
சோழ மன்னனுக்கு, காட்டல்‌ வேண்டி-அவளுடைய நாட்டியத்தைக்‌ 
காட்டவேண்டி/] 


நாட்டியப்‌ பெண்ணின்‌ அமைதியைச்‌ சொன்னபின்‌, காட்‌ 
டியத்திற்கு வேண்டிய பல ஆசிரியர்களின்‌ அமைதியைப்‌ பற்றி 
மிகவும்‌ விவரமாகச்‌ சொல்லுகிறார்‌. இவர்கள்‌ (1) ஆடலாசி 
ரியன்‌ (8) இசையாசிரியன்‌ (8) நாட்டியக்‌ கவிஞன்‌ (4) தண்‌ 
ணுமை ஆசிரியன்‌ (5) கரசகரிவன்‌ (6) யாழாசிரீயன்‌ 
என்போர்‌. 


ஆட்லாசிரீயன்‌ 


இருவகைக்‌ கூத்தின்‌ இலக்கணம்‌ அறிந்து, 
பலவகைக்‌ கூத்தும்‌ விலக்கிணிற்‌"புணர்த்துப்‌, 
பதினோ ராடலும்‌ பாட்டும்‌ கொட்டும்‌ 
விதிமாண்‌ கொள்கையின்‌ விளங்க அறிந்து ஆங்கு, 
ஆடலும்‌, பாடலும்‌, பாணியும்‌ தாக்கும்‌ 
கூடிய ஜரெறியின கொளுத்துங்‌ காலைப்‌ 
பிண்டியும்‌, பிணையலும்‌, எழிற்கையும்‌, தொழிற்கையும்‌ 
- கொண்ட வகையறிந்து கூத்துவரு காலைக்‌, 
கூடை செய்தகை வாரத்துக்‌ களைதலும்‌, 
: வாரஞ்‌ செய்தகை கூடையிற்‌ களைதலும்‌, 
_ மிண்டி செய்தகை ஆடலிற்‌ களைதலும்‌, : 


102 புகார்க்காண்டம்‌ 


ஆடல்‌ செய்தகை பிண்டியின்‌ களைதலும்‌, 
குரவையும்‌ வரியும்‌ விரவல செலுத்தி 
ஆடற்கு அமைந்த ஆசான்‌ தன்னொடும்‌; 


[இருவகைக்‌ கூத்தின்‌ இலக்சணம்‌ அறிந்து-அகக்‌ கூத்து புறக்‌ 
கூத்து என்ற. இரண்டு கூத்துக்களின்‌ இலக்கணத்தைத்‌ தெரிந்து; 
பலவகைக்‌ கூத்தும்‌-பல வகைப்பட்ட நடனங்களையும்‌; விலக்கினில்‌ 
புணர்த்து- 'விலக்கு' என்னும்‌ பாட்டுக்களுக்கு உறுப்பாய்ப்‌ பொருந்‌ 
தும்‌ படிச்‌ செய்து; பதினோராடலும்‌-அல்லியம்‌ என்பது முதல்‌ கொடு 
கொட்டி என்பது வரையிலுள்ள.பதினொரு வகை ஆடல்களும்‌; பாட்‌ 
டும்‌-௮௩்‌ நாட்டியங்களுக்குத்‌ தகுந்த. பாடல்களும்‌; கொட்டும்‌-௮க்‌ 
கூத்‌ துக்களுக்கு வேண்டிய பலவகைத்‌ தாள 'வாத்தியங்களும்‌; விதி 
மாண்‌ கொள்கையின்‌- ல்களில்‌ விதிக்கப்பட்ட உயர்க்த கொள்கை 
களை ஓட்டி, விளங்க அறிக்து-தெளிய உணர்ந்து; ஆங்கு-/ 


ஆடலும்‌ பாடலும்‌-;பாணியும்‌-அவைகளுக்கு: ஓத்த தாளங்களும்‌; 
துூக்கும்‌-அத்தாளங்களிற்‌ பிறக்கும்‌ வேறு வேறு தாளங்களும்‌; கூடிய 
கெறியின - இவையெல்லாம்‌ ஒன்ருடொன்று பொருந்திய: கூத்து 
களை, கொளுத்தும்‌ காலை-ஆடி.ப்‌ பாடச்‌ செய்யும்‌ பொழுது; 


பிண்டி.யும்‌-ஓற்றைக்‌ கையைக்கொண்டு . நடித்தலும்‌; பிணை 
யலும்‌-இரண்டு கைகளையும்‌ கொண்டு கடித்தலும்‌; எழிற்கையும்‌- 
அழகு பெறக்‌ கை .காட்டுதலும்‌; தொழிற்‌ கையும்‌-சல தொழில்கள்‌ 
புலப்படும்படிக்‌ கை காட்டுத லம்‌: கொண்ட வகை அ.றிக்‌.து-இவற்‌ை ற 
அந்தந்தக்‌ கூத்துக்குப்‌ (பொருந்திய வகையறிக்து; கூதீது வருகாலை- 
அவ்வக்‌ கூத்து வரும்‌ பொழுது; , கூடை செய்தகை-ஓ ற்றையாகக்‌ 
கொண்டு செய்த கையின்‌ தொழில்‌; வாரத்துக்களை தலும்‌-இரட்டியல்‌ 
செல்லாமலும்‌; வாரம்‌ செய்தகை கூடையின்‌ கள தலும்‌-இரட்டை 
யாகக்‌ கொண்டு செய்த கைத்‌ தச சி ல்‌ இரட்டிக்‌ இிரட்டியினும்‌ 
ஒற்றையினும்‌ செல்லாமலும்‌; 


பிண்டி செய்‌ தகை-ஆடல்‌ கனியன்‌ பொழுது; ஆடலின்‌ ௧௯ 
தலும்‌-அபினயம்‌. செய்யாமலும்‌, ஆடல்‌ செய்‌ தகை-௮பினய ம்‌ 
செய்யும்‌ பொழுது, பிண்டியின்‌ ௧௯ தலும்‌-ஆடல்‌ நிகழாமலும்‌; ' 


குரவையும்‌ வரியும்‌-குரவைக்கு ஆடும்‌ கால்‌ முறையும்‌, வறிகீ 
கூத்திற்கு ஆடும்‌ கால்‌ முறையும்‌; வி.ரவல செலுத்தி -ஒன்றோ 
டொன்று தடுமாருமற்‌ செல்க 


ஆடற்கு அமைந்த ஆசான்‌ தன்னொடும்‌-இவ்வீதம்‌ ஆவன 
முறைப்படி. ஆட்டுவிக்கும்‌ திறமையுடைய -ஆசிரியனோடும்‌, ] 


அரங்கேற்று காதை 108 


இசையர்சிரியன்‌ 


யாழும்‌, குழலும்‌, சீரும்‌, மிடறும்‌ 

தாழ்குரல்‌ தண்ணுமை ஆடலொடு, இவற்தின்‌ 
இசைந்த பாடல்‌ இசையுடன்‌ படுத்து 
வரிக்கும்‌ ஆடற்கும்‌ உரிப்பொருள்‌ இயக்கத்‌ 
தேசிகத்‌ திருவின்‌ ஓசை கடைப்‌ பிடித்துத்‌ 
.தேசிகத்‌ திருவின்‌ ஓசை எல்லாம்‌ 

மாசு இன்று உணர்ந்த அறிவினன்‌ ஆக்‌ . 
கவியது குறிப்பும்‌ ஆடல்‌ தொகுதியும்‌ 
பகுதிப்‌ பாடலும்‌ கொளுத்தும்காலை 

வசை அறு கேள்வி வகுத்தனன்‌ விரிக்கும்‌ 
அசையா மரபின்‌ இசையோன்‌ தானும்‌; 


[ யாழும்‌, குழலும்‌-யாழ்ப்‌ பாடலும்‌, குழல்‌ பாடும்‌ பாடலும்‌; 
சிரும்‌-தாளத்தின்‌ வகைகளைத்‌ தெளியக்‌ காட்டும்‌: தன்மையும்‌; 
மிடறும்‌-வாய்ப்‌ பாட்டும்‌; தாழ்‌ குரல்‌ தண்ணுமை-தாழ்க்த ஓசையை 
யுடைய மத்தளக்‌ கருவியை வாசித்தலும்‌; ஆடலொடு-பதினொரு 
வகை ஆட்டத்துடனே; 


இவற்றின்‌ இசைந்த பாடல்‌-இவைகளுக்குப்‌ பொருந்திய பாடல்‌ 
களை, இசையுடன்‌ படுத்து- இனிய இசையுண்டாகும்படிச்‌ செய்து; 


வரிக்கும்‌ ஆடற்கும்‌-வரிப்பாடல்‌ ஆடற்பாடல்‌ என்ற இரண்டிற்‌ 
கும்‌; உரிப்‌ பொருள்‌ இயக்க-உரிய பொருள்களான இயக்கங்களைச்‌ 
செய்து; தேசிகத்‌ திருவின்‌ ஓசை கடைப்பிடிதீது-சொல்‌ வகைகளின்‌ 
ஓசை ஒன்றோடொன்று சேரும்‌ முஜையைக்‌ கடைப்‌ பிடித்து அறிந்து; 
தேசிகத்‌ ' திருவின்‌ ஓசையெல்லாம்‌-அ௮ப்படி இசை பொருக்துன்‌ ற 
வகைகளை யெல்லாம்‌, மாசு இன்று உணர்ந்த-குற்றமில்லாமல்‌ 
தெரிந்த; அறிவினன்‌ ஆ௫-) 


கவியது குறிப்ப்ம்‌-பாட்டைச்‌ செய்த; புலவனுடைய கருத்தும்‌; 
ஆடல்‌ தொகுதியும்‌-ஆடலாிரியன்‌ பாட்டி ற்குப்‌ பொருக்த ஆடும்‌ 
ஆடலும்‌; பகுதிப்‌ பாடலும்‌-ஆ௫ிரியன்‌ கருத்தும்‌ பாடலின்‌ பொருளும்‌ 
பொருந்தும்‌ படியான பகு கலகம்‌ பாடலும்‌, கொளுத்தும்காலை- 
ஒன்று சேர ஆடுமீடத்து; 


வசை அறு கேள்வி;-குற்ற மற்ற நூல்‌ முறைப்படி; வகுத்தனன்‌ 
விரிக்கும்‌-இங்கு சொல்லப்பட்ட முறைகளை யெல்லாம்‌ வகுக்கவும்‌ 
விரிக்கவும்‌ வல்ல; அசையா மரபின்‌-கெடாத சிறப்பினையுடைய ; 
இசையோன்‌ தானும்‌-இசையாசிரியனும்‌; ] 


104 புகார்க்காண்டம்‌ 


தாட்டியக்‌ கவிஞன்‌ 


இ.மிழ்கடல்‌ வரைப்பின்‌ தமிழகம்‌ அறியத்‌ 

தமிழ்‌ முழுது அறிந்த தன்மையனாக, 
வேத்தியல்‌, பொதுவியல்‌, என்றிரு திறத்தின்‌ 
நாட்டிய நன்னூல்‌ நன்கு கடைப்‌ பிடித்து, 
இசையோன்‌ வக்கிரித்து இட்டதை உணர்ந்து, ஆங்கு 
அசையா மரபின்‌ அதுபட வைத்து, 

மாற்ரோர்‌ செய்த வசைமொழி அறிந்து, 
தாத்தொலைவு இல்லா நன்னூற்‌ புலவனும்‌ ! 


[ இமீழ்கடல்‌ வரைப்பின்‌-ஒலிக்கும்‌ கடலை எல்லையாக உடைய ; 
தமிழகம்‌ அறிய-தமிழ்‌ காட்டார்‌ அறிய; தமிழ்‌ முழுது அறிந்த 
தன்மையனா9-இயல்‌ இசை நாடகம்‌ என்னும்‌ மு தீதமிழையும்‌ 
அறிந்த தன்மை உடையவனாக); ்‌ 


வேத்தியல்‌ பொதுவியல்‌ என்றிரு திறத்தின்‌-வேத்தியல்‌ பொது 
வியல்‌ என்று இரண்டு பிரிவினையுடைய; காட்‌ டிய நன்னூல்‌-ஈல்ல 
காட்டிய நூலை; நன்கு கடைப்‌ பிடித்து; 


இசையோன்‌ வக்கிரித்து இட்டதை உணர்ந்து-இசை நூற்‌ புல 
வன்‌ பாட்டின்‌ இசைப்‌ போக்கை அமைத்த முறையை உணர்ந்து; 


ஆங்கு-அம்முறைப்படி; அசையா மரபின்‌ அது பட வைத்து- 
அம்‌ முறை கெடாத சிறப்போடு பொருந்தும்படி வைத்து; 


மாற்ரோர்‌ செய்த-இம்முறைக்கு மாருனவர்கள்‌ பிழைபடச்‌ 
செய்த; வசை மொழி அ௮றிக்து-பிழை மொழிகளையெல்லாம்‌ தெரிக்து,: 
காத்‌ (8) தாலைவு இல்லா- நாவின்‌ சிறப்புக்களில்‌ சிறிதும்‌ கேடு இல்‌ 
லாத; ஈன்னூல்‌ புலவலும்‌-நகாடக நூல்களைக்‌ கற்றறிந்த ஆசிரியனும்‌;: 


வேத்தியல்‌ என்பது வேந்தர்‌ முன்‌ ஆடும்‌ நாட்டியம்‌. பொதுவியல்‌ 
என்பது பொதுவான மற்ற இடங்களில்‌-ஆடும்‌ நாட்டியம்‌.] 


தண்ணுமை ஆசிரியன்‌ 


ஆடல்‌, பரடல்‌, இசையே, தமிழே' ௦ 
பண்ணே; பாணி, தூக்கே முடமே, 

தேசிகம்‌, என்று இவை ஆசின்‌.உணர்ந்து, 

கூடை நிலத்தைக்‌ குறைவின்று மிகுத்து, எச ்‌ 
வார நிலத்தை வாங்குபு வாங்கி, 

வாங்கிய வாரத்து யாழும்‌ குழலும்‌ 


அரங்கேற்று காதை 105 


ஏங்கிய மிடறும்‌ இசைவன கேட்பக்‌, 

கூர்‌ உகர்க்‌ கரணம்‌ குநியநிந்து சேர்த்தி, 
ஆக்கலும்‌ அடக்கலும்‌ மீத்திறம்‌ படாமைச்‌ 
சித்திரக்‌ கரணம்‌ சிதைவின்று செலுத்தும்‌ 

அத்தகு தண்ணுமை அருந்தொழில்‌ முதல்வனும்‌; 


[ஆடல்‌ பாடல்‌-எல்லா வகைக்‌ கூத்துக்களும்‌ பாடல்‌ இயல்பு 
களும்‌; இசையே-இசை வேறுபாடுகளும்‌; தமிழே-தமிழ்‌ மொழிக்குத்‌ 
தனிப்படையாக உள்ள இயல்‌ இசை நாடகம்‌ என்னும்‌ முத்தமிழும்‌, 
பண்ணே, பாணி, தூக்‌கே-பண்களும்‌, தாளங்களும்‌, தூரக்குகளும்‌; 
- மூடமே-இவற்றின்‌ குற்றங்களும்‌; தேகம்‌ - அந்தந்த காட்டி லுள்ள 
சொல்‌ வழக்கமும்‌; என்று இவைஆசின்‌ உணர்க்து-என்ற இவைகளை 
யெல்லாம்‌ நுட்பமாகத்‌ தெறிந்து; ' 


கூடை நிலத்தைக்‌ குறைவீன்று மிகுத்‌.து-ஓர்‌ உருவை இரட்டிக்‌ 
கிரட்டி. சேர்க்கும்‌ போது, கெ௫ழா்‌தபடி. நிரம்ப நிறுத்தவும்‌; ஆங்கு 
வார நிலத்தை வாங்குபு வாங்‌-௮ந்த இடத்திற்‌ பெறும்‌ இரட்டி. 
யைப்‌ பாகஉருவான வழிகிற்கும்படி. தல்‌ கழியுமானங்‌ கழிக்‌ 
கவும்‌ வல்லமை உடையவஞய்‌;. 


வாங்கிய வாரத்து-இப்படி நிகழ்ந்த உருக்களில்‌;, யாழும்‌ குழ 
௮ம்‌-யாழின்‌ பாடலும்‌ குழலின்‌, பாடலும்‌; ஏங்கிய மிடறும்‌-ஒலி 
பொருந்திய கண்டப்‌ பாடலும்‌: இசைவன கேட்ப-கேட்போர்‌ 
செவிக்கு இன்பமாயிருக்க, கூர்‌ உ௰ர்க்‌ கரணம்‌-கூரிய ஈகத்தை 
யுடைய விரலின்‌ செய்கையால்‌; கு.றியறிந்து சேர்த்தி-குறியறிந்து 
சேர வாக்க வல்லவனாய்‌ ; ம 

ஆக்கலும்‌ அடக்கலும்‌-மற்ற கருவிகளின்‌ குறையை நிரப்பு 
தலும்‌, மிகுதியை அடக்குதலும்‌ ; மீத்திரம்‌ படாமை-இவ்விதம்‌ செய்‌ 
யும்போது இசையில்‌ இரக்திரம்‌ தோன்ருமல்‌ செய்தலும்‌ ; 


சித்திரக்‌ கரணம்‌' சிதைவு இன்றி செலுத்தும்‌-இவைகளை: யெல்‌ 
லாம்‌ செய்யும்‌ பொழுது கைத்தொழில்‌ அழகு பெறச்‌ செய்து காட்‌ 
டலும்‌ வல்லவனாய்‌; அத்‌ தீகு-அத்‌ தன்மை யுடைய; தண்ணுமை அருக்‌- 
தொழில்‌ முதல்வனும்‌-தண்‌ணுமைக்‌: கருவியின்‌ அரிய தொழிலை 
உடைய ஆசிரியலும்‌; 


மூடம்‌-குற்றம்‌; கூர்‌ ட்ட்ட்டசிழ நகம்‌;. கசணம்‌-செய்கை] 
ர்‌ தண்ணுமைக்‌ கருவிகள்‌ தோலால்‌ செய்யப்பட்ட கருவி 


கள்‌. அடியார்க்கு நல்லார்‌ உரையில்‌ தண்ணுமைக்‌ கருவிகள்‌ 
௭ த்தை வகைப்பட்டவை என்று சொல்‌.லுகருர்‌. அவை; 


106 புகார்க்காண்டம்‌ 


பேரிகை, படகம்‌, இடக்கை, உடுக்கை, மத்தளம்‌, சல்லிகை, 
கரடிகை, இமிலை, குடமுழா, தக்கை, கணப்பறை, தமருகம்‌, 
தண்ணுமை, தடாரி, அந்தரி, முழவு, சநீதிரவளையம்‌, மொக்‌ 
தை, மூரசு, கண்விடுகுரம்பு, நிசாளம்‌, துடுமை, சிறுபறை, 
அடக்கம்‌, தகுணிச்சம்‌, விரலேறு, பாகம்‌, உபாங்கம்‌, நாழி 
கைப்பறை, துடி, பெறும்பறை. ] 


குழுலாசிரியன்‌ 


சொல்லிய இயல்பினிற்‌ சித்திர வஞ்சனை 
புல்லிய அறிந்து புணர்ப்போன்‌ பண்பின்‌ 
வர்த்தனை நான்கும்‌ மயல்‌ அறப்‌ பெய்து, ஆங்கு 
ஏற்‌.றிய குரல்‌ இணி என்று இரு நரம்பின்‌ 
ஓப்பக்‌ கேட்கும்‌ உணர்வினன்‌ ஆகிப்‌, 
பண்‌ அமை முழவின்‌ கண்தெறி அறிந்து 
தண்ணுமை முதல்வன்‌ தன்னொடும்‌ பொருந்தி, 
வண்ணப்‌ பட்டடை யாழ்மேல்‌ வைத்து, ஆங்கு 
_ இசையோன்‌ பாடிய இசையின்‌ இயற்கை 
வந்தது வளர்த்து வருவது ஒற்றி 
இன்புற இயக்கி இசைபட வைத்து, 
வார நில.த்தைக்‌ கேடின்று வளர்த்து, ஆங்கு 
ஈர நிலத்தின்‌ எழுத்தெழுத்‌ தாக 
வழுவின்று இசைக்கும்‌ குழூலோன்‌ தானும்‌; 


[சொல்லிய இயல்பினில்‌-நூல்களில்‌ சொல்லப்பட்ட முறைப்‌ 
படி, சித்திர வஞ்சனை .புல்லிய அறிக்து-சித்திரப்‌ புணர்ப்பு வஞ்சனைப்‌ 
புணர்ப்பு என்ற இரண்டு: வகைக்‌ கூத்தினையும்‌ அறிந்து; புணர்ப்‌ 
போன்‌ பண்பின்‌-புணர்க்கவல்ல பாடலாசிரியனை ஓத்த அறிவுடைய 
வனாய்‌; வர்த்தனை நான்கும்‌ மயல்‌ அறப்‌ பெய்து-வர்த்தனை கான்‌ 
கையும்‌ க்கீ நிலை குலையாமம்‌ காட்ட வல்லவனாய்‌, 


ஆங்கு-அந்.த இடத்தில்‌; ஏற்றிய குரல்‌ இளி: என்று இருகரம்‌ 
பின்‌-குரல்‌ நரம்பு . இரட்டிக்க வரும்‌ அரும்பாலையும்‌, இளி நரம்பு 
இரட்டிக்க வரும்‌ மேற்‌ செம்பாலையும்‌, இவை போல்‌ அல்லாத பாலை 
களையும்‌; ஒப்பக்‌ கேட்கும்‌ உணர்வினன்‌ ஆக-இசை' நூல்‌ வழக்கால்‌ 
இணை நரம்பு தொடுத்துப்‌ பாடும்‌ அறிவினை உடையவனாக; 


பண்‌ அமை முழவின்‌ கண்ணெறி அறிந்து-பண்ணுதல்‌ அமைக்க 
மூழவின்‌ கண்கெறியை அறிந்து; தண்ணுமை முதல்வன்‌ தன்னோ 
டும்‌ பொருந்தி- தண்ணுமைக்காரனோடு ' பொருந்தி; வண்ணப்‌ 


அரங்கேற்று காதை 107 


பட்டடை யாழ்‌ மேல்வைத்து-ரி௦த்தையுடைய நரம்பினை யாழ்‌ மேல்‌ 
வைத்து, ஆங்கு-அதன்‌ வழி யே 7 இசையோன்‌ பாடிய இசையின்‌ 
இயற்கை- -இசைக்காரன்‌ பாடின பாட்டின்‌ இயல்பை; வந்தது 
வளர்த்து-பண்ணின்‌ வரவுகளுக்குச்‌ சுரம்‌ குறைவு படாமல்‌ கிறுத்தி; 
வருவது ஓற்றி-௮ந்தப்‌ பண்ணுக்கு அயல்‌ விரவாமல்‌ கோக்க; 
இயக்கி-பாடலின்‌ இயல்‌ வழக்கெல்லாம்‌ சுவை பொருந்தக்‌ காட்டி, 
இன்புற இசைபடவைத்து-பண்‌ இலக்கணம்‌ நிரம்ப வைத்து; வார 
நிலத்தைக்‌ கேடின்று வளர்த்து-வாரப்‌ பாடலை அளவு நிரம்ப கிறுத்த 
வல்லவனாய்‌; ஆங்கு-அப்பாடலிடத்தில்‌; ஈர நிலத்தின்‌ எழுத்து எழுத்‌ 
தாக-சொன்னீர்மைகளின்‌ எழுத்துக்கள்‌ சிதையாமல்‌ எழுத்தெழுத்‌ 
தாக இசைக்கும்‌ ; வழுவின்று இசைக்கும்‌ குமலோன்‌ தானும்‌-கு.ற்‌.ற 
மில்லாமல்‌ வா௫ித்துக்‌ காட்டும்‌ இறமையுடைய குழலாூரியனும்‌; ] 


யா மூாசிரியன்‌ 


இனி யாம்‌ (வாசிப்பவனுடைய லட்சணங்களைப்‌ பற்றிச்‌ 
சொல்லப்படுகிற. து. தமிழர்களுடைய இசைக்‌ கருவிகளில்‌ 
யாழ்‌ மிகவும்‌ மேன்மை பெற்றது. யாழ்‌ என்பது ஒரு நரம்புக்‌ 
கருவி. பண்டைக்‌ காலத்து யாழ்‌ உருவத்தில்‌ எப்படியிருந்தது 
என்று இப்பேரது உறுதியாகச்‌ சொல்ல முடியாது. இப்போது 
வழக்கத்திலிருக்கும்‌ வீணை யாழைப்‌. போன்ற. ஒரு' “கருவி என்‌ 
- பது பொதுவான அபிப்பிராயம்‌. அடியார்க்கு நல்லாருடைய 
உரையில்‌ யாழ்‌ கான்கு. வகைப்படும்‌ என்று சொல்லுகருர்‌, 
அவையாவன: (1) 27 ஈரம்புகளுள்ள பேரியாழ்‌ (8.).19 ஈரம்‌ 
புடைய மகர யாழ்‌ (8) 74 ஈரம்புடைய சகோட யாழ்‌ (4) 7 
ஈரம்புடைய செங்கோட்டி யாழ்‌. : இப்போது வழங்கும்‌ வீணை 
பெரும்பாலும்‌. செங்கோட்டி யாழைப்‌ எண்தவன்‌ என்று 
சுத்தானந்த பாரதியார்‌ எனககம. ்‌ 


யாழர்சிறியனைப்‌ பற்றி. அடியில்‌ வரும்‌ வரிகளுக்குச்‌ சரி 
யாகப்‌ பொருள்‌ தெரிய வேண்டுமானால்‌, தமிழ்‌ இசையைப்‌ 
பற்றிய கொள்கைகள்‌ முதலில்‌ தெரிய வேண்டும்‌. தஇருவாளர்‌ 
௩. மு. வேங்கடசாமி நாட்டார்‌ பதப்பித்‌ திருக்கும்‌ சிலப்பதி 
காரத்தின்‌ 74 முதல்‌ 87 வரையிலுள்ள பக்கங்களில்‌ இந்த வரி 
களின்‌ உரையைப்‌ பார்க்கலாம்‌. . இந்த உரையும்‌ கூட, சாதா 
ரண மக்களுக்கு .மிகவும்‌ கடமா வைகயி இந்த வரிகளுக்கு 
இங்கே ௨ உரை அன்‌. வில்லை. 


109 .... முகார்க்காண்டம்‌. 


ஈரேழ்தொடுத்த செம்முறைக்‌ கேள்வியின்‌ 
ஓரேழ்‌ பாலை நிறுத்தல்‌ வேண்டி, 
வன்மையிற்‌ கிடந்த தார பாகமும்‌ 
மென்மையிற்‌ கிடந்த குரலின்‌ பாகமும்‌ 
மெய்க்கிளை நரம்பிற்‌ கைக்களை கொள்ளக்‌ 
கைக்கிளை ஓழிந்த பாகமும்‌ பொற்புடைத்‌: 
கதளராத்‌ தாரம்‌ விளரிக்கு ஈத்துக்‌ 
கிளைவழிப்‌ பட்டனன்‌ ஆங்கே; இனையும்‌ 
தன்‌ களை அழிவுகண்டு அவள்‌ வயிற்‌ சேர, 
ஏனை மகளிரும்‌ கி வழிச்‌ சேர, 
மேலது உழைஇளி, &மது கைக்கிளை 
வம்பூறு மரபிற்‌ செம்பாலை ஆயது? 
இறுதி ஆதி யாக ஆங்கு அவை 
பெறுமுறை வந்த பெற்றியின்‌ நீங்காது, 
படுமலை, செவ்வழி, பகர்‌ அரும்‌ பாலை எனக்‌ 
குரல்‌ குரலாகத்‌ தற்கிழமை திரிந்தபின்‌, 
முன்னதன்‌ வகையே முறைமையில்‌ திரிந்து, ஆங்கு 
இணி முதலாகிய எதிர்‌்படு கிழமையும்‌ 
கோடி. விளரி மேற்செம்பாலை என 
நீடிக்‌ கடந்த கேள்விக்‌ கிடக்கையின்‌ 
இணை நரம்புடையன அணைவூறக்‌ கொண்டு, ஆங்கு 
யாழ்‌ மேற்பாலை இடமுறை மெலிய 
. குழல்மேற்‌ கோடி. வலமுறை மெலிய 
வலிவும்‌ மெலிவும்‌ சமனும்‌ எல்லாம்‌ 
பொலியக்‌ கோத்த புலமையோனுடன்‌; :' 
(95118) 
அரசன்‌ முன்னிலையில்‌ மாதவியின்‌ நாட்டியத்தை அரங்‌ 
கேற்.றுவிக்க வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்யத்‌ தொடங்கினார்‌ 
கள்‌.. பண்டைக்‌ காலத்துத்‌ தமிழ்‌ மக்கள்‌, கலை ரசிகர்கள்‌. 
அழகான நாட்டியக்‌ கலையை ஒரு அழகான இடத்தில்‌ நடத்தி 
னால்‌ தான்‌, கலையின்‌. பெருமையும்‌ அழகும்‌. சரியாக விளங்கும்‌. 
இந்தக்‌ காலத்‌தில்‌, மாட்டியமோ அல்லது நாடகமோ நடத்த 
வேண்டுமென்றால்‌, இடத்தைப்‌ பற்றி எவரும்‌ சிரமம்‌ எடுத்‌ 
துக்‌ கொள்வதில்லை. இடிந்த சுவர்‌, . தகரக்‌. கூரை, அழுகி 
கடைந்த நிலம்‌ இவைகளின்‌ மத்தியில்‌ நாட்டியம்‌ நடை 
பெரும்‌. பண்டைக்‌ காலத்துத்‌ தமிழ்‌ மக்கள்‌ "இவ்விதம்‌ 
செய்யவில்லை. காட்டியத்திற்குப்‌ பொருத்தமான ஒரு இடத்தை 


அரங்கேற்று கரதை . 109 


மூதலில்‌ குறித்து, அதன்பின்‌, அந்த இடத்தில்‌ அழகான 
மேடையை அமைத்தார்கள்‌. மேடையின்‌ அளவும்‌ அழகும்‌ 
ஒன்றாகப்‌ பொருந்தி யிருக்க வேண்டும்‌. ஏழுகோல்‌ அகலம்‌ 
எட்டுக்கோல்‌ நீளம்‌, 'ஒருகோல்‌ ' உயரம்‌, உள்ள மேடை 
அமைக்கப்பட்ட தென்று நூலில்‌ சொல்லப்‌ பட்டிருக்க றது. 


இப்போதுங்கூட, மலையாள நாட்டில்‌, மரத்தை அளப்‌ 
பதற்குக்‌ *6கோல்‌' என்று சொல்லப்பட்ட அளவைத்தான்‌ 
வைத்‌இிருக்கிறார்கள்‌. இந்தக்‌ கோல்‌, 88 அங்குலம்‌ நீள 
முள்ளது. சிலப்பதிகாரம்‌ எழுதப்பட்ட காலத்திலுங்கூட, 
கோலின்‌ அளவு இதுவாகவே இருந்திருக்கலாம்‌. அப்படி. 
யானால்‌, அரங்கின்‌ மேடை 16 அடி. 4 அங்குல அகலமும்‌, 78 
அடி. 8 அங்குல நீளமும்‌, தரையிலிருந்து 2 அடி. 4 அங்குல 
உயரமும்‌: உள்ளதாக இருகந்திருக்கவேண்டும்‌. : மேடையின்‌ 
மேல்‌ உள்ள தூண்‌ மேலே உத்தரமாக இடப்பட்ட பலகைக்‌ 
- கும்‌) மேடையின்மேற்‌ பரப்பப்பட்ட பலகைக்கும்‌ இடையிலே, 
சீ கோல்‌ அள்வு-அதாவது, 9 அடி4 அங்குலம்‌-என்று சொல்‌ 
லப்பட்டிருக்கின்றது. இந்த அளவுகளைக்‌ கொண்ட ஒரு 
மேடை, நாட்டியத்திற்கு மிகவும்‌ அருதக தென்று 
_ நன்றாக வெளிப்படும்‌. 


அளவிற்‌ பொருத்தமான மேடையை அமைத்து, அதை 
அலங்காரம்‌ செய்து நாலுவகைப்‌ பூதங்களைப்‌ . படமாக எழுதி 
மேலிடத்தே வைத்தனர்‌. வெளிசிசத்திற்காக நிலை விளக்குகள்‌ 
வைத்தபோது தூண்களின்‌ நிழல்‌, மேடையில்‌ விழாமல்‌ . இருக்‌ 
கும்படி அவ்வளவு பொருத்தமான : இடத்தில்‌. வைத்தார்கள்‌. 
திரைச்சலைகளை த்‌ தொங்கவிட்டார்கள்‌. மேற்கட்டியின்‌ மீது, 
சித்திரங்கள்‌. முத்துகளாலும்‌, மலர்களாலு.ம்‌ தொடுக்‌ 
கப்பட்ட அழ .மாலைகள்‌ மேடையின்‌ மேற்கட்டியிலிருந்து 
தொங்கின. இவ்வளவு அரிய வேலைப்‌ பாடுகள்‌ நிறைந்த 
. அழகிய மேடையை மாதவியின்‌ காட்டியத்துற்கு அமைத்தனர்‌. 

அரங்கின்‌ அமைதி 

எண்ணிய நூலோர்‌ இயல்பினில்‌ வழாஅது, 
மண்ணகம்‌ ஒருவழி வகுத்தனர்‌ கொண்டு, 
புண்ணிய நெடுவரைப்‌ போகிய நெடுங்கமழைக்‌ 
கண்ணிடை ஒருசாண்‌ வளர்ந்தது கொண்டு, 


110 புகார்க்காண்டம்‌ 


நூல்நெறி மரபின்‌ அரங்கம்‌ அளக்கும்‌ 

கோல்‌. அளவ, இருபத்துநால்‌ விரலாக, 

எழுகோல்‌ அகலத்து எண்கோல்‌ நீளத்து 

ஒருகோல்‌ உயரத்து உறுப்பின தாகி; 

உத்தரப்‌ பலகையோடு.அரங்கின்‌ பலகை 

வைத்த இடைநிலம்‌ நாற்கோலாக; 

ஏற்ற வாயில்‌ இரண்டு உடன்‌ பொலியத்‌, 

தோற்‌. நிய அரங்கில்‌ தொழுதனர்‌ ஏத்தப்‌ 

ூதரை எழுதி மேல்நிலை வைத்து; 

தூண்‌ நிழல்‌ புறப்பட மாண்விளக்கு எடுத்து, ஆங்கு. 
ஒருமுக எழினியும்‌, பொருமுக எழினியும்‌, 
கரந்து வரல்‌ எழினியும்‌ புரிந்து உடன்‌ வகுத்து, ஆங்கு 
ஓவிய விதானத்து, உரைபெறு நித்திலத்து 

மாலைத்‌ தாமம்‌ வளையுடன்‌ நாற்றி, 

விருந்து படக்‌ கிடந்த அருந்தொழில்‌ அரங்கத்து): 


[எண்ணிய நாலோர்‌-ஆராயப்பட்ட. சிற்ப நூலாசிரியர்களின்‌; 
இயல்பின்‌ வழா௮.து-முறையிலிருந்து மாறுபடாமல்‌; மண்ணகம்‌ ஒரு 
வழி வகுத்தனர்‌ கொண்டு-நிலத்திலே குற்றம்‌ நீங்கின ஓரிடத்தை 
வகுத்துக்‌ கொண்டு, புண்ணிய நெடுவரை- புண்ணியமுடைய நீண்ட. 
மலையாகிய இமயமலையில்‌; போகிய-நீண்டு வளர்க்த; நெடுங்கழை- 
நெடிய மூங்கிலுள்‌; கண்‌ இடை ஒரு சாண்‌ வளர்ந்தது கொண்டு-ஒரு 
கணுவிற்கும்‌ மற்றொரு கணுவிற்கும்‌ இடையில்‌ ஒரு சாண்‌ நீளம்‌ 
உடையதாய்‌ வளர்ந்த மூங்கிலைக்‌ கொண்டு; நூல்‌ கெறி மரபின்‌- 
நூல்களிற்‌ கூறப்படும்‌ முறையாலே; அரங்கம்‌ அளக்கும்‌ கோலளவு-- 
காடகமேடையை, அளக்கும்‌ கோலின்‌ அளவு; இருபத்து. நால்‌ 
விரலாக-இருபத்து நான்கு விரல்‌ கொண்ட அளவுடைய தாக 
- (கறுக்‌2); எழுகோல்‌ அகலத்து-ஏழுகோல்‌ அகலத்தையும்‌; எண்‌ 

“கோல்‌ நீள.த்து-எட்டுக்கோல்‌ நீளத்தையும்‌ ஒரு கோல்‌ உயரத்து- 
ஒரு கோல்‌: உயரத்தையும்‌ கொண்ட; உறுப்பினதாக-அளவுள்ள 
தாகி; உத்தரப்‌ பலகையோடு-தூண்‌ மேலே உ௨.த்தரமாக இடப்பட்ட 
பலகைக்கும்‌; அரங்கின்‌ பலகை-நாடகமேடையின்‌ மேலுள்ள பல 
, கைக்கும்‌;வைத்த ' இடைநிலம்‌-இடை.யிலே வைத்த இடைவெளி/ 
நாற்கோலாக-நாலுகோல்‌ அளவின தாக இருக்க; 


ஏற்றவாயில்‌ இரண்டுடன்‌ பொலிய-அளவிற்கேற்ற வாயில்கள்‌ 
இரண்டாக விளங்க; தோற்றிய அரங்கில்‌-செய்யப்பட்ட அம்மேடை 
யில்‌; தொழுதனர்‌ ஏத்த-எல்லோரும்‌ வணங்கி வாழ்த்தும்படி ; 
பூதரை எழுதி மேல்நிலை வைத்து-நா லுவகைப்‌ ணக பட.மாக 
எழுதி மேலிடத்திலே வைத்து; 


அரங்கேற்று காதை . ]11 


- துண்நிழல்‌- தூண்களின்நிழல்‌, புறப்பட-மேடையிலும்‌, அவைக்‌ 
களத்திலும்‌ படாமல்‌ வெளியே விழும்படி; மாண்‌ விளக்கு எடுத்‌.து- 
மாட்சமையுடைய நிலைவிளக்கு ஏ ற்‌.றி; ஆங்கு-; ஒரு முக: எழினியும்‌- 
ஓரு திரையாக விடப்படுகின்ற திரைச்சிலையும்‌, பொரு.முக எழி 
னியும்‌-இரண்டு பக்கத்தினின்றும்‌ வந்து ஓன்றாகப்பொருந்தும்படி. 
விடப்படுன்ற இரட்டைத்‌ தஇிரைச்சிலையும்‌; கரந்து வரல்‌ எமி 
னியும்‌-மேலே மறைவாகக்‌ கட்டியிலிருந்து பின்‌ தொங்கவிடப்‌ படு 
இன்ற திரைச்சலையும்‌ ஆகியவற்றை; புரிந்து உடன்‌ வகுத்து-அழகு 
படச்‌ செய்து வகைவகையாகத்‌ தொங்கவிட்டு; ஆங்கு-; ஓவிய 
விதானத்து-சித்திரம்‌ தீட்டிய மேற்கட்டி மீது; உரைபெறு நித்தி 
லத்‌.து-புகழ்பெற்ற முத்துக்களால்‌, மாலை த்‌ தாமம்‌ வளையுட.ன்‌ 
நாற்றி-மாலை, தாமம்‌, வளை என்ற அழகிய மாலைகளைத்‌ தொங்க 
விட்டு; வீருந்துபடக்‌ இடந்த-புதுமைத்‌ தோற்றம்‌ தோன்றும்படி 
விளங்கிய; அருந்‌ தொழில்‌ அரங்கத்து-அறிய வேலைப்‌ பாடுகள்‌ 
அமைந்த மேடையிலே; ] 

(174-198) 


மேல்‌ நாடுகளிற்‌ பல இசை வாத்தியங்களைப்‌ பலபேர்‌ ஓரே 
சமயத்தில்‌ வாசிப்பதுண்டு. இதற்கு **ஆர்க்‌ கெஸ்ட்ரா '” 
என்று சொல்வது.' வழக்கத்தில்‌ இதை “பாண்டு வாத்தியம்‌”” 
என்று நாம்‌ சொல்லுகின்றோம்‌. பாண்டு வாத்தியக்‌ கச்‌ 
சேரியை நடத்தி வைக்க ஒரு தலைவன்‌ உண்டு. அவன்‌ கையில்‌ 
ஒரு கோலை வைத்துக்‌ கொண்டு, கோலை ஆட்டிச்‌ செய்யும்‌ 
சைகைகளால்‌, எல்லா வாத்தியக்‌ காரர்களும்‌ பொரு தீதமான 
சமயத்திலும்‌, பொருத்தமான ஓசையிலும்‌ அவரவர்களுடைய 
வாத்தியங்களை வாூப்பார்கள்‌. தலைவனுடைய கோல்‌, பாண்டு 
வாத்தியக்‌ கச்சேரிக்கு மிகவும்‌ முக்கியமானது. இதுபோல 
வே, நாட்டியத்தை நடத்தும்‌ ஈட்டுவனுடைய, கையில்‌ ஒரு 
கோல்‌ உண்டு. நாட்டியத்‌ தலைவன்‌, கையில்‌ வைத்திருக்கும்‌ 
கோலுக்குத்‌ *தலைக்கோல்‌' என்று பெயர்‌. இந்தக்‌ கோலால்‌, 
தர்ளம்‌ தட்டி, நட்டுவன்‌ நாட்டியப்பெண்ணை ஆட்டி. -வைக்‌ 
கின்றான்‌. 

தலைக்‌ கோலுக்கு, முற்காலத்தில்‌ மிகப்‌ பெருமை கொடுத்‌ -: 
தார்கள்‌. இந்திர சபையில்‌ ஊர்வ௫, அகத்தியன்‌ மூன்‌ நடன 
மாடிய போது, முனிவர்‌ கொடுத்த சாபத்தால்‌, ஊர்வசியும்‌ 


இந்திரன்‌ மகன்‌ சயந்தனும்‌ மண்ணுலூற்‌ பிறந்தார்கள்‌. 
ஊர்வசி நாட்டியக்‌ கன்னியாகப்‌ பிறந்தாளென்றும்‌, சயந்தன்‌ 


112  புகார்க்காண்டம்‌ 


மூங்கிலாகப்‌ பிறந்தான்‌ என்றும்‌ கதை. மூங்லொல்‌ செய்‌ 
யப்பட்ட தலைக்கோலைச்‌ சயந்தன்‌ என்று வைத்து, அத.ற்குவழி 
பாடு செய்தார்கள்‌. இமய மலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட. 
மூங்கில்‌, அல்லது போர்க்‌ கள த்தில்‌ முதுகு காட்டி ஒடிய பகை 
வர்களிடமிருந்து கைப்‌ பற்றிய வெண்‌ குடைக்‌ காம்பு, இவை 
களில்‌ ஒன்றிலிருந்து தலைக்கோலைச்‌ செய்தார்கள்‌. , கோலைப்‌ 
பொன்னாலும்‌, நவமணிகளாலும்‌ வேலைப்பாட்டோடு அழகு 
செய்து, அதை நீராட்டி, மாலையணிந்து, பட்டத்து யானையின்‌ 
மேல்‌ வைத்து ஊர்வலம்‌ செய்து, அரசனுடைய சபையில்‌, 
நாட்டியத்‌ தலைவனாகிய நட்டுவன்‌ கையில்‌ கொடுத்தார்கள்‌. . 


தலைக்கோல்‌ அமைதி 


பேர்‌ இசை மன்னர்‌ பெயர்பூறத்து எடுத்த 
சீர்‌ இயல்‌ வெண்குடைக்‌ காம்பு நனி கொண்டு, 
கண்‌ இடை நவமணி ஒழுக்கி, மண்ணிய 

்‌. நாவல்‌ அம்‌ பொலம்‌ தகட்டு இடை. நிலம்‌ போக்கி, 
காவல்‌ வெண்குடை மன்னவன்‌ கோயில்‌ 
இந்திர சிறுவன்‌ சயந்தன்‌ ஆகென: 

"வந்தனை செய்து, வழிபடு தலைக்கோல்‌ 
புண்ணிய நன்னீர்‌ பொற்குடத்து ஏந்தி 
மண்ணிய பின்னர்‌, மாலை. அணிந்து, . 
நலம்‌ தரு நாளால்‌ பொலம்பூண்‌ ஓடை 
அரசு உவாத்‌ தடக்கையில்‌ பரசினர்‌ கொண்டடு, 
மூரசு எழுந்து இயம்ப, பல்‌ இயம்‌ ஆர்ப்ப, 
அரைசொடு பட்ட ஐம்பெருங்‌ குழுவும்‌ 
தேர்வலம்செய்து, கவி கைக்‌ கொடுப்ப, 

- ஊர்வலம்‌ செய்து புகுந்து, முூன்வைத்தாங்கு; : 


[பேர்‌ இசை மன்னர்‌-பெரிய. புகழையுடைய பகை மன்னர்கள்‌; 
பெயர்‌ புற்த்து எடுத்த-முதுகு கர்ட்டி. ஓடிய போர்க்களத்திற்‌ கைப்‌ 
பற்றிய; சர்‌ இயல்‌ வெண்‌ குடைக்காம்பு-சிறப்புக்கள்‌ இயன்‌.ற வெண்‌ 
கொற்றக்‌ குடையின்‌ காம்பினை-; ஈனி கொண்டுூமிக்க சறப்போடே 
கைக்‌ கொண்டு; கண்‌ இடை நவமணி ஒழுக்கி-அக்காம்பின்‌ கணுக்‌ 
களிலெல்லாம்‌ ஒன்பது மணிகளையும்‌ வைத்துப்‌ பதித்து; மண்ணிய- 
நன்கு துப்புரவு செய்யப்பட்ட , நாவல்‌ ௮அம்பொலம்‌ தகட்டு- நாவல்‌ 
என்னும்‌ அழ பொன்னின்‌ தகட்டால்‌; இடை நிலம்‌ போக்கி- 
.கணுக்களின்‌ நடுவாகய இடத்தை மறையச்‌ செய்து; : 


அரங்கேற்று காதை ரர: 


காவல்‌ வெண்‌ குடை. மன்னவன்‌ கோயில்‌-கரவல்‌ செய்யும்‌ வெண்‌ 
கொற்றக்‌ குடையுடைய வேந்தனின்‌ அரண்மனையிலே; இந்திர 
சிறுவன்‌ சயந்தன்‌ ஆகென-அ௮ந்தச்‌ கோல்‌ இந்திரன்‌ மகன்‌ சயந்தன்‌ 
என்று நினைத்து; வம்‌. தனை செய்து-வணக்கஞ்‌ செய்து; வநிபடு தலைக்‌ 
கோல்‌-போற்றத்‌ தகுந்த அத்‌ தலைக்கோலை; புண்ணிய நன்னீர்‌ பொற்‌ 
குடத்து ஏக்தி மண்ணிய பின்னர்‌-ஈல்ல புண்ணிய நீரைப்‌ பொற்‌ 
குடத்திலே ஏந்திவந்து நீராட்டிய பின்னர்‌; மாலை அணிக்து-; நலம்‌ 
தரு காளால்‌-ஈன்மை தருகின்ற ஈல்ல நாளிலே, பொலம்பூண்‌ ஓடை- 
பொன்னாலான பூண்களையும்‌ நெற்றிப்‌ பட்ட தீதையுமுடைய; ௮ரசு 
உவாத்‌ தடக்‌ கையில்‌-பட்டத்து யானையின்‌ பெரிய கையிலே-பரசனர்‌ 
கொண்டு-வாழ்தீதுக்களோடு கொண்டு கொடுத்து? முரசு எழுந்து 
இயம்ப-முரசம்‌ ஓங்கி முழங்க; பல்‌ இயம்‌ ஆர்ப்ப -பலவகை வாத்தி 
யங்களும்‌ ஆரவாரிக்க; ௮ரசொடு பட்ட ஐம்‌ பெரும்‌ குழுவும்‌-௮ரச 
னொடு கூடிய ஐந்து பகுதியாகவுள்ள அமைச்சர்‌, புரோகிதர்‌, சேனா 
பதியர்‌, தூதுவர்‌, ஒற்றர்‌ என்னலும்‌ கூட்டத்தினரும்‌; தேர்வலம்‌ செய்‌.த.- 
தேரோடு வலமாகச்‌ சுற்றி வந்து; கவிகைக்‌ கொடுப்ப-நாடகக்‌ கவி 
யின்‌ கையிலே அத்‌ தலைக்கோலைக்‌ கொடுத்து; : ௭ர்‌ வலம்‌ செய்து 
புகுந்து மூன்‌ வைத்து-ஊரை வலமாக வந்து அரங்கிலே புகுந்து 
எதிர்முகமாகத்‌ தலைக்கோலை வைத்து; ஆங்கு-அப்பால்‌; ] 


(129-159) 

கண்ணுக்கும்‌, மனதிற்கும்‌ இன்பந்தரும்படி, அமைக்கப்‌ 
பட்ட சபையில்‌, மன்னனும்‌ அவன து பரிவாரங்களும்‌, பொது 
மக்களும்‌ வந்து சேர்ந்தார்கள்‌. மேடையின்மேல்‌ இசைக்‌ 
கருவியை ஏந்திய வாத்தியக்காரர்கள்‌ அவர்களுடைய இடத்‌ 
இல்‌ ஒழுங்காக நின்றார்கள்‌. மாதவி தன்‌ வலது காலை முன்னே 
வைத்து மிதித்து மேடையின்மேல்‌ ஏறி, வலது பக்கத்துத்‌ 
தூணைச்‌ சேர்ந்து நின்றாள்‌. நாட்டியத்திற்குத்‌ துணை செய்ய 
ஆடல்‌, பாடலில்‌, தேர்ச்சி பெற்ற மகளிர்‌ இடது தூண்‌ பக்கம்‌ 
நின்றனர்‌. முதலில்‌, அலாரிப்பு என்று சொல்லும்‌ கடவுள்‌ 
வாழ்த்துப்‌ பாடலைப்‌ பாடியபின்‌, யாழ்‌, குழல்‌, மத்தளம்‌ 
முதலிய கருவிகள்‌ இன்று சேர்ந்து, இன்பமாக இசைத்தன. 
இந்த வாத்தியக்‌ கருவிகளெல்லாம்‌, ஒன்றோடொன்று தழுவிக்‌ 
கலந்து இசை யெழுப்ப, நாட்டிய நன்னூல்‌ முறையிலிருந்து 
தவருமல்‌ , எல்லாக்‌ குற்றங்களையும்‌ நீக்கி, மாதவி, தன்‌ நாட்‌ 
டியத்தை ஆடி. முடித்தாள்‌. பொன்னாலான ஒரு பூங்கொடியே 
ஆடலும்‌ பாடலும்‌ வல்லதாய்‌ வந்து, நடித்தாற்‌ உணவக 
அந்தக்‌ காட்சி, 

8 


114 புகார்க்காண்டம்‌ 


மாதவி நடனமாடுதல்‌ 


இயல்பினின்‌ வழா௮ இருக்கை முறைமையின்‌, 
குயிலுவ மாக்கள்‌ நெறிப்பட நிற்ப, 

வலக்கால்‌ முன்மிதித்து ஏறி, அரங்கத்து, 
வலத்தூண்‌ சேர்தல்‌ வழக்கு எனப்‌ பொருந்தி, 
இந்நெறி வகையால்‌ இடத்தாண்‌ சேர்ந்த 
தொல்நெ.றி இயற்கைத்‌ தோரிய மகளிரும்‌? 

சிர்‌ இயல்‌ பொலிய, நீர்‌ அல நீங்க, - : 
வாரம்‌ இரண்டும்‌ வரிசையிற்‌ பாடப்‌; 

பாடிய வாரத்து ஈற்றில்‌ நின்று இசைக்கும்‌ 
கூடிய குயிலுவக்‌ கருவிகள்‌ எல்லாம்‌, 

-குழுல்‌ வழி நின்றது யாழே; யாழ்வழித்‌ 
தண்ணுமை நின்றது தகவே; தண்ணுமைப்‌ 
பின்வழி நின்றது முழவே; முழவொடு 

- கூடி நின்று இசைத்தது ஆமத்திரிகை; 
ஆமநீதிரிகையோடு அந்தரம்‌ இன்றிக்‌ 
கொட்டு இரண்டு உடையது ஓர்‌ மண்டிலம்‌ ஆக, 
கட்டிய மண்டிலம்‌ பதினொன்று போக்க, 
வந்த முறையின்‌ வழிமுறை .வழாமல்‌, 

_ அந்தரக்‌ கொட்டுடன்‌ அடங்கிய பின்னர்‌, 
மீத்திறம்‌ படாமை வக்காணம்‌ வகுத்துப்‌ 
பாற்பட நின்ற பாலைப்‌ பண்மேல்‌, 
நான்கின்‌ ஓரீஇய நன்கனம்‌ அறிந்து; 
மூன்று அளந்து. ஒன்று கொட்டி, அதனை 
ஒது மண்டிலத்தால்‌ கூடை போக்கி; 
வந்த வாரம்‌ வழி மயங்கிய பின்றை; 
ஆறும்‌ நாலும்‌ அம்முறை போக்கிக்‌ 
கூறிய ஐந்தின்‌ கொள்கை போலப்‌ 
பின்னையும்‌ அம்முறை பேரிய பின்றை; 
பொன்‌ இயல்‌ பூங்கொடி, புரிந்து உடன்‌ வகுத்தென, 
தாட்டிய நன்னூல்‌ நன்கு கடைப்‌ பிடித்துக்‌ 
காட்டினனள்‌ ஆதலின்‌; 


இயல்பினின்‌ வமா௮ இருக்கை முறைமையின்‌ - நெறியிலிருக்.து 
மாறுபடாத வரிசை முறையிலே; குயிலுவ மாக்கள்‌ நெறிப்பட 
நிற்ப-இசைச்கருவியுடைய வாத்தியக்காரர்கள்‌ ஓழுங்குபெ.ற நிற்க; 
வலக்கால்‌ முன்மிதித்து ஏறி-மாதவிதன்‌ வலக்காலை முன்னேவைத்து 
மிதித்து எறி; அரங்கத்து-மேடையில்‌; வலத்தாண்‌ சேர்தல்‌-வலப்‌ 
பக்கத்துத்‌ தூணைச்‌ சென்று அடைதல்‌; வழக்கு எனப்‌ பொருந்தி- 
காடக வழக்கு என்று ௮வ்விடத்தைச்‌ சேர்ந்து; - 


அரங்கேற்று காதை 115 


இக்‌ நெறி வகையில்‌-மாதவீ 'சேர்ந்த இந்நெறி முறைப்படியே; 
இடத்தூண்‌ சேர்ந்த-இடப்‌ பக்கத்துத்‌ தாணைச்‌ சென்று சேர்ந்த; 
தொல்‌ கெறி இயற்கை-பழைமையான வழக்கயெல்புகளயுடைய; 
தோரிய மகனளிரும்‌-ஆடல்‌' பாடலில்‌ தேர்ச்சி பெற்ற மகளிரும்‌; 
சீரியல்‌ பொலிய, தாள இலக்கணங்கள்‌ விளங்க; நீர்‌ அல நீங்க- 
அதற்கு ஏலாத குற்றங்கள்‌ நிங்க, வாரம்‌ இரண்டும்‌-இரண்டு வகை 
யான வாரப்‌ பாட்டுக்களை; வரிசையிற்‌. பாட-பாடும்‌ .மூறையாலே 
பாட; பாடிய வாரத்து-அவ்வாறு பாடிய வாரப்பாட்டின்‌; ஈ ற்றில்‌ 
நின்‌.று இசைக்கும்‌-கடைசியிலே நின்று இசைக்கின்‌ ற; கூடிய-தம்முள்‌ 
ஒன்றோடொன்று பொருந்திய, குயிலுவக்‌ கருவிகள்‌ எல்லாம்‌-இசைக்‌ 
கருவிகள்‌ எல்லாம்‌; குழல்‌ வழி நின்றது யாழே-யாழ்‌ குழலின்‌ 
. இசையை ஒட்டி இசைத்தது; யாழ்வழமி-யாழை ஒட்டி, தண்ணுமை 
சின்றது தகவே-பொருத்தமாக மத்தளம்‌ இசைத்தது; தண்‌ ணுமைப்‌ 
பின்‌ வழி நின்றது முழவே-மத்தளத்தின்‌ பின்னால்‌ முழவு பொருந்தி 
யிசைத்தது. முழவொடு கூடி நின்று-குடமுமாவோடு பொருக்தி 
நின்று; இசைத்தது ஆமந்திரிகை-ஆமந்திரிகை என்னும்‌ இடக்கை 
யாகிய கருவி இசைத்தது. . முழவு-ஒருவகை மத்தளம்‌; 


ஆமந்திரிகையோடு-, ௮க்தரம்‌ இன்றி-வேற்றுமை தோன்ருமல்‌; 
கொட்டு இரண்டு உடையது ஓர்‌ மண்டிலமாக-ஒரு மண்டிலத்திற்‌ 
குக்‌ கொட்டு. இரண்டாக (என்றது, ஒரு தாளத்திற்கு இரண்டு 
பற்றுக), கட்டிய மண்டிலம்‌-கட்டுக்‌ கோப்பான ஐர்து தாளத்திலும்‌ 
“சட்னி போக்க-ப திஹொரு தாளப்‌ பற்றுக்களை இட்டு; 


வந்த முறையின்‌-நாடக வழக்கமாக வந்த முறையில்‌); ழி முறை 
வழாமல்‌-நெறிதுறை மாறுபடாமல்‌, அ௮ந்தரக்‌ கொட்டுடன்‌-அந்தரக்‌ 
கொட்டு என்னும்‌ இந்த “ஒத்து” ஆடுதலோடு; அடங்கிய பின்னர்‌-; 


மீத்திறம்‌ படாமை-அளவு மேலிட்டுப்‌ போகாமல்‌; வக்காணம்‌ 
வகுத்து-ஆலாபனம்‌ செய்து; பாற்பட. நின்ற-அளவு பட்டு நின்ற; 
பாலைப்‌ பண்மேல்‌-பாலை என்ற பண்ணின்‌ மேல்‌; நான்கின்‌ ஓரீஇய 
நன்கனம்‌ அறிந்து-நரலுறுப்பும்‌ குறைபாடில்லாத . உருவுக்குச்‌ 
சொற்படுத்தியும்‌ இசைப்‌ படுத்தியும்‌ அறிந்து பாட்டும்‌ கொட்டும்‌ 
கூதிதும்‌ நிகழ்த்தி,” மூன்று அளந்து-மூன்று ஓத்துடைய மட்ட 
தாளத்திலே தொடங்கி, ஒன்று கொட்டி-ஓரொத்துடைய ஏகதாளத்‌ 
திலே முடித்து; அதனை-; ஐது மண்டிலத்தால்‌-அழகிய மண்டில 
நிலையாலே; கூடை போக்க-தேக்‌ கூத்திற்கு ஓற்றித்தும்‌ இரட்டித்‌ 
தும்‌ ஓத்தும்‌ வழக்கப்படி அக்கூத்தினை அடி. மூடித்து;- (அதாவது 
ஐவகைத்‌ தாளத்தையுடைய தேசிக்‌ கூத்தை ஆடும்‌ முறையிலே ஆடி) 


116. புகார்க்காண்டம்‌. .. 


வந்த வாரம்‌ வழி மயங்கிய பின்றை- 
* ஆறும்‌ நாலும்‌ அம்முறை போக்கிக்‌ 
கூடிய ஐந்தின்‌ கொள்கை போலப்‌ 
பின்னையும்‌ அம்முறை பேரிய பின்றை 
இவற்றின்‌ பொருள்‌ தெளிவாக விளங்கவில்லை. 
பொன்‌ இயல்‌ பூங்கொடி -பொன்னாலான ஒரு பூங்கொடி; புரிந்து 
உடன்‌ வகுத்தென-ஆடலும்‌ பாடலும்‌ வல்லதாய்‌ வந்து நடித்தாற்‌ 
போல; காட்டியநன்னூல்‌ நன்கு கடைப்‌ பிடி.த்.து-நாட்டிய. இலக்‌' 
கண முறையைச்‌ சிறப்புறக்‌ கடைப்பிடித்து; கதகளை ஆ தலின்‌- 
தன்‌ திறம்‌.முழுமையும்‌ காட்டினாளா தலால்‌; 


(759-125) 


மாதவியின்‌ குற்‌ றமில்‌ லாத நாட்டியத்தைக்‌ கண்டு 
மகிழ்க்த மன்னன்‌, அக்காலத்து வழக்கப்படி, அவளுக்கு 
இலையாலும்‌ பூவாலும்‌ செய்யப்பட்ட ஒரு மாலையுடன்‌, தலைக்‌ 
கோல்‌ ஒன்றையும்‌, ஆயிரத்‌ தெட்டுக்‌ கழஞ்சு பொன்னையும்‌ 
பரிசாகக்‌ கொடுத்தான்‌. மன்ன்ன்‌ கொடுத்த மாலையை மாதவி 
யின்‌ தாய்‌ சித்திராபதி ஒரு கூனி கையிற்‌ கொடுத்து, இம்‌ 
மாலையை ஆயிர த்தெட்டுப்‌ பொன்கள்‌ கொடுத்து, யார்‌ வாங்கு 
கறராுரோ அவரே மாதவியின்‌ கணவராவார்‌ என்று சொல்லிக்‌ 
கூனியை நகர இளைஞர்‌ ஈடமாடும்‌ தெருவில்‌ நிறுத்தினாள்‌. 


சபையில்‌ மாதவியின்‌ ஆட்டத்தைக்‌ கோவலன்‌ பார்த்து, 
மயங்கி விட்டான்‌. மயக்கக்‌ தெளியாமல்‌, தெருவிற்‌ போகும்‌ 
போது, மாலையுடன்‌ நின்ற கூனியைப்‌ பார்த்து அவளுடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டதும்‌, முன்பின்‌ யோசியாமல்‌, ஆயிரத்‌ 
தெட்டுப்‌ பொன்னை அவள்‌ கையிற்‌ கொடுத்து, : அவளுடன்‌ 
மாதவியின்‌ வீட்டை அடைந்தான்‌... மாதவியின்‌ இன்பத்தில்‌ 
மயங்கி அறிவு : சோர்ந்த கோவலன்‌, அவளை ' விட்டுப்‌ 'பிரிய 
மனமில்லாதவனாய்த்‌ தன்‌ வீட்டையும்‌, தன்‌' மனைவியையும்‌ 
மறந்து மாதவியின்‌ வீட்டிலேயே தங்கி வீட்டான்‌. 


மாதவி .பரிசு பெற்றதும்‌ ' 
கோவலன்‌ அவளை உற்ற்தும்‌ 
காவல்‌ வேந்தன்‌ 


இலைப்பூங்‌ கோதை இயல்பினின்‌ வழாமைத்‌ 
தலைக்கோல்‌ எய்தித்‌ தலை அரங்கு ஏ நி, 


அரங்கேற்று கரதை 117 


- விதிமுறைக்‌ கொள்கையின்‌ ஆயிரத்து எண்‌ கழஞ்சு 
ஒரு முறையாகப்‌ பெற்றனன்‌; அதுவே 
*நரறு பத்து அடுக்கி எட்டுக்கடை நிறுத்த . 
வீறு உயர்‌ பசும்பொன்‌ பெறுவது இம்மாலை? 
மாலை வாங்குநர்‌ சாலும்நம்‌. கொடிக்கு'” என, 
மான்‌ அமர்‌-நோக்கி, ஓர்‌. கூணி.கைக்‌ கொடுத்து; 
நகர, நம்பியர்‌. திரிதரு மறுகில்‌ 
பகர்வனர்‌ போல்வதோர்‌ பான்மையின்‌ நிறுத்த. 
மாமலர்‌ நெடுங்கண்‌ மாதவி மாலை 
கோவலன்‌ வாங்கிக்‌ கூணி தன்னொடு 
- மணமனை புக்கு, மாதவி தன்னோடு 
அணைவுறு வைகலின்‌, அயர்ந்தனன்‌ மயங்க, 
விடுதல்‌ அறியா விருப்பினன்‌ ஆயினன்‌ ; 7 
வடு நீங்கு சிறப்பின்‌ தன்‌ மனையகம்‌ மறந்து என்‌. 


[காவல்‌ வேக்தன்‌-காடு. காவல்‌ செய்யும்‌ வேந்தனிடத்தே; இலைப்‌ 
பூங்கோதை- -இலையும்‌ பூவும்‌ சேரத்‌ தொடுத்த மாலையுடன்‌; இயல்‌ 
பினின்‌ வழாமை-தன்‌ ஆடல்‌ பாடல்‌ அழலுகளில்‌ மாறுபடாமல்‌; 
தலைக்கோல்‌ எய்‌.தி-தலைக்கோல்‌ கொள்ளும்‌ சிறப்பினை ப்பெற்று; தலை 
அரங்கு ஏறி- சலைமையான வேந்தன்‌ அரங்கினில்‌ மூதன்மையாக 
ஏறி; விதி முறைக்‌ கொள்கையின்‌-.நூல்களால்‌ விதிக்கப்‌ பெற்ற 
கொள்கை முறைப்படி, ஆயிரத்தெண்‌ கழஞ்சு-ஆயிர: ன்‌ 
கழஞ்சு பொன்னை; ஒரு முறையாகப்‌ பெற்றனள்‌-7 


அதுவே-அன்று முதலாக அம்மாலையின்‌ விலையைப்‌ பரிசமாக 
மூடிவு செய்து; நூறுபத்து அடுக்கி எட்டுக்‌ கடை நிறுத்த வீறுயர்‌ 
பசும்‌ பொன்‌ பெறுவது இம்மாலை-இம்மாலை மாற்றுயர்ந்த ஆயிரத்‌ 
தெட்டுப்‌ பசும்‌ பொன்‌ விலையுள்ளது; மாலை வாங்குகர்‌ சாலும்‌ ஈம்‌ 
கொடிக்கு என-ஈமது கொடி போன்ற மங்கை மாதவிக்கு இம்மாலை 
வாங்குவோர்‌ தக்கவராவார்‌ என்று; மான்‌ அமர்‌ நோக்கி-மான்‌ 
போன்ற பார்வை யுடையவளாஇய; ஓர்‌ கூனி கைக்‌ கொடுத்து- கூனி 
ஒருத்தியின்‌ கையிலே மாதவியின்‌ தாய்‌ சித்திராபதி கொடுத்து, ௩௧ர 
ஈம்பியர்‌ திரிதரு மறுகல்‌-ஈகரத்து இக£ஞர்‌ திரிகின்ற தெருவிலே; 
பகர்வனர்‌ போல்வதோர்‌ பான்மையின்‌ நிறுத்த-விலை கூறுவோர்‌ 
போன்ற ஒரு பாவனையாக அவ&ா நிறுத்த; மாமலர்‌. நெடுங்கண்‌ 
மாதவி மாலை-அழகய மலர்‌ போன்ற கண்களையுடைய மாதவியின்‌ 
மாலையை; கோவலன்‌ வாங்கி-; கூனி தன்னொடு-; மண மனைபுக்கு- 
மணக்கோலத்தோடு விளங்கும்‌ அவள்‌ வீட்டிலேபுகுக்‌து; மாதவி தன்‌ 
னோடு-, அணைவுறு வைகலின்‌-கட்டியணைந்த அன்றே; அயர்ந்தனன்‌ 
மயங்க-அவள்‌ இன்பத்தில்‌ மயங்கி அறிவு சோர்ந்தனன்‌; (அதனால்‌); 


118 புகார்க்காண்டம்‌ 


விடுதல்‌ அறியா விருப்பினன்‌ ஆயினன்‌-அ௮வளை விட்டுப்‌ பிரிய விருப்ப 
மில்லா தவனாயினான்‌;வடு நீங்கு சிறப்பின்‌-குற்றம்‌ நீங்கெய சிறப்பினை 
_யுடைய/ தன்மனையகம்‌ மறக்து-தன்‌ வீட்டினை மறந்து; ] 


வெண்பா. 


எண்ணும்‌ எழுத்தும்‌ இயல்‌ஐந்தும்‌ பண்நான்கும்‌ 
பண்‌ நின்ற கூத்துப்‌ பதினொன்றும்‌ -மண்ணின்மேல்‌ 

_ போக்கினாள்‌ பூம்புகார்ப்‌ பொற்றொடி மாதவி தன்‌ : 
வாக்கினால்‌ ஆடரங்கின்‌ வந்து. -: 


எண்ணும்‌-கணக்கும்‌; எழுத்தும்‌-இயற்றமிழும்‌; இயல்‌ ஐக்தும்‌- 
எழுத்து, சொல்‌, பொருள்‌, யாப்பு, அணி என்‌£ ஐவகை இலச்கணங்‌ 
களும்‌; பண்‌ நான்கும்‌-கால்வகைப்‌ பண்களும்‌; பண்‌ நின்‌ -பண்ணோடு 
ஒத்துகின்‌ ற, கூத்துப்‌ பதினொன்‌.றும்‌-பதினொருவகைக்‌' கூத்துக்களும்‌ 
(ஆகிய இவற்றை), மண்ணின்‌ மேல்‌ போக்கினாள்‌-உலகமெங்கும்‌ 
புகழ்‌ பரவும்படி விளக்கினாள்‌; பூம்‌ புகார்ப்‌ பொஜற்றொடி மாதவி- 
பூம்புகார்‌ நகரத்தின்‌. பொன்‌ வளையல்‌ அணிந்த மாதவியானவள்‌; 
தீன்‌ வாக்கினால்‌ ஆடு அரங்கன்‌ வக்து-தன்னுடைய திறமையினால்‌ 

ஆடுன் ற நாடகமேடை மீது வந்து. 


அரங்கத்தின்‌ மேல்‌ தோன்றி, எல்லாச்சிறப்பும்‌ ணத டி. 
விளக்கினாள்‌ 'மா.தவி. 


அரங்கேற்று காதை முற்திற்று 


அத்திமாலைச்‌ சி றப்புச்செய்‌ காதை 
(120) 


உலகத்தில்‌ சூரிய வெப்பம்‌ இல்லாவிட்டால்‌, எந்த உயி 
ரும்‌ வாழ மூடியாதென்பது அறிவு நூல்களை ஆராய்ச்சி 
செய்தவர்கள்‌ கண்ட முடிவு. சூரியன்‌, இல்லாவிட்டால்‌ உல 
இல்‌ எந்தக்‌ காரியமும்‌ ஈடைபெருது. பொதுவாகவே உலக 
மக்களுக்குச்‌ சூரியனைப்‌ போல்‌, பெண்களுக்கு அவர்களுடைய 
கணவர்‌; குடிகளஞ்க்கோ காட்டு மன்னன்‌. சூரியன்‌ மறையும்‌ 
பொழுது நிலமகள்‌, தன்‌ கணவனைப்‌ பிரிந்த ஒரு பெண்ணைப்‌ 
போலத்‌ துயரத்தில்‌ ஆழ்ந்து, கணவன்‌ பிரிந்து விட்டாலும்‌, 
தன்‌ அருமைப்‌ புதல்வனான இளம்‌ பிறை இன்னும்‌ வர 
வில்லையே என்று புலம்புகிறாள்‌. 

இதுவரை நிலமகளை ஒரு பெண்ணாகக்‌ கருதி வந்ததை 
விட்டு, வெறும்‌ நிலம்‌ . என்று வைத்துக்‌ கொண்டு, பார்க்கும்‌ 
போது, சூரியன்‌ மறைந்த காலமானது, அரசன்‌ இல்லாத நாடு 
போல்‌ தோன்றுகிறது. அரசனில்லாத காடு என்று மட்டுமல்ல, 
அரசனிருந்தும்‌ இல்லாதது போல்‌ உள்ள காடு. ஏனென்றால்‌, 
தன்‌ குடிகளைக்‌ காப்பாற்ற அந்த அரசனிடம்‌ சரியான படை 
கள்‌ இல்லை. ஒழுங்காக வரி. செலுத்தும்‌ குடிகளை அவ்வர 
சன்‌ கரப்பதுமில்லை. வரி செலுத்தாமல்‌ சூழ்ச்சிகள்‌ செய்யும்‌ 
குடிகளை அவன்‌ தண்டிப்பதுமில்லை. இவ்விதம்‌ நிலைகெட்ட 
ஒரு நாட்டில்‌ எங்கு: பார்த்தாலும்‌ குழப்பம்‌. அடுத்த காட்டி 
லுள்ள மன்னன்‌, வெகு காளாக இந்த நாட்டின்‌ மேல்‌ கண்‌ 
வைத்துக்‌ கொண்டிருக்கிருன்‌. குழப்பம்‌ ஏற்படவே, இந்தப்‌ 
பகையரசனுக்கு நல்ல சந்தர்ப்பமும்‌ வாய்த்து விடுகிறது. 
சூழ்ச்சி செய்யும்‌ மக்களை த்‌ துணையாகக்கொண்டு, வெகு எளி 
இல்‌,. நாட்டைக்‌ கைப்பற்றுகிறான்‌. உலகத்திற்கு அரசன்‌ 
போல்‌ விளங்கெ*சூரியன்‌ மறைந்து, உலகம்‌ மயங்கியிருக்கும்‌ 
பொழுது, பகையரசனைப்‌ போல்‌, மாலைப்‌ பொழுது எங்கும்‌ 
சூழ்ந்து விடுகிறது. 


மாலைப்‌ பொழுது வந்த காலத்தில்‌, அரசனுக்கு வரியைச்‌ 
செலுத்தியும்‌ வருத்தத்தோடிருக்கும்‌ குடிகளைப்போல்‌, கணவர்‌ 


120 புகார்க்காண்டம்‌ 


இருந்தும்‌, அவரைப்‌ பிரிந்த பெண்கள்‌, துயரத்தில்‌ ஆழ்க 
திருக்கிறார்கள்‌. கண்ண இந்கிலைமையில்‌. இருக்கிறாள்‌. வரி 
செலுத்தாத குடிகளைப்‌ போல்‌, தங்கள்‌ காதலரைக்‌ கூடிய 
பெண்கள்‌ களிப்படைந்‌ திருக்கிறார்கள்‌. இது மாதவியின்‌ நிலை. 


இது ஒருபுறமிருக்க, மாலைப்‌ பொழுதில்‌ ஆடு மாடுகளைத்‌ 
தம்‌ வீட்டிற்கு ஒட்டிக்கொண்டு போகும்‌ : இடையர்கள்‌, குழ 
லில்‌ அருமையான இசையைப்‌ பொழிூருர்கள்‌. பெண்களின்‌ 
௯:ந்தலில்‌ உள்ள்‌ முல்லைப்‌ பூக்களில்‌ வண்டுகள்‌ வாய்வைத்து 
ஊதுகின்றன. 


பூக்களில்‌ படிந்திருக்கும்‌ வண்டுகளை ஒட்டி, அரும்புகளில்‌ 
நிறைந்த நறுமணத்தை வீசித்‌ தென்றல்‌ அசைந்து கொண்‌ 
டிருக்கிறது. இருகப்‌ போக்க, வளையல்கள்‌ குலுங்கும்‌ 
அழகிகள்‌, வீடுகளில்‌ ௮ழகான விளக்கினை ஏற்றுகிறார்கள்‌. 


மாலைப்‌ பொழுது தோன்றுவது 


விரிகதிர்‌ பரப்பி உலகமுழுது ஆண்ட, 

ஒரு தனித்‌ திகிரி உரவோற்‌ காணேன்‌ 2 

அம்கண்‌ வானத்து அணிநிலா விரிக்கும்‌, 
திங்கள்‌௮ம்‌ செல்வன்‌ யாண்டு உளன்கொல்‌ ? எனத்‌, 
திசைமுகம்‌ பசந்து, செம்மலர்க்‌ கண்கள்‌ , 
முழுநீர்‌ வார, முழுமெயும்‌ பனித்துத்‌, 

திரை நீர்‌ ஆடை இரும்நில மடந்தை 

அரைசு கெடுத்து அலம்வரும்‌ அல்லற்காலைக்‌ ? 
கறைகெழு குடிகள்‌ கைதலை. வைப்ப, 
அறையபோகு குடிகளொடு ஒரு:திறம்‌ பற்றி, 
வலம்படு தானை மன்னர்‌ இல்வழிப்‌, 

புலம்பட இறுத்த விருந்தின்‌.மன்னரின்‌, 

தாழ்துணை துறந்தோர்‌ தனித்துயர்‌ எய்தக்‌, 
காதலர்ப்‌ புணர்ந்தோர்‌ களிமகழ்வு எய்தக்‌, 
குழல்வளர்‌ முல்லையிற்‌ கோவலர்‌ தம்மோடு, னி 
மழலைத்‌ தும்பி வாய்வைத்து ஊத; . ச 
அறுகால்‌ குறும்பு எறிந்து, அரும்பு பொதி வாசம்‌ 
சிறுகால்‌ செல்வன்‌ மறுகில்‌ துரற்ற ; 

எல்வளை மகளிர்‌. மணி விளக்கு எடுப்ப, 

மல்லல்‌ மூதூர்‌ மால்வந்து இறுத்தென 7 


அந்திமாலைச்‌ சிறப்புச்செய்‌ காதை 121 


[விரிகதிர்‌ பரப்பி-விறிந்த  ஒளிக்கதிர்களைப்‌ பரப்பி; உலகமுழு.து 
ஆண்ட.-உலகம்‌ முழுவதையும்‌ ஆண்ட; ஒரு தனித்திகிரி-ஓப்பில்லாத 
ஒரே சக்கரத்தையுடைய; உரவோன்‌-அழிவீல்லா தவனாஇிய சூரியனை; 
காணேன்‌-கான்‌ காண முடியவில்லை; ௮ம்‌ கண்‌ வானத்து-அழகிய 
இடத்தையுடைய வானத்தில்‌; ௮ணி நிலா விரிச்கும்‌-௮ழகிய நிலர 
வொளியைப்‌ பரப்புகன்‌ ற; திங்கள்‌ ௮ம்‌ செல்வன்‌-சகந்திரனாகய அழ 
கிய செல்வன்‌; யாண்டு உளன்கொல்‌ என-எங்கே இருக்கிருனோ 
என்று; இசை முகம்‌ பச்‌ து-தன்‌ முகங்களாகய கான்கு திசைகளும்‌ 
பசலை .பூதீது; செம்மலர்க்கண்கள்‌-சிவந்த பூக்களாகிய கண்களில்‌ 
முழுநீர்‌ வார-.ததும்பிக்‌ கண்ணீர்‌ வழிய; முழுமெயும்‌ பனித்து- தன்‌ 
உடலெல்லாம்‌ நடுங்கி; திரை நீர்‌ ஆடை இரும்நில மடக்தை-அலைகள்‌ 
மோதும்‌ கடல்‌ நிரை ஆடையாகக்‌ கொண்ட பெரிய நிலமகளானவள்‌; 
அரைசு கெடுத்து அலம்‌ வரும்‌-அரசன்‌ இல்லாமல்‌ கெஞ்சு கலங்கு 
கன்று; கலன்‌ துன்பக்‌ காலத்தில்‌, 


- கறைகெழு குடிகள்‌ கை தலைவைப்ப- -அரசனுக்குச்‌ செலுத்தும்‌ 
வரியைச்‌ செலுத்திய குடிகள்‌ கையைத்‌ தலையில்‌ வைத்து வருந்தும்‌ 
படி, அழை போகு குடிகளோடு-வரி செலுத்தாது சுழ்ச்சி செய்யும்‌ 
குடிமக்களை; ஒரு திறம்‌ பற்றி-ஓரு பெருந்துணையாகக்‌ கொண்டு; 
வலம்படு தாவை மன்னர்‌ இல்வழி-வெற்றி கொள்ளும்‌ படைய 
யுடைய வேந்தர்‌ இல்லாத காட்டில்‌; புலம்பட இறுத்த-அக்கரடு 
அழியும்படியாக அங்குச்‌ சென்று படையுடன்‌ தங்கிய; விருந்தின்‌ 
மன்னரின்‌-பு.திய பகை மன்னர்களைப்‌ போல, தாழ்‌ துணை துறம்‌ 
தோர்‌ தனித்‌ துயர்‌ எய்‌.த- உள்ளத்தில்‌ ஆழ்ந்த துணைவரைப்‌ பிரிந்த 
மகளிர்‌ ஒப்பற்ற துயரத்தை அடையவும்‌; காதலர்ப்‌ புணர்க்தோர்‌- 
காதலரைக்‌ கூடிய மகளிர்‌; களி மகிழ்வு எய்‌.த-களிப்பினாலே நிறைந்த 
மகிழ்ச்சியை அடையவும்‌; குழல்‌ வளர்‌ மூல்லையில்‌-புல்லாங்‌ குழலில்‌ 
வளர்கின்ற முல்லை என்று சொல்லப்படும்‌ இசையையும்‌, மகளிர்‌ கூக்‌ 
தலில்‌ விளங்கும்‌ முல்லைப்‌ பூவையும்‌; கோவலர்‌ தம்மொடு மழலைத்‌ 
தும்பி வாய்‌ வைத்து ஊத-முறையே இடையர்களும்‌, வண்டுகளும்‌ 
தம்‌ வாயிலே வைத்து ஊ தவும்‌; அறுகால்‌ குறும்பு எறிக்து-ஆறுகால்‌ 
களையுடைய வண்டின்‌ கூட்டத்தை யோட்டி; அரும்பு பொதிவாசம்‌- 

அரும்புகளில்‌ நிறைந்த கறுமணத்தை; சிற.கால்‌- செல்வன்‌-மெல்லிய 
தென்றற்‌ காற்றாகிய செல்வன்‌; மறுகில்‌ தூற்ற-தெருவெல்லாம்‌ 
வீசவும்‌; எல்வளை மகளிர்‌ மணி விளக்கு எடுப்ப-ஓளி வீசும்‌ வளையல்‌ 
அணிந்த மகளிர்‌ அழகிய விளக்கே ஏற்றவும்‌; மல்லல்‌ மூதூர்‌ 
மாலை வந்து இுத்தென-வளப்பம்‌ மிக்க. -பழைய நகரத்திலே மாலைப்‌ 
எமன்‌ வந்து தங்கிற்று என்று; ] 


122 .... நுகார்க்காண்டம்‌ 


(21-84) 


பகையரசனைப்போல்‌ வந்து தங்கிய மாலைப்‌ பொழுதை 
வெருட்டி ஒட்டுவதற்கு வெள்ளிய இளகிலா வான த்தில்‌ தோன்‌ 
னுகிறது. சந்திர குலத்தைச்‌ சேர்ந்த பாண்டியர்களின்‌ குலத்‌ 
திற்கு முதல்வனான படியால்‌, இளம்பருவமுள்ள நிலாவுக்குப்‌ 
பகையரசர்களை வெருட்டி. யடிக்கும்‌ சக்தி இருக்கறது. மாலைப்‌ 
பொழுது ஓடியவுடன்‌ பால்‌ போன்ற வெள்ளிய நிலாவின்‌ கதிர்‌ 
கள்‌ ஏங்கும்‌ பரவி ஒளி வீசுறது. நிலா வெளிச்சத்தில்‌ மாத 
வியும்‌, கோவலனும்‌ நிலா முற்றத்தை அடைஇருர்கள்‌. அவ்வி 
டத்தில்‌ முல்லை மல்லிகை முதலிய பூக்களால்‌ பரப்பப்பட்ட 
படுக்கையின்‌ மேல்‌, இருவரும்‌ காதலின்பத்இல்‌ மூழ்கி இருக்கி 
மூர்கள்‌. ஆசை நிறைந்த நெஞ்சோடு தன்‌ காதலனைத்‌ தழுவிய 
தால்‌, கலைந்த அழகைத்‌ திருத்திக்‌ கொண்டு, மாதவி கோவல 
னுக்குப்‌ பின்னும்‌ இன்பத்தை ஊட்டுகருள்‌. 


மாதவி கோவலனுடன்‌ இன்புற்றிருப்பது 


இளைய ராயினும்‌, பகை அரசு கடியும்‌ 
செருமாண்‌ தென்னர்‌ குலமுதல்‌ ஆகலின்‌, 

அந்தி வானத்து வெண்பிறை தோன்றிப்‌, 
புன்கண்‌ மாலைக்‌ குறும்பு எறிந்து ஓட்டிப்‌, 
பான்மையில்‌ திரியாது பால்கதிர்‌ பரப்பி, 

மீனரசு ஆண்ட வெள்ளி விளக்கத்து ட 
இல்வளர்‌ முல்லையொடு மல்லிகை அவிழ்ந்த 
பல்பூம்‌ சேக்கைப்‌ பள்ளியுள்‌ பொலிந்து, 
செந்துகிர்க்‌ கோவை சென்று ஏந்து அல்குல்‌, 
அம்துகில்‌ மேகலை அசைந்தன வருந்த, 
திலவுப்‌ பயன்‌ கொள்ளும்‌ நெடுநிலா முற்றத்துக்‌ 
கலவியும்‌ புலவியும்‌ காதலற்கு அளித்து, ஆங்கு-- 
ஆர்வ நெஞ்சமொடு கோவலற்கு எதிரிக்‌, 
கோலங்‌ கொண்ட மாதவி அன்றியும்‌; 


( இளையராயினும்‌-தாம்‌ வயதில்‌ சிறியவராயினு&்‌, பகை அரசு 
கடியும்‌-பகை அரசர்களை வெருட்டி யடிக்கும்‌; செருமாண்‌ தென்னர்‌- 
போரில்‌ வல்லவராகிய பாண்டியர்களின்‌: குல முதல்‌ ஆகலின்‌-குலத்‌ 
திற்கு முதல்வன்‌ ஆதலால்‌; அந்த வானத்து வெண்‌ பிறை தோன்‌ மி- 
சிவந்த அந்தி வானத்திலே வெள்ளிய இளநிலாத்‌ தோன்‌ றி; புன்கண்‌ 
மாலைக்‌ கு௮ம்பு எச்சை நட்டி னைப்‌ பிரிந்தோர்க்கு வருத்தம்‌ 


அந்திமாலைச்‌ சிறப்புச்செய்‌ காதை 128 


தீரும்‌ மாலைக்‌ காலமாகிய கு.றுநில மன்னனை வென்று வெருட்டி, பான்‌ 
மையில்‌ திரியா.து-அரசியல்‌ முறைமை தவருமல்‌; பால்‌ கதிர்‌ பரப்பி- 
புகழாகய பால்‌ போன்ற வெள்ளிய கதிர்களைப்‌ பரப்பி; 

மீன்‌௮ரசு ஆண்ட-நிலாவொளி ஆட்? செய்த; வெள்ளி விளக்‌ 
கத்து-வெள்ளை நிறமான வெளிச்சத்‌ தில்‌; இல்‌ வளர்‌ மூல்லையொடு- 
வீட்டில்‌ வளர்கின்ற மூல்லைப்‌ பூக்களும்‌; மல்லிகை-மல்லிகைப்‌ பூக்‌ 
களும்‌; அவிழ்க்‌ த-கன்கு மலர்ந்து அவிழ்த்து விடப்பட்ட; பல்‌ பூ- 
மற்றைப்‌ பல பூக்களும்‌ நிரம்பிய; சேக்கைப்‌ பள்ளியுள்‌- படுக்கையின்‌ 
மேல்‌; பொலிந்து- அழகு பெற்று, செந்துகிர்க்‌ கோவை- சிவந்த 
பவளத்தால்‌ கோக்கப்பட்ட-ஆபரண த்தையுடைய ; சென்று ஏந்து 
அல்குல்‌- அகன்று உயர்ந்த இடையில்‌; அம்துில்‌ மேகலை - அழகிய 
ஆடையின்‌ மேல்‌ அணிந்த மேகலாபரணம்‌; அசைந்தன வருந்த- 
அசைந்து அசைந்து வருந்த, நிலவுப்‌ பயன்‌ கொள்ளும்‌- நிலா வொளி 
யின்‌ இன்பத்தை அனுபவிக்கக்‌ கூடிய; நெடு நிலா முற்றத்‌.து-உயர்ந் த 
நிலாமுற்றத்தில்‌ ; கலவியும்‌ புலவியும்‌-கூடலும்‌ ஊடலும்‌; காதலற்கு 
அளித்து-தன்‌ காதலனாகய கோவலனுக்குத்‌ தந்து; ஆங்கு-; ஆர்வ 
நெஞ்சமொடு-ஆசை நிறைந்த கெஞ்சத்தோடு; கோவலற்கு எ.திரி- 
கோவலனை எதிரேற்று அணைந்து ; கோலங்‌ கொண்ட - அணைந்த 
தால்‌ கலைந்த அழகைத்‌ திருத்திக்‌ கொண்ட) மாதவி அன்றியும்‌ 
மாதவியல்லாமலும்‌ 7] 

(85-46) 


குளிர்‌ காலமாயிருந்தால்‌, பெண்கள்‌ கூந்தலுக்குக்‌ கற்‌ 
கண்டும்‌, ௮கற்‌ கட்டையும்‌ சேர்த்து எரிக்கப்‌ பட்ட வாசனைப்‌ 
புகையைப்‌ போடுவது வழக்கம்‌. நூலில்‌ சொல்லப்பட்ட 
நிகழ்ச்சி நடக்கும்‌ காலம்‌ கோடைக்‌ காலம்‌. ஆகையால்‌ இவ்வி 
தம்‌ புகைக்கு அவசியம்‌ ஏற்படவில்லை. கோடைக்‌ காலத்திற்கு 
ஏற்றவண்ணம்‌ நல்ல சந்தன த்தை அணிந்து கொள்ளுகிருர்கள்‌. 
இமயமலையில்‌ உண்டான சந்தனக்‌ கல்லில்‌ பொதிய மலையில்‌ 
விளைந்த சந்தனக்‌ கட்டையால்‌ அரைக்கப்பட்‌.ட சந்தனம்‌ இது. 
காதலர்‌ வீற்றிருக்கும்‌ மெத்தையின்‌ மேல்‌ தாமரைத்‌ தனிர்‌ 
களும்‌, குவளைமலரும்‌, செங்கழுநீர்ப்‌ பூவும்‌, பச்சிலைகளும்‌ ஆகிய 
இவைகளால்‌ தொடுக்கப்பட்ட மாலைகளும்‌, முத்துமாலைகளும்‌, 
வாசனைப்பொடிகளும்‌ சிந்திக்‌ கலந்து கடக்கின்றன. தென்றம்‌ 
காற்று, வீசுகின்றது. காதலர்‌ இன்பத்தில்‌ மூழ்கி யிருக்கிருர்‌ 
கள்‌. காதலி, தன்‌ காதலன்‌ மார்பில்‌ ஒன்றி, இன்பக்‌ களிப்பான 
துயிலில்‌ இருக்கிறாள்‌. மாதவியைப்‌ போலத்‌ தம்‌ காதலருடன்‌ 
கூடியிருக்கும்‌ பெண்களின்‌ இன்ப நிலை இப்படி. உல்லாசத்தி 
விருக்கிறது, 


124 .. புகார்க்காண்டம்‌ 


_ மாதவியைப்‌ போல்‌ தம்‌ காதலரைக்‌ 
கூடிய மகளிரின்‌ நிலை 


குடதிசை மருங்கின்‌ வெள்‌ ஆயிர்‌ தன்னொடு 
குணதிசை மருங்கில்‌ கார்‌அகில்‌ துறந்து, 
வடமலைப்‌ பிறந்த வான்கேழ்‌ வட்டத்துத்‌; 
தென்மலைப்‌ பிறந்த சந்தனம்‌ மறுகத்‌ 
தாமரைக்‌ கொழு முறித்‌ தாதுபடு செழுமலர்க்‌, 
காமரு குவளைக்‌ கழு நீர்‌ மாமலர்ப்‌, 
யபைந்தளிர்ப்‌ படல்‌, பரூஉக்காழ்‌ ஆரம்‌, 

... சுந்தரச்‌ சுண்ணத்‌ துகளொடும்‌ அளை இச்‌, 

. சிந்துபு பரிந்த செழும்பூஞ்‌ சேக்கை 

மந்த மாருதத்து மயங்கினர்‌ மலிந்து? ஆங்கு, ' 
ஆவியம்‌ கொழுநர்‌ அகலத்து ஒடுங்கிக்‌, 
காவி௮ம்‌ கண்ணார்‌ களித்துயில்‌ எய்த; 


குடதிசை மருங்கின்‌-மேற்குத்‌ இசையில்‌ உண்டான; வெள்அயிர்‌ 
தன்னொடு-வெள்ளை நிறமுடைய கற்கண்டுடன்‌; குண இசை மருங்கில்‌ 
காரர்‌ ௮௫ல்‌ துறந்து-சம்த்திசையில்‌ விளைந்த கரிய ௮ஒிற்‌ கட்டையின்‌ 
புகையை ஊட்டும்‌ அவசியமில்லாமல்‌; 


வடமலப்‌ பிறந்த வான்கேம்‌ வட்டத்து-வடதிசையிலுள்ள இமய 
மலையில்‌ உண்டான மிகுந்த ஓவியை யுடைய சந்தனக்கல்லில்‌, தென்‌ 
மலைப்‌ பிறந்த சந்தனம்‌. மறுக-தென்‌ திசையிலுள்ள பொதியமலையில்‌ 
உண்டான சந்தனக்‌ கட்டையானது ஈன்கு அழைப 


தாமரைக்‌ கொழு முறி-தர்மரையின்‌ கொழுமையான தளிர்கல 
யும்‌; தாதுபடு செழுமலர்‌-மகரந்தப்‌ பொடி. நிறைந்த: செழுமையான 
மலர்களையும்‌, காமறு குவளை-அழகிய குவளை மலரையும்‌; கழுநீர்‌ 
மாமலர்‌-செங்கழுநீர்ப்‌ பூவினையும்‌, பைந்‌ தளிர்ப்‌ படலை-ப௫ிய. தளிர்‌ 
களோடு தொடுக்கப்‌ பட்ட பச்சிலை மாலையுடன்‌; பரூஉச்‌ காழ்‌ஆரம்‌- . 
பெரிய முத்து மாலையும்‌; சுந்தரச்‌ சுண்ணத்‌. துகளொடும்‌-அழகய 
வாசனைப்‌ பொடிகளுடன்‌; ௮ை இ-கலந்து; சிந்துபு பறிக்த-சஇச்‌ 
சிதறிய; செழும்‌ பூஞ்‌ சேக்கை-செழுமையான: பூக்கள்‌ பரப்பின 
படுக்கையில்‌; மந்த மாருதத்து-தென்றற்‌ காற்முல்‌, மயங்கினர்‌ 
மலிந்து-கூடி.த்‌ தெளிந்து மீண்டும்‌ காதற்‌ களிப்பிலே மயங்கி, ஆவி 
அ௮ம்கொழுகர்‌ அகலத்து ஓடுங்க-தம்‌ உயிர்‌ போன்ற காதலர்‌ மார்பில்‌ 
ஒன்றி; காவி ௮ம்‌ கண்ணார்‌ களித்துயில்‌ எய்‌;த-நிலப்‌ பூப்போன்ற 
அழகிய ரல லல மகளிர்‌ இன்பத்‌ துயிலிலே ' எல்க்‌ 
கிடக்க; ] 


அந்திமாலைச்‌ சிறப்புச்செய்‌ காதை 125 


(42-21): 


ட மாதவி.கோவலனுடன்‌ கூழ்‌, ம௫இழ்க்திருக்கறாள்‌. பத்தினி 
யாகிய கண்ணகியின்‌ நிலைமை எப்படி. இருக்கிறது. என்பதைப்‌ 
பார்ப்போம்‌. கண்ணகி ஆருத துன்பத்தில்‌ மூழ்கி இருக்கிறாள்‌. 
கணவனைப்‌ பிரிந்த பத்தினிக்கு ஆடை, ஆபரணம்‌, அழகு 
இவையெல்லாம்‌ எதற்காக? காவில்‌ அணிந்திருந்த சிலம்பைக்‌ 
கழற்றி எறிந்தாள்‌. இடையில்‌ மேகலாபரணம்‌ இல்லை. மார்‌ 
பில்‌ குங்குமத்தாலும்‌ சந்தனத்தாலும்‌ தொய்யில்‌ எழுத 
வில்லை. எல்லா ஆபரணங்களையும்‌ களைந்தெறிந்து விட்டாலும்‌ 
கணவன்‌ கட்டிய தாலியை எடுக்க முடியுமா? கயிற்றிற்‌ 
கோத்த தாலி மட்டுந்தான்‌, அவளுடைய ஆப ரணமாய்‌ இருக்‌ 
தது. காதிலுங்கூடக்‌ குழை இல்லை. மனக்கலக்கத்தால்‌, முகத்‌ 
தில்‌, 9,நிய வியர்வைத்‌ துளிகள்‌ உண்டாகின்றன. கண்ணிலோ 
அஞ்சனமில்லை. நெற்றியிலோ: திலகமில்லை. கூந்தலில்‌ வாச 
னைத்‌ தைலங்களும்‌ இல்லை. கணவனைக்‌ காணாத வருத்தத்தால்‌, 
முகமலர்ச்சியும்‌ புன்சிரிப்பும்‌ இல்லவே இல்லை. இவ்விதமாக, 
உடல்‌ அழகு மங்கி, மனம்‌ செயலற்றுச்‌ செய்வதறியாது 
சோர்ந்திருக்கறுள்‌ கண்ண௫ூ,. 


கணவனைப்‌ பிரிந்த கண்ணகியின்‌ துயரம்‌ 


அம்செம்‌ சீறடி அணிசிலம்பு ஒழிய, 
மென்துகில்‌ அல்குல்‌ மேகலை நீங்கக்‌, 
கொங்கை முன்நில்‌ குங்குமம்‌ எழுதாள்‌;? 
மங்கல அணியின்‌ பிறிது அணி மகிழாள்‌? 
கொடுங்குழை துறந்து வடிந்துவீழ்‌ காதினள்‌; 
திங்கள்‌ வாண்முகம்‌ சிறுவியர்ப்‌ பிரியச்‌, 

்‌. செங்கயல்‌ நெடுங்கண்‌ அஞ்சனம்‌ மறப்பப்‌, 

._ பவள வாள்நுதல்‌ திலகம்‌ இழப்பத்‌, 
தவள வாள்நகை கோவலன்‌ இழப்ப, 

மை இரும்‌ கூந்தல்‌ நெய்‌ அணி மறப்பக்‌, 
கையறு நெஞ்சத்துக்‌ கண்ண௫௰ அன்‌ தியும்‌; 


(௮ம்‌ செம்டிசீறடி-அ௮ழ௫ய சிவந்த சிறிய அடிகளில்‌ இருக்கும்‌ 
“சிறப்பை; ௮ணி சிலம்பு-அழ௫ூய சிலம்பு, ஓழிய-ஓழிக் து போக; மென்‌ 
துகில்‌ அல்குல்‌-மெல்லிய. ஆடை யுடைய இடையை) மேகலை நீங்க- 
மேகலை என்னும்‌ அணி நீங்க; கொங்கை முன்றில்‌- தன்‌ கொங்கைப்‌ 
பரப்பில்‌, குங்குமம்‌ எழுதாள்‌-குங்குமம்‌ பூசாதவளாய்‌; மங்கல 


126 புகார்க்காண்டம்‌ 


அணியின்‌ - மங்கலகாணாயய தாலியைத்‌ தவிர; பிறிது அணி 
மூழாள்‌-வேறோர்‌ ௮ணியை அணிந்து மசழாதவளாக; கொடுங்குழை 
துறக்து-வளைக்ச குழை என்னும்‌ காதணியை நீக; வடிந்து வீழ்‌ காதி 
னள்‌-துவண்டு விழுகின்‌ ற காதையுடையவளாக); திங்கள்‌ வாள்‌ மூகம்‌ 
சிறுவியர்ப்பு இரிய-நிலாப்‌ போல ஓளி விளங்கும்‌ ௮ழகய முகத்தில்‌, 
புணர்ச்சியில்‌ உண்டாகும்‌ சிறிய வியர்வைகள்‌ தோன்ருமலே; செங்‌ 
கயல்‌ நெடுங்கண்‌ அஞ்சனம்‌ மறப்ப-ரிவக்த கயல்‌ மீன்‌ போன்ற நீண்ட 
கண்கக£ மை மறந்து விட; (அதாவது விழிகளில்‌ மை தீட்டாமல்‌) 
பவள வாள்‌ நுதல்‌ திலகம்‌ இழப்ப-பவளம்‌ போல்‌ ஒளிவீசும்‌ நெற்‌ 
௮ியைப்‌ பொட்டு இழந்து விட; தவள வாள்ஈசகை கோவலன்‌ இழப்ப- 
முத்தைப்‌ போன்ற ஓளியுடைய புன்சிரிப்பைக்‌ கோவலன்‌ இழக்து 
விட; மை இரும்‌ கூந்தலை நெய்‌ ௮ணி மறப்ப-மேகம்‌ போலக்‌ கருத்த 
கூந்தலை வாசனைத்‌ தைலங்கள்‌ மறக்துவீட்‌; கையறு கெஞ்சத்துக்‌ 
கண்ணகி அன்றியும்‌-செயலற்ற அகதினைய கபர கண்ணகி அல்ல 
மலும்‌] 
(56-27) 


கண்ணகுயைப்போல்‌ கணவரைப்‌ பிரிந்திருந்த மாதர்‌ 
மிகுந்த வருத்தத்தில்‌ மூழ்கியிருக்கிறார்கள்‌. . தம்‌ கணவரை 
நினைக்கும்‌ போதெல்லாம்‌, உலைக்களத்திலுள்ள துருத்தியைப்‌ 
போலப்‌ பெருமூச்சு விட்டு, மேனி ஒடுங்குகிறார்கள்‌. கோடைக்‌ 
காலமாயிருந்த போதிலும்‌, தென்றல்‌ வீசும்‌ நிலாழுற்றத்திற்‌ 
குப்‌ போக மனமில்லை. ஏனென்றால்‌, நிலாவின்‌ பரந்த ஒளி 
யைப்‌ பார்க்கும்‌ போது, அவர்களுக்குத்‌ தம்‌ கணவருடைய 
நினைவு அதிகமாகிறது. இருண்ட அறையிற்‌ போய்ப்படுத்துக்‌ 
கொள்ளுகிறார்கள்‌. தம்‌ கணவரை நினைவூட்டும்கிலா வெளிச்‌ 
சமும்‌, தென்றற்‌ காற்றும்‌ உள்ளே புகாமலிருக்கும்படி, ௮௩.5 
அறையின்‌ சாளரங்களையும்‌ அடைத்து விடுகி௫ர்கள்‌. மார்பில்‌ 
அணிந்திருந்த. முத்தாரங்களைக்‌ கழற்றி எ.றிந்து- விடுகிருர்கள்‌. 
மார்பில்‌ சந்தனமும்‌ இல்லை. படுக்கையிலோ செங்கமழுரீர்ப்‌ 
பூக்களும்‌, குவளைப்‌ பூக்களும்‌ இல்லை. தாம்‌ படுத்திருந்த 
படுக்கை, அன்னப்‌ பறவையின்‌ மெல்லிய சிறஇனால்‌ இணித்துச்‌ 
செய்யப்‌ பட்டிருந்த போதிலும்‌, முன்‌ தம்கணவருடன்‌, கூட 
லம்‌, ஊடலும்‌ நடந்தபின்‌ உண்டான களித்துயில்‌ உண்டாக 
வில்லை. அழுத கண்களும்‌ சிவந்துவிட்டன. இந்த. நிலைமை 
யில்‌, தூக்கங்கொள்ளாமல்‌, படுக்கையில்‌ புரண்டபடியே எப்‌ 
போது விடியுமோஎன்‌ நு ஏங்கிக்‌ கொண்டிருக்கிருர்கள்‌.' 


அத்திமாலைச்‌ சிறப்புச்செய்‌ கரதை 127 


- கண்ணகியைப்போல்‌ கணவரைப்‌ பிரிந்தவர்‌ 
வருத்தம்‌ ம்‌" 

காதலர்ப்‌ பிரிந்த மாதர்‌ நோதக, 

ஊதுஉலைக்‌ குருகின்‌ உயிர்த்தனர்‌ ஓடுங்க, 

வேனிற்‌ பன்னி மேவாது கழிந்து, 

கூதிர்ப்‌ பள்ளிக்‌ குறுங்கண்‌ அடைத்து, 

மலையத்து ஆரமும்‌, மணிமுத்து ஆரமும்‌ 

அலர்முலை ஆகத்து அமையாது வருந்தத்‌; 

தாழிக்‌ குவளையொடு தண்செங்‌ கழுநீர்‌ 

வீழ்பூஞ்‌ சேக்கை மேவாது கழியத்‌; 

துணைபுணர்‌ அன்னத்‌ தூவியிற்‌ செறித்த 

இணைஅணை மேம்படத்‌ திருந்து துயில்‌ பெருஅது 

உடைப்‌ பெருங்‌ கொழுநரோடு ஊடற்காலத்து 

இடைக்‌ குமிழ்‌ எறிந்து கடைக்குழை ஓட்டிக்‌ 

கலங்கா உள்ளங்‌ கலங்கக்‌ கடைசிவந்து 

விலங்கிறிமிர்‌ நெடுங்கண்‌ புலம்புமுத்து உறைப்ப; 

[காதலர்ப்‌ பிரிந்த மாதர்‌ நோதக-தம.து கணவர்களைப்‌ பிரிந்த 
மகளிர்‌ வருத்தம்‌ மிகும்படி, ஊது உலைக்‌ குருகின்‌-ஊதப்படுகன்‌ ற 
உலைக்களத்திலுள்ள துருத்தியைப்‌ போல; உயிர்த்தனர்‌ ஓடுங்கி-பெரு 
மூச்சு விட்டு ஒடுங்கி; வேனிற்‌ பள்ளி- இளவேனிற்காலத்தில்‌ படுக்‌ 
கின்ற நிலா முற்றத்தில்‌; மேவாது கழிந்து-படுக்காமல்‌ இருந்து; 
கூதிர்ப்‌ பள்ளி-குளிர்‌ காலத்தில்‌ படுக்கின்‌ ற நடுமாடியில்‌; குறுங்கண்‌ 
அடைத்து-சாளரங்களை அடைத்து; மலையத்து ஆரமும்‌-பொதிய 
மலைச்‌ சந்தனமும்‌; மணி முத்து ஆரமும்‌-முத்து மணிகளால்‌ கோக்‌ 
கப்பட்ட மேகலையும்‌; அலர்‌ முலை ஆகத்து-பரந்த கொங்கையினை 
யுடைய மார்பில்‌, அடையாது வருக்த-பொருக்தாமல்‌ வருந்த;தாழிக்‌ 
குவளையொடு- தாழியில்‌ பூத்த குவளைப்‌ பூவோடு; தண்‌ செங்கழுநீர்‌- 
குளிர்ந்த சிவந்த செங்கழுநீர்ப்‌ பூக்களும்‌; வீழ்‌ பூஞ்‌ சேக்கை-விரும்பப்‌ 
படுகின்ற அழகிய படுக்கையில்‌; மேவாது கழிய- பொருந்தரமல்‌ கழிய 
(அதாவது அப்‌ பூக்களைப்‌ படுக்கையில்‌ பரப்பாமல்‌ வருந்தியிருக்க) 
துணைபுணர்‌ அன்னத்‌ தூவியிற்‌ செறித்த-சேவல்‌ அன்னத்தைக்‌ 

கூடுகின்ற பெட்டை: . அன்னம்‌. உருகி உதிர்த்த சிறகைத்‌ இணித்துச்‌ 
செய்த; இணை ௮ணை மேம்‌ பட- இரட்டையாகிய படுக்கை மேல்‌, இன்ப 
முண்டாகும்படி டி இருந்து துயில்‌- தூங்கும்‌ அழகிய தூக்கத்தினை ; 
பெருது-பெருமல்‌; உடைப்‌ பெருங்‌ கொழுஈரோடு - தம்முடைய 
பெருங்குணமுள்ள கணவரோடு; ஊடற்காலத்து-மூன்‌ ஊடல்‌ செய்க 
காலத்தில்‌ இடைக்குமிழ்‌ எறிந்து- இடையிலுள்ள குமிழை எறிந்து 
விட்டு; கடைக்‌ குழை ஒட்டி-கன்னத்தின்‌ கடைப்‌ பக்கமாக வுள்ள 


126 புகார்க்காண்டம்‌ 


குழை. என்ற காதணியை எறிந்து ; கலங்கா உள்ளம்‌ கலங்க - அப்‌ 

பொழுது கலங்காத நெஞ்சம்‌ இப்போது கலங்க / கடை சிவந்து- 

கடைக்கண்‌ சிவந்து ; விலங்கி நிமிர்‌ நெடுங்கண்‌ - குறுக்கு நெடுக்காக 

ஓடுகின்ற நீண்ட கண்களில்‌ ; புலம்பு முத்து உறைப்ப-வருத்தத்தால்‌ 

முத்து முத்தாகக்‌ கண்ணீர்‌ சிந்த; 
துணை-இரட்டை, தூவி-சிறகு ; விலங்குதல்‌-குறுக்கிடு தல்‌; 

புலம்பு- தனிமையினால்‌ வரும்‌ வருத்தம்‌; உறைத்தல்‌-நீர்‌ துளித்தல்‌.] 

(72-24) 

. பொழுது விடியும்‌ தோற்றத்தை, இளங்கோவடிகள்‌ 
வருணிக்கும்‌ போது, புகார்‌ நகறரிலுள்ள்‌ குளத்தை இரு . 
பெண்ணாக வைத்து வருணிக்கிறார்‌. இந்தப்‌ பெண்‌, அன்ன 
மாகிய மெல்லிய நடையையும்‌, ஆம்பற்‌ பூவின்‌ , நல்ல மணத்‌ 
தையும்‌, தாமரையாகிய சிவந்த வாயையும்‌, குளிர்ந்த ௧௬ 
மணலாகிய கூந்தலையும்‌ உடையவள்‌. வண்டுகள்‌ பாடிய இசை 
யைக்‌ கேட்டு, அவளுடைய கண்களாகிய குவளைப்‌. பூக்கள்‌ 
மலர்கின்றன. பறவைகளின்‌ முரசொலியும்‌ கோழி கூவும்‌ 
சங்கொலியும்‌ ஊரைத்‌ தூக்கத்தினின்றும்‌ எழுப்பி விட்டன. 
சூரியன்‌ மறைந்த காலம்‌ முதல்‌, பின்னும்‌ தோன்றும்‌ காலம்‌ 
வரையில்‌, தூங்காமல்‌ இருக்கும்‌ மன்மதன்‌, கரும்பாகிய வில்லை 
யும்‌, மலராகிய அம்பையும்‌ கையிலேந்திச்‌ சிறப்பாக இரவு 
முழுதும்‌ ஊர்க்‌ காவல்‌ செய்தான்‌. 
அதாவது மக்களின்‌ காதல்‌ நினைவுக்கு அ௮ர்சனாக விளங்‌ 
என்‌ | 

பொழுது விடிவது 
அன்ன மென்னடை நன்னீர்ப்‌ பொய்கை, 
ஆம்பல்‌ நாறும்‌ தேம்பொதி ந.றுவிரைத்‌, 
தாமரைச்‌ செவ்வாய்த்‌, தண்‌ அறல்‌ கூந்தல்‌, 
பாண்வாய்‌ வண்டு தோதிறம்‌ பாடக்‌, 
காண்வரு குவளைக்‌ கண்மலர்‌ விழிப்பம்‌, 
புள்வாய்‌ முரசமொடு, பொ திமயிர்‌ வாரணத்து 
முன்வாய்ச்‌ சங்கம்‌ முறை முறை ஆர்ப்ப, 

- உரவு நீர்ப்‌ பரப்பின்‌ ஊர்‌ துயில்‌ எடுப்பி, 
இரவுத்‌ தலைப்பெயரும்‌ வைகறைகாறும்‌்ச 
அரை இருள்‌ யாமத்தும்‌ பகலும்‌ துஞ்சான்‌, 
விரைமலர்‌ வாளியொடு கரும்புவில்‌ ஏந்தி, 
மகர வெல்‌ கொடி மைந்தன்‌ திரிதர, 
நகரங்‌ காவல்‌ நனி சிறந்தது என்‌. 


அந்திமாலைச்‌ சிறப்புச்செய்‌ காதை 120 


[அன்ன மென்னடை-அன்னமாகிய மெல்லிய நடையினையும்‌; 
ஆம்பல்‌ நாறும்‌-ஆம்பற்‌ பூவின்‌ மணம்‌ வீசுகின்ற; தேம்‌ பொதி நறு 
விரை-தேன்‌ நிறைந்த நல்ல மணத்தையுடைய,; தாமரைச்‌ செவ்‌ 
வாய்‌- தாமரையாகய சிவந்த வாயினையும்‌; தண்‌ அ.றல்‌ கூந்தல்‌- 
குளிர்க்த .கருமணலாகய கூந்தலையும்‌: உடைய; நன்‌ நீர்ப்‌,பொய்கை- 
ஈல்ல நீரையுடைய பொய்கை என்னும்‌ பெண்‌; 'பாண்வாய்‌ வண்டு- 
பாடுகின்ற வாசனையுடைய வண்டுகள்‌; கோதிரம்‌ பாட்‌-வருத்தம்‌ 
உண்டாக்கும்‌ இசையைப்‌ பாட; காண்வரு குவளை-அழகான குவளைப்‌ 
பூக்களாகிய; கண்மலர்‌ விழிப்பபகண்ணாகய மலர்கள்‌ தூக்கத்‌ 
தினின்றும்‌ விழிக்க; புள்வாய்‌ முரசமொடு-ப.றவைகளின்‌ ஓலியாகிய 
மூரசொலியுடன்‌; பொறி மயிர்‌ வாரணத்து-புள்ளிகள்‌ நிறைந்த 
மயிரடர்ந்த கோழிகளின்‌; முள்‌ வாய்ச்‌ சங்கம்‌-கூரிய வாயாகிய 
சங்குகள்‌ ; முறை முறை ஆர்ப்ப-விட்டு விட்டு முழங்கவும்‌; உரவு நீர்ப்‌ 
ப.ரப்பின்‌-வலிமையுடைய கடலைப்போலப்பரக்திருக்கன்‌ ற; ஊர்‌ துயில்‌. 
எடுப்பி-ஊரை-த்‌ தூக்கத்தினின்றும்‌ எழுப்பி, இரவுத்‌ தலைப்பெயரும்‌ 
வைகறை காறும்‌-இராக்காலம்‌ நீங்கிப்‌.போ௫ன்ற கடைச்சாமம்‌ வரை 
யில்‌; அரை 'இருள்‌ யாமத்தும்‌-ஈல்ல இருளையுடைய நடுயாமத்திலும்‌; 
பகலும்‌-ஒரு சாமத்தின்‌ பாதி நேரமாகிய மூன்றே முக்கால்‌ காழியுங்‌ 
கூட; துஞ்சான்‌-உறங்கா தவனாகிய; மகர வெல்‌ கொடி. மைந்தன்‌-மீன்‌ 
கொடியையுடைய மன்மதன்‌; விரை மலர்‌ வாளியொடு-வாசமுள்ள 
மலராகிய அம்புடன்‌; கரும்பு வில்‌ ஏக்தி-கரும்பாலாகய வில்லையும்‌ 
கையிலேந்தி , .திரிதர-எங்கும்‌ உலாவ; நகரங்காவல்‌-ஊர்க்‌' காவ 
லானது ;-ஈனி சிறந்தது-மிகச்‌ சிறப்புடையதாயிருக்த.து. ] 


(வெண்பா) : 


கூடினார்பால்‌ நிழலாய்க்‌ கூடார்பால்‌ வெய்யதாய்க்‌ 
காவலன்‌ வெண்குடையோல்‌ காட்டிற்றே-.-கூடிய 

மாதவிக்கும்‌ கண்ணகிக்கும்‌ வான்னர்‌ மதிவிரிந்து 
போதவிழ்க்கும்‌ கங்குற்‌ பொழுது. 


கூடினார்பால்‌ நிழலாய்‌-நட்பாகச்‌ சேர்ந்தவர்க்கு நிழலாகியும்‌, 
கூடார்பால்‌ வெய்யதாய்‌-பகையாய்ச்‌ சேராதவர்க்குக்‌ கொடியதாகவு 
முள்ள, காவலன்‌ வெண்குடையபோல்‌-சோழ மன்னனுடைய வெண்‌ 
கொற்றக்‌ குடையைப்போல்‌, போது அவிழ்க்கும்‌ கங்குல்‌ பொழு.து- 
பூக்கள்‌ ' இதழ்களை விரிக்கின்ற இரவு நேரத்தில்‌, வான்‌ ஊர்‌ மதி 
்‌ விரிந்து-வானிலே ஒளிவிரிந்து செல்லுகிற சந்திரன்‌, கூடிய மாதவிக்‌ 
கும்‌. கண்ணக்கும்‌-கோவலனைக்‌ கூடியமா தவிக்கும்‌,அவனைப்‌ பிரிந்த 
கண்ணகிக்கும்‌, காட்டிற்று - முறையே குளிர்ச்சியுடையதாகவும்‌, 
கெடியதாகவும்‌ தன்னைக்காட்டி ற்று. 


அத்தி மாலைச்‌ சிறப்புச்செய்‌ காதை முற்றிற்று 
9 


இத்திரவிழுவஷரெடுத்த காதை பரி ப 


இந்தக்‌ காதையில்‌ காவிரிப்பூம்‌ பட்டினத்தின்‌ ஈகரமைப்‌. 
பும்‌, செல்வச்‌ சிறப்பும்‌, அவ்வூரில்‌ சித்திரை மாதத்தில்‌ இந்தி 
ரனுக்குத்‌ திருவிழா ஈடந்ததும்‌ முதலிய செய்திகள்‌ சொல்லப்‌ 
படுகின்றன. 
(1-6) 


நரலாிரியருக்கு நிலமகள்‌ ஒரு அழகிய பெண்‌ போல்‌ 
தோன்றுகிறாள்‌. அலை வீசும்‌ கடல்‌ அவளுடைய ஆடை. 
மலைகள்‌ அவள்‌ மார்பு. நீண்ட தூய்மையான ஆறு அவள்‌ 
மார்பின்‌ . மேலுள்ள மாலை. கரிய மேகம்‌ அவளுடைய: 
கூந்தல்‌. இருளாகிய போர்வை அவள்‌ மேல்‌ மூடியிருக்‌ 
இன்றது. சூரியன்‌ மேருமலையின்‌ உச்சியில்‌ தோன்றித்‌ தன்‌ 
கதிர்களால்‌ நிலமகளின்‌ போர்வையாகிய இருளை விலக்கு 
இறுன்‌, அழகிய நிலமகளின்‌ மேனி பொன்‌ போலும்‌ ஒளியை 
வீசுகின்றது. காலை நேரத்தில்‌, சூரியனுடைய இளி வீசும்‌ 
சமயத்தில்தான்‌ ஒரு ஈகரின்‌ அழகும்‌, செழிப்பும்‌, மேன்மை 
யாகத்‌ தோன்றும்‌. இனிமையான காலை நேரத்தில்‌, கவி 
நம்மைப்‌ புகார்‌ நகரத்திற்கு அழைத்து, அந்த நகரின்‌ சிறப்பை 
யும்‌. அழகையும்‌ காட்டுகின்றார்‌. 


சூரியன்‌ தோன்றுவது 


அலைநீர்‌ ஆடை, மலை முலை ஆகத்து, . 
ஆரப்‌ பேரியாற்று, மாரிக்‌ கூந்தல்‌, 

கண்‌ அகன்‌ பரப்பில்‌, மண்ணக மடந்தை, 
புதை இருள்‌ படா௮ம்‌ போக நீக்கி, 
உதைய மால்வரை உச்சித்‌ தோன்‌ றி) 

உலகு விளங்கு அவிர்‌ ஓளி மலர்கதிர்‌ பரப்பி; 


[அலைநீர்‌ ஆடை-கடலாகிய ஆடையினையும்‌: மலைமுலை. ஆகத்து-. 
மலையாகிய முலையையடைய மார்பினையும்‌, ஆரப்‌ பேஸ்யாற்று-பெரிய 
ஆறுூய மாலையினையும்‌; மாறிக்‌ கூந்தல்‌-மேகமாகய கூக்தலினையும்‌; 
கண்‌ அகன்‌ பரப்பின்‌- இடமகன்ற பரப்பினையுமூடைய?. மண்ணக 
மடக்தை-நிலஉலகமாகிய பெண்மகளை; புதை இருள்‌ படா௮ம்‌ போக 
நீக்செமூடி மறைத்திருந்த இருட்டாகய போர்வை விலகும்படி. நீக்க, 


இ.த்திரவீழஷரெடுத்த காதை 151 


உழைய மால்‌ வரை-மேருமலையின்‌; உச்சித்‌ தோன்றி-உச்சி 
யில்‌ தோன்றி; உலகு விளங்கு அவீர்‌ : ஓளி-உலகம்‌ விளங்கு தற்குக்‌ 
காரணமான சூரியன்‌; மலர்‌ கதிர்‌ பரப்பி-தனது விரிந்த கதிர்களைப்‌ 
பரப்பி, ] 

(799) 

காவிரிப்பூம்பட்டினம்‌, காவிரி. ஈதி கடலில்‌ சேருமிடத்தி 

லுள்ள பெரிய துறைமுகப்‌ பட்டினம்‌. ஏறக்குறைய £,000 
- வருடங்களுக்கு முன்பே, இந்தப்‌ பட்டினம்‌, உலகெங்கும்‌ 
புகழ்‌ பெற்றிருந்தது. இந்தியாவைப்‌ பற்றி மேல்‌ காட்டார்‌ 
ஏறத்தாழ 8,000 வருடங்களுக்கு முன்‌ எழுதின நூல்களிலும்‌, 
குறிப்புக்களிலும்‌ புகார்‌ நகரம்‌ சிறந்த துறைமுகம்‌ என்று 
சொல்லப்பட்டிருக்கறது. இந்தப்‌ பட்டினம்‌ இரண்டு பெரிய 
பிளவுகளாகப்‌ பிரிக்கப்பட்டிருந்தது. வர்த்தகம்‌ மும்முரமாக 
நடைபெற்ற பாகத்திற்கு மருஷர்ப்‌ பாக்கம்‌ என்றும்‌, '௮ரச 
னும்‌ செல்வர்களும்‌ வத்த பாகத்திற்குப்‌ பட்டினப்‌ பாக்கம்‌ 
என்றும்‌ பெயர்‌, இவை இரண்டிற்கு மிடையில்‌, பகல்‌ சந்தை 
கூடும்‌ பொது நிலமாகிய நாளங்காடி என்று சொல்லப்பட்ட 
இடமிருந்தது. 

"இனி, கடற்கரையைச்‌ சேர்ந்துள்ள. மருவூர்ப்‌ பாக்கத்‌ 
தைப்‌ பார்ப்போம்‌. நிலா முற்றங்களும்‌, வர்த்தகச்‌ சரக்கு 
கள்‌ நிறைந்த மாளிகைகளும்‌ கண்ணுக்குத்‌ தெரி௫ன்றன. 
கடலோரத்தில்‌ உள்ள மாளிகைகளில்‌, மேல்‌ காட்டாராகிய 
யவனர்‌ வ௫க்குமிடங்கள்‌. கண்ணைப்‌ பறிக்கும்படியான அழகு 
பொருந்தியவை. கடற்கரை யோரமாக, மற்றொருபுறத்தில்‌, 
பலகாடுகளிலிருக்து வந்த கப்பலோட்டிகள்‌ ஒன்றாகக்‌ கூடி 
யிருக்கிறார்கள்‌. 

மருவூர்ப்‌ பாக்கத்தில்‌ வசிப்பவர்கள்‌ பெரும்பான்மையும்‌ 
வர்த்தகர்களாயிருந்த போதிலும்‌, . இவர்கள்‌ வாழ்க்கையில்‌ 
பரம ரசிகர்கள்‌. இவர்களுடைய தேவைக்காகக்‌ குங்குமக்‌ 
குழம்பு, வாசனைப்‌ பொடிகள்‌, சந்தனம்‌, பூக்கள்‌, ஈறுமணப்‌ 
புகைப்‌ பொருள்கள்‌ ஆகியவைகளை விற்பவர்‌ ஈ௧ர வீதியில்‌ 
எப்பொழுதும்‌ இரிந்து கொண்டிருக்கிறார்கள்‌. கைத்தொழிற்‌ 
சாலைகள்‌ ஒருபுறம்‌ இருக்கின்றன. இச்சாலைகளில்‌ பட்டினா 
லும்‌, பருத்தியினாலும்‌, உரோமத்தினாலும்‌, அழகிய துணிக 
நெய்யும்‌ பட்டுசாலியர்‌ ஒருபுறம்‌ வசிக்கருர்கள்‌. சில வீதி 
களில்‌ பட்டும்‌, பவளமும்‌, முத்தும்‌, மணிகளும்‌, பொன்னும்‌ 


182 புகார்க்காண்டம்‌ 


ஆகெயவைகளா ற்‌ செய்யப்பட்ட அரிய ஆபரணங்களை விற்கும்‌ 
கடைகள்‌ நிலை ஐந்திருக்கின்‌ றன. பலவகை தீ. தானியங்கள்‌ 
விற்கும்‌ தெருக்கள்‌ ஒரு பு.றம்‌. ்‌ 


பிட்டு வாணிகர்‌ அப்ப. வ்ரணிகர்‌, கள்‌, மீன்‌, இறைச்சி 
முதலியன விற்போர்‌, உப்பு வாணிகர்‌, வெற்றிலை, பாக்கு, கற்‌ 
பூரம்‌ முதலிய. விற்போர்‌, . கப்பலோட்டும்‌ தொழிலாளர்‌ 
என்ற இவர்களெல்லாம்‌ மற்றொருபுறம்‌ இருக்‌ஈழுர்கள்‌. 


அழகிய கைத்தொஜழில்களில்‌ ஈடுபட்ட. வெண்கலக்‌ கன்னா 
ரும்‌, செம்புத்‌ தொழில்‌ செய்வோரும்‌, தச்சர்களும்‌, கொல்லர்‌ 
களும்‌, சித்திரக்காரரும்‌, தட்டாரும்‌, குயவரும்‌, தையற்‌ 
காரரும்‌, தோல்‌ வேலை செய்யும்‌ சக்கிலியரும்‌, இன்னும்‌ பல 
வகைப்பட்ட கைத்தொழிலாளரும்‌ ஒருபுறம்‌ வாழ்கின்றனர்‌. 
குழலர்‌, பாணர்‌ முதலான இசைகாரரர்கள்‌ மற்றொருபுறமிருக்‌ 
இருர்கள்‌. இம்‌ மருவூர்ப்‌ பாக்கத்தில்‌ எங்கே-பார்த்தாலும்‌ 
வாழ்க்கைக்குச்‌ சிறப்பும்‌ இன்பமும்‌ கொடுக்கும்‌ மக்கள்‌ 
நிறைந்திருக்கிறார்கள்‌. வ்‌ ப டட 


மருஷர்ப்பா்க்கம்‌ 


'வேயா மாடமும்‌ வியன்கல இருக்கையும்‌ 
மான்கண்‌ காலதர்‌ மாளிகை இடங்களும்‌. 

கயவாய்‌ மருங்கின்‌ காண்போர்த்‌ தடுக்கும்‌. 
பயனறவு அறியா யவனர்‌ இருக்கையும்‌; 

கலல்தரு. திருவின்‌. பூலம்‌ பெயர்‌. மாக்கள்‌ 
கலந்திருத்து உறையும்‌. இலங்கு நீர்‌ வசைப்பும்‌; 
வண்ணமும்‌ ௭ண்ணமும்‌ தண்தறும்‌. சாத்தமும்‌ 
பூவும்‌ புகையும்‌ மேவிய விரையும்‌. 

பகர்வனர்‌ திரிதரு. நகர வீதியும்‌; 

பட்டினும்‌ மயிரினும்‌ பருத்தி தூலினும்‌ 

கட்டு நுண்விகைக்‌ காருகர்‌ இருக்கையும்‌; 
தகம்‌ துகிரும்‌. ஆரமும்‌ அகலும்‌ ்‌ 
மா௬அறு முத்தும்‌ மணியும்‌ பென்னும்‌ - 
அருங்கல வெறுக்கையோடு: அளத்துகடை அதியா 
வளம்தலை. மயங்கிய நனந்தலை மறுகும்‌; 
பால்வகை தெரிந்த: பகுதிப்‌. பண்டமொடு 

கூலம்‌ குவித்த கூல.விஜியும்‌;... -....... 
"காழுியம்‌) கூவியர்‌,, கள்தொடை யாட்டியர்‌, ்‌ 


இத்திரவிழவஷரெடுத்த காதை 133 


மீன்விலைப்‌ பரதவர்‌, வெள்‌உப்புப்‌ பகருநர்‌, ன்‌ 

- பரசவர்‌, வாசவர்‌, மைந்தநிண்‌ விலைஞரோடு 
ஓசுநர்‌ செறிந்த ஊன்மலி இருக்கையும்‌; 
கஞ்ச காரரும்‌, செம்பு செய்குநரும்‌, 
மரம்‌ கொல்‌.தச்சரும்‌, கருங்கைக்‌ கொல்லரும்‌, 

ட கண்ணுள்‌ வினைஞரும்‌. மண்ணீட்டாளரும்‌, 
பொன்செய்‌ கொல்லரும்‌ நன்கலம்‌ தருநரும்‌, 
துன்ன. காரரும்‌, தோலின்‌ துன்னரும்‌, ன்‌ 
கிழியினும்‌ இடையினும்‌ தொழில்‌ பல பெருக்கிப்‌. : 

-  : ,பழுதுஇல்‌ செய்வினைப்‌ பால்‌ கெழு மாக்களும்‌; 

.. குழலினும்‌ யாழினும்‌ குரல்முதல்‌ ஏழும்‌ 
வழு இன்று இசைத்து, வழித்திறம்‌ காட்டும்‌ 
அரும்‌ பெறல்‌ மரபின்‌ பெரும்பாணிருக்கையும்‌; 
சிறுகுறும்‌' கைவினைப்‌ பிறர்வின யாளரொடு 
மறுவின் றி விளங்கும்‌ மருவூர்ப்‌ பாக்கமும்‌) 


[வேயா முடைலுவ்வைனரசரகில்க இடமாகிய நிலா மூற்‌ றமூம்‌) 
வியன்‌'கல இருக்கையும்‌-நிறைந்த அணிகலங்களையுடைய அறையும்‌; 
மான்‌. கண்‌ கால்‌ அதர்‌-மானின்‌ கண்போல வடி வமைக்த சாள.ரங்க& 
யுடைய; மாளிகை இடங்களும்‌-மாளிகையாகய இடங்களும்‌; 


கயவாய்‌.மருங்கன்‌-புகார்‌ நகரத்திற்குப்‌ பக்கமாகவுள்ள; கரண்‌ 
போர்த்‌ தடுக்கும்‌-தம்மைக்‌. கண்டோர்‌ கண்களை, அப்பால்‌: வேறொரு: 
பொருள்மேற்‌ செல்ல விடாமல்‌ தடுக்கின்ற; (பயன்‌ அறவு அறியா- 
வளம்‌ குறைவு பட்டறியாத, யவனர்‌ இருக்கையும்‌- வவகிர்களின்‌. 
இருப்பிடங்களும்‌, 


கலம்‌: தரு. திருவின்‌-கப்பலிற்‌ கொண்டு வரும்‌ செல்வத்தின்‌ 
பொருட்டு; பலம்‌ பெயர்‌ மாக்கள்‌-தம.து காட்டை விட்டு நீங்கி வந்த. 
வெளி நாட்டு மக்கள்‌; கலக்திருந்து உறையும்‌-பலரும்‌ ஒன்றாகக்கூடியி. 
ருக்து வாழுகின்ற; இலங்கு _ நீர்‌ கட்புல வளக்கற்வ பு கடற்‌. 
கரை இடங்களும்‌; ்‌ 


வண்ணமும்‌-குங்குமக்‌ குழம்பு முதலியனவும்‌; சுண்ணமும்‌- ்‌ 
பச்ப்படுகின்ற வாசனைப்‌ பொடிகஞம்‌; தண்‌ ந்‌ றும்‌ சர்நீ தமூம்‌-- 
குளிர்ந்த ஈறும்ணமுள்ள சந்தனமும்‌; பூவும்‌: புகையும்‌-பல்வகைப்‌: 
பூக்களும்‌, புகைப்‌ பொருள்களும்‌; மேவிய வீரையும்‌-ஓன்றுக்கொள்‌ று 
பொருத்தமாகக்‌ கலந்த பிற வாசனைப்‌ பொருள்களும்‌; பகர்வனர்‌ 
திரிதரு-விற்பவர்கள்‌ எங்கும்‌ இரிகின்‌ ற; ஈகர.வீதியும்‌-ஈகரத்‌ தெருக்‌ 
களும்‌; ்‌ 1 


189 புகார்க்காண்டம்‌ 


பட்டினும்‌ மயிரினும்‌ பருத்தி நரலினும்‌-பட்டு நாூலாலும்‌ உரோ 
மத்தாலும்‌, பருத்தி நாலாலும்‌; கட்டு நுண்வினை-அழகய துணிகளைக்‌ 
கட்டி. நெய்கன்ற; காருகர்‌ இருக்கையும்‌-பட்டு சாலியர்‌ இருக்கு 
மிடங்களும்‌; 


தூசும்‌ துகரும்‌ ஆரமும்‌ அ9லும்‌-பட்டும்‌, பவளமும்‌, க்ண்டல்க்‌ 
அகழ்‌ கட்டையும்‌; மாசு அறு முத்தும்‌ மணியும்‌ பொன்னும்‌-குற்ற 
மற்ற முத்தும்‌, மற்ற மணிகளும்‌ பொன்னும்‌, அருங்கல வெறுக்கை 
யோடு-அரிய ஆபரணங்களாகய செல்வமும்‌ என்றவைகளோடு 
அளந்து கடை அறியா-எண்ணி எல்லை காண முடியாத; வளம்‌ தலை 
மயங்கய-செல்வமெல்லாம்‌ இவை இவை என்று பிரித்தறிய முடியா 
மற்‌ குவிந்து இடந்த; நனம்‌ தலை மறுகும்‌-பரந்த இடத்தையுடைய 
வீதிகளும்‌; 

பல்வகை தெரிந்த-வேறு வேறுகப்‌ பிரிக்கப்‌. பட்ட; பகுதிப்‌ 
பண்டமொடு-பல பண்டங்களோடு; கூலம்‌ குவித்‌.த-கெல்‌, புல்முத 
-லான பலவகைத்‌ தானியங்கள்‌ குவிக்கப்‌ பட்ட; கூல வீதியும்‌-பல 
சரக்குக்‌ கடைத்‌ தெருவும்‌; 

காமியர்‌-பிட்டு வாணிகரும்‌; கூவியர்‌-அப்ப வாணிகரும்‌; கள்‌ 
கொடை யாட்டியர்‌-கள்ளை விற்கும்‌ வலைச்சியரும்‌; மீன்‌ விலைப்பரத 
வர்‌-மீனை வி த்ூன்‌, ஐ வலையர்களும்‌; வெள்‌ உப்புப்‌ பகருகர்‌-வெள்ளிய 
உப்பை விற்‌ ற்கும்‌ உப்பு வாணிகரும்‌- பாசவர்‌-வெற்றிலை விற்போரும்‌7 
வாசவர்‌-பாக்கு, கற்பூரம்‌ மூதலான ஐவகை வாசவப்‌ பொருள்களை 
விற்போரும்‌; மை நிண விலைஞரோடு-ஆட்டின்‌ கொழுப்பை விழ்‌ 
போருமாகிய இவர்களோடு, ஓசுகர்‌ செறிந்த-கப்பலோட்டும்‌ மாலு 
மிகள்‌ நெருங்கிய; ஊன்மலி இருக்கையும்‌-இறைச்சி மிகுந்த இருப்‌ 
பிடங்களும்‌ 


கஞ்சகாரரும்‌-வெண்கலக்கன்னாரும்‌; செம்புசெய்குகரும்‌-செம்பு த்‌ 
தொழில்‌ செய்வோரும்‌; மரம்‌ கொல்‌ தச்சரும்‌-மர வேலை செய்கின்ற 
தச்சர்களும்‌; கரும்‌ கைக்‌ கொல்லரும்‌-வலிய கையினையுடைய கொல்லர்‌ 
களும்‌; கண்ணுள்‌ வினைஞரும்‌ - கண்ணைக்‌ கவரும்‌ வேலைப்பாடுள்ள்‌ 
சித்திரக்காரரும்‌, மண்ணிட்டாளரும்‌-மண்ணால்‌ பல பொருள்கள்‌ 
செய்யும்‌ குயவரும்‌; பொன்‌ செய்‌ கொல்லரும்‌-பொன்னால்‌ தொழில்‌ 
செய்கின்ற தட்டாரும்‌; கன்கலம்‌ 'தருகரும்‌..மணிகளால்‌ அணிகலம்‌ 
செய்கின்ற இரத்‌ தினத்‌ தட்டாரும்‌ ; துன்னகாரரும்‌ - தையற்காரர்‌ 
களம்‌; தோலின்‌ அுன்னரும்‌-ே தால்வேலை செய்பவர்களும்‌; கிழி 
யினும்‌ - சலையிலும்‌ ; இடையினும்‌- வெண்டுகளிலும்‌; தொழில்‌ பல 
பெருக்க - பலவகைத்‌ தொழில்களைப்‌ பெருக்க; பழுது இல்‌ செய்‌ 
வினை-குற்றமற்ற நுண்ணிய தொழில்களையுடைய; பால்‌ கெழு மாக்‌ 
கஞம்‌-பல வேறு வகைப்பட்ட மக்களும்‌; 


இந்திரவிழுவூரெடுத்த காதை 195 


குழலினும்‌ யாழினும்‌-புல்லாங்‌ கற்கும்‌ யாழிலும்‌: குரல்‌ 
மூ.த்ல்‌ ஏழும்‌-குரல்‌ என்னும்‌ இசையை மூதலாகவுடைய ஏழு இசை 
களையும்‌; வழு இன்று இசைத்து-குற்றமற 'இசைத்து;' வழித்‌ திறம்‌ 
காட்டும்‌-௮நக இசைகள்‌ பிறப்பதற்கு இன்‌.நியமையாத இருபத்‌ 
தொரு கூறுபாடுகளையும்‌ காட்டச்‌ கூடிய; அரும்‌ பெறல்‌ மரபின்‌- 
பெறுதற்கரிய இசை மூறைகளை அறிந்த; பெரும்பாண்‌ இருக்கையும்‌- 
குழலர்‌, பாணர்‌ முதலான பெரிய இசைகாரர்கள்‌ இருக்குமிடங்களும்‌; 
சிறு குறும்‌ கைவினை-சின்னஞ்சிறு கைத்தொழில்களைச்‌ செய்யும்‌; 
பிறர்‌ வினையாளரொடு-பிற தொழிலாளர்களோடு; மறு இன்று 
விளங்கும்‌-குற்றமின்‌ றி விளங்குஇன்‌ ற, மருவூர்ப்‌ பாக்கமும்‌-2:] 


(40-58) 


இனிப்‌ பட்டினப்‌ பாக்கத்தின்‌ சிறப்பைப்‌ பார்ப்போம்‌. 
. அரசன்‌ வரிக்கும்‌ அரண்மனை இருப்பது இவ்விடத்தில்தான்‌; 
தேரோடுவதும்‌ இவ்வீதிகளில்‌. இங்கே பெருங்குடியில்‌ பிறந்த 
வாணிகர்களின்‌ மாளிகைகள்‌ நிறைந்திருக்கின்‌ றன. அந்தணர்‌ 
களும்‌, பெருங்‌ குடியானவர்களும்‌, மருத்துவ நூலோரும்‌, 
'சோதிடநூலோரும்‌, முத்துக்‌ கோப்பவர்களும்‌, சங்கு வளை 
யல்களை அறுப்பவரும்‌ அவரவர்‌ தொழிலுக்‌ கேற்ற முறையில்‌ 
விக்கும்‌ வீதிகள்‌ இங்கே இருக்கின்றன. அரசன்‌ புகழைப்‌ 
பாடும்‌ சூதர்‌, அரச சபையில்‌ ஈகைவிளைக்கும்‌ நளினக்காரர்‌, 
கூத்தாடும்‌ விலைமகளிர்‌, குற்றேவல்‌ செய்யும்‌ பெண்கள்‌ பயிற்சி 
பெற்ற இசைகாரர்கள்‌ என்ற. இவர்களெல்லாம்‌ வாழும்‌ 
இருப்பிடங்களும்‌ இங்கே உண்டு. அரண்மனையைச்‌ சுற்றிலும்‌ 
குதிரை வீரரும்‌, யானை வீரரும்‌, தேரோட்டுவோரும்‌, காவல்‌ 
செய்யும்‌ மறவர்களும்‌ வ௫ூக்கிருர்கள்‌. இவர்களல்லாமல்‌ 
நகரத்தைச்‌ சேர்ந்த பல பெரியோர்களும்‌ பட்டினப்‌ பாக்கத்தில்‌ 
வாழ்கி ன்றனர்‌. இப்‌ பட்டினப்பாக்கத்தின்‌ க்கம்‌ 
வணாகள்‌ நிறையப்‌ பாடியிருககிறார்கள்‌. ' 


பட்டினப்‌ பாக்கம்‌ 


- கோவியள்‌ வீதியும்‌, கொடித்தேர்‌ வீதியும்‌, 
பீடிகைத்‌ தெருவும்‌, பெருங்குடி. வாணிகர்‌ 
மாடமறுகும்‌, மறையோர்‌ இருக்கையும்‌, 
வீழ்குடி உழவரோடு, விளங்கிய கொள்கை 
ஆயுள்‌ வேதரும்‌, காலக்‌ கணிதரும்‌, 
பால்‌ வகை தெரிந்த பன்முறை இருக்கையும்‌) 


136 ப புகார்க்காண்டம்‌ 


இருமணி குயிற்றுதர்‌, சிறந்த கொள்கையொடு 
அணிவளை போழுதர்‌ அகன்பெரு சக்‌ 

சூதர்‌, மாகதர்‌ வேதாளிகரொடு, 

நாழிகைக்‌ கணக்கர்‌, நலம்பெறு கண்ணுளர்‌, 
காவல்‌ கணிகையர்‌, ஆடற்‌ கூத்தியர்‌, 

பூவிலை மடந்தையர்‌ ஏவல்‌ சிலதியர்‌, 

பயில்‌ தொழில்‌ குயிலுவர்‌, பன்முறைக்‌ கருவியர்‌, 
நகை வேழம்பரொடு வகைதெரி இருக்கையும்‌; 
கடும்பரி கடவுதர்‌, களிற்‌ நின்‌ பாகர்‌, 

நெடுந்தேர்‌ ஊருநர்‌, கடுங்கண்‌.மறவர்‌ . 
இருத்துபுறஞ்‌ சுற்.நிய பெரும்பாய்‌ இருக்கையும்‌; 
பீடுகெழு சிறப்பின்‌ பெரியோர்‌ மல்கிய 
பாடல்சால்‌ ) சிறப்பின்‌ பட்டினம்‌ பாக்கமும்‌; 


[்‌ கோவியன்‌ ஏதியும்‌-அரசன்‌ வாழும்‌ பெருக்‌ தெருவும்‌; ஷ்‌ த்‌, 
தேர்‌ வீதியும்‌- கொடி பறக்கும்‌ தேரோடுகன்ற. வீதியும்‌; பீடிகைத்‌. 
தெருவும்‌-கடைத்‌ தெருவும்‌; .பெருங்குடி வாணிகர்‌-பெருங்குடியில்‌ 
பி.றக்தவர்களான வாணிகர்களின்‌ மாளிகைகள்‌ நிரம்பிய வணிக வீதி 
யும்‌; மறையோர்‌ இருக்கையும்‌-அந்தணர்‌ இருப்பிடங்களும்‌; 


வீழ்குடி. உழவரொடு-யாவரும்‌ விரும்பும்‌ குடியிற்‌ பி.றக்‌.த உழவர்‌ 
களோடு; விளங்கிய கொள்கை-சிறக்த கொள்கைகளையுடைய; ஆயுள்‌: 
வேதரும்‌-மருத்‌.துவ்‌ நர்லோரும்‌; காலக்‌ கணிதரும்‌-சோ.திட நாலோ 
கும்‌; பால்வகை தெரிந்த-பலரும்‌ வேறு வேருகப்‌ பிரிக்‌. துள்ள; பன்‌ 
முறை இருக்கையும்‌-இருப்பிடங்களும்‌; து 


திருமணி குயிற்றுகர்‌-முத்துக்‌ கோப்பவர்களும்‌; சிறக்த கொள்‌ 
கையொடு- தமக்குச்‌ சிறந்த தொழில்‌ முறையால்‌; ௮அணிவளை . போழு 
நர்‌-அழூய வளையல்களை அறுப்போரும்‌; அகன்‌ பேரு வீதியும்‌-வாழ்‌ 
இன்ற அகன்‌ ற பெரிய தெருக்களும்‌; 


சூதர்‌-அரசனை நின்று புகழ்வோரும்‌; மாகதர்‌-அவனை: இருந்து 
புகழ்வோரும்‌; வேதாளிகரொடு-வைதாளி என்னும்‌ ஒருவகை ஆட்‌ 
[க தீை த.ஆடுவோரும்‌; நரழிகைக்‌ கணக்கர்‌-நாழிவக ெ தரிவிப்போரும்‌: 
கலம்‌ பெறு கண்ணுளர்‌-அழகிய கோலங்‌. கொள்ளுகின்ற கூத்தர்‌ 
களும்‌; காவல்‌ கணிகையர்‌-அரங்கத்தில்‌ ஏ.றியாடும்‌.. விலைமகளிரும்‌, 
ஆடல்‌ கூத்தியர்‌-௮க்க்‌ கூத்தாடுகன்‌ ற விலை மகளிரும்‌; ஏவல்‌ சில தியர்‌- 
குற்றேவல்‌ செய்யும்‌ பெண்களும்‌; பயில்‌ தொழில்‌ குயிலுவர்‌- தம்‌ 
தொழிலை ஈன்கு பயின்ற இசைகாரர்களும்‌; .பன்முறைக்‌ கருவியர்‌- 
பலவகை மூறைகளுடன்‌ வர்சிக்கும்‌ இலச்சர்ரர்களூம்‌ (என்றது, 


இத்திரவிழவஷூரெடுத்த காதை 157 


படையிலும்‌, விழாவி, லம்‌ இசை கொட்டுகிறவர்களை) ஈகை வேழம்‌ 
பரொடு-ஈகை விகளைவிக்னெ.ற ஈளிளச்காரர்களோடு; வகை தெரி 
இருக்கையும்‌ “அவ ரவர்‌ வகைகள்‌ நன்கு தெரி௫ஏன்ற இருப்பிடங்களும்‌: 


கடும்பரி அடல்‌ ஜெவனிம்‌ செல்லும்‌ க்களின்‌ செலுத்தும்‌ 
குதிரை வீரரும்‌; களிற்றின்‌ .பாகர்‌-யானை வீரரும்‌; கெடுக்தேர்‌ ஊருநர்‌ 
-கெடிய தேர்கக£ ஒட்டுவோரும்‌; கடுங்கண்‌ மறவர்‌-கடுஞ்சின த்‌ 
தோடு பார்க்கும்‌. கண்ணையுடை ய மறவர்களும்‌; இருந்து புறஞ்சு ற்‌.றிய- 
அரண்மனையைச்‌ சுற்றி யிருக்கின்ற; பெரும்பாய்‌.இருக்கையும்‌-பெரிய 
பரந்த இருப்பிடங்களும்‌; - 


பீடு கெழு இடணிர்ன்‌ பெடுமை வாய்ந்த சிறப்பினையுடைய; பெரி 
யோர்‌ மல்கிய-பெரியோர்கள்‌ திரண்டி.ருக்கின்‌ற; பாடல்‌ சால்‌ சிறப்‌ 
பின்‌-புலவர்களால்‌. பாடப்‌ பெற்ற 9 றப்பினையுடைய; பட்டினப்‌ 
பாக்கமும்‌-) ்‌ 


குமித்றுதல்‌-கோத்தல்‌; போத்தல்‌-அ துத்தல்‌; ககக 7) 
(59-75) 


மருவூர்ப்‌ பாக்கத்‌ இம்கும்‌' பட்டினப்‌ பாக்கத்திற்கும்‌ 
இடையே யுள்ள காளங்காடியில்‌ பெருந்திரளாய்‌ மக்கள்‌ கூடி 
யிருப்பதையும்‌, பண்டங்களைக்‌ கொடுப்பவர்‌ கொள்பவர்‌. 
செய்யும்‌ ஒசையையும்‌ பார்க்கும்போது, இரண்டுபெரிய 
மன்னர்கள்‌ போர்புரிவத.ற்குச்‌ சேருமிடம்‌ போலத்‌ தோன்று 
இறது. இங்கே நாள்தோறும்‌ பகற்‌ சந்தை-கூடும்‌, இங்கே 
யுள்ள மரங்கள்‌ அடர்ந்த சோலையில்‌ அம்மரங்களையே கால்‌ 
களாகக்‌ கொண்டு கடைகள்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. 

நாளங்காடியில்‌ ஒரு பூதத்தின்‌ பலிபீடம்‌ இருக்கிறது. 
முன்னொரு காலத்தில்‌ முசுகுந்தன்‌ என்ற சோழ மன்னனுக்குக்‌ 
காவலாக இருக்கும்படி இக்திரனால்‌ ஏவப்பட்ட ஒரு. பூதத்தின்‌ 
பலிபீடம்‌: இருந்தது என்று ஒரு கதை உண்டு. சித்திரை மாதத்‌ 
இல்‌ சித்ரா. பெளர்ணமி யன்று, பெண்கள்‌ அவரை, துவரை, 
எள்ளு, பொங்கற்‌ ற்‌. சோறு, பூக்கள்‌ மூதலியவைக௯ப்‌ 
படைத்துப்‌ பூளையிட்டுக்‌: குரவைக்‌ கூத்தாடுகரூர்கள்‌. 
சோழ நாட்டில்‌, பச, நோய்‌, பகைமை என்பன வெல்லாம்‌ 
நீங்கி, மழையும்‌ செல்வமும்‌ செழித்து, அரசன்‌ நீடுழி வாழ. 
வேண்டு'' மென்று வாழ்த்தி, இப்பெண்கள்‌ காகம்‌ த்தோடு 
கூ த்தாடுகருர்கள்‌.. 


158 புகார்க்காண்டம்‌ 


நாளங்காடியில்‌ பெண்கள்‌ பூசையிடுதல்‌ 
இருபெரு வேந்தர்‌ முனையிடம்‌ போல ்‌ 
இருபாற்‌ பகுதியின்‌ இடைநிலமாகிய 
கடைக்கால்‌ யாத்த மிடைமரச்‌ சோலைக்‌ 
கொடுப்போர்‌ ஓதையும்‌ கொள்வோர்‌ ஓதையும்‌ 
நடுக்கு. இன்றி நிலைஇய நாளங்காடியில்‌, 
சித்திரைச்‌ சித்திரைத்‌ திங்கள்‌ சேர்ந்தென 
வெற்‌ நிவேல்‌ மன்னற்கு உற்றதை ஒழிக்க எனத்‌, 
தேவர்‌ கோமான்‌ ஏவலின்‌ போந்த 
காவல்‌ பூதத்துக்‌ கடைகெழு பீடிகைப்‌. 
புழுக்கலும்‌ நோலையும்‌ விழுக்குடை மடையும்‌ 
பூவும்‌ புகையும்‌ பொங்கலும்‌ சொரிந்து, 
துணங்கையர்‌ குரவையர்‌ அணங்கெழுந்து ஆடிப்‌ 
பெருதில மன்னன்‌ இருநிலம்‌ அடங்கலும்‌ ட 
- பசியும்‌ பிணியும்‌ பகையும்‌ நீங்க, 
வசியும்‌ வளனும்‌ சரக்க”? என வாழ்த்தி 
மாதர்க்‌ கோலத்து வலவையின்‌ உரைக்கும்‌ 
மூதிற்‌ பெண்டிர்‌ ஓதையிழ்‌ பெயர; 


[இருபெரு வேந்தர்‌ - இரண்டு பெரிய மன்னர்களின்‌ ; முனை 
இடம்‌ போல-போர்‌ செய்வதற்குச்‌ சேரும்‌ இடம்‌ போர்க்களமானாற்‌ 
போல இருபால்‌ பகுதியின்‌-மருவூர்ப்‌ பாக்கம்‌, பட்டினப்‌ பாக்கம்‌ 
என்ற இரண்டு பகுதிகளுக்கும்‌; : இடைகிலமாகிய- ஈடுவிடமாகய/ 
கடைகால்‌ யாத்த-கடைகளுக்குக்‌ கால்களாகக்‌ கட்டப்பட்ட; மிடை 
மரச்சோலை-நெருங்கெய மரங்களையுடைய சோலையில்‌," கொடுப்போர்‌ 
ஒதையும்‌-பண்டங்களை விலைக்கு விற்பவர்களுடைய ஓசையும்‌; கொள்‌ 
வோர்‌ ஓதையும்‌-அவற்றை வாங்குவோர்களின்‌ ஓசையும்‌; ஈடுக்கு 
இன்றி நிலை இய-குறைவு படாமல்‌ நிலைபெற்ற; காளங்காடியில்‌-பகற்‌ 
கடைகள்‌ இருக்குமிடத்தில்‌ ; 


சித்திரைச்‌ சித்திரைத்‌ திங்கள்‌ சேர்ந்தென-சித்திரை மாசத்துச்‌ 
சித்திரை நாளில்‌ நிறைகிலா தோன்றிவிட்டது கண்டு;. வெற்றி 
வேல்‌ மன்னற்கு-வெற்றி கொள்ளும்‌ வேலைப்‌ பிடித்த மன்னனுக்கு / 
உற்றதை ஓழிக்க என-நேர்ந்த துன்பத்தைப்‌ போக்குவதற்‌ 
கென்று. தேவர்‌ கோமான்‌ ஏவலின்‌. போந்த- இந்திரனுடைய 
ஏவலைக்‌ கேட்டு வந்த; காவல்பூதத்து-புகார்‌ ஈகரத்தைக்‌ காவல்‌ 
செய்கின்ற பூதத்திவுடைய; கடை கெழு எடை எல்க்‌ 
அமைந்த பலி பிடிகையில்‌; 


புழுக்கலும்‌-புழுக்கப்பட்ட" அவரை துவரை மூ.தலியனவும்‌ ; 
கோலையும்‌-எள்ளின்‌ கசிவும்‌ ; விழுக்கு உடை மடையும்‌-கொழுப்பை 
யுடைய எட பூவும்‌ புகையும்‌ பொங்கலும்‌-பூக்களையும்‌, புகைப்‌ 


இதந்திரவிழஷரெடுத்த காதை 189 


பொருள்களையும்‌, பொங்கற்‌ சோற்றையும்‌, சொரிக்து-சிந்தி; துணங்‌ 
கையர்‌ குரவையர்‌-துணங்கைக்‌' கூத்தையும்‌ குரவைக்‌ கூத்தையும்‌ 
ஆடினவராகி, அணங்கு எழுந்து ஆடி-மேலும்‌ தெய்வமேறி ஆடி ; 
பெருகில மன்னன்‌ -பெறிய நிலத்தை யாஷஞம்‌ மன்னனின்‌; இருநிலம்‌ 
அடங்கலும்‌-இப்பெரிய உலகம்‌ முழுவதும்‌, பசியும்‌ பிணியும்‌ பகை 
யம்‌ நீங்ைபசி, நோய்‌, பகைமை என்பனவெல்லாம்‌ நீங்கப்பெற்று; 
வசியும்‌ வளனும்‌-மழையும்‌ செல்வமும்‌; சுரக்க: என வாழ்த்தி-' 
செழிப்பனவாக என்று கூறி வாழ்த்தி; மாதர்க்‌ கோலத்து-சண்‌ 
டார்‌ விரும்பும்‌ அழகய கோலத்தோடு; வலவையின்‌ உரைக்கும்‌- 
காணம்‌ இல்லாதவரைப்‌ போலக்‌ கூறுகின்ற); மூதிற்‌ பெண்டிர்‌- 
மறக்குடிப்‌ பிறந்த மகளிர்‌. ஓதையிற்‌ பெயர-ஆரவாரத்தோடு 
பலியிட்டுப்‌ போக ;] 
(76-66) 

நாளங்காடியில்‌ உள்ள பூதத்தின்‌ பலி பீடத்தில்‌, 
பெண்கள்‌ இவ்விதம்‌ பூசையிட, வீரர்கள்‌, மற்றொருபுறம்‌ 
பலியிட்டு வழிபாடு செய்கிறார்கள்‌. மருவூர்ப்‌. பாக்கத்தில்‌ 
வசிக்கும்‌ மறவர்களும்‌, பட்டினப்‌ பாக்கத்தில்‌ வாழும்‌ படைத்‌ 
தலைவர்களும்‌. ஒன்றாகக்கூடி, “எங்கள்‌ மன்னனுக்கு, எவ்‌ 
விதத்‌ இங்கும்‌ நேராமல்‌ காப்பாயாக '” ஏன்று ஆரவாரம்‌ 
செய்து, பூதத்தை வணங்குகின்றனர்‌. இவர்கள்‌ செய்யும்‌ 
பலியைப்‌ பார்க்கும்‌ போது, மனதிற்கு ௮ச்ச முண்டாகிறது. 
கவண்‌. என்னும்‌ கருவியிலிருந்து . கல்லை வீசி எறியும்‌ .வீரர்‌ 
களும்‌, பெருங்‌ கூட்டமாகக்‌ கூடி, யிருக்கிறார்கள்‌. இவர்களு 
டைய சுருண்டு கருத்த தலைமயிரையும்‌, சிவந்து சினந்திருக்கும்‌ 
கண்களையும்‌ பார்ப்பவர்களுக்கு, . அச்சத்தால்‌ 'நடுக்கமுண்‌ 
டாகும்‌. இவர்கள்‌ தங்கள்‌ கையாலேயே தங்கள்‌ தலையை 
வெட்டிப்‌ பலி கொடுக்கும்‌ பயங்கர 'வீரர்கள்‌. எங்கள்‌ 
மன்னனைக்‌ காப்பாற்றுவாயாக '* என்று வேண்டி. இடி “மூழக்‌ 
கம்‌. எழும்புவது போல்‌ மு ரசை அடித்துத்‌ தங்களைத்‌ தாங்களே 
பலியாகக்‌ கொடுத்தார்கள்‌. 


காளங்காடியில்‌ வீரர்கள்‌ பலியிடுதல்‌ 


மருவூர்‌ மருங்கின்‌ மறங்கொள்‌ வீரரும்‌, 
, பட்டினமருங்கின்‌ படைகெழு மாக்களும்‌, 
முந்தச்‌ சென்று முழுப்பலி பீடிகை 


்‌" “வெந்திறல்‌ மன்னற்கு உற்றதை ஒழிக்க! எனப்‌ 
பலிக்கொடை புரிந்தோர்‌ வலிக்கு வரம்பு ஆக எனக்‌ 


180... புகார்க்காண்டம்‌ 


_ கல்‌ உமிழ்‌ கவணினர்‌, கழிப்பிணிக்‌ கறைத்தோல்‌ 

பல்வேல்‌ பரப்பினர்‌, மெய்உறத்‌ தீண்டி 

ஆர்த்துக்‌ களங்கொண்டோர்‌, ஆர்‌ அமர்‌ அழுவத்துச்‌ 
சூர்த்துக்‌ கடைசிவந்த சுடுநோக்குக்‌ கருந்தலை, 
*டுவற்றி வேந்தன்‌ கொற்றங்‌ கொள்க”? என 

நற்பலி பீடிகை நலங்கொள வைத்து, ஆங்கு, 
உயிர்ப்பலி உண்ணும்‌ உருமுக்‌ குரல்‌ முழக்கத்து, 
மயிர்க்‌ கண்‌ முரசொடு வான்பலி ஊட்டி; 

[மருவூர்‌ மருங்கின்‌-மருவூர்ப்‌ பாக்கத்திலுள்ள ; மறம்‌ கொள்‌ 
வீரரும்‌-ஆண்மை நிறைந்த வீரர்களும்‌; பட்டின மருங்கன்‌-பட்டினப்‌ 
பாக்கத்திலுள்ள ; படை கெழு மாக்களும்‌-படைத்‌ தொழில்‌ வல்ல 
வீரர்களும்‌, மூந்தச்சென்று-ஒருவர்முன்‌ ஒருவர்‌ முந்தச்சென்று/ 
முழுப்‌ பலி பீடிகை-தங்களைத்‌ தாங்களே வெட்டியிடும்‌ பலியை 
உண்ணுகின்ற பீடிகையில்‌ ; வெம்‌ இறல்‌ மன்னற்கு-மிக்க வலிமை 
யினையுடைய அரசனுக்கு; உற்றதை ஓழிக்க என-வரும்‌ இடை 
யூறுகளை ஓழிப்பாயாக என்று கூறி ; பலிக்‌ கொடை புரிந்தோர்‌-பலி 
யிடுதலைச்‌ செய்த வீரர்கள்‌; வலிக்கு வரம்பு ஆக என-வலிமைக்குத்‌ 
தீரங்களே எல்லை யாவார்களாக என்று. 


கல்‌ உமிழ்‌ கவணினர்‌-கல்லை வீசி எறிகின்ற கவண்‌ என்னும்‌ 
கருவியை உடையவராய்‌; கழி பிணி-தசை சேர்ந்திருக்கன்‌ ற; கறைத்‌ 
தோல்‌-கஹை படிந்த கேடயத்தோடு; பல்‌ வேல்‌ பரப்பினர்‌-பல 
வேற்படை யுடையவராய்‌ ; மெய்‌ உறத்‌ தஇண்டி-உடலோடு உடல்‌ 
சேர்ந்து மாறுபட்டு, ஆர்த்து-ஆ சவாரித்து; களங்கொண்டோர்‌- 
போர்த்‌ களத்ை த்க்‌ கைச்கொண்ட அவ்வீரர்கள்‌; ஆர்‌ அமர்‌ அழு 
வ த்து- ஆரவாரம்‌ மிக்க போர்க்களத்தில்‌ ; சூர்த்‌ த-பார்ப்பவர்களை 
அச்ச மூறுத்தி; கடைசிவந்த- கடைக்‌ கண்‌ சிவக்திருக்கன்‌ ற; சுடு 
நோக்குக்‌ கருந்‌ தலை-சுடுவது போன்ற கடும்பார்வையையுடைய்‌ தமது 
கரிய மயிரடர்ந்த தலையை: வெற்றி வேந்தன்‌ கொற்றம்‌ கொள்க 
என-வெற்றி மிக்க. வேந்தன்‌ மேலும்‌ வலிமை பெறுவானாக என்று 
வேண்டி; நல்‌ பலி பீடிகை-௮ந்த கல்ல பலி பிடத்தில்‌; நலம்‌ 
கொள. வைத்து-ஈன்மை -உண்டாவதற்காக வைத்து; ஆங்கு- 
உயிர்ப்‌ பலி உண்ணும்‌ உருமுக்‌ குரல்‌ முழக்கத்து-உயிர்ப்‌: பலியை 
உண்ணுகின்ற இடி போலும்‌ ஓசையால்‌ மூழக்கஞ்‌ செய்யும்‌; மயிர்க்‌ 
கண்‌ மூரசொடு-மயிரையுடைய , கண்க&£க்‌ கொண்ட மூரசத்தை 
அடித்து; வான்‌ பலி.ஊட்டி - அவ்வுயர்ந்த பன்னை கர்படிக்‌ ர 

6 89170) 

இதுவரையில்‌ புகார்‌ ஈகரத்தின்‌ அழகையும்‌ வாணிகச்‌ 
சிறப்பையும்‌. பார்த்தோம்‌. பட்டினப்‌. பாக்கத்தில்‌ அரச 
னுடைய அரண்மனை இருக்கின்றது. : அசன்‌ பெருமையைக்‌ . 


இத்திரவிழஷரெடுத்த. காதை 741! 


்‌. கவனிப்போம்‌. :. சோழன்‌ கரிகாலனுடைய காலத்தில்தான்‌, 
புகார்‌ நகரம்‌ இவ்வளவு சிறப்பையும்‌ பெற்றது. * திறு வயதில்‌ 
ஏற்பட்ட ஒரு விபத்தினால்‌ ' "இவனுடைய கால்கள்‌ நெருப்பில்‌ 
கருகியதால்‌ இவனுகிகுக்‌ கரிகாலன்‌ என்ற பெயர்‌ வந்தது 
வெண்ணி என்னுமிடத்தில்‌ நடந்த பெரும்போரில்‌, பாண்டிய 
சேர அரசர்களை வென்று, சோழ மன்னனின்‌ புகழையும்‌ 
வலிமையையும்‌ கரிகாலன்‌ நிலைநாட்டினான்‌. அதற்குப்‌ பின்‌, 
தமிழ்‌ காட்டில்‌, தனக்குச்‌ சமானமான அரசர்‌ ஒருவரும்‌ இல்லை 
யாகையால்‌, வடகாட்டின்‌ மேல்‌ படை யெடுத்துச்‌ சென்று, 
அ௮கேகம்‌ வெற்றிகளைப்‌ பெற்று, இமயமலை. வரையில்‌ போனான்‌. 
இமயமலையைத்‌ தாண்ட முடிய வில்லையே என்று: கோபம்‌ 
கொண்டு, அதன்‌ மேல்‌, தன்‌ புலிக்‌ கொடியை நாட்டிவிட்டுத்‌ 
இரும்பினான்‌. திரும்பி வரும்‌ வழியில்‌ ,வச்சிர நாட்டு ௮ரசன்‌, 
கரிகாலனுக்கு ஒரு'முத்துப்பந்தலைத்‌ இறையாகக்‌ கொடுத்தான்‌. 
அவன்‌ பகைவனான மகத அரசன்‌, ஒரு கொலு மண்டபத்தைத்‌ 
திறையாகக்‌ கொடுத்தான்‌. கரிகாலனுடைய நண்பனான 
அவந்தி மன்னன்‌ சன்னுடைய தோ ரணவாயில்ப்‌ பரிசாகக்‌ 
கொடுத்தான்‌. இந்த முத்துப்‌. பந்தரும்‌, கொலு மண்டபமும்‌, 
தோரண வாயிலும்‌, பொன்னாலும்‌ மணியா லும்‌, செய்த. அறிய 
வேலைப்‌ பாடுகளை உடையவை, இவைசாமானிய தச்சர்களால்‌ 
செய்யப்‌ பட்டவை யல்ல. முன்னொரு காலத்தில்‌, இம்மூன்று 
மன்னர்களின்‌, மூதாதையர்‌ செய்த உதவிக்காகத்‌ தெய்வத்‌ 
தச்சனாகிய :மயனால்‌ செய்து கொடுக்கப்பட்டவை. . இவைகளை 
யெல்லாம்‌.புகார்‌ ஈகரத்திற்குக்‌ கொண்டுவந்து, ஒன்றுசேர்த்து, 
கண்ணைக்‌ கவரும்‌: ஒரு. கொலு மண்டபத்தைக்‌ கரிகாலன்‌ 
அமைத்தான்‌. இம்மண்டபத்தின்‌ அழகையும்‌, கம்பீரத்‌ 
தையும்‌: பல: புலவர்கள்‌ பாடியிருக்கின்றனர்‌. இந்த மண்ட 
பத்திற்குப்‌ பட்டி மண்டபம்‌ என்று பெயர்‌.' ர்க * 

தோழன்‌, கரிகாலன்‌ வடநாட்டு அரசரை வென்று 

திரும்‌.பி, இயற்றிய பட்டி மண்டபம்‌ 


பத்‌ இரும்தில மருங்கின்‌ பொருநரைப்‌ பெரு௮ச்‌. 
செரு வெம்‌ காதலின்‌ திருமா வளவன்‌, 
வாளும்‌ குடையும்‌ மயிர்க்கண்‌ முரசும்‌ 
நாளொடு பெயர்த்து *நண்ணார்ப்‌ பெறுக, இம்‌ 
்‌... மண்ணக மருங்கின்‌ என்‌ வலிகெழு தோள்‌'' எனப்‌. 
புண்ணிய திசைமுகம்‌ போகிய அந்நாள்‌, 


149 புகார்க்காண்டம்‌ 


அசைவுஇல்‌ ஊக்கத்து நசைபிறக்கு ஒழியப்‌ 
பகை விலக்கியது இப்பயங்கெழு மலையென, ' 
இமையவர்‌ உறையும்‌ சிமையப்‌ பிடர்த்தலைக்‌ 
கொடுவரி ஓ.ற்.நிக்‌ கொள்கையிற்‌ பெயர்வோற்கு; 
மாநீர்‌ வேலி வச்சிர நல்‌ நாட்டுக்‌ : 

கோன்‌இறை கொடுத்த கொற்றப்‌ பந்தரும்‌; 
மகததல்‌ நாட்டு வாள்வாய்‌ வேந்தன்‌, 
பகைபுறத்துக்‌ கொடுத்த பட்டி மண்டபமும்‌ ; 
அவத்தி வேந்தன்‌ உவந்தனன்‌ கொடுத்த 
தவத்து ஓங்கு மரபின்‌ தோரண வாயிலும்‌ ; 
பொன்னினும்‌ மணியினும்‌ புனதந்தன வாயினும்‌, 
நுண்வினைக்‌ கம்மியர்‌ காணாமரபின ; 

- துயர்‌ நீங்கு சிறப்பின்‌ அவர்‌ தொல்லோர்‌ உதவிக்கு, 
மயன்‌ விதித்துக்‌ கொடுத்த மரபின ; இவைதாம்‌, 
ஒருங்கு உடன்‌ புணர்ந்து, ஆங்கு, உயர்ந்தோர்‌ ஏத்தும்‌ 
அரும்பெறல்‌ மரபின்‌ மண்டபம்‌ அன்றியும்‌ 7? 


இருநில மருங்கன்‌-பெரியநிலப்பரப்பையுடைய தமிழ்நாட்டில்‌; 
பொருகரைப்‌ பெரு௮-எஇிர்த்துப்‌ போர்‌ செய்வாரைப்‌ பெருது) 
செருவெம்‌ காதலின்‌-போர்‌ மேல்‌ எழுந்த மிக்க விருப்பத்தால்‌ , 
திருமாவளவன்‌-கரிகால்‌ வளவன்‌; வாளும்‌ குடையும்‌-தனதுவாளையும்‌ 
குடையையும்‌; மயிர்க்கண்‌ முரசும்‌-மயிரடர்க்த கண்களையுடைய 
மூரசத்தையும்‌; நாளொடு பெயர்த்து-ஈல்ல நாளிலே போருக்குப்‌ 
புறப்படச்‌ செய்து ; இம்மண்ணக மருங்கின்‌-இந்நிலவுலகின்‌ : என்‌ 
வலிகெழு தோள்‌-வலிமை நிறைந்த எனது தோரள்கள்‌ ; கண்ணார்ப்‌ 
பெறுக என-பகைவர்களைப்‌ பெறுவதாக என்று ; புண்ணிய திசை 
மூகம்‌ போகிய அ௮ந்காள்‌-புண்ணிய திசை எனப்படும்‌ வடதிசையில்‌ 
படையெடுத்துப்‌ போன அந்நாளில்‌ ; அசைவு இல்‌ ஊக்கத்து-சோர்‌ 
தல்‌ இல்லாத நிறைந்த ஊக்கத்தையுடைய ; ஈசை பிறக்கு ஒழிய- 
போர்‌ மேல்‌ ஒழிந்த விருப்பம்‌ மேற்போகாது பின்னிடும்படி ; பகை 
விலக்கியது-எனக்குப்‌ பகையாய்‌ நின்று என்னை விலக்கியது ; இப்‌ 
பயம்‌ கெழு மலை என-இக்தப்‌ பல நலங்களும்‌ நிறைந்த பெருமலை 
என்று, இமயவர்‌ &உறையும்‌-தேவர்கள்‌ வாழ்கின்‌ ற; மையப்‌ பிடர்த்‌ 
தலை-இமய மலையின்‌ பிடரியில்‌; கொடுவரி ஓஒற்றி-தனது புலிக்‌ 
கொடியை காட்டி ; கொள்கையிற்‌ பெயர்வோற்கு-தான்‌ கொண்ட 
போர்க்‌ கொள்கையோடு திரும்பிய அக்கரிகால னுக்கு , 


மாநீர்‌ வேலி வச்சிர நல்‌ நாட்டு-கடலைக்‌ காவலாகவுடைய வச்சிர 
காட்டின்‌; கோன்‌ இறை கொடுத்த-அரசன்‌ கப்பமாகக்‌ கொடுத்த 2 
கொற்றப்‌ பந்தரும்‌-தனது வெற்றியால்‌ வந்த முத்துப்‌ பந்தரும்‌; 


இத்திரவிழவஷரெடுத்த கர்தை 148 


மகத கல்காட்டு-மகத நாட்டின்‌; வாள்வாய்‌ வேக்தன்‌-வாட்‌ 
போர்‌ செய்வதில்‌ திறமை வாய்ந்த மன்னன்‌; பகை புறத்துக்‌ 
கொடுத்த-தோல்வி அடைந்து பின்னர்த்‌ திறையாகக்‌ கொடுத்த 
பட்டி மண்டபமும்‌-அரசன்‌ கொலுவிருக்கும்‌ மண்டபமும்‌ ; 

அவந்தி வேந்தன்‌-அவந்தி காட்டு அரசன்‌, உவந்தனன்‌ 
கொடுத்‌. த-மிக்க விருப்பத்தோடு தக்‌த; நிவந்‌.து ஓங்கு மரபின்‌-மிக 
உயர்க்து விளங்கும்‌ தொழிற்‌ சிறப்பினையுடைய; தோரண வாயி 
௮ம்‌-தோரணத்தையுடைய வாயிலும்‌ (ஆ௫ூய எல்லாம்‌;) 

பொன்னினும்‌ மணியினும்‌ புனைந்தன வாயினும்‌-பொன்னாலும்‌ 
மணியாலும்‌ செய்யப்பட்டன ஆயினும்‌ ; நுண்வினைக்‌ கம்மியர்‌- நுட்ப 
மான தொழில்களைச்‌ செய்ய வல்ல தட்டாரால்‌; காணா மரபின-செய்‌ 
யப்படாத சிறப்பினையுடைய; (அவை) துயர்‌ நீங்கு சிறப்பின்‌-துன்‌ 
பங்கள்‌ நீங்கிய சிறப்பினையுடைய; அவர்‌ தொல்லோர்‌ உதவிக்கு 
அவ்வரசர்களின்‌ மூதாதையர்‌ ஓரோர்‌ காலத்தில்‌ செய்தவுதவிக்குக்‌ 
கைம்மாருக; மயன்‌ விதித்துக்‌ கொடுத்த-மயன்‌ என்னும்‌ தெய்வத்‌ 
தீச்சனால்‌ செய்து கொடுக்கப்பட்ட; மரபின-சிறப்பினை உடையன: 
இவைதாம்‌-; ஒருங்கு உடன்‌ புணர்ந்து-ஓன்ருக ஒரிடத்தில்‌ சேர்ந்து; 
ஆங்கு-) உயர்ந்தோர்‌ ஏத்தும்‌-பெரியோரால்‌ புகழப்படுகின்‌ ற; அரும்‌ 
பெறல்‌ மரபின்‌-பெறுதற்கரிய சிறப்பினையுடையதாய்க்‌ கட்டப்பட்ட; 
மண்டபம்‌ அன்றியும்‌-அப்‌ பட்டி. மண்டபத்தை யல்லாமலும்‌; ] 


(117-122) 


பட்டினப்‌ பாக்க த்தில்‌ வெள்ளிடை மன்றம்‌, இலஞ்சிமன்‌ 
றம்‌, நெடுங்கல்‌ மன்றம்‌, பூத்சதுக்கம்‌, பாவை மன்றம்‌--என்ற 
ஐந்து அற்புதமான தெய்வத்‌ தன்மை பொருந்திய பொது இடங்‌ 
கள்‌ உண்டு. வெள்ளிடை மன்றம்‌ வியாபாரச்‌ சரக்குகளை 
அடுக்க வைக்குமிடம்‌. _ இம்‌ மன்றத்தில்‌ மூட்டைமூட்டை 
யாகக்‌ கட்டிய சரக்குகள்‌ குவிந்திருக்கன்‌ றன. ஒவ்வொரு 
மூட்டையின்மேலும்‌ இன்ன: சரக்கென்றும்‌, அதன்‌ எடை 
இன்னதென்றும்‌, அதற்கு உரியவன்‌ இன்னான்‌ என்றும்‌ காட்‌ 
- டக்கூடிய முத்திரைகள்‌ இடப்பட்டிருக்கின்‌றன. இம்மன்றத்‌ 
திற்குக்‌. கதவும்‌, . தாழும்‌, காவலுமில்லை. இப்படியிருந்தும்‌, 
ஒரு மூட்டையாவது களவு போவ தில்லை. எவனாவது ஒரு இரு: 
டன்‌ . இவ்விடத்திலிருந்து ஒரு மூட்டையைத்‌ திருடினால்‌, 
அதைத்‌ தலைமேல்‌ வைத்து, மன்றத்தைச்‌ சுற்றிச்‌ சுற்றி 
வருவதல்லாமல்‌, அவன்‌ வெளியில்‌ போக முடியாது. இந்த 
மன்றத்தைக்‌ காக்கும்‌ தெய்வத்தின்‌ சக்தி இது, 


144 ... முகரர்க்காண்டம்‌ 


அடுத்தர்த்போல்‌; "இலஞ்சி மண்டபம்‌. "இருக்கின்றது. 
இலஞ்சி என்றால்‌ குளம்‌. இந்தக்‌ குளத்தில்‌, கூன்‌, குறள்‌, 
களமை, செவிடு, குட்டம்‌ இவைகளால்‌, பிணிபட்டவர்‌: மூழ்கி 
வணங்கினாரானால்‌, இவர்களுடைய என்பல்வர்ம்‌ நீங்க. நல்ம்‌ 
பெறுவார்கள்‌. 


அதற்கு அப்பால்‌, "இரதும்கல்‌ மண்டபம்‌ இருக்கின்றது. 
இந்த மண்டபத்தில்‌ நீண்டு ஒளிவீசும்‌ ஒரு குத்துக்கல்‌ உண்டு. 
இந்தக்‌ கல்லைச்‌ சுற்றி வந்து தொழுதால்‌, பைத்தியம்‌. பிடித்த 
வர்களும்‌, விஷத்தை . உண்டவர்களும்‌, பாம்புவாய்க்‌ கடிப்‌ 
பட்டோரும்‌, பேய்‌ பிடிக்கப்பட்டவரும்‌.குணமடை வார்கள்‌. 
வெள்ளிடை மன்றம்‌, இலஞ்சி மன்றம்‌, 
நெடுங்கல்‌ மன்றம்‌ 
வம்ப மாக்கள்‌ தம்பெயர்‌ பொறித்த 
கண்ணெழுத்துப்‌ படுத்த எண்ணுப்‌. பல்பொதிக்‌ 
கடைமுக.வாயிலும்‌, கருந்தாழ்க்‌ காவலும்‌, 
உடையோர்‌ காவலும்‌, ஓரீஇய வாகிக்‌, .. 
- கட்போர்‌ உளரெனின்‌,.கடுப்பத்‌ தலையேற் றிக்‌, 
- கொட்பினல்லது, கொடுத்த வீயாது 
உள்ளுதர்ப்‌ பனிக்கும்‌ வெள்ளிடை மன்றமும்‌ ; 
கூனும்‌ குறளும்‌ ஊமும்‌ கெவிடும்‌ 
அழுகுமெய்‌ யாளரும்‌ முழுகினர்‌ ஆடிப்‌, 
பழுது. இல்‌ காட்சி நல்நிறம்‌ பெற்று, 
வலஞ்செயாக்‌ கழியும்‌ இலஞ்சி.மன்றமும்‌; 
வஞ்சம்‌ உண்டு மயல்‌ பகை உற்றோர்‌, 
நஞ்சம்‌ உண்டு. நடுங்கு துயர்‌ உற்றோர்‌, 
- அழல்வாய்‌ நாகத்து ஆர்‌எயிறு அழுந்தினர்‌, 
கழல்கண்‌ கூளிக்‌ கடுநவைப்‌ பட்டோர்‌, 
.. சுழல வந்து தொழத்துயர்‌ நீங்கும்‌ 
ன நிழல்கால்‌ நெடுங்கல்‌ நின்ற மன்றமும்‌; ட்‌ 
[வம்ப மாக்கள்‌-பிறகாட்டிலிருக்‌.து. இக்காட்டி ற்குப்‌ பு.தியவராய்‌ 
வந்த. மக்கள்‌; தம்பெயர்‌ 'பொறித்த-தங்கள்‌ பெயர்களை எழு.திய/ 
கண்ணெழுத்துப்‌ படுத்த-இன்ன சரக்கென்று எழுதியிடப்பட்ட/ 
எண்ணுப்‌ பல்பொதி-எண்களும்‌' கு.றிக்கப்பட்ட"பல வகை மூட்டை 
ககையுடைய; கடை முகவாயிலும்‌- -பண்டசாலைகளின்‌ கல்ட்‌: வாசற்‌ 
காவலும்‌; கருக்தாழ்க்காவலும்‌-வலிய தாழிட்ட. காவலும்‌): உடை 
யோர்‌ காவலும்‌ -அம்மூட்டைகளுக்கு உரியவரின்‌ காவலும்‌; ஓரிஇய 
வாகி-ஆகிய எல்லாக்காவலும்‌ நீங்கப்‌ பெற்று; கட்போர்‌: உளரெனின்‌- 


இத்திரவீழஷரெடுத்த காதை 145 


களவு செய்வோர்‌ உண்டானால்‌; கடுப்பத்தலை ஏ.ற்றி-கழு த்துக்‌ கடுக 
கும்‌ படித்‌ தங்கள்‌ தலையிலே ஏற்றிஃ கொண்டு; கொட்பின்‌ அல்லது 
அங்குமிங்கும்‌ சுழன்று: திரிவதல்லாமல்‌ ; கொடுத்தல்‌ ஈயா.து-௮௧்‌ 
கள்வர்‌ அப்பொருட்களை வெளியில்‌ கொண்டு போகும்படி: வீடாமல்‌; 
உள்ளுகர்ப்‌ பனிக்கும்‌-களவு செய்வோரை நினைத்தாலும்‌ நடுங்கச்‌ 
செய்யும்‌; வெள்ளிடை மன்‌ க பட இடத்தினையுடைய 
மன்றமும்‌; 


கூனும்‌ குறளும்‌ ஊமும்‌ செவிடும்‌-கூனர்களும்‌, குள்ளர்களும்‌, 
ஊமைகளும்‌, -செவிடர்களும்‌; அழுகு மெய்யாளரும்‌- தீராத நோயால்‌ 
அழுகிய உடலை உடையோரும்‌ (ஆகிய இவர்கள்‌ ); முழுகனர்‌ ஆடி- 
நன்கு முழுக்‌ குளித்து; பழுது இல்‌ காட்டி-குற்றமில்லாத தோற்றத்‌ 
தோடு; ஈன்கிறம்‌ பெற்று-அழகிய நிறத்தையும்‌ பெற்று; வலம்‌ 
செயாக்‌ கழியும்‌-அவ்விடத்தை வலப்புறமாகச்சுற்றி வக்து போகின்ற; 
இலஞ்சி மன்றமும்‌-தெய்வத்தன்மை பொருந்திய பொய்கையாகய 
இலஞ்சி மன்றம்‌ என்னும்‌ இடமும்‌; 

_ வஞ்சம்‌ உண்டு-பகைவரால்‌ கொடுக்கப்பட்ட மருந்தை உண்டு; 
மயல்‌ பகை உற்றோர்‌-பித்தம்‌ பிடித்தவர்கள்‌; கஞ்சம்‌ உண்டு-கஞ்சை 
அறியாமல்‌ உண்டு; நடுங்கு துயர்‌ உற்றோர்‌-நடுக்கந்தரும்‌ துன்பத்தை 
அடைந்தோர்‌; அழல்வாய்‌ நாரகத்து-தியைப்‌ போன்ற நச்சுவாயை 
யுடைய பாம்பின து, ஆர்‌ எயி.று அழுக்தினர்‌-கூரிய பற்களால்‌ கடிச்‌ 
கப்‌ பட்ட வர்‌; கழல்‌ கண்‌ கூளிக்‌ கடுநவைப்‌ பட்டோர்‌- பிதுங்கிய 
கண்களையுடைய பேயினால்‌ கொடிய துன்பதிதை . அடைந்தோர்‌ 
(ஆகிய இவர்கள்‌) ; சுழல வந்து தொழ-சுற்‌.றி வக்து வணங்யெ 
அளவிலே; துயர்‌ நீங்கும்‌-தமது' துன்பங்கள்‌ நீங்கப்‌ பெறுகின்ற; 
நிழல்கால்‌ கெடுங்கல்‌-ஒளி வீசும்‌ குத்‌ அச்சகம்‌ நின்ற மன்‌ றமும்‌- 
நிற்கன்‌.ற மன்றமும்‌] 

(்‌ 128-128 2 ட றது ல்‌ 


அதன்‌ பிறகு, நான்கு பாதைகள்‌ கூடும்‌ சதுக்கத்தில்‌ 
ஒரு பூதம்‌ இருக்கின்றது. கொடிய பாவங்களைச்‌ செய்யும்‌ 
மக்களை இந்தப்‌ பூதம்‌ தன்னுடைய பாசக்‌ கயிற்றில்‌ கட்டி 
அடித்து உண்ணும்‌.. போலித்‌ துறவியாக வேடம்‌ போடுகிற 
வர்களையும்‌, கற்பில்லாத பெண்களையும்‌, அரசனுக்குக்‌ 
'கேடு விளைக்கும்‌ அமைச்சர்களையும்‌, பிறருடைய மனைவியரை 
விரும்புவோரையும்‌, - பொய்ச்சாட்சி சொல்லுவோரையும்‌, 
பு.றங்கூறி நடப்போரையும்‌ தன்‌ பாசக்கயிற்றில்‌ கட்டி விழுங்‌ 
குவேன்‌ என்று ஊரெங்கும்‌ கேட்கும்படி. இந்தப்‌ பூதம்‌ ஆர 
வாரம்‌ செய்து கொண்டிருக்கும்‌. . புகார்‌ ஈகரம்‌ நான்கு காதப்‌ 

10. 


146 ப புகார்க்காண்டம்‌ 


பரப்பு உடையது. சுமார்‌ பத்து மைல்‌ சுற்றளவு என்று 
சொல்லலாம்‌. இந்த நகரத்தில்‌ மேற்‌ சொன்ன கொடிய பாவங்‌ 
கலை.ச்‌ செய்வோர்‌, பிழைத்‌திருக்கவே முடியாது. 


இதற்கு அப்பால்‌, ஒரு. பாவை மன்றம்‌ இருக்கின்றது. 
இந்த மன்றத்தில்‌ ஒரு பொம்மை உண்டு. இந்தப்‌ பதுமை, வாய்‌ 
திறந்து பேசாது. ஆனால்‌, அரசன்‌ செங்கோல்‌ முறை தவறி 
கடந்தாலும்‌, நீதி மன்றத்தில்‌ ரீதி செலுத்துவோர்‌ ஒருதலைச்‌ 
சார்பாகத்‌ தீர்ப்புச்‌ சொன்னாலும்‌, இந்தப்‌ பதுமையினுடைய 
கண்களிலிருந்து கண்ணீர்‌ வடியும்‌. குற்றம்‌ செய்பவர்களை த்‌ 
தண்டிக்க அரசன்‌ இருக்கின்றான்‌. ஆனால்‌ அரசனும்‌, அவனைச்‌ 
சேர்ந்த நியாயாஇபதிகளும்‌ நீதி முறையிலிருந்து தவறினால்‌, 
அவர்களைத்‌ தண்டிப்பதற்கு எவருமில்லை. இருந்த போதிலும்‌ 
இந்தப்‌ பாவையின்‌ ௮ழுகையால்‌, அரசன்‌ நீதி தவறி, விட்டான்‌ 
என்று எல்லோருக்கும்‌ தெரிந்து விடும்‌. இந்தப்‌ பயத்‌தினாலே 
அரசன்‌ செங்கோல்‌ முறை தவருமல்‌ ஆட்சி செய்தான்‌. 


பூத சதுக்கமும்‌, பாவை மன்றமும்‌. . 


தவம்‌ மறைந்து ஒழுகும்‌ தன்மையிலாளர்‌,. 
அவம்‌ மறைந்து. ஒழுகும்‌ அலவைப்‌ பெண்டிர்‌, 
அறைபோகு அமைச்சர்‌; பிறர்‌ மனை தயப்போர்‌, 
.பொய்க்கரி யாளர்‌, புறங்கூற்றுளர்‌ என்‌' 
கைக்கொள்‌ பாசத்துக்‌ கைப்படுவோர்‌'' ஏனக்‌. 
காதம்‌ நான்கும்‌ கடுங்குரல்‌ எடுப்பிப்‌, 

பூதம்‌ புடைத்து உணும்‌ பூத. சதுக்கமும்‌ ; 
அரைசுகோல்‌ கோடினும்‌, அறங்கூறு. அவையத்து 
உரை நூல்‌ கோடி ஒருதிறம்‌ பற்தினும்‌,:. 
நாவொடு தவிலாது நவைநீர்‌ உகுத்துப்‌, 
பாவை தின்று அழூஉம்‌ பாவை. மன்றமும்‌, 


[தவம்‌ மறைந்து ஒழுகும்‌-தவவேடத்தில்‌ மறைந்து தவமில்லா : 
மல்‌ பொய்‌ ஓழுக்கத்தையுடைய ; தன்மையிலாளர்‌-ஈல்ல தன்மை 
யில்லாதவர்‌ ; அவம்‌ மறைந்து ஒழுகும்‌ அலவைப்‌ பெண்டிர்‌-இய 
ஒழுக்கத்தில்‌ மறைந்து ஒழுகும்‌ கற்பில்லாத பெண்களும்‌; அறை 
போகு அமைச்சர்‌-அரசனுக்குக்‌ கேடு உண்டாக்னாகன்‌.ற அமைச்சர்‌ 
களும்‌: பிறர்மனை நயப்போர்‌ - பிறருடைய மனைவியரை விரும்பு 
வோரும்‌, பொய்க்கரியாளர்‌ பொய்ச்‌ சாட்சிக்காரரும்‌ ; புறங்கூ ்றா 
ளர்‌ - புறங்கூறித்‌ திரிகறவர்களும்‌ ; (ஆய இவர்கள்‌), என்‌. கைக்‌ 
கொள்‌ பாசத்து - என்‌ கையில்‌ கொண்டிருக்கிற இப்பாசக்‌. சுயிழ்‌.றில்‌ 


இத்திரவிழஷரெடுத்த "காதை 147 


கைப்படுவோர்‌ என - அக்ப்படுவோராவர்‌ என்று; கா தம்‌ நான்கும்‌- 
கான்கு கர தமளவும்‌ ; கடுங்குரல்‌ “எடுப்பி - மிகுந்த முழக்கத்தை 
உண்டு பண்ணி; பூதம்‌ புடைத்து உணும்‌-அத்தியவர்களைப்‌ பூதம்‌ 
அடித்துத்‌ தின்னுகன்ற; -பூத சதுக்கமும்‌- பூதம்‌. நிற்கின்ற நாற்‌ 
சந்தியும்‌) 
அரைசு கோல்‌ கோடினும்‌-அரசன்‌ செங்கோல்‌ முறை தவறினா 
௮ம்‌; அறம்கூறு அவையத்து-வழக்கு முறைகளைக்‌ கூறுகின்ற நீதி 
மன்றத்தில்‌ உள்ளார்‌; உரை நால்‌ கோடி-பெரியோர்‌ கூறிய நால்‌ 
முறைமையில்‌ மாறுபட்டு; ஒரு திறம்‌ பற்றினும்‌--ஒரு தலைச்‌ சார்பாகத்‌ 
தீர்ப்புக்கூறினும்‌; நரவொடு ஈவிலாது- தன்‌ நாவினால்‌ வெளிப்படக்‌ 
கூருமல்‌, கவைநீர்‌ உகுத்து-துன்பந்தரும்‌ கண்ணீரைச்‌ சந்‌தி.. பாவை 
நின்று அழூஉம்‌-பதுமை நின்று அழுகின்ற; பாவை மன்றமும்‌-பாவை 
மன்றம்‌ எனப்படும்‌ தெய்வ நிலையமும்‌; ] 


(199-156) 


இந்திர விழாவைக்‌ கொண்டாட வேண்டிய ஏற்பாடுகள்‌ 
நடந்தன.” இந்த விழா, இருபத்தெட்டுத்‌ இனங்கள்‌ நடை 
பெறும்‌. மேற்சொன்ன ஐந்து மன்றங்களிலும்‌. பலிகளை 
யிட்டுப்‌ பூசை செய்தார்கள்‌. வச்சிரக்‌ கோட்டத்தில்‌ இருந்த 
'மூரசை ஒரு யானையின்‌. மேல்‌ ஏற்றி, இந்திரனுடைய யானை 
யாகிய ஐராவதத்திற்கு அமைந்த கோவிலுக்குக்‌ கொண்டு 
போய்முரசையடித்து, விழாத்‌ தொடங்கிய செய்‌ தியை ஊரெங்‌ 
கும்‌ தெரிவித்தார்கள்‌... ஈ௧ர வீதிகளெல்லாம்‌, அலங்கரிக்கப்‌ 
பட்டன. ஊரிலுள்ள பெரிய: மாளிகைகளின்‌ ,நஇிண்ணைகளில்‌, 
வயிரத்தாலும்‌ பவளத்தாலும்‌ செய்யப்பட்ட திரண்ட துரண்‌ 
கள்‌ *.விளங்கின்‌. மாளிகைகளின்‌ வாயில்களில்‌, மகரதோ 
ரணங்கள்‌ தொங்கின. வீதிகள்‌ தோறும்‌, தண்ணீர்‌ நிறைந்த 
பொற்குடங்களும்‌, பாலிகைப்‌ பொருள்களும்‌, பதுமை விளக்கு 
களும்‌, பொன்னால்‌ செய்த கொடிகளும்‌, வெண்.சாமரையும்‌, 
நிறைந்திருந்தன. வாசனைப்‌ பொருள்களின்‌ ஈறுமணம்‌ எங்கும்‌ 
வீசிற்று. இவ்விதமாகப்‌ புகார்‌ நகரத்தில்‌. இந்திர விழாத்‌ 
தொடங்கிற்று. ப ௪ 
விழாவுக்கு; நகர்‌ அலங்காரம்‌ 


மெய்வகை உணர்த்த விழுமியோர்‌ ஏத்தும்‌ - 
_ ஐவகை மன்றத்தும்‌ அரும்பலீ உறீஇ ; 
வச்சிரக்‌ கோட்டத்து.மணம்‌ கெழு முரசம்‌, 


148 புகார்க்காண்டம்‌ 


_ கச்சை யானைப்‌ பிடர்த்தலை ஏற்றி, 
வால்வெண்‌ களிற்றரசு வயங்கிய கோட்டத்துக்‌ 
கால்கோள்‌ விழாவின்‌ கடைநிலை சாற்றி, 
தங்கிய கொள்கைத்‌ தருநிலைக்‌ கோட்டத்து 
மங்கல நெடுங்‌ கொடி வானுற எடுத்து, 
மரகத மணியொடு, வயிரம்‌ குயிற் றிய 
பவளத்‌ திரள்கால்‌ பைம்பொன்‌ வேதிகை 
நெடுநிலை மாளிகைக்‌ கடைமுகத்து யாங்கணும்‌, 
கிம்பூரிப்‌ பகுவாய்க்‌ களர்முத்து ஒழுக்கத்து, 
மங்கலம்‌ பொறித்த மார வாசிகைத்‌ 
தோரணம்‌ நிலைஇய, தோம்‌அறு பசும்பொன்‌ 
பூரண கும்பத்துப்‌ பொலிந்த பாலிகை, 
பாவை விளக்குப்‌, பசும்பொன்‌ படாகை, 

- தூமயிர்க்‌ கவரி, சுந்தரச்‌ சுண்ணத்து, 
மேவிய கொள்கை வீதியில்‌ செறிந்து, ஆங்கு-- 


(மெய்வகை உணர்ச்த - உண்மைப்‌ பொருள்களை நன்கறிந்த; 
விழுமியோர்‌ ஏத்தும்‌ - பெரியோரால்‌ புகழப்படுகன்‌ ற ; ஐவகை 
மன்றத்தும்‌- ஐந்‌ து வகையான மன்றங்களிலும்‌; அரும்பலி உ.றீஇ- 
அரிய. பூசைகளைச்‌ செய்து, வச்சிரக்‌ கோட்டத்து- இந்திரனுடைய 
வச்சிராயுதம்‌ நிற்கும்‌ வச்சரக்‌ கோட்ட.த்திலுள்ள்‌ ; மணம்‌ கெழு முர 
சம்‌- விழாவுக்குரிய முரசத்தை ; கச்சையானைப்‌ பிடர்த் தலை: ஏழற்றி- 
கச்சுக்‌ கயிறு கட்டிய யானையின்‌ பிடரியிலே ஏற்றி வைத்து; வால்‌ 
வெண்‌ களிற்றரசு - ஒளி பொருந்திய வெண்ணிறமான யானகளின்‌ 
அரசனாகிய ஐராவதம்‌, வயங்கிய - விளங்குகின்ற ; கோட்டத்து - 
கோயிலில்‌, கால்கோள்‌ விழாவின்‌ கடைநிலை சாற்றி- தொடங்கப்‌ 
- பட்ட இக்திரவிழாவீன்‌ முடிவை முரசையடித்துச்‌ சொல்லி ; தங்கிய 
கொள்கை-நிலவுலகில்‌ வந்து . தங்கிய சிறப்பையுடைய ; .தருகிலைக்‌ 
கோட்டத்து-கற்பகமரம்‌ நிற்கும்‌ கோயிலில்‌ ; மங்கல நெடும்‌ கொடி 
மங்கலச்‌ சிறப்புடைய 8ீண்ட கொடியை; : வான்‌ உற எடுத்து- 
வானத்தை யளாவும்படி எடுத்துக்‌ கட்டி; 


மரகத மணியொடு- மரகத மணியுடன்‌ ; வயிரம்‌ குயிழ்‌.றிய- 
வயிரத்தையும்‌ பதித்த; பவளத்திரள்கால்‌ - பவளத்தால்‌ செய்யப்‌ 
பட்ட திரண்ட தூண்களை யுடைய; பைம்பொன்‌ வேதிகை - பசுமை 
யான பொன்னால்‌ செய்யப்பட்ட திண்ணையைபுடைய ; நெடுகிலை 
மாளிகை - நீண்ட நிலைகலையுடைய மாளிகைகளின்‌ ; கடைமுகத்து 
யாங்கணும்‌-கடை வாசல்கள்‌ தோறும்‌; இம்புரிப்‌ பகுவாய்‌ ளர்‌ 
மூத்து ஒழுக்கத்து- பூண்‌ கட்டிய பிளந்த வாயிலிருந்து புறப்பட்டு 
வரும்‌ முத்துக்களின்‌ மாலைகளை உடைய ; மங்கலம்‌ பொறித்த-எட்டு 


இந்திரவிழவூரெடுத்த காதை 149 


வகை மங்கலப்‌ பொருள்களும்‌ எழுதப்பட்ட ; மகரவாசிகைத்‌ தோர 
ணம்‌-வாசிகை வடிவமாக வக£ஷ்டன்‌ செய்யப்பட்ட மகரதோர 
ணங்கள்‌; நிலைஇய-நிலை பெற்ற; (அதாவது, வாயில்தோறும்‌ 
இத்தகைய மகர தோரணங்கள்‌ இருந்தன, அவற்றோடு) தோம்‌ 
அறு பசும்‌ பொன்‌ - குற்றமில்லாத பசும்‌ பொன்னால்‌ ஆகிய ; பூரண 
கும்பத்து- நிறை குடங்களுடன்‌ ; பொலிந்த பாலிகை - முளைத்து 
விளங்குகின்ற பாலிகைப்‌ பொருள்களும்‌; பாவை விளக்கு.-பொம்‌ 
மைகள்‌ தாங்கிநிற்கும்‌ பாவை விளக்குக்களும்‌; பசும்பொன்‌ படாகை- 
பசிய பொன்னால்‌ செய்யப்பட்ட கொடியும்‌; தூமயிர்க்‌ கவரி-தூய்‌ 
மையான கவறி மயிரால்‌ செய்யப்பட்ட வெண்சாமரையும்‌ ; சுந்தரச்‌ 
சுண்ணத்து- அழகிய வாசனைப்‌ பொடிகளுடன்‌ ; மேவிய கொள்கை- 
பொருக்தியிருக்கும்‌ சிறப்பினையுடைய ; வீதியில்‌- பெருந்தெருவில்‌, 
செறிக்து- நிறைந்து ; ஆங்கு- பலி இட்ட அப்பொழுதே; ] 


(157-168) 


நகர்‌. அலங்காரமானபின்‌, இந்திரனுக்கு நீராட்டும்‌ 
வைபவம்‌ தெதொடங்கிற்று,. அரசனுடைய அவைக்‌ 
களத்தில்‌, முதன்மையாக இருக்கும்‌ (ஐம்பெருங்குழு என்று 
சொல்லப்பட்ட அமைச்சர்‌, புரோகிதர்‌, சேனாதிபதியர்‌, தூது 
வர்‌, ஒற்றர்‌, ஆகிய இவர்களும்‌, அரசனுடைய பரிவாரத்தைச்‌ 
சேர்ந்த 'எண்பேராயம்‌' என்று சொல்லப்பட்ட கணக்கன்‌, 
சர்வரதிகாரி, பொக்கஷதாரி, வாயிற்காப்போன்‌ ஜனப்பிரதி 
நிதி, படைத்தலைவன்‌, .:யானைத்தலைவன்‌, குதிரைத்தலைவன்‌, 
ஆகிய இவர்களும்‌, இளவரசரும்‌, வணிக மக்களும்‌, குதிரைப்‌ 
பரகரும்‌, யானைப்‌ பாகரும்‌, தேர்ப்பாகரும்‌ ஆகிய எல்லோரும்‌ 
ஒன்றாய்ச்‌ சேர்ந்து, அரசனை வாழ்த்திக்‌ காவிரி ஈஇக்குச்‌. சென்‌ 
றனர்‌. பொன்னாலான குடங்களில்‌, காவிரியின்‌ சங்கமத்‌ துறை 
யிலிருந்து, புண்ணியத்‌ தீர்த்தத்தை எடுத்து, அக்நீரால்‌ இந்தி 
ரனைக்‌ குளிப்பாட்டினார்கள்‌. உலக மக்கள்‌ பார்த்து மயங்கும்‌ 
படி.யாகவும்‌, தேவர்கள்‌ வியக்கும்‌ படியாகவும்‌ இருந்தது, 
இந்தக்‌ காட்சி, 


இத்திரனை நீசாட்டுதல்‌ 


ஐம்பெரும்‌ குழுவும்‌, எண்பேராயமும்‌, 
அரசகுமரரும்‌, பரத குமரரும்‌, 

கவர்‌ பரிப்‌ புரவியர்‌ களிற் நின்‌ தொகுதியர்‌, 
இவர்‌ பரித்‌ தேரினர்‌, இயைந்து ஒருங்கு ஈண்டி, 


150 புகர்ர்க்காண்டம்‌ 


**அரைக மேம்படீஇய அகனிலை மருங்கில்‌, 
உரைசால்‌ மன்னன்‌ கொற்றம்‌ கொள்க," என, 
மாஇரு ஞாலத்து, மன்னுயிர்‌ காக்கும்‌, 
ஆயிரத்தோ ரெட்டு அரசுதலைக்‌ கொண்ட 
தண்தறும்‌ காவிரித்‌ தாதுமலி பெருந்துறைப்‌ 
புண்ணிய நன்னீர்‌ பொற்குடத்‌ தேத்தி, 
மண்ணகம்‌ மருள்‌, வானகம்‌ வியப்ப, 
விண்ணவர்‌ தலைவனை விழுநீர்‌ ஆட்டி? 


[ஐம்பெருங்‌ குழுவும்‌-௮ரசன்‌ அவைக்களத்தில்‌ இருப்போராகிய 
ஐவகையான பெரியோர்‌ கூட்டமும்‌; எண்பேர்‌ ஆயமும்‌-அரசனுக்குத்‌ 
துணைபுரியும்‌ எட்டு வகையான பெரியோர்‌ கூட்டமும்‌; அரச குமரரும்‌- 
இளவரசர்களும்‌; பரத குமரரும்‌-வணிகமக்களும்‌; கவர்‌ பரிப்புர 
வியர்‌-நிலத்தைக்‌ கவர்ந்து செல்லும்‌குதிரைகளையுடையவராய்‌; களிற்‌ 
றின்‌ தொகுதியர்‌-யானைக்கூட்டத்தையுடையவராய்‌; இவர்‌ பரித்‌ 
தேரினர்‌-எழுக்து விரைந்து செல்லும்‌ தேறினையுடையவராய்‌/ 
இயைந்து ஒருங்கு எண்ட தப்றுள்‌ சேர்க்து பய்கயவண்தைை 


அகனிலை மருங்கில்‌-அகன்று நிலைபெற்ற இவ்வுலூல்‌: அரைசு 
மேம்படீஇய-தமது அரசியல்‌ மேம்பட வேண்டி; உரைசால்‌ மன்‌ 
னன்‌-புகழ்‌ மிகுந்த வேந்தன்‌; கொற்றம்‌ கொள்க என-வெற்றி பெறு 
வானாக என்று கூறி; மா இரு ஞாலத்‌.து-மிகப்பெரிய இவ்வுலகத்து; 
மன்‌ உயிர்‌ காக்கும்‌-நிலைபெற்ற உயிர்களைக்‌ காக்கின்ற; ஆயிரத்து 
ஒரெட்டு அரசுதலைக்‌ கொண்ட-ஆயிர த்தெட்டு அரசர்கள்‌ முன்ன 
வில்‌ தம்‌ தலையில்‌ சுமந்து கொண்ட சிறப்பினையுடைய, தண்‌ கறும்‌ 
காவிரித்‌ தாதுமலி பெருந்துறை-குளிர்ந்த மணமுடைய கரவிறியாற்‌ 
றின்‌, பூந்தாது நிறைந்த பெரிய சங்கமத்‌ துறையில்‌; புண்ணிய ஈன்‌. 
னீர்‌-அப்புண்ணியத்‌ தீர்த்தத்தை; பொன்‌ குடத்து ஏந்தி-பொன்னா 
லான குடங்களில்‌ எடுத்‌; மண்ணகம்‌ மருள-உலூல்‌. உள்ளார்‌ 
பார்த்து மயங்கும்படி.யாகவும்‌; வானகம்‌ வியப்ப-வான த்திலுள்ளார்‌ 
வியக்கவும்‌; விண்ணவர்‌ தலைவனை-இந்இரனை; விமர்‌ ஆட்டி -௮ப்‌ 
புண்ணிய நீரில்‌ குளிப்பாட்டி; 


ப.டீஇய_-படுவதற்காக ] 
(169-198) ம்‌ 


புகார்‌ ஈகரத்திலுள்ள எல்லாக்‌ "கோயில்களிலும்‌ மடங்‌ 
களிலும்‌, அரண்மனையிலும்‌, . தெருக்களிலும்‌, . விழாவின்‌ 
முழக்கம்‌ நிறைந்திருக்கன்றது. எல்லா. மதத்தினரும்‌, 


இத்திரவீழுஷரெடுத்த காதை 151 


சமய வெறுபாடில்லாமல்‌, இந்திர விழாவைக்‌ கொண்‌ 
டாடினர்‌. தற்காலத்தில்‌, விழாவென்றால்‌ ஒரு சமயத்தைச்‌ 
சேர்ந்த மக்களுக்கும்‌, 'மற்றசமயத்தைச்‌ சேர்ந்தவர்களுக்கும்‌ 
சண்டையும்‌, சச்சரவும்‌ ஏற்படும்‌ ஒரு சந்தர்ப்பமாக முடி. 
கிறது. பண்டைக்காலத்துத்‌ தமிழ்‌ மக்களின்‌ விழாக்கள்‌ 
இவ்விதமில்லை. விழா என்றால்‌, எல்லா மக்களும்‌ சேர்ந்து, 
கொண்டாடும்‌ ஒரு சிறப்பான. நிகழ்ச்சி, புகார்‌ ஈகரத்தில்‌ 
இந்திரவிழா எப்படி ஈடைபெற்றது என்று பார்ப்போம்‌. 
சிவன்‌ கோயில்‌, முருகன்‌ கோயில்‌, பலராமன்‌ கோயில்‌, 
விஷ்ணு கோயில்‌ என்ற இவைகளிலெல்லாம்‌ ஓமம்‌ வளர்த்‌ 
"துக்‌ கொண்டாடினார்கள்‌. : இவை யல்லாமல்‌ மற்ற கோயில்‌ 
களில்‌, அவரவருடைய முறைப்படிக்‌ கொண்டாடினார்கள்‌. 
புத்தர்‌, சமணர்‌ ஆகியவர்களின்‌ பள்ளிகளிலும்‌, மடங்‌ 
களிலும்‌, ஏராளமான கூட்டங்கள்‌ நிறைந்து புராணங்களை 
யும்‌ நீதி, நூல்களையும்‌ வாசிப்பதைக்‌ கேட்டார்கள்‌. ௮ரச 
னுடைய அர்ண்மனையிலும்‌ விழாக்‌ கொண்டாட்டம்‌ சிறப்‌ 
பாக நடை பெற்றது, .இந்த மூழ்ச்சியான மாளில்‌ எல்லா 
மக்களும்‌ கலந்து - மகிழ வேண்டுமென்று, சிறையில்‌ அடைக்‌ 
கப்பட்ட பகைவர்களையுங்கூட. அரசன்‌ விடுதலை செய்து 
விட்டான்‌. பழந்தமிழர்‌ இசை: ரசிகர்கள்‌ ஆதலால்‌, : யாழ்‌ 
முதலிய பலவித இசைக்‌ கருவியாளரும்‌, வாய்ப்‌ பாட்டில்‌ 
வல்ல பாணர்களும்‌ இனிமையான இசை வகைகளை நகர்‌ 
எங்கும்‌ எழுப்பினார்கள்‌. இராப்பகலாகச்‌ சிறிய தெருக்களி 
௮ம்‌,.. தேரோடும்‌ பெரிய. வீதிகளிலும்‌, கோரகிறு்‌ ஓசை 
யால்‌, நகரத்து மக்கள்‌ தூங்கவுமில்லை. 


நகரெங்கும்‌ விழாக்‌ கொண்டாட்டம்‌ 


பிறவா யாக்கைப்‌ பெரியோன்‌ கோயிலும்‌, 
அறுமுகச்‌.செவ்வேள்‌ அணிதிகழ்‌.கோயிலும்‌, 
-. வால்வளை மேணனி.வாலியோன்‌ கோயிலும்‌, 
_ தீலமேணனி நெடியோன்‌ கோயிலும்‌, 
மாலை வெண்குடை மன்னவன்‌ கோயிலும்‌ 
மாமுது மூதல்வன்‌ வாய்மையின்‌ வழாஅ . 
நான்‌ மறை மரபின்‌ தீ முறை ஒருபால்‌ 7; 
தால்வகைத்‌ தேவரும்‌, மூவறு கணங்களும்‌, 
பால்வகை தெரிந்த பகுதித்‌ தோற்றத்து 
வேறுவேறு கடவுளர்‌ சாறு சிறந்து ஒருபால்‌ 7 
அறவோர்‌ பள்ளியும்‌, அறன்‌ ஓம்படையும்‌, 


158 புகார்க்காண்டம்‌ 


புறதிலைக்‌ கோட்டத்துப்‌ புண்ணியத்‌ தானமும்‌, 
திறவோர்‌ உறைக்கும்‌ செயல்‌ சிற.ந்து ஒருபால்‌ ; - 
கொடித்தேர்‌ வேந்தனொடு கூடா மன்னர்‌ 
அடித்தளை நீக்க அருள்‌ சிறந்து ஒருபால்‌, 
கண்ணுளாளர்‌, கருவிக்குயிலுவர்‌, 

பண்யாழ்ப்‌ புலவர்‌, பாடற்‌ பாணரோடு : 
எண்‌ அரும்‌ சிறப்பின்‌ இசை சிறந்து ஒருபால்‌ ; 
முழுவுக்‌ கண்‌ துயிலாது முடுக்கரும்‌ வீதியும்‌ 
விழவுக்‌ களி சிறந்த வியலுள்‌; ஆங்கண்‌ 


[பிறவா யாக்கைப்‌ பெரியோன்‌ கோயிலும்‌- பி மறவாத. உடலை 
யுடைய. பெரியவனாகிய சிவபிரான்‌ கோயிலிலும்‌; அறுமுகச்செவ்வேள்‌ : 
அணிதிகம்‌ கோயிலும்‌- ஆறுமுகத்தையுடைய முருகனின்‌ அழகு 
விளங்குகின்ற கோயிலிலும்‌ ; வால்‌ வளை மேனி - ஓளி பொருந்திய 
சங்குகளைப்‌ போல வெள்ளை நிறமுடைய, வாலியோன்‌ கோயிலிலும்‌- 
(பலராமன்‌ கோயிலிலும்‌) நீலமேனி கெடியோன்‌ கோயிலும்‌- 
நீல நிறமான திருமாலின்‌ கோயிலிலும்‌; மாலை வெண்குடை-முத்து 
மாலை அணிந்த வெண்‌ கொற்றக்‌ குடையை உடைய; மன்னவன்‌ 
கோயிலும்‌ - அரசன்‌ அரண்மனையிலும்‌ ; மாமுது முதல்வன்‌-மிக்க 
மூதுமையை யுடையை உலக மூகல்வனாகய பிரமனின்‌ ; வாய்மை: 
யின்‌. வழா௮- உண்மை மொழியினின்றும்‌ பிறழாத; நான்‌ மறை 
மரபின்‌ - மான்கு வேதங்களின்‌ முறையிலேயே ; ச முறை ஒரு பால்‌- 
தீ வளர்க்கும்‌ ௮றமுறைகள்‌ ஒரு பக்கம்‌ ஈடக்க ; 


கரல்வகைத்‌ தேவரும்‌- நான்கு வகையான 6 தவர்களும்‌ ; .மூஅ.று 
கணங்களும்‌- பதினெட்டு வகைத்‌ தேவர்‌ கூட்டங்களும்‌; பால்வகை 
தெரிந்த- வேறுபாட்டு வகைகள்‌ புலப்படக்கூடிய ; பகுதித்‌ தோழ்‌ 
றத்து-பகுத்து வைக்கப்பட்ட தோற்றத்தையுடைய; வேறு வேறு 
கடவுளர்‌ ;- பல வேறு தேவர்களின்‌ ; சாறு இறந்து ஒரு பரல்‌- 
திருவிழா ஒரு பக்கம்‌ சிறப்பாக ஈடைபெற; 


அறவோர்‌ பள்ளியும்‌ புத்தர்‌ பள்ளிகளிலும்‌ ; அறன்‌- ஓம்படை 
யும்‌- தருமத்தைக்‌ கற்பிக்கும்‌ இடங்களிலும்‌; புற நிலைக்கோட்டத்து- 
புறம்பாக உள்ள திருக்கோயில்களாகய ; புண்ணியத்‌ தானமும்‌ - 
மற்றுமுள்ள புண்ணிய இடங்களிலும்‌; இறவோர்‌ உரைக்கும்‌ செயல்‌- 
நூல்‌ வல்லோர்‌ கூறும்‌ அறவுரைகள்‌ ; இறந்து ஒரு பால்‌ - ஓரு பக்கம்‌ 
சிறப்பாகச்‌ சொல்லப்பட ; ்‌ 


கொடித்தேர்‌ வேக்தனோடு கடா மன்னர்‌ - கொடி. பறக்கும்‌ 
தேரையுடைய மன்னனோடு பொருந்தாத பகை வேந்தரின்‌ ; அடித்‌ 


இதந்திரவிழஷரெடுத்த காதை 153 


த நீக்க - அடிகளில்‌: இடப்பட்ட விலங்குகளை “நீக்குவதற்கு; 
அருள்‌ சிறந்து ஒட்டல்‌ ஒரு பத்கம்‌ - அரசன்‌ - அருள்‌ இறக்கப்‌ 
பெற்று 7 

கண்ணுளாளர்‌ - பெரும்‌ பாணர்‌ என்னும்‌ இசைகாரரும்‌; 
கருவிக்‌ குயிலுவர்‌- தோலால்‌. செய்யப்பட்ட இசைக்‌ கருவியை 
- இசைப்‌ போரும்‌; பண்யாழ்ப்‌ புலவர்‌- இசையின்‌ பண்க&ா.யாழில்‌ 
வைத்துப்‌ பாடிக்‌ காட்ட வல்லவரும்‌ ; பாடல்‌ பாணரொடு - வாய்ப்‌ 
பாட்டில்‌ வல்ல பாணர்களோடு; எண்‌ அரும்‌ சிறப்பின்‌ இசை 
சிறந்து ஒரு பால்‌.- எண்‌-ணு த.ற்கரிய எில்கள்வவபம்‌ இசைகளை 
எழுப்பி ஒரு பக்கம்‌ சிறக்க? 


மூழவுக்‌ கண்‌ துயிலா.து - மூழவினுடைய கண்கள்‌ ஓய்வு பெழு 
மல்‌: முடுக்கரும்‌- சிறிய தெருக்களிலும்‌, வீதியும்‌ - தேரோடும்‌ 
பெரிய வீதிகளிலும்‌ ; விழவுக்களி சிறந்த- விழாச்‌ கொண்டாட்டம்‌ 
சிறப்புற்ற; வியலுள்‌ ஆங்கண்‌ - அகன்ற ஊரிடத்தில்‌ ; 


ஓம்படை. - பாதுகாப்பு; அறத்தைப்‌ பாதுகாக்குமிடம்‌ ௮றஜஷோம்‌ 
படை. விழாக்‌ கொண்டாட்டத்தின்‌ மகழ்ச்சியினாலே காவலில்‌ வைச்‌ 
க்ப்பட்ட பகைவர்களை அரசன்‌ விடுகலை செய்தான்‌. கண்ணுளர்ளர்‌- 
இசைகாரர்‌. வியலுள்‌ - அகன்‌.ற ஊர்‌. -] 


(189-901). 


ஈ௧.ர வீதிகளில்‌ வேடிக்கை பார்த்துக்‌ கொண்டு, இளைஞர்‌ 
கள்‌ விலை மாதர்களோடு திரிகிறார்கள்‌. தம்‌ காதலரைப்‌ பிரிந்த 
பெண்கள்‌, துக்கத்தில்‌ மூழ்கத்‌ தம்‌ வீட்டை விட்டு வெளிவரா 
மல்‌: இருக்கிறார்கள்‌... மாதவிக்கு இவ்வித நிலைமை வரவில்லை. 
கோவலனும்‌, மாதவியும்‌ களிப்போடு தெருவில்‌: சுற்றித்‌ இரி 
இரார்கள்‌. தெருக்களிலெல்லாம்‌, இன்பக்களிப்பை ஊட்டும்‌ 
ஓரே கோலமாயிருக்கிறது. முல்லை, மல்லிகை; இருவாட்‌9; 
குவளை, செங்கமுகீர்‌ ஏன்ற இவைகளால்‌ தொடுக்கப்பட்ட 
மாலைகளைக்‌ கோவலனும்‌ மாதவியும்‌ அணிஆ்திருக்கிறார்கள்‌. 
நாளங்காடியில்‌ கடைகளிலெல்லாம்‌, பலவிதப்‌ பூக்கள்‌ குவியல்‌ 
குவியலாக நிறைந்து, ஈறுமண தீதை வீசுன்‌ றன. சந்தனமும்‌, 
அ.கற்‌ புகையும்‌ நிறைந்த மேனியுடனே, பெண்கள்‌ கும்பல்‌ 
கும்பலாகப்‌ போய்க்‌ கொண்டிருக்கறார்கள்‌. அவர்களிடத்தில்‌ 
கோவலன்‌ காமக்‌ குறிப்பான இன்பமொ மிகளைப்‌ பேசுகின்றான்‌. 
கோவலனுடன்‌ சல. இசைகாரர்களும்‌, நகரக்‌ காமுகர்களும்‌ 
திரிகிறார்கள்‌. 


154 ்‌... பூகார்க்காண்டம்‌ 


- கோவலன்‌ மாதவியுடன்‌ திரிதல்‌ 


காதற்‌ கொழுநனைப்‌ பிரிந்து, அலர்‌ எய்தா, 
மாதர்க்‌ கொடுங்‌ குழை மாதவி தன்னோடு, 
இல்வளர்‌ முல்லை, மல்லிகை, மயிலை) 

தாழிக்‌. குவளை சூழ்‌ செங்கழுநீர்‌ 

பயில்பூங்‌ கோதைப்‌ பிணை யலிற்‌ பொலிந்து, 
காமக்‌ களி மகிழ்வு எய்திக்‌, காமர்‌ ' 
மூம்பொதி நறுவிரைப்‌ பொழிலாட்டு அமர்ந்து ; 
நாள்‌ மகிழ்‌ இருக்கை தாளங்காடியில்‌, 

மலி கானத்துப்‌ புதுமணம்‌ புக்குப்‌ ; 
புகையும்‌ சாந்தும்‌ புலராது சிறந்து, 
தநகையாடு ஆயத்து நன்மொழி திளைத்துக்‌, 
குரல்‌ வாய்ப்‌ பாணரொடு, நகரப்‌ பரத்தரொடு, 
திரிதரு மரபின்‌ கோவலன்‌ போல); 


[காதற்‌ கொழுஈனைப்‌ பிரிந்து - தன்னால்‌. காதலிக்கப்பட்ட. கண 
வனைப்‌ பிரிந்து; அலர்‌ எய்தா-அலரை: அடையாத); மாதர்ச்‌ 
கொடுங்குழை - அழகிய வளைந்த குழை என்னும்‌ காதணியையுடைய; 
மாதவி தன்னொடு- மாதவியோடு; இல்‌ வளர்‌ முல்லை - வீட்டில்‌ 
வளர்கின்ற முல்லைப்‌ பூ; மல்லிகை- மல்லி, மயிலை- இருவாட்சி ; 
தாழிக்குவளை - தாழிகளில்‌ வளர்க்த குவளைமலர்‌ ; சூழ்‌ செங்கழுநீர்‌- 
வண்டுகள்‌ சூழ்ந்த செங்கழுநீர்ப்‌ பூ; ( ஆகியவைகளால்‌) பயில்‌ பூங்‌ 
கோகதைப்‌ பிணையலிற்‌ பொலிந்து-- நெருங்கத்‌ தொடுக்கப்பட்ட பூ 
மாலையாகிய பிணையல்‌ என்ற மாலைவகையால்‌ அழகு பெற்றும்‌) 
காமக்களி மகிழ்வு எய்தி - காமக்‌ கிளர்ச்சியால்‌ மிகச்‌ -களிப்படைநக்து; 
காமர்‌ பூம்பொதி. ஈறுவிரை - விருப்பந்தரும்‌ பூக்கள்‌ நிறைந்து நறு 
மணமுள்ள ; பொரழிலாட்டு. அமர்க்து- சோலையில்‌ விளையாடுதலை 
விரும்பியும்‌, நாள்‌ மிழ்‌ இருக்கை நாள்‌ அங்காடியில்‌-காள்‌ தோறும்‌ 
மகழ்க்திருக்கும்‌ இருப்பினையுடைய காலைக்கடையில்‌; பூமலி கானத்து 
பூக்கள்‌ நிறைந்த இடமான -பூவிற்கும்‌ இடங்களில்‌ ; புதுமணம்புக்கு- 
புதிய மணத்தின்‌ நடுவே சென்றும்‌; புகையும்‌ சாந்தும்‌ புலராது 
சிறந்து-௮ூற்‌ புகையும்‌ சந்தனமும்‌ காய்ந்து விடாமல்‌ மேலும்‌ பூசி 
அழகு மிகுந்தும்‌; ஈகை ஆடு ஆயத்து நன்மொழி திளைத்து-ககைத்து 
விளையாடுகின்ற கூட்டத்தோடு காமக்‌ குறிப்பான இன்ப மெர்ழிகளை 
இடைவிடாது பேசியும்‌ ; குரல்‌ வாய்ப்பாணரொடு- குரல்‌ என்னும்‌ 
இசையைப்‌ பாடவல்ல பாணர்களோடும்‌; ஈகரப்‌ பரத்தரொடு- 

_நகரத்துக்‌' காமுகர்களோடும்‌ ; திருதரு க்கல்ககன்‌ இயல்‌ 
போடே , கோவலன்‌ போல-கோவலன்‌ செல்ல ; 


'இத்திரவிழவஷரெடுத்த காதை 155 


அலர்‌-தன்‌ காதலனைப்‌ பிரிந்து வருந்துவதைப்‌ பத்தி, ஊரார்‌ 
கூறும்‌ சொற்கள்‌. தாழி-ஏறு௦ தாட்டி , ஆயம்‌-கூட்டம்‌, இளை த்தல்‌- 
இடை. விடாது பேசு௫வ்‌,] 
ய) 202-297) 


சித்திரை மாதம்‌ இளவேனிற்‌ காலம்‌.சுருதி பாடும்‌ 
வண்டோடு, தென்றற்‌ காற்று ஈகர வீதிகள்‌ எங்கும்‌ இரிஇன்‌ 
றது. அநீதத்‌ தெருக்களில்‌, கண்டோர்‌ கண்ணைக்‌ கவரும்‌ 
அழகுடைய விலை மாதர்கள்‌, மன்மதன்‌ படைவீரர்களைப்‌ 
போலத்‌ திரிகிறார்கள்‌. நிலாவானது, தன்னுடைய பகைவனான 
இராகுவுக்குப்‌ பயந்து, புகார்‌ நகரத்திற்கு வந்து விட்டதோ 
என்று தோன்றுகிறது, அவர்களுடைய முகத்தைப்‌ பார்த்தால்‌, 


அவர்களுடைய கறிய கூந்தல்‌ நிலாவைச்‌ சுற்றியிருக்கும்‌ 
கரிய மேகங்கள்போல்‌ இருக்கின்றது. நிலாவிடத்தில்‌ ஒரு 
களங்கம்‌ உண்டு; ஆனால்‌ இப்பெண்களுடைய முகத்தில்‌ களங்‌ 
கம்‌ என்பதே கிடையாது. கயல்மீன்‌ போன்ற கண்களும்‌, 
குமிழம்பூப்‌ போன்ற மூக்கும்‌ இப்பெண்களின்‌. முகத்தை 
அழகு செய்கின்றன. இவர்களுடைய உருவத்தைப்‌ பார்த்‌ 
தால்‌ மின்னற்‌ கொடியோ என்று சந்தேகிக்க வேண்டி. யிருக்‌ 
கிறது, மின்னற்‌ கொடி என்றுலும்‌, சாதாரண மின்னற்‌ 
கொடியல்ல. மன்மதன்‌, குளிர்ந்த நில்‌ வையே நிலமாகக்‌ 
கொண்டு, அந்த நிலத்தில்‌, அமுதம்‌ என்னும்‌ நீரைப்‌ பாய்ச்சி 
வளர்த்த கொடியான மின்னற்‌ கொடி இது. 


அந்த மின்னற்‌ கொடிதான்‌ இப்படி வந்துவிட்டதோ 
என்றும்‌ தோன்றுகிறது. சோழ மன்னனுக்கு, எல்லாச்‌ 
செல்வத்தையும்‌ கொடுக்க. லட்சுமி புகார்‌ நகரத்தில்‌ குடி. 
கொண்டிருக்கிறாள்‌. தாமரையானது, அவகாத்‌ தேடிக்‌ 
கொண்டு, இந்தப்‌ பெண்களைப்‌ போல்‌ மா அவேடம்‌ பூண்டு 
இவ்விதம்‌ வந்ததோ என்றும்‌ தோன்றும்‌. 


"இப்‌ பெண்களுடைய உறுப்புக்களைப்‌ பார்க்கும்‌ போது, 
இவர்கள்‌ தம்மைக்‌ கண்டவர்‌ உயிரை மயக்கத்‌ தம்‌ வசப்படுத்‌ 
- தும்‌ வலிமையை உடையவர்கள்‌; இந்த வலிமையைப்‌ பார்க்கும்‌ 
போது, நீத நெறி தவறுமல்‌, அரசு புரியும்‌ சோழ மன்ன 
னுடைய நாட்டில்‌ புகுவதற்கு அஞ்சி, யமனே இப்பெண்‌ 
ணுருவாக வந்தானோ என்று தோன்றும்‌. 


156 புகார்க்காண்டம்‌ . - 


தெருவில்‌ திரியும்‌ ஈ௧ர இளைஞர்‌, இப்பெண்களைப்‌ பார்த்‌ 
ததும்‌, அவர்க இழுத்துத்‌ தழுவியதால்‌, இப்பெண்கள்‌ 
மார்பில்‌ இருக்கும்‌ சந்தனக்‌ குழம்பு, தங்கள்‌ மார்பில்‌ பட்டது. 
இநீதக்‌ கோலத்தோடு, இந்த இளைஞர்கள்‌ தங்கள்‌ மனைவியரை 
அடைச்தார்கள்‌, 


தெருவில்‌. திரியும்‌ விலைமாதரும்‌ நகர என்னாத்த 


இளிவாய்‌ வண்டிஞேடி இன்னிள வேணீலொடு, 
மயை மாருதம்‌ திரிதரு மறுகில்‌ 
13. கருமுகில்‌ சுமத்து, குறுமுயல்‌ ஐழித்து, ஆங்கு-- 
இரு கருங்‌ கயலோடு இடைக்குமிழ்‌ எழுதி, 

அங்கண்‌ வானத்து அரவுப்‌ பகை அஞ்சித்‌ ( 
திங்களும்‌ ஈண்டுத்‌ திரிதலும்‌ உண்டு கொல்‌? : 
தீர்வாய்‌ தங்கள்‌ நீள்‌ நிலத்து, அமுதின்‌ : 
சீர்வாய்த்‌ துவலைத்‌ திருநீர்‌ மாந்தி, 
மீனேற்றுக்‌ கொடியோன்‌ மெய்பெற வளர்த்த, 
வான வல்லி வருதலும்‌ உண்டுகொல்‌? 

இருநில மன்னர்க்குப்‌ பெருவளங்‌ காட்டத்‌, 
திருமகள்‌ புகுந்தது, இச்‌ செழும்பதியாம்‌. என, 
எரி நிறத்து இலவமும்‌, முல்லையும்‌ அன்றியும்‌, 
.கருநெடுங்‌ குவளையும்‌, குமிழும்‌ பூத்து, ஆங்கு-- 
உள்வரிக்‌ கோலத்து உறுதுணை தேடிக்‌, 

_ கள்ளக்‌ கமலம்‌ திரிதலும்‌ உண்‌:டுகொல்‌? 
மன்னவன்‌ செங்கோல்‌ மறுத்தல்‌ அஞ்சப்‌, 

பல்‌ உயிர்‌ பருகும்‌ பகுவாய்க்‌ கூற்றம்‌, 
ஆண்மையின்‌ திரிந்து, தன்‌ அருந்தொழில்‌ ர்க்க 
. நாணுடைக்‌ கோலத்து நகை முகம்‌ கோட்டிப்‌, . 
பண்மொழி நரம்பின்‌ திவவுயாழ்‌ திரியாது, 
பெண்மையின்‌ திரியும்‌ பெற்றியும்‌ உண்டு என 
உருவிலாளன்‌ ஒரு பெருஞ்‌ சேனை ்‌ 
இகல்‌ அமர்‌ ஆட்டி, எதிர்‌ நின்று விலக்கி; அவர்‌ 
, ஏழுதுவரிக்‌ கோலம்‌. முழுமெயும்‌ உறீஇ, டட 
விருந்தொடு புக்க பெருத்தோட்‌ கணவ்ரொடு ச்‌. 


. [இளிவாய்‌ வ்ண்டிஜெடு - இளி என்னும்‌ சுரத்தைப்‌ பாடகன்‌ 

வ்ண்டுகளோடும்‌; இன்‌ இளவேனிலோடு-இனிய இளவேனிலோடும்‌; - 

- மலய்‌ மாருதம்‌- பொதிய மலையிலிருந்து வரும்‌ கென்றற்‌ காத்து 
திரிதரு மறுகில்‌ - உலாவுகன்‌.ற தெருக்களில்‌ / 


இத்திரவிழவூரெடுத்த காதை 157 


கருமுகில்‌ சுமக்து-கரியமேகத்தைச்‌ : சுமந்து, குறுமுயல்‌ ஒழிதது- 
சிறிய மூயல்‌ போன்ற களங்கத்தை நீக ; ஆங்கு-/ இருகரும்‌ கய 
லோடு- இரு பக்கங்களிலும்‌ இரண்டு கரிய கயல்‌ மீன்களோடும்‌ ; 
இடைக்குமிழ்‌ எழுதி- அவற்றின்‌ ' நடுவில்‌ ஒரு குமிழம்‌ பூவையும்‌ 
பெற்று, ௮ம்கண்‌ வானத்து- அழூய இடத்தை யுடைய வானத்‌ 
தில்‌; அரவுப்‌ பகை அஞ்சி - பாம்பு தன்னைப்‌ பிடிக்கும்‌ என்ற பகை 
மைக்கு அஞ்சி; திங்களும்‌- சந்திரனும்‌ ; ஈண்டுத்‌ இரித.லும்‌ உண்டு 
கொல்‌- இவ்வுலகில்‌ வந்து திரிவதும்‌ உண்டோ £ 

நீர்‌ வாய்‌ திங்கள்‌ நீள்‌ நிலத்து- குளிர்ச்சி பொருந்திய சந்திர 
னாகிய நீண்ட நிலத்திலே ; அமுதின்‌ சீர்‌ வாய்‌- அமுதத்தின்‌ சர்மை 
வாய்ந்த; துவலைத்‌ திருநீர்‌- துளிகளையுடைய அமூத கலையாகிய 
நீரை ; மாந்தி- குடிக்கச்‌ செய்து ; மீனேற்றுச்‌ கொடியோன்‌ - ஆண்‌ 
மீன்‌ எழுதப்பட்ட கொடியுடைய மன்மதன்‌ ; மெய்பெற வளர்த்த - 
வடிவு நன்கு விளங்கும்‌ படியாக வளர்த்தெடுத்த ; வானவல்லி வருத 
லும்‌ உண்டுகொல்‌ - மின்னற்‌ கொடி இக்நிலவுலகல்‌ வருதலும்‌ 
உண்டோ? 


இருநில மன்னற்கு- பெரிய உலகத்தை ஆளும்‌ மன்னவனுக்கு ; 
பெரு வளம்‌ காட்ட- மிக்க வளத்தைக்‌ காட்டுவதற்காக ; திருமகள்‌- 
லட்சுமி; இச்செழும்பதி- இச்செழிப்பான நகரில்‌; புகுந்தது ஆம்‌ 
என - புகுந்தாளாம்‌ என்னும்படி, எரி நிஷ்த்து இலவமும்‌-நெருப்புப்‌ 
போலச்‌ சிவந்த நிறத்தையுடைய இலவம்‌ பூவும்‌ ; முல்லையும்‌ அன்‌ றி 
யும்‌ - முல்லைப்‌ பூவையும்‌ அல்லாமல்‌ ; கருநெடுங்‌ குவளையும்‌ குமிழும்‌ 
பூதீது- கரிய நீண்ட .குவளை மலரும்‌ குமிழம்‌ பூவும்‌ பூத்‌.து ; ஆங்கு - 
௮க்ககறில்‌ , உள்வரிக்‌ கோலத்து உறுதுணை தேடி - வேறு உருவத்‌ 
தோடு தனக்கு உற்ற துணைவியாகிய திருமகளை த்‌ தேடிக்கொண்டு 
கள்ளக்‌ கமலம்‌ திரிதலும்‌ உண்டுகொல்‌-கள்ளத்தனமுடைய சரச 
திரிவதும்‌: உண்டோ £ 


பல்‌ உயிர்‌ பருகும்‌ பகுவாய்க்‌ கூற்றம்‌- பல உயிர்களையும்‌ கொல்‌ 
கின்ற, பிளந்த வாயையுடைய எமன்‌ ; ஆண்மையின்‌ திறிந்து - 
தன்‌ ஆண்மைத்‌ தன்மையினின்றும்‌ -மாறுபட்டு ; (அதரீவ.து, ஆண்‌ 
மைத்‌ தன்மையை விட்டு) தன்‌ அரும்‌ தொழில்‌ திரியாது- தன்னு 
டைய அரிய கொலைத்‌ தொழிலில்‌ மாறுபடாமல்‌; நாணுடைக்‌ 
கோலத்து- காணம்‌ நிறைந்த உருவத்தோடு ; நகை முகம்‌ கோட்டி; 


இனிய புன்முறுவல்‌ பூத்த முகத்தையும்‌ எழுதி, பண்மொழி நரம்‌ : 


பின்‌- இனிய இசையைப்‌ பாடுகின்ற நரம்பினையுடைய ; இவவு யாழ்‌ 
மிழற்‌.றி-கட்டமைந்த யாழில்‌ இசையை எழுப்பி; பெண்மையின்‌ 
திரியும்‌- பெண்ணுருவோடு திரிகின்ற; பெற்றியும்‌ உண்டு என- 
தன்மையும்‌ உண்டு கொல்‌ என்று ; 


188 புகார்க்காண்டம்‌ 


உருவிலாளன்‌ ஒரு பெருஞ்‌ சேனை-மன்மதனுடைய ஓப்பில்லாத 
பெரிய சேனையாகிய மகளிரை ; எதிர்‌ நின்று விலக்க-அக்காமுகர்கள்‌ 
அவரெதிரே. நின்று தடுத்து; இகல்‌ அமர்‌ ஆட்டி-காதற்‌ சண்‌ 
டைக்கு இழுத்து வென்று; அவர்‌ எழுது வரிகோலம்‌ - அம்மகளிர்‌ 
தமது முலைகளில்‌ எழுதிய தொய்யில்‌ முதலிய அழகிய வறிகள்‌; 
மூழுமெயும்‌ உ££இ- தமது மார்பு முழுவதும்‌ படிந்து; விருந்தொடு 
புக்க- அப்புதிய கோலத்தோடு வீட்டிலே புகுந்த; பெருந்தோள்‌ 
கணவரொடு- பெரிய தோளையுடைய தமது கணவருடனே 77 


(226-294) 


அருந்ததியைப்‌ போல்‌, பத்தினிகளான மனைவியர்‌ தம்‌ 
கணவர்‌ வரும்‌ கோலத்தைக்‌ கண்டு, கோபத்துடன்‌ 
சிவந்த கண்ணோடு இருக்கருர்கள்‌. கணவனுடன்‌ கூடிய பின்‌ 
னரும்‌, சினம்‌ தணியவில்லை. . இதைக்‌ கண்ட கணவர்‌, இக்‌ 
கலவியின்பத்திலும்‌ தீராத கடைச்சிவப்பைத்‌ திர்க்கும்மருந்து, 
இவ்வுலகில்‌ வே.று என்ன இருக்கின்றது” என்று தெரியாமல்‌ 
நடுங்குகின்‌ றனர்‌. 


இளைஞர்‌ தங்கள்‌ மனைவியரை அடைதல்‌ 


உடன்‌ உறைவு மரீஇ, ஒழுக்கொடு புணர்ந்த 
வடமீன்‌ கற்பின்‌ மனை உறை மகளிர்‌, 

மாதர்‌ வாள்‌ முகத்து மணீத்‌ தோட்டுக்‌ குவளைப்‌ 
போது புறங்‌ கொடுத்துப்‌ போகிய செங்கடை 
விருந்தின்‌ தீர்ந்திலதாயின்‌, யாவதும்‌ 
மருந்தும்‌ தருங்கொல்‌ இம்‌ மாதில வரைப்பு எனக்‌ 
சுயற்று நடுங்கும்‌ நல்வினை நடுநாள்‌ ; 


[உடன்‌ உறைவு மரீஇ- தம்‌ கணவருடன்‌ கூடி வாழ்‌. தலைப்‌ பெற்று; 
ஒழுக்கொடு புணர்க்‌த- இல்லற ஒழுக்கத்துடனே பொருந்திய; வடமீன்‌ 
கற்பின்‌-அருந்ததி போன்ற கற்பையுடைய: மனை உறை மகளிர்‌- 
இல்லற மகளிரின்‌; மாதர்‌ வாள்‌ மூக 'தீது-அழகய ஒளிபொருந்திய 
முகத்தில்‌ உள்ள; மணித்‌ தோட்டுக்‌ குவளைப்‌ போ து-8ீலமணி போலும்‌ 
இதழ்களை யுடைய குவளை மலரின்‌ அழகை; புறஙீகொடுத்து-தோற்‌ 
கடித்து; போகிய செங்கடை-நீண்டு சவக்த கடைக்‌ கண்ணின்‌ சினம்‌; 
விருந்தின்‌ தீர்ந்திலது ஆயின்‌-நாம்‌ இப்புதிய கோலத்தோடு வந்திருக்‌ 
தும்‌ தீராது போனால்‌; இம்மாகில வரைப்பு- இப்‌ பெரிய நிலவுலகம்‌) 
யாவதும்‌ மருந்தும்‌ தருங்கொல்‌- இதைத்‌ தர்க்க ஒரு சிறு மருந்தும்‌ 


இந்திரவிழுவூரெடுத்த காதை நீது 


தரவல்லதோ?; என-என்று; கையற்று-செயலற்றுப்‌ போய்‌ 'நடுங்‌ 
கும்‌-நெஞ்சு ஈடுங்குசன்‌ ற; ஈல்வினை 8டுகாள்‌-ஈல்ல விழாச்‌ ப வலை 
டையநடு இரவிலே; ] 


(895-940)... 


இந்திர விழா நாளில்‌ ஊரெங்கும்‌ ஆடல்‌, பாடல்‌, காதல்‌ 
ஆகிய களிப்பு நிறைந்திருக்க கணவனைப்‌ பிரிந்த கண்ண௫யின்‌ 
துயரமான நிலையோ: மிகவும்‌ பரிதாபம்‌! தன்‌ உள்ளத்தில்‌ 
உறையும்‌ துயரத்தை என்ன மறைத்த போதிலும்‌ கண்களில்‌ 
நீர்‌ சொரிந்து, கண்கள்‌ சிவக்கன்றன. மாதவியோ, காதல 
னுடன்‌ கூடி அளவில்லாத மஇழ்ச்சி பெற்றிருக்கிறாள்‌. 
இவளும்‌ தன்‌ உள்ளத்தில்‌ உள்ள களிப்பை மறைத்தாலும்‌, 
கண்களில்‌ ஆனந்தக்‌ கண்ணீர்‌ பெருகுகன்றது. விலை மாத 
ரோடு கூடித்‌ இரிக்த ஈ௧ர இகஞர்‌ தம்‌ வீடு சேர்ந்து மனைவி 
யரை அடைந்தனர்‌. கோவலனும்‌ அ௮ம்மாதிரிப்‌ பத்தினியாகிய 
தன்‌ மனைவியை எப்போது அடைவானோ? எனினும்‌ விரைவில்‌ 
திரும்பி வருவான்‌ என்னும்‌ குறிகள்‌ தோன்றுகின்றன. 
. மாதவிக்கு, அவளுடைய வலது கண்ணும்‌, கண்ணகிக்கு 
இடது கண்ணும்‌ துடிக்கன்றன. பெண்களுக்கு இடது கண்‌ 
துடி.த்தால்‌ விரைவிலே நன்மை உண்டாகும்‌ என்பதற்கு அது 
ஒர்‌ அறிகுறி. 
கண்ணகியின்‌ துயரம்‌ 


உள்ளக நறும்தாது உறைப்ப, மீது அழிந்து, 

கள்‌ உக நடுங்கும்‌ கழுநீர்‌ போலக்‌ 

கண்ணகி கருங்கணும்‌, மாதவி செங்கணும்‌, 

உள்‌ நிறை கரந்து அகத்து ஒளித்து, நீர்‌ உகுத்தன ; 
எண்‌்ணுமுறை இடத்தினும்‌, வலத்தினும்‌ துடித்தன 
விண்ணவர்‌ கோமான்‌ விழவு நாளகத்து என்‌. 


[உள்ளக நறும்தாது உறைப்ப-உட்புறம்‌ சிதைந்து அதனால்‌ 
நறுமணமுள்ள தாதுக்கள்‌ தேனைச்‌ சொட்டவிடுவதால்‌; மீது அழிந்‌ து- 
பூவின்‌ மேற்‌ பகுதி அழிந்து; கள்‌ உக-தேன்‌ 8ீமே வழிந்து விழ; நடுங்‌ - 
கும்‌-ஈடுங்குகின்‌ றட கழுநீர்‌ போல-செங்கழுநீர்ப்‌ பூப்போல்‌, கண்ணகி 
கருங்கணும்‌-சண்ணகியினுடைய கரிய கண்களும்‌; மாதவி செங்க 
ணும்‌- மாதவியினுடைய சிவந்தகண்களும்‌; உள்நிறைகரந்து அகத்து 
ஒளித்‌து-சண்ணட உள்ளுக்குள்‌ தனது கற்பையும்‌, மாதவி உள்ளுக்‌ 
குள்‌ தனது நிறைந்த களிப்பையும்‌ மறைத்து மூடி வைத்தலால்‌; நீர்‌ 


160 புகார்க்காண்டம்‌ 


உகுத்தன-கண்ணீரைச்‌ சிந்தின; எண்ணுமுறை-கூ.றிய மூறைப்‌ 
படியே; இடத்தினும்‌ வலத்தினும்‌ துடித்தன-இடப்பக்கத்திலும்‌ 
வலப்பக்கத்திலும்‌; துடித்தன; விண்ணவர்‌ கோமான்‌ விழவு காள 
கத்து- இந்திரனுடைய விழா நாளிலே. 


உறைத்தல்‌-சொட்டுதல்‌. கண்ணகி தன்‌ கணவனைப்‌ பிறிக்து 


வாடுவதால்‌, அவள்‌ கண்களைக்‌ கருங்கண்‌ என்றார்‌. மாதவி கோவலனு 
டன்‌: கூடி ம௫ழ்தலால்‌, அவள்‌ கண்கள்‌ செங்கண்‌ எனப்பட்டன.] 


_ இத்திரவிழவூரெடுத்த காதை முற்றிற்று 


3 "கடலாடு: காதை 


இந்தக்‌ காதை புகார்‌ ற்ணில்ஹ்லு மக்கள்‌, இக்திர 
_ விழா முடிவில்‌, கடலுக்குச்‌. சென்று கிராடுவதைக்‌ கூறுவது, 


(17-54) 


இமயமலையின்‌ வடக்குப்பக்கம்‌, தேன்‌ மலர்ச்‌ சோலைகள்‌ 
நிறைந்த பெருஞ்சேடி. என்னும்‌ பெயருடைய ஒரு இடம்‌ 
உண்டு. அது தேவகுலத்தைச்‌ சேர்ந்த வித்தியாதரர்‌ வ௫க்கு 
மிடம்‌. இவ்விடத்திலுள்ள ஒரு வித்தியாதரன்‌, தன்‌ மனைவி 
யுடன்‌ காமக்‌ கடவுளுக்கு விழாக்‌ கொண்டாடும்‌ போது, புகார்‌ 
நகரத்தில்‌ இந்திர விழா ஈடக்குங்‌ காலம்‌ அதுவே என்று 
அவன்‌ நினைவுக்கு வந்தது. புகார்‌ ஈகரத்தின்‌ சிறப்பு, ௮க்‌ 
காலத்தில்‌ அவ்வளவு கூரம்‌ பரவி யிருந்தது. தேவமக்களும்‌ 
கண்டு களிப்படையக்‌ கூடிய இந்திர விழாவைக்‌ காண விரும்‌ 
பியவனாய்‌, அவன்‌ தன்‌ மனைவியைப்‌ பார்த்து, “தெற்கே, தமிழ்‌ 
நாட்டில்‌, காவிரிப்பூம்‌ பட்டினத்தில்‌, சித்திரை மாதத்தில்‌ 
இந்திரனுக்கு த்‌ திருவிழா நடைபெறும்‌. அதைப்‌ போய்‌. நாம்‌ 
பார்ப்போம்‌. ௮ம்‌ நகரில்‌, அருமையான காட்சிகளுமுண்டு. 
சோழ மன்னனின்‌ மூதாதையாகிய முசுகுந்தன்‌ என்பவன்‌, ஒரு 
காலத்தில்‌, இந்திரனுக்குச்‌ செய்த உதவியால்‌, முசுகுந்தனுக்கு 
மெய்க்‌ காவலாக, ஒரு பூதத்தை இந்திரன்‌. அவனுக்குக்‌: 'கொடுத்‌ 
தான்‌. அ௮ப்‌:பூதம்‌ இன்றைக்கும்‌ புகார்‌ நகரத்தைக்‌ காவல்‌ 
செய்கின்றது. அதை நாம்‌ காணலாம்‌. இதல்லாமல்‌, அக்‌ 
நகரத்தில்‌ அதிசயமான ஐந்து மன்றங்கள்‌ உள்ளன. அந்த 
ஐவகை மன்றத்தின்‌ சிறப்பையும்‌ நாம்‌ காண்போம்‌. இன்பத்‌ 
தைத்‌ தரும்‌ வேறு காட்சிகளையும்‌. கண்டு விட்டு, அங்கே 
இந்திரனை நாமும்‌ வழிபடுவோம்‌'' என்றான்‌. 


இவ்விதம”கத்‌ தன்‌ மனைவிக்குச்‌ சொல்லி, அவளுடன்‌ 

இமயமலையிலிருந்‌:து, தென்‌ திசையை நோக்க, வித்தியாதரன்‌ 

புறப்பட்டான்‌. இமயமலையைக்‌ கடந்து, வழியிலுள்ள காட்சி 

களைத்‌ தன்‌ மனைவிக்குக்‌ காண்பித்துக்‌ கொண்டே பிரயாணஞ்‌ 

செய்தான்‌. செழுநீர்க கங்கை பாயும்‌ காடுகளையும்‌, உச்சயினி 
11  * 


162 புகார்க்காண்டம்‌ 


கரத்தையும்‌, விந்திய மலையின்‌ அருகிலுள்ள பெரிய காடு 
களையும்‌, திருவேங்கட மலையையும்‌ கடந்து காவிரி பாயும்‌ 
சோம நாட்டை அடைந்து, கடைசியாகப்‌ பூஞ்சோலைகள்‌ 
நிறைந்த காவிரிப்பூம்‌ பட்டினத்திற்கு வந்து சேர்ந்தனர்‌. 
சேர்ந்து, ஈகரில்‌ நடைபெறும்‌ விழாவைக்‌ கண்டு மகிழ்ந்து, இரு 
்‌ வரும்‌ அவ்வூரிலுள்ள கோவில்களில்‌ வழிபாடு செய்தார்கள்‌. 


இந்திர விழாக்‌ காண வித்தியா தரனும்‌ 
மணவியும்‌ வருதல்‌ 


வென்னி மால்வரை வியன்‌ பெருஞ்‌ சேடிக்‌ 
கள்‌ அவிழ்‌ பூம்‌ பொழில்‌ காமக்‌ கடஒஏட்குக்‌, 
கருங்கயல்‌ நெடுங்கண்‌ காதலி தன்னொடு 
விருந்தாட்டு அயரும்‌ ஓர்விஞ்சை வீரன்‌, 
-**இதன்திசை மருங்கின்‌ ஓர்‌ செழும்பதி தன்னுள்‌ 
இத்திர விழவு கொண்டு எடுக்கும்‌ நான்‌ இது வெனக்‌, . - 
கடுவிசை அவுணர்‌ சணங்கொண்டு சண்டிக்‌ 
கொடுவரி ஊக்கத்துக்‌ கோரநகர்‌ காத்த 
தொடுகழல்‌ மன்னற்குத்‌ தொலைந்தன ரா௫,. 
தெஞ்சிருள்‌ கூர நிகர்த்துமேல்‌ விட்ட 

வஞ்சம்‌ பெயர்த்த மாபெரும்‌ பூதம்‌, 
இருத்துவேல்‌ அண்ணற்குத்‌ தேவன்‌ ஏவ, 
இருந்து பலி உண்ணும்‌ இடனும்‌ காண்கும்‌ ; 
அமராபதி காத்து அமரனிற்‌ பெற்றுத்‌ 

மரின்‌ தத்து, தகைசால்‌ சிறப்பின்‌ 

பொய்வகை இன்‌ றிப்‌ பூமியிற்‌ புணர்த்த 
ஐவகை மன்றத்து அமைதியும்‌ காண்குதும்‌ ; 
தாரதன்‌ வீணை நயம்‌ தெரி பாடலும்‌, . 
தோசிய மடந்தை வாரம்‌ பாடலும்‌ 

ஆயிரங்‌ கண்டணோன்‌ செவியகம்‌ கனவர்‌ 
தாடகம்‌ உருப்பசி நல்காளாகி, 

“மங்கலம்‌ இழப்ப வீணை, மண்‌ மிசைத்‌ 

தங்குசக இவன்‌” எனச்‌ சாபம்‌ பெற்ற, 

மங்கை மாதவி வழிமுதல்‌ தோன்‌ திய, _ 
அங்கு அரவு அல்குல்‌ஆடலும்‌ காண்குதும்‌ ;' 
அவர்‌ இதழ்ச்‌ செவ்வாய்த்‌ துடியிடை யோயே ! 
அமரர்‌ தலைவனை வணங்குதும்‌ யாம்‌** எனச்‌ 
சிமையத்து இமையமும்‌, செழுதீர்க்‌ சங்கையும்‌, 
உஞ்சையம்‌ பதியம்‌, விஞ்சத்து அடவியும்‌, ' 


கடலாடு காதை 168 


வேங்கட மலையும்‌, தாங்கா விளையுள்‌ 

காவிரி நாடும்‌ காட்டிப்‌, பின்னர்ப்‌, 

பூவிரி படப்பைப்‌ புகார்‌ மருங்கு எய்திச்‌, 
சொல்லிய முறைமையின்‌ தொழுதனன்‌ காட்டி, 
மல்லல்‌ மூதூர்‌ ம௫ழ்‌ விழாக்‌ காண்போன்‌ ; 


[வெள்ளி மால்வரை - வெள்ளி போன்ற உயர்ந்த இமயமலை 
யில்‌; வியன்‌ பெருஞ்சேடி - அகன்ற பெருஞ்சேடி "என்னுமிடத்தில்‌; 
கள்‌ அவிழ்‌ பூம்‌ பொழில்‌ - தேன்‌ ஊறுகின்ற பூக்கள்‌ நிறைந்த சோலை 
யில்‌, காமக்கடவுட்கு - காம தேவனுக்கு ; கரும்‌ கயல்‌ நெடுங்கண்‌ 
கரிய கயல்மீன்‌ போன்ற நீண்ட கண்ணையுடைய ; காதலி தன்‌ 
ஜஞொடு- தன்‌ காதலியுடன்‌ இருக்து ; விருந்தாட்டு அயரும்‌-புதிதாகச்‌ 
செய்யும்‌ விழாவைக்‌ கொண்டாடுகின்ற; ஓர்‌ விஞ்சை வீரன்‌ - ஒரு 
வித்தியாதரன்‌; தென்திசை மருங்கின்‌ - தெற்குத்‌ திசையில்‌; ஓர்‌ 
செழும்பதி தன்னுள்‌ - ஒரு செழிப்பான நகரத்தில்‌ ; இந்திரவிழவு 
கொண்டு எடுக்கும்‌ காள்‌ - இந்திர விமாவினைக்‌ கொண்டாடும்‌ நாள்‌ ; 
இது என- இது தான்‌ என்று; 


கடுவிசை அவுணர்‌ கணம்‌ கொண்டு ஈண்டி - மிக விரைந்து 
செல்லும்‌ அரக்கர்கள்‌ கூட்டமாகத்‌ திரண்டு; கொடுவரி ஊக்கத்து- 
புலி போலும்‌ கக்கத்துடன்‌ ; கோ ஈகர்‌ காத்த- இந்திரனுடைய 
நகரைக்‌ காவல்‌ செய்த; தொடு கழல்‌ மன்னற்கு- கட்டிய வீரக்‌ 
கழல்‌ அணிந்த முசுகுந்த. மன்னனுக்கு ; தொலைந்தனர்‌ ஆக மூன்‌ 
னர்த்‌ தோற்று ஓடிப்போய்‌ ; (பிறகு அவனுடைய) நெஞ்சு இருள்‌ 
கூர - உள்ளமும்‌ அறிவும்‌ இருண்டு போகுமாறு; நிகர்த்து மேல்‌ 
விட்ட- தாங்கள்‌ அனைவரும்‌ ஓத்து அவன்‌ மேல்‌ விடுத்த; வஞ்சம்‌ - 
மாயமான அம்பை ; பெயர்த்த- தன்‌ மந்திரத்தைக்‌, கூறித்‌ தடுத்த; 
- மாபெரும்‌ பூதம்‌ - மிகப்‌ பெறிய பூதம்‌; இருக்‌. து வேல்‌ அண்ணற்கு- 
அழகிய வேலையுடைய முசுகுந்தனுக்குப்‌ பணி செய்யும்படி 1; தேவன்‌ 
வ- இந்திரன்‌ ஏவுதலால்‌, வந்து; இருந்து பலி உண்ணும்‌- புகார்‌ 
“ நகரில்‌ பலிகளை. உண்ணுஇன்ற ; இடனும்‌ காண்கும்‌ - நாளங்காடி 
யிடத்தையும்‌ காண்போம்‌. 


அமராபதி காத்து - வீண்ணுலகத்தைக்‌ காவல்‌ செய்து; அமர 
னின்‌ பெற்று-தேவேக்திரனிடத்தில்‌ பெற்று; தமறின்‌ தந்து- 
தனக்குத்‌ தன்‌ *குடியினரால்‌ தரப்பட்டு; தகைசால்‌ சுறப்பின்‌ - 
அழகு மிக்க சிறப்பினையுடைய, பொய்வகை இன்றிப்‌ பூமியிற்‌ 
புணர்த்த- பொய்க்கும்படி இல்லாமல்‌, இவ்வுலகிலேயே நிலைபெறும்‌ 
படி வைக்கப்பட்ட.) ஐவகை மன்றத்து - ஐக்‌. து வகைப்பட்ட மன்றங்‌ 
களின்‌ , அமைதியும்‌ காண்குதும்‌ - பெருமையையும்‌ காண்போம்‌. 


. 164 புகார்க்காண்டம்‌ 


நாரதன்‌ வீணை - நாரத முனிவனின்‌ ' வீணையில்‌ -௨ண்:டாகின்‌ ற 
நயம்‌ தெரி பாட்லும்‌- ஏழிசையும்‌ : வெளிப்படுகின்ற பாடலையும்‌ 7 
தோரிய மடந்தை- தோரிய மடந்தை என்னும்‌: ஆடி. முதிர்ந்த 
நாடகப்‌ பெண்‌ பாடுகின்ற; வாரம்‌ பாடலும்‌- வாரம்‌ என்னும்‌ ஒரு 
வகைப்‌ பாடலையும்‌ ; ஆயிரங்கண்ணோன்‌.- இந்திரனின்‌ ; செவியகம்‌ 
நிறைய- செவிகள்‌ நிறையும்படி ; நாடகம்‌ உருப்பசி நல்காளாகி - 
நாடகமாடும்‌ உருப்பசி என்னும்‌ தேவதாசி: ஆடிப்பாடி மஉழ்ச்சி 
்‌ யூட்டாதவளாூ ; வீணை மங்கலம்‌ இழப்ப - வீணை மங்கலப்பொலிவை 
இழக்க) மண்‌ மிசைத்‌ தங்குக இவள்‌ என - இவள்‌ நிலவுலகிலே 
வீணையோடு சென்று தங்குவாளாக என்று ; சாபம்‌ பெற்ற-இந்திர 
சபையிலிருந்த அகத்தியனால்‌ சபிக்கப்பட்டு, இச்சாபத்தால்‌ இங்கு 
வந்து பிறந்த; மங்கை மாதவி - மங்கையாயெ மாதவியின்‌ ; வழி 
முதல்‌ - குடி. வழியில்‌ ; தோன்றிய -; அரவு அல்குல்‌ ஆடலும்‌ - 
பாம்பின்‌ படம்‌ போன்ற இடையை யுடைய மாதவியின்‌] ஆடலையும்த்‌ 
அங்குக்‌ காண்குதும்‌- அவ்விடத்தே காண்போம்‌; .துவர்‌- இதழ்ச்‌ 
செவ்வாய்த்‌ துடி.இடையோயே1- பவளம்‌ போலச்‌ சிவந்த உ;தட்டை 
யுடைய வாயினையும்‌, உடுக்கை போன்ற இடுப்பினையும்‌ உடைய 
வளே /7 அமரர்‌ தலைவனை வணங்குதும்‌ யாம்‌ என- இந்திரனை 
"நாமும்‌ வணங்குவோம்‌ என்று ; (தன்‌ மனைவிக்குக்‌ கூறி) 


சிமையத்து .இமையமும்‌-- கொடுமுடி.களையுடைய இமயமலையை 
யும்‌; செழுநீர்க்‌ கங்கையும்‌-வளம்‌ மிக்க நீரையுடையச்கங்கையாற்றை 
யும்‌; உஞ்சயம்‌ பதியும்‌- அழ௫ய உச்சயினி நகரத்தையும்‌; விஞ்சத்‌து 
- அடவியும்‌ - விந்தியமலைக்‌ காடுகளையும்‌; வேங்கட மலையும்‌- திருவேங்‌ 
கட மலையையும்‌; தாங்காவிளையுள்‌ - அடங்காத விளச்சலையுடைய ; 
காவிரி :காடும்‌- காவிரி பாயும்‌ சோழ காட்டையும்‌; காட்டி. அவ 
. க்குக்‌ காட்டி ,; பின்னர்‌ -; பூவிரி படப்பை-- பூக்கள்‌ விறிக்‌.த சோலை ' 
ப .களையுடைய/ புகார்‌ மருங்கு எய்தி- காவிரிப்பூம்‌ பட்டினத்தின்‌ 
்‌ பக்கத்தே வந்து; சொல்லிய முறைமையின்‌ -.புறப்படுமுன்‌ தன்‌ 
மனைவிக்குச்‌ சொல்லிய. முறையிலே ; தொழு.தனன்‌ 'காட்டி - மன்றம்‌ 
முதலான. எல்லா இடங்களையும்‌ வணங்க, : அவற்றின்‌. இறப்புக்‌ 
களையும்‌ விளக்கக்‌ காட்டி, ; மல்லல்‌ மூதூர்‌ - வளமிக்க பழைய ஊரா 
கிய அவ்விடத்தில்‌ ; மகழ்‌ விழாக்‌ காண்போன்‌ - களிப்புத்‌ தரும்‌ 
திருவிழாவைக்‌ காணும்‌ அவன்‌ ; 
.... மால்‌ - உயர்ச்சி, விருந்து- புதுமை, விஞ்சை வீரன்‌.- வித்தியா 
தரன்‌, தேவர்‌ குலத்தைச்‌ சேர்க்‌ தவன்‌. தகை - அழகு. 


இக்திரன்‌ நகரைக்‌ காத்த முசுகுக்தனிடம்‌ தோற்று ஓடிய 
அசுரர்கள்‌ மீண்டும்‌ வந்து ஒன்றுகத்‌ திரண்டு, மாய அம்புகளை 
ஏவினர்‌. அதனால்‌, அவன்‌. கண்ணும்‌ மனமும்‌ இருண்டு: மயங்க 


கடலாடு. காதை: 168. 


நின்றான்‌. இந்திரனுடைய பூதம்‌ ஓன்று,. ஒரு மந்திரத்தை அவ. 
னுக்குக்‌ கற்பிக்க, அவன்‌, ௮ம்‌ மயக்கம்‌. தீர்ந்து தன்‌ போர்‌ வலியால்‌ 
அசுரர்களை வென்றான்‌... துணை புறிந்த சிறப்புடைய. அப்‌ பூதத்தை 
இந்திரன்‌ அவனுக்கே தந்துவிட, . அது அவனோடு. வந்து. புகாரில்‌ 
தங்கிற்று, அது தங்கியது, நாளங்காடியில்‌, ] 


(85-71) 


மாதவி, பேரும்‌ புகழும்‌ பெற்ற ஒரு நாட்டியப்‌ பெண்‌. 
இந்திர விழாவின்‌ போது ஊரார்‌ எல்லாரும்‌ கண்டு 
களிக்கும்படி. மாதவி நடனமாடிக்‌ கொண்டிருக்கிறாள்‌. முதலில்‌, 
திருமாலையும்‌ நான்கு வருண த்தாருக்கும்‌. உள்ள பூதங்களையும்‌, 
எல்லா உயிர்களுக்கும்‌ நலங்‌ கொடுக்கும்‌ சிறப்பினையுடைய 
நிலாவையும்‌ புகழ்ந்து பாடிப்‌ பிறகு, தாளத்தின்‌ இயல்புகள்‌ 
நன்கு விளங்க, மாதவி பதினொரு. வகைக்‌ கூத்துக்களையும்‌ 
ஆடினாள்‌. அவள்‌ ஆடிய பதினொருவகைக்‌: கண்ண கலகல ௮ 


1. கொடுகொட்டியாடல்‌. 2: பாண்டரங்கக்‌ கூத்து. 8. 
அல்லியத்‌ தொகுதி. 4, மல்லாடல்‌. 4. துடிக்‌. கூத்து. 6. 
குடைக்‌ கூத்து, 7. குடக்‌: கூத்து. 6. பேடியாடல்‌. நி..மரக்‌ 
காலாடல்‌. 10, பாவைக்கூத்து. 11, கடையம்‌: என்பன. 
இந்தப்‌ பதினொரு ஆடல்களையும்‌ ஒவ்வொன்றிற்கும்‌ பொருத்த 
மான ௮ணி, கொள்கை; நிலை; அவிகயம்‌ இவைகளுடன்‌ விதி 
முறைப்படி ஆடி, அவற்றிற்கு: ஏற்ற இசைகளையும்‌ பாடிய 
மாதவியை, வித்தியாதரன்‌, தன்‌ மனைவிக்குச்‌ சுட்டிக்‌ காட்டி, 
்‌ “இவள்‌ தான்‌ ஊர்வசியின்‌ குலத்தில்‌ தோன்றிய மாதவி என்‌ 
னும்‌ நாடகக்‌ கணிகை'' என்று சொல்லி, இருவரும்‌ ஆடல்‌ 
பாடல்களை அநுபவித்‌ த்து. மகிழ்ந்தார்கள்‌. 


மாதவியின்‌ ஆடலில்‌ வித்தியாதரன்‌: மகிழ்ச்சி 


மாயோன்‌ பாணியும்‌, வருணப்‌ பூதர்‌ 
நால்வகைப்‌ பரணியும்‌, நலம்‌ பெறு கொள்கை: 
- வானூர்‌ மதியமும்‌ பாடிப்‌, பின்னர்ச்‌ 
சிர்இயல்‌ போலிய, நீர்‌ அல. நீங்கப்‌, 
பாரதி ஆடிய பாரதி அரங்கத்துத்‌, 
இரீபூரம்‌- எரியத்‌ தேதவர்‌ வேண்ட, 
்‌ எறீமுகப்‌.பேர்‌ அம்பு ஏவல்‌ கேட்ப, 
உமையவள்‌ ஒருதிறன்‌ ஆக, ஓங்கிய. 


166 புகார்க்காண்டம்‌ 


இமையவன்‌ ஆடிய கொடுகொட்டி யாடலும்‌; 
தேர்‌ முன்‌ நின்ற இசைமுகன்‌ காணம்‌,  : 
பாரதி யாடிய வியன்‌ பாண்டரங்கமும்‌ ;. 
கஞ்சன்‌ வஞ்சம்‌ கடத்தற்காக, 
அஞ்சன வண்ணன்‌ ஆடிய ஆடலுள்‌, 
அல்லியத்‌ தொகுதியும்‌ ; அவுணற்‌ கடந்த 
மல்லின்‌ ஆடலும்‌ ; மாக்கடல்‌. நடுவண்‌, 
தீர்த்திரை அரங்கத்து நிகர்த்து முன்‌ நின்ற 
சூர்த்திறம்‌ கடந்தோன்‌ ஆடியதுடியும்‌ ; 
படை வீழ்த்து அவுணர்‌ பையுள்‌ எய்தக்‌ 
குடை வீழ்த்து அவர்‌ முன்‌ ஆடிய குடையும்‌ ; 

- வாணன்‌ பேரூர்‌ மறுகிடை நடந்து, ்‌ 
திள்‌ நிலம்‌ அளந்தோன்‌ ஆடிய குடமும்‌ ; 
ஆண்மை திரிந்த பெண்மைக்‌ கோலத்துக்‌ 
காமன்‌ ஆடிய பேடி யாடலும்‌ 
காய்சின அவுணர்‌ கடுத்தொழில்‌ பொருஅ௮ள்‌, 
மாயவள்‌ ஆடிய மரக்கால்‌ ஆடலும்‌ 7 
செருவெம்‌ கோலம்‌ அவுணர்‌ நீங்கத்‌, 
திருவின்‌ செய்யோள்‌ ஆடிய பாவையும்‌ ; 
வயல்‌ உழை நின்று, வடக்கு வாயிலுள்‌. 
அயிராணி மடந்தை ஆடிய கடையமும்‌ 7; 
அவரவர்‌ அணியுடன்‌, அவரவர்‌ கொள்கையின்‌ 
தலையும்‌, படிதமும்‌ நீங்கா மரபின்‌, ' 
பதினோ ராடலும்‌ பாட்டின்‌ பகுதியும்‌, 
விதிமாண்‌ கொள்கையின்‌ விளங்கக்‌ காணாய்‌ 7 
தாது அவிழ்‌ பூம்பொழில்‌ இருந்து யான்‌ கூறிய 
மாதவி மரபின்‌ மாதவி இவள்‌”” எனக்‌, 
காதலிக்கு உரைத்துக்‌, கண்டு மகிழ்வு எய்திய 
மேதகு சிறப்பின்‌ விஞ்சையன்‌ அன்றியும்‌ ; .. 


[மாயோன்‌ பாணிவயும்‌- திருமாலைப்‌ பாடுகள்‌ ற தேவபாணியும்‌ ; 
வருணப்‌ பூதர்‌ - நால்வகை வருணங்களுக்குரிய கான்கு பூதங்களை 
யும்‌ பாடுகின்ற ; ஈரல்வகைப்‌ பாணியும்‌ - நான்கு ' வல்கத்‌ தேவ 
பாணியும்‌, கலம்‌ பெறு கொள்கை - பல்‌ உயிரும்‌ தின்னால்‌ .நலம்‌ 
பெறும்‌ சிறப்பினையுடைய; “வான்‌ ஊர்‌: மதியமும்‌. வானத்தில்‌ 
- ஊர்ந்து செல்லும்‌ சந்திரனையும்‌ : பாடி -; பின்னர்‌. 2... 
சீர்‌ இயல்‌ பொலிய - தாளத்தின்‌ இயல்புகள்‌ கன்கு.சிறப்புற/ 

நீர்‌ அல நீங்க- தாள இயல்புக்கு மாறுனவை நீங்க) திறிபூரம்‌ எரி 
யத்‌ தேவர்‌ வேண்ட - முப்புரங்களும்‌ -அழியவேண்டித்‌ தேவர்கள்‌. 


கடலாடு காதை 167 


கேட்டுக்‌ கொள்ள ; எரி. மூகப்‌ பேர்‌. அம்பு. ஏவல்‌ கேட்ப- தன்‌ 
முகத்திலிருந்து இியைக்‌ கக்குன்ற பெரிய அம்பானது, “புரங்களை 
எரிப்பாயாக”” என்ற வளவிலே, “அங்கனமே அழித்து நிற்க 7 

(அப்படி அழிக்கப்பட்ட சாம்பல்‌ மேல்‌). பாரதி ஆடிய- பைரவி 
என்னும்‌ தெய்வம்‌ நின்று கூத்தாடிய; பாரதி அரங்கத்து - பாரதி 
என்பவள்‌ ஆடியதால்‌ பாரதி அரங்கம்‌ எனப்‌ பெயர்‌ பெற்ற உலக 
மாகிய சுடுகாட்டில்‌; உமையவள்‌ ஒரு இிறனாக-உமாதேவி ஒரு 
பகுதியில்‌ நின்று துணை செய்ய ; ஓங்கிய இமையவன்‌-தெய்வங்களுள்‌ 
உயர்ந்த சிவபிரான்‌; ஆடிய- -விரும்பியாடி.ய; கொடு கொட்டியா 
டலும்‌ - (கொடுகொட்டி என்னும்‌ ஆடலும்‌; 


தேர்‌ மூன்‌ நின்‌ ற- -தேரின்‌ முன்பாகத்‌ தேரைச்‌ செலுத்தி 
நின்ற; திசை மூகன்‌ காண-பிரமன்‌ காணும்படி? பாரதி ஆடிய-7 
வியன்‌ பாண்ட ரங்கமும்‌- பெரிய. பாண்டரங்க ம்‌. என்ற 


ஆடலும்‌; 


கஞ்சன்‌ வஞ்சம்‌ கடத்தற்காக-கஞ்சன்‌ என்பவ னுடைய வஞ்ச 
மான மாயச்‌ செய்கையைக்‌ கடந்து வெல்லுவதற்காக; அஞ்சன வண்‌ 
ணன்‌-மைபோலும்‌ 'கரிய நிறமுடைய திருமால்‌ (சண்ணன்‌ )ஆடிய 
ஆடலுள்‌-ஆடிய பத்துவகை ஆடலுள்‌ ஒன்றாயெ; அல்லியத்தொகு 
இயும்‌-அல்லியத்‌ தொகுதி என்னும்‌ ஆடலும்‌; 


அவுணற்‌ கடந்த-திருமால்‌, வாணன்‌ என்னும்‌ ௮சுரனை வென்ற; 
மல்லின்‌ ஆடலும்‌-மல்லாடுதல்‌ என்னும்‌ கூத்தும்‌; 


மாக்கடல்‌ நடுவண்‌-கரிய கடலின்‌ நடுவில்‌; நீர்த்திரை அரங்‌ 
கத்து-அலைநிரம்பிய கடலை மேடையாகக்‌ கொண்டுகின்று) நிகர்தீது 
மூன்‌ நின்ற சூர்த்திறம்‌ கடந்தோன்‌- தன்னை எதிர்த்துத்‌ தனக்கு முன்‌ 
பாக நின்றவனாகிய சூரபன்மனின்‌ வஞ்சத்தை வென்ற முருகன்‌; 
ஆடிய ச வ ௬ துடிக்கூத்தும்‌ 


படை. வீழ்த்து அவுணர்பையுள்‌ எய்‌.த- - போரிலே. தோற்றுப்‌ 
படைக்‌ கருவிகளைக்‌ இழே எறிந்து, அரக்கர்கள்‌ துன்பப்பட்டபோ.து; 
குடை வீழ்த்து அவர்‌ முன்‌ ஆடிய குடையும்‌-அவர்‌ முன்பாகத்‌ தனது 
குடையைத்‌ தாழ்த்தி, முருகன்‌ ஆடி.ய குடைக்கூத்தும்‌; 


வாணன்‌-வாணன்‌ என்னும்‌ அசுரனின்‌; பேர்‌ ஊர்‌ மறுகிடை 
கடந்து-பெரிய நகரத்தின்‌ வீதியிற்‌ சென்று; நீள்ஙிலம்‌ அளக்தோன்‌-- 
பெரிய . இவ்வுலகத்தை அளக்தவனாகிய திருமால்‌; ஆடிய. குடமும்‌- 
குடத்தைக்‌ கையில்‌ கொண்டு ஆடிய குடக்கூத்தும்‌; 


1689 புகார்க்காண்டம்‌ 


ஆண்மை திரிந்த-ஆண்மைத்‌ தன்மையினின்றும்‌ மாறுபட்ட; 
பெண்மைக்‌ கோலத்து - பெண்மை வேடத்தோடு ; காமன்‌, ஆடிய-. 
காமன்‌ கூத்தாடிய ; பேடியாடலும்‌- பேடு என்னும்‌ கூத்தும்‌. 


காய்சின அவுணர்‌ கொதிக்கும்‌ கோபத்தையுடைய அசுரர்‌ 
களின்‌ , கடும்‌ தொழில்‌ பொழு௮ள்‌- கொடுஞ்‌.செயல்களைப்‌ பொருத 
வளாக; மாயவள்‌ ஆடிய-துர்க்கை ஆடிய); மரக்கால்‌ ஆடலும்‌-மரத்‌ 
தால்‌ ஆகய காலைக்‌ கொண்டு, அதனாலாடிய கூத்தும்‌; 


அவுணர்‌ செருவெம்கோலம்‌ நீங்க- அசுரர்களின்‌ கொடிய 
போர்க்கோலம்‌ நீங்கும்படியாக; திருவின்‌ செய்யோள்‌-இிருமகளாகய 
சிவந்த நிறமூடைய இலக்குமி ; ஆடிய பாவையும்‌ - கொல்லிப்பாவை 
வடிவாய்‌ நின்று ஆடிய பாவைக்‌ கூத்தும்‌, 


வயல்‌ உழை நின்று - வயலிடத்தில்‌ நின்று ; வடக்கு வாயிலுள்‌ 
“முற்கூறிய வாணன்‌. என்னும்‌ அரசனுடைய ககரத்தின்‌ வடக்கு. 
வாயிலில்‌ நின்று , அயிராணி மடந்தை - இந்திராணியாகிய பெண்‌ ; 
ஆடிய கடையமும்‌ - ஆடிய கடையம்‌ என்னும்‌ கூத்தும்‌ 7 


அவரவர்‌ அணியுடன்‌ - அங்ஙனம்‌ கூறப்பட்ட கூத்தாடியவர்‌ 
களின்‌ அணியுடனும்‌ ; அவரவர்‌ கொள்கையின்‌ - அவரவருடைய 
கொள்கையுடனும்‌ ஆடிய; நிலையும்‌ - நின்ற நிலையில்‌ ஆடலும்‌ / 
படி.தமும்‌.- சாய்ந்த நிலையில்‌ இடந்து ஆடலும்‌ ஆயெ மூறைகள்‌; 
நீங்கா மரபின்‌ - நீங்காத சிறப்பினையுடைய; பதினோராடலும்‌ ; 
ப,.தினொரு வகைப்பட்ட ஆடல்களையும்‌; பாட்டின்‌ பகுதியும்‌- அவ்வவ்‌ 
வாடல்களுக்கேற்‌ற பாடல்‌ வகைகளையும்‌; விதிமாண்‌ கொள்கையின்‌ 
விளங்க. - விதி முறைகள்‌ மாட்சிமைப்‌ படும்படி, விளங்குவதை; 
காணாய்‌ - நன்கு.பார்ப்பாயாக ; 


ட தாது அவிழ்‌ பூம்‌ பொழில்‌ - மகரந்தப்‌ பொடி .சந்துன்ற 
பூக்கள்‌ நிறைந்த சோலையில்‌ ; இருந்து யான்‌ கூ.றிய- தங்‌௫. யிருந்து. 
என்னால்‌ கூறப்பட்ட; மாதவி மரபின்‌ - மாதவி என்னும்‌ தேவதாசி 
யின்‌ குடிவழியில்‌ வந்து தோன்றிய; மாதவி இவள்‌ என- அம்மா தவி: 
இவள்‌ தான்‌ என்று; காதலிக்கு உரைத்து - தன்‌ காதலிக்குக்‌ கூறி, -. 
கண்டு - அவற்றையெல்லாம்‌ அவளோடு தானும்‌ கண்டு; மூழ்வு : 

, எய்திய - களிப்படைந்த ; மேதகு சிறப்பின்‌ உயர்ந்த : தகுதிகள்‌ ' 
வாய்ந்த சிறப்பினையுடைய ; விஞ்சையன்‌ அன்றியும்‌ - விஞ்சையனா 
கிய அதீதேவனை அல்லாமலும்‌; 


பொன்‌, வெள்ளி, இரும்பு என்ற மூவகைப்‌ , பொருளால்‌ ஆன. 
மூன்று கோட்டைகளில்‌ தங்‌க,. அரக்கர்கள்‌ தமக்குப்‌ பகைவரர்ன: 


கடலாடு காதை 169: 


தேவர்களை அழித்து. வந்தனர்‌. தேவர்கள்‌ சிவபிரானிடம்‌ முறையிட, 

அவர்‌. தியை ஏவி; அவர்‌ கோட்டைகளை அழித்து, அஹித்த சாம்பல்‌... 
மீது தாம்‌ நின்று. தாண்டவ. மாடினார்‌. அங்ஙனம்‌ இரக்க மில்லா.து. 
அழித்து ஆடினதால்‌, . இவ்வாடலுக்குக்‌ * கொடு கொட்டியாடல்‌ '* 
எனப்‌ பெயர்‌ வந்தது; (கொடு-கொடிய, கொட்டியாடுதல்‌) கஞ்சன்‌ 
கண்ணனின்‌ மாமன்‌. கொல்லிப்பாவை ; கொல்லி மலையின்‌ 
மேற்குத்‌ இசையில்‌ உள்ள ஒரு தெய்வப்‌ பதுமை, அது அளவு 
கடந்த பேரழகு உடையது. கடையம்‌ - கடைசிக்கூத்து.] 


(719-110). 


- புகார்‌ நகரில்‌ ஈடைபெறும்‌- இந்இரவிழாவும்‌ மாதவியின்‌ 
ஆடலும்‌.௮திகச்‌ சிறப்பு வாய்ந்தவையாகையால்‌, தேவலோகத்‌ 
தில்‌ உள்ளவர்களுங்கூட, மனித உருவத்துடன்‌ புகார்‌ நகருக்கு 
வந்து; அளவற்ற மட௫ழ்ச்சியடைந்தார்கள்‌. கோவலனும்‌, மாத 
வியின்‌.ஆட்டத்தைக்‌ கண்டு, பரவசமடைந்தான்‌. ஆட்டமும்‌ 
முடிந்தது... முடிவு பெற்ற சமயத்தில்‌, பெரிய களிப்பிலே முழ்‌. 
சியிருந்த கோவலனுக்குச்‌ சினமும்‌ வெறுப்பும்‌ உண்டாயிற்று. 
தன்னுடைய காதலியின்‌ ஆடல்‌, பாடல்‌, அழகு இவைகளை த்‌ 
தான்‌:மட்டுமல்லாமல்‌, ஊர்‌ மக்கள்‌ எல்லாரும்‌ கண்டு களிக்‌.' 
இன்றார்களே. என்ற பொருமை .இவன்‌: மன இல்‌ உண்டாயிற்று. 


_ இவ்விதம்‌ கலக்கம்‌ அடைந்திருந்த கோவலன்‌: மனதைக்‌ 
களிப்படையும்படிச்‌ செய்ய, மாதவி, அலங்காரம்‌ செய்து. 
கொள்ளுகிறுள்‌. இரண்டாயிரம்‌ வருடங்களுக்கு முன்‌, தமிழ்‌ 
நாட்டுப்‌ பெண்கள்‌, தங்கள்‌ மேனியை ௮ழகு படுத்தும்‌ கலையை 
எவ்வளவு நன்றாக அறிக்திருந்தார்கள்‌ என்பதையறியும்‌ போது, 
அது, இக்காலத்தி லும்‌. வியப்பையுண்டாக்கும்‌. மேல்காட்டுப்‌ 
பெண்கள்‌, தங்கள்‌. மேனியின்‌ அழகைச்‌ சிறப்பிக்கச்‌ செய்யும்‌ 
“டாய்லட்‌'”' என்னும்‌ முறைகளைப்‌ பற்றிக்‌ கேள்வீப்படுகிறோம்‌. 
தமிழ்‌ நாட்டுப்‌ பெண்கள்‌, முன்காலத்தில்‌, எவ்வளவு அருமை 
யான ஈடாய்லட்‌'” முறைகளைக்‌ கையாண்டார்கள்‌ என்பது 
சிலப்பதிகார த்தில்‌ ஈன்கு தெரியவரும்‌. . கூந்தலை அழகு செய்‌ 
யும்‌ முறையைட்‌ பார்ப்போம்‌. நெல்லி, அத்தி, கருங்காலி, 
மாந்தளிர்‌ முதலிய. பத்துத்‌. துவர்களையும்‌, அகல்‌, சந்தனம்‌ 

முதலிய ஐந்து வகை. ஈறுமணங்களையும்‌ இலவங்கம்‌, பச்சிலை, 
ஏலம்‌, நன்னாரி, கஸ்‌ தூரி, இலாமிச்சம்‌, ஈறுந்தாது, கொடுவேரீ 
முதலிய முப்பத்திரண்டு ஓமாலிகைகளையும்‌ நீரில்‌ ஊறவைத்து, 


110 புகீரர்க்காண்டம்‌ 


எடுத்த தைலத்தைக்‌ கூந்தலுக்குப்‌ பூசிக்‌ கழுவினாள்‌. பிறகு 
கூந்தலை ௮௫ற்‌ புகையில்‌ உலர்த்தி, கஸ்ூரிக்‌ குழம்பு பூசி, 
ஐந்து சடையாகப்‌ பின்னினாள்‌. கூந்தலை இவ்வாறு அழகு 
செய்தபின்‌, மாதவி, பலவிதமான அ௮ணிகள£ப்‌ பூட்டினாள்‌. 
கால்‌ விரல்களுக்குப்‌ பீலி முதலிய அணிகளையும்‌, காலுக்குப்‌ 
பாடகம்‌, சதங்கை, பாதசாலம்‌ முதலிய அணிகளையும்‌ அணிக்‌ 
தாள்‌. தனது இரண்ட துடையில்‌, துடையணி என்னும்‌ ஆப 
ரணத்தைப்‌ பூட்டி, நீல நிறமான பூஞ்சேலையை உடுத்து, அதன்‌ 
மேல்‌ முப்பத்திரண்டு முத்து வடங்களால்‌ செய்யப்பட்ட மேக 
லாபரண த்தை அணிந்தாள்‌. தோளுக்கு, அழகிய தோள்‌ வளை 
களையும்‌, சிறு மயிர்‌ படிந்த முன்‌ கையில்‌ சித்திர வேலை செய்த 
கடகம்‌, செம்‌ பொற்கைவளை, வால்வளை முதலிய ௮ணிகளை 
யும்‌, மெல்லிய வீரல்களில்‌ வாளை மீன்‌ போன்ற நெளி, மணி 
மோதிரம்‌, வைரமோதிரம்‌ முதலியவைகளையும்‌, கழுத்தில்‌ 
நுட்பமான வேலைப்பாடுள்ள வீரசங்கிலி, சரப்பளி, மணியாரம்‌ 

முதலிய அணிகளையும்‌ அணிந்தாள்‌. கழுத்தணிகளின்‌ கொக்கி 
களில்‌ வைத்த ஒரு அழகிய முகப்பு, மெல்லிய பிடரியை மறைத்‌ 
தது. தன்னுடைய அழகிய காதின்‌ அழகு மிகும்படி, . இந்திர 
நீலத்தின்‌ இடையே வைரங்கள்‌, பதிக்கப்பட்ட நீலக்‌ குதம்பை 
என்னும்‌ அணியைப்‌ பூட்டினாள்‌. கருங்‌ கூந்தலில்‌ சீதேவி, ்‌ 
தென்பல்லி, வ.34ல்லி, தலைப்பாழை, செழுநீர்வலம்புரி. என்ற 
இவைகளால்‌ ஈடுக்கப்பட்ட தலையணிகளையும்‌ அணிந்தாள்‌, . 
-இவ்விதமாக்‌, ஆபரணங்களை அணிந்து தன்னை அழகு படுத்திக்‌ 
கொண்டு, ஊடல்‌ பெற்றிருந்த கோவலனுக்கு, இன்பத்தைக்‌ 
“கொடுத்துப்‌ பள்ளியறையில்‌ இருந்தாள்‌, மாதவி. 


மாதவி அலங்காரமும்‌ கோவலன்‌ மனக்களிப்பும்‌ 


அந்தரத்‌ துள்ளோர்‌ அறியா மரபின்‌, 
வந்து காண்குறூஉம்‌ வானவன்‌ விழவும்‌, 
ஆடலும்‌ கோலமும்‌ அணியும்‌ கடைக்கொள, 
ஊடற்‌ கோலமோடு இருந்தோன்‌ உவப்பப்‌, : 
பத்துத்‌ துவரினும்‌, ஐ.ந்து விரையினும்‌, 
முப்பத்‌ திருவகை ஓமாலிகையினும்‌ 
ஊறின நன்னீர்‌, உரைத்த நெய்‌ வாசம்‌, 
தாறு இரும்‌ கூத்தல்‌ தலம்பெற ஆட்டிப்‌ 7 
புகையிற்‌ புலர்த்திய பூமென்‌ கூந்தலை, 
,_ வகைதொறும்‌ மான்மதக்‌ கொழுஞ்சேறு ட்டா ம்‌ 


6 


கடலாடு காதை 111 


அலத்தகம்‌ ஊட்டிய அம்செம்‌ சீறடி, 

தலத்தகு மெல்‌ விரல்‌ நல்‌ அணி செ றீஇப்‌ ; 
பரியகம்‌ நாூபூரம்‌ பாடகம்‌ சதங்கை 

அர௱ியகம்‌ காலுக்கு அமைவூற அணிந்து ; 
குறங்கு செறிதிரள்‌ குறங்கினிற்‌ செறித்துப்‌ ; 
பிறங்கிய முத்து அரை முப்பத்‌ திருகாழ்‌ 

திறம்‌ கிளர்‌ பூம்துகில்‌ நீர்மையின்‌ உடீஇக்‌ ; 
காமர்‌ சண்டிகை தன்னொடு பின்னிய 
தூாமணித்‌ தோள்வளை தோளுக்கு அணிந்து ; 
மத்தக மணியொடு, வயிரம்‌ கட்டிய 

சித்திரச்‌ சூடகம்‌, செம்பொன்‌ கைவளை, 
பரியகம்‌ வால்வளை, பவழப்‌ பல்வளை, 

அரிமயிர்‌ முன்கைக்கு அமைவுற அணிந்து ; 
வாளைப்‌ பகுவாய்‌ வணக்குறு மோதிரம்‌, 
கேழ்கிழர்‌ செங்கேழ்‌ கிளர்‌ மணி மோதிரம்‌, 
வாங்குவில்‌ வயிரத்து மரகதத்‌ தாள்‌ செறி, 
காந்தள்‌ மெல்விரல்‌ கரப்ப அணித்து, 

சங்கிலி, நுண்தொடர்‌, பூண்ஞாண்‌ புனைவிளை, 
அம்கழுத்து அகவயின்‌ ஆரமோடு அணிந்து ; 
கயில்கடை ஒழுகிய காமர்‌ தரமணி 

செயத்தகு கோவையின்‌ சிறுபுறம்‌ மறைத்து ஆங்கு' 
இந்திர நீலத்து இடையிடை திரண்ட, 
சந்திரபாணி தகைபெறு கடிப்பிணை 

அம்காது அகவயின்‌ அழகுற அணிந்து £ 
தெய்வ உத்தியொடு, செழுநீர்‌ வலம்புரி, 
தொய்யகம்‌ புல்லகம்‌, தொடர்ந்து தலைக்கு அணி 
மைசர்‌ ஓதிக்கு மாண்பூற அணிந்து ; 

கூடலும்‌ ஊடலும்‌ கோவலற்கு அளித்துப்‌ 
பாடு அமை சேக்கைப்‌ பள்ளியுள்‌ இருந்தோள்‌ ; 


[அந்தரத்துள்ளோர்‌ - வானத்திலுள்ள தேவர்கள்‌ ; அறியா மர 
பின்‌ - நிலவுலகத்தார்‌ அறியாத வடிவத்தோடு; வந்து காண்‌ 
குறாஉம்‌ வானவன்‌ விழவும்‌ - இங்கு வந்து காணுகின்ற இந்திர 
னுடைய விழாவும்‌; ஆடலும்‌ கோலமும்‌ - மாதவி ஆடுதலும்‌, அவள்‌ 
ஆட்டத்திற்கேற்றி கோலமும்‌; அணியும்‌ - அங்ஙனம்‌ ஆடுதலால்‌ 
பிறந்த அழகும்‌, கடைக்கொள - முடிந்து போக, (அதனால்‌ 
பிறந்த); ஊடற்கோலமோடு - வெறுப்பான தோற்றத்தோடு; 
இருந்தோன்‌ உவப்ப - இருந்த கோவலன்‌ களிப்படையும்படி. ; . 


172: புகார்க்காண்டம்‌. 


பத்துத்‌ அவரினும்‌.- பதீதுவகைப்பட்ட துவர்ப்பான்‌. பொருளி 
௮ம்‌, ஐந்து விரையினும்‌ - ஐவகைப்பட்ட மணமுள்ள. பொருள்‌ 
களிலும்‌; முப்பத்து இருவகை ஓமாலிகையினும்‌.- முப்பத்திரண்டு 
வகையான ஓமாலிகை. என்னும்‌ வாசனைப்‌ பொருள்களிலும்‌ ; ஊறின 
நன்னீர்‌ - இடந்து ஊறின நல்ல நீரினால்‌, உரைத்த கெய்‌.வாசம்‌ - 
பூசப்பட்ட நதைலத்தின்‌ வாசமானது), காறு.- நாறுகன்ற.; இரும்‌ 
கூந்தல்‌ - பெறிய. கூந்தலை ; நலம்‌ பெற ஆட்டி - நன்கு நிறம்‌ பெறும்‌ 
படியாக .நீராட்டி ; புகையின்‌. புலர்த்திய- அடற்புகையால்‌ . உலர்த்‌ 
திய; பூமென்‌ கூந்தலை- பூக்களணிக்த மெல்லிய கூந்தலை; வகை 
தொறும்‌ - ஐந்து வகையாகப்‌ பகுத்து, ஒவ்வொரு வகையிலும்‌; மான்‌ 
மதக்‌ கொழுஞ்சேறு - கஸ்‌ தூரியாகிய: கொழுமையான: சாந்தினை 

ஊட்டு. - நன்கு பூசி) 


அலத்தகம்‌ ஊட்டிய ௮ம்‌ செம்‌. £றடி- செம்‌ பஞ்சுச்‌.குழம்பு ்‌ 


ஊட்டப்பட்ட அழகிய சிவந்த சிறிய அடிகளில்‌ 7 லத்தகு: மெல்‌ 
விரல்‌ - அழகு விளங்கும்‌. மெல்லிய எணல்குக்து ஏற்ற: நல்‌. ௮ணி 
செ.றீஇ - நல்ல ௮ணிகளைப்‌ பூட்டி; 


பறியகம்‌ - பாதசாலம்‌.. என்னும்‌ ஒருவகைக்‌ காலணியையும்‌ ; 


நூபுரம்‌ - சில்ம்பையும்‌ ; பாடகம்‌ - பாடகம்‌ என்னும்‌ அணியினை 
யும்‌, சதங்கையையும்‌; அரியகம்‌ - காற்சரி என்னும்‌ ஒரு. வகை 
அணியையும்‌; காலுக்கு அமைவுற அணிந்து - அடிகமூக்டுப்‌ பொருக்‌ 
திம்படியாக அணிந்து 7 


குறங்குசெறி இரள்‌: குறங்கினிற்‌ செறித்து - குறங்குசெறி என்‌ 


னும்‌ அணியைத்‌ ணகி அடைகளில்‌ பூட்டி) 


பிறங்கிய முத்து அரை. முப்பத்திருகாழ்‌ - இடுப்பில்‌ கட்டப்படு 


கின்ற பெரிய முத்துக்களால்‌ முப்பத்திரண்டு கோவைகளாகச்‌:செய்்‌.த 
மேகலாபரண;இத்தை ; நிறம்கிளர்‌ பூந்துகில்‌ . நிர்மையின்‌: ௨டஇ - 


நில நிறம்‌ விளங்குகின்ற பூத்‌ தொழிலையுடைய சேலையின்‌ கத்‌ 


அழகு: பெற உடுத்து? 


காமர்‌ கண்டிகை தன்னொடு. காமத்தைத்‌. தருகன்‌ ற.. மாணிக்க 
வளையுடன்‌, பின்னிய - பொற்‌ சங்கிலியில்‌ பின்ல ப்பட்ட; தூமணி - 
தூய மணிகளான; தோள்வளை - தோளுக்கு. அணியும்‌: மூத்து 
வளைகளை ; தோளுக்கு அணிந்து - அதக வக்‌ அணிக்கு ; 


மத்தக மணியோடு... உசீசயில்‌ வைக்கப்பட்ட மாணிக்கத்‌ே தாடு? 


வயிரம்‌ கட்டிய- வயிரமும்‌, பதிக்கப்பட்ட சித்திரச்‌ சூடகம்‌. 


சித்திரத்‌ தொழில்‌ அமைந்த கடகமும்‌ ; செம்பொன்‌ கைவளை - செம்‌ 


கடலாடு கரதை 178 


பொன்னால்‌ செய்யப்பட்ட கையிலணியப்படும்‌ வளையலும்‌; பரியகம்‌- 
நவமணிகள்‌ அழுத்திய வளையலும்‌; :வால்வஃ4ா. - சங்கு. வளை ய.லும்‌ 7 
பவளப்‌ பல்வளை - பவளங்களால்‌ ஆன பல வளையல்களும்‌; . (ஆகிய 
இவற்றை) ; அரிமயிர்‌ முன்கைக்கு அமைவுற அணிக்து - மெல்லிய 
மயிர்களையுடைய முன்‌ கையில்‌ அழகு பொருந்த அணிந்து ; வாளைப்‌ 
பகுவாய்‌ வணக்குறு மோதிரம்‌ - வாளை மீனின்‌ பிளவுபட்ட வாய்‌ 
போல வளைக்கப்பட்ட மோதிரத்தையும்‌ ;' கேழ்களர்‌ ; ஓளி வீசு 
இன்ற, செங்கேம்களர்‌ - செந்நிறம்‌ விளங்குகின்ற; மணி -. மாணிக்‌ 
கத்தாலான ; மோதிரம்‌ --மோதிரத்தையும்‌ ; வாங்கு - வளைந்து ஒடு 
சின்ற ; வில்‌ - ஒளியையுடைய; வயிரத்து - சுற்றிலும்‌ வயிரத்தை 
யுடைய ; மரகதத்தாள்செறி - மரகதம்‌ பதிக்கப்பட்ட  தாள்செ.றி 
என்னும்‌ மோதிரத்தையும்‌; காந்தள்‌ மெல்விரல்‌ - காந்தள்‌ பூப்‌ 
போன்ற மெல்லிய விரல்கள்‌ ; கரப்ப அணிந்து - மறையும்படியாக 
அணிந்து 


சங்கிலி - வீரசங்கலியையும்‌; நுண்‌ தொடர்‌ - நுண்ணிய சங்‌ 
இலியையும்‌ ; பூண்ஞாண்‌ - அணியப்படும்‌ வேறு வடங்களையும்‌; புனை 
வினை - அழகு செய்து வேலைப்பாடு நிறைந்த பிற அணிகலங்களை யும்‌, 
௮ம்‌ கழுத்து அகவயின்‌ - அழகய கழுத்தின்கண்‌ ; ஆரமோடு 
அணிந்து - முத்து மாலையோடு அணிந்து ; 


கயில்‌ கடை - நகையின்‌ முகப்பிலே ; ஒழுகிய - தொங்கவிடப்‌ 
பட்ட, காமர்‌ - விருப்பந்தருகின்ற,; தூமணி செயத்தகு - தூய 
ஒன்பது மணிகளாலும்‌ செய்த சிறப்பினையுடைய ; கோவையின்‌ - 
வடங்களால்‌; சிறுபுறம்‌ மறைத்து - பிடரியை அழகு செய்து மூடி; 
்‌. ஆங்கு - பின்பு) 

இந்திர ரீலத்‌.து இடையிடை திரண்ட - இந்திர நீலம்‌ என்னும்‌ 
மணியின்‌ இடையிடையே பதிக்கப்பட்ட , சந்திரபாணி- வயிரங்‌ 
களால்‌; தகைபெறு கடிப்பிணை - அழகு பெற்ற நீலக்‌ குதம்பை 
. என்னும்‌ அணியினை ; அம்காது அகவயின்‌ - அழகிய காதிடத்தில்‌ ; 
- அழகுற அணிந்து - அழகு மிகும்படி அணிகஉ்து ; 


தெய்வ உத்தியொடு - சேதவி என்னும்‌ அணியுடன்‌ ; ண்ழக்‌்‌ 
வலம்புரி - வளம்‌ நிறைந்த தன்மையுடைய வலம்புரிச்‌ சங்கையும்‌) 
தொய்யகம்‌ - கொயியகம்‌ என்னும்‌ அணியும்‌ ; புல்லகம்‌ - வடபல்லி 
தென்பல்லி எனீனும்‌ ௮அணிகளுமாகய/, தொடர்ந்த - இவையெல்‌ 
லாம்‌ ஒன்றோடொன்று அழகுபெறச்‌ சேர்ந்த; தலைக்கு அணி - 
தலைக்கு அணியும்‌ ௮அணிவகையை/ மை ஈர்‌ ஓதிக்கு-மேகம்போன்ற 
குளிர்ந்த கூந்தலுக்கு; மாண்புற .அணிந்து - அழகு மிகும்படி 
௮ணிம்து ; 


114 புகார்க்கர்ண்டம்‌ 


கூடலும்‌ ஊடலும்‌ கோவலற்கு அளித்து - புணர்ச்சியையும்‌ 
ஊடலையும்‌ கோவலனுக்கு மாறி மாறித்‌ தந்து; பாடு அமை சேக்‌ 
கைப்‌ பள்ளியுள்‌ - படுக்கை அமைந்த இருவரும்‌ சேர்கின்ற பள்ளி 
யுள்‌) இருக்தோள்‌ - இருந்தவளாகிய மாதவி ;] 


(117-799) 


இக்திரவிழாவின்‌, முடிவு காள்‌ அன்று பெளர்ணமி, நகர 
மக்கள்‌ எல்லோரும்‌ அன்று நீராடிக்‌ களிக்கக்‌ கடற்கரைக்குக்‌ 
கும்பல்‌ கும்பலாகப்‌ போய்க்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. இந்தக்‌ 
கடல்‌ விளையாட்டைக்காண, மாதவியும்‌ கோவலனோடு புறப்‌ 
படுகிறாள்‌. காலம்‌, காலாஞ்சாமம்‌. வானத்தில்‌ . வெள்ளி 
வெளிச்சம்‌ தோன்றி, இருளை ஒட்டிற்று. பொய்கைகளில்‌ 
உள்ள தாமரைப்‌ பூக்களில்‌ உறங்கும்‌ பறவைகள்‌ இசை பாடு 
கின்றன. கோழி கூவுகன்றது. இந்தக்‌ குளிர்ந்த நேரத்தில்‌ 
கோவலன்‌ மாலையையும்‌, அணிகளையும்‌ அணிந்து, கோவேறு 
கழுதையின்‌ மீது ஏறிக்கொள்ள, மான்‌ போன்ற கண்ணையு 
டைய மாதவி ஒரு பல்லக்கிலே.றி, இருவரும்‌ கடற்கரையை 
நோக்கப்‌ பு றப்படுகின்றார்கள்‌. 


இவர்கள்‌ போகும்‌ ஈகர வீதிகளின்‌ காட்சிகளைப்‌ பார்ப்‌ 
போம்‌. கொழுத்த செல்வத்தின்‌ குவியல்‌ நிறைந்த மாளிகைகள்‌, 
தெருவின்‌ இரண்டு பக்கங்களிலும்‌ கரண்கின்‌ றன, இம்மாளி 
கைகள்‌, திருமகளின்‌ இருப்பிடமோ என்று தோன்றுகின்றன. 
கடைச்‌ தெருவில்‌, சேடிப்‌ பெண்கள்‌ மைவிளக்கை யும்‌, 
மாணிக்க விளக்கையும்‌ எடுத்து, அறுகம்‌ புல்லையும்‌ நெற்‌ 
பயிரையும்‌ தெனித்துச்‌ கொண்டு, தாம்‌ அணிர்திருக்கும்‌ அணி 
கள்‌ ஒலிக்கும்படியாகத்‌ இரிஏன்றனர்‌. மருவூர்ப்‌ பாக்கத்தி 
ள்ள வீதிகளில்‌, கப்பலில்‌ வந்து இறங்கிய்‌ செல்வங்கள்‌ 
நிறைந்திருக்கின்‌றன. வெண்‌ மணல்‌ நிரம்பிய கடலோரத்தில்‌ 
உள்ள தெருக்களில்‌, அயல்‌ நாட்டார்‌, தத்தம்‌ நாடுகளிலிருந்து 
கொண்டு வந்த பல சரக்குகளும்‌. குவிந்து கிடக்கின்றன, 
இவற்றை-யெல்லாம்‌ தாண்டிக்‌ கட திகரையை அடைந்தார்கள்‌. 


கோவலனும்‌ மாதவியும்‌ நகர வீதி வழியாகக்‌ 
கடற்கரைக்குப்‌ போவது 


உருகெழு மூதூர்‌ உவவுத்‌ தலைவந்தெனப்‌, 
பெருதீர்‌ போகும்‌ இரியல்‌ மாக்களொரடு, 


- கடலாடு காதை 175 


மடல்‌ அவிழ்‌ கானல்‌ கடல்‌ விளையாட்டுக்‌ 
காண்டல்‌ விருப்பொடு வேண்டின னாம்‌, ' 
பொய்கைத்‌ தாமரைப்‌ புள்வாய்‌ புலம்ப, 
வைகறை யாமம்‌ வாரணம்‌ காட்ட, 

வெள்ளி விளக்கம்‌ நள்‌ இருள்‌ கடியத்‌, 

தார்‌ அணி மார்பனொடு பேர்‌ அணி அணிந்து, 
வான வண்கையன்‌ அத்திரீ ஏற, 

மான்‌ அமர்‌ நோக்கியும்‌ வையம்‌ ஏ நிக்‌; 
கோடிபல அடுக்கிய கொழு நிதிக்‌ குப்பை 
மாடமலி மறுகின்‌ பீடிகைத்‌ தெருவின்‌, 
மலர்‌ அணி விளக்கத்து மணி விளக்கு எடுத்து, ஆங்கு 
அலர்‌ கொடி. அறுகும்‌ நெல்லும்‌ வீசி, 
மங்லத்‌ தாசியர்‌, தம்கலன்‌ ஒலிப்ப 

இருபூடை மருங்கினும்‌ திரிவனர்‌ பெயரும்‌, 
திருமகள்‌ இருக்கை செவ்வனம்‌ கழிந்து? 
மகர வாரி வளந்தந்து, ஓங்கிய 

நகர வீதி நடுவண்‌ போகிக்‌ ; 

கலம்‌ தரு திருவின்‌ புலம்பெயர்‌ மாக்கள்‌ 
ேவேலை வாலுகத்து விரிதிரைப்‌ பரப்பின்‌, 
கூலமறுகில்‌ கொடி எடுத்து நுவலும்‌, 
மாலைச்சேரி மருங்கு சென்று எய்தி; 


[உர கெழு மூதூர்‌ - பகைவர்களுக்கு அச்சத்தை உண்டாக்கும்‌ 
மிகப்‌ பழைய அவ்வூரில்‌ ; உவவுத்‌ தலைவக்தென - பெளர்ணமி காள்‌ 
வந்தது என்று; பெருநீர்‌ போகும்‌- கடலாடப்‌ போகின்ற; இரியல்‌ 
மாக்களொடு- விரைந்து செல்லும்‌ மக்களொடு/; மடல்‌ அவிழ்‌. - 
- கானல்‌ - தாழை முதலிய பூக்கள்‌ மடல்‌ அவிழ்ந்த கடற்கரைச்‌ 
சோலையை யுடைய; கடல்‌ விளையாட்டு - கடலில்‌ விளையாடுதலை ; 
காண்டல்‌ விருப்பொடு வேண்டினளாக - காண்பதை மிகுந்த ஆசை 
யுடன்‌ விரும்பினவளா௫ ; 


பொய்கைத்‌ தாமரை-பொய்கைகளிலுள்ள தாமரைப்‌ பூக்களில்‌ 
இருக்கும்‌; புள்வாய்‌ புலம்ப- பறவைகள்‌ வாய்விட்டுக்‌ கூவ/ 
வைகறையாமம்‌ - வைகறையாகிய நாலாஞ்‌ -சாமத்தை; வாரணம்‌ 
காட்ட-கோமி கவிக்‌ காட்ட; வெள்ளி விளக்கம்‌ ஈள்ளிருள்‌ கடிய- 
வானத்தில்‌ வெள்ளி வெளிச்சம்‌ செறிந்த இருளைப்‌ போக்க; தார்‌ 
அணி மார்பனொடு - மாலை யணிந்த மார்பினைய/டைய கோவலனோடு/ 
பேர்‌ அணி அணிந்து - பெரிய அ௮ணிகலங்களை : அணிந்து; வான 
வண்கையன்‌ - மழை போன்ற ஈகைவளமுள்ள கையையுடைய 


1176 புகார்க்காண்டம்‌ 


கோவலன்‌; அத்திரி ஏற- கோவேறு கழுதை மீது ஏறிக்கொள்ள ; 
மான்‌ அமர்‌ .நோக்கியும்‌-மான்‌ போன்ற விருப்பம்‌ தரும்‌ 
பார்வையையுடைய மாதவியும்‌; வையம்‌ ஏறி -. பல்லக்கில்‌ ஏறி, 


கோடி பல அடுக்கிய - பல கோடியாக அடுக்கி எண்ணப்படுகற; 
கொழுகிதிக்குப்பை-கொழுத்த செல்வத்தின்‌. குவியலையுடைய; மாடம்‌ 
மலி மறுகின்‌ - சரக்கு மாளிகைகள்‌ நிழைந்த தெருவினை யுடைய/ 
பீடிகைத்‌ தெருவின்‌ - கடைத்தெருவில்‌; மலர்‌ அணி. - பூக்கள்‌ 
அணிந்த; விளக்கத்து - மை விளக்கோடு; . மணி விளக்கு - மாணிக்‌ 
கத்தாலான விளக்கையும்‌; எடுத்து- ஏற்றி; ஆங்கு - அவ்விடத்தில்‌; 
அலர்‌ கொடி அறுகும்‌-படர்ந்த கொடிகளையுடைய அறுகம்‌ புல்லும்‌; 
நெல்லும்‌ வீசி- கெற்‌ பயிரையும்‌ தெளித்து; மங்கலத்‌ தாசியர்‌- ; 
தம்‌ கலன்‌ ஒலிப்ப - தாம்‌.௮ணிந்‌்த அணிகலங்கள்‌ ஒலிக்கும்படியாக; 
இரு புடை மருங்கினும்‌- தெருவின்‌ இரண்டு பக்கத்திலும்‌ ; திரிவனர்‌ 
பெயரும்‌ - திரிந்து செல்லுகின்ற); தஇிருமகள்‌ இருக்கை - திருமகள்‌ 
இருக்கும்‌ இடமாகிய அத்தெருவினை ; செவ்வனம்‌ கழிந்து - முழுவ 
தும்‌ கடந்து சென்று ; மகர வாரி-பெரிய மீன்கள்‌ நிறைந்த கடலின்‌; 
வளம்‌ தந்்‌.து ஒங்கி - செல்வமெல்லாம்‌ கொண்டுவரப்பட்டு அதனால்‌ 
உயர்ச்சியடைந்த/; நகர வீதி நடுவண்‌ போட); ககரத்துத்‌ தெருவின்‌ 
நடுவில்‌ போய்‌ 


கலம்‌ தரு திருவின்‌ - கப்பல்கள்‌ தந்‌.த செல்வத்தையுடைய ; 
புலம்‌ பெயர்‌ மாக்கள்‌ - தமது தேசத்தை விட்டு வந்த பிறகாட்டு 
மக்கள்‌; வேலை வாலுகத்து - கடல்‌ கொண்டு -வந்து குவித்த வெள்‌ 
ளிய மணலை யுடைய; -விரி திரைப்‌ பரப்பின்‌ - விரியும்‌ அலைகள்‌ 
வீசுன்ற 'கரையிடத்தில்‌ அமைந்த; கூல மறுகில்‌ - பலவகைச்‌ 
ச.ரக்குகளையுடைய தெருக்களில்‌ ; கொடி எடுத்து நுவலும்‌ -அவ்வச்‌ 
சரக்குகளுக்கு.த்‌ தனித்தனியே கொடி எடுத்து அறிவிக்கின்ற; 
மாலைச்சேரி. மருங்கு சென்று எய்தி- வரிசையாக இருக்கும்‌ பிற 
நாட்டவர்‌ இருப்பிடத்தைப்‌ போய்‌ அடைந்து ; 
புலம்‌ - தேயம்‌; வாலுகம்‌ - வெண்மணல்‌ ; கூலம்‌- பல சரக்கு. 
அதற்குக்‌ கொடி எடுத்தலாவது, இங்கு இன்னின்ன. சரக்குகள்‌ 
உள, அவற்றின்‌ நயம்‌: இவை என்று அறிவிக்கும்‌. கொடிகளை 
௭ ல்‌. 
சரண்‌ (194-757) 
கடற்கரை யோரத்தில்‌ காணும்‌ காட்சிகளைப்‌ பார்ப்போம்‌. 
. இன்னும்‌ சரியாகப்‌ பொழுது விடியவில்லை. : விழாக்காலமான 
படியால்‌, இரவு முழுதும்‌ விளக்குகள்‌ ஒரு .பக்கம்‌ எரிந்து 
'கொண்டிருக்கன்றன. பொன்‌ வேலை செய்கின்ற தட்டார்கள்‌, 


கடலாடு காதை 117 


விளக்குகளுக்கு முன்‌, தங்கள்‌ அருமையான வேலையைச்‌ செய்து 
'கொண்டிருக்கிறார்கள்‌. “ கப்பல்களுக்குத்‌ துறைமுகத்தின்‌ வழி 
காட்டும்‌ பெரிய விளக்குகள்‌, ஒளி வீசிக்‌ கொண்டிருக்கின்‌ றன. 
மீன்களைக்‌ கவர்ச்சி செய்வதற்கு வலையர்கள்‌ கட்டு மரங்களில்‌ 
விளக்கை ஏற்றி வைத்திருக்கிறார்கள்‌. அயல்‌ நாடுகளிலிருந்து 
வந்த.வியாபாரிகளுடைய கடைகளில்‌ விடி. விளக்குகள்‌ எறிந்து 
கொண்டிருக்கின்‌ றன. பண்டசாலைகளைக்‌ காப்பவர்கள்‌, விளக்‌ 
குகளைக்‌ கையில்‌ ஏந்திக்‌ காவல்‌ செய்கின்றனர்‌. எங்கு பார்த்‌ 
தாலும்‌ ஒரே வெளிச்சமும்‌, மக்களின்‌ கூட்டமும்‌ காணப்படு 
இன்றன. கடலோரத்திலுள்ள வெள்ளிய மணல்‌, விளக்கு 
களின்‌ ஒளியை அதிகப்‌ படுத்திக்‌ காண்பிக்கிறது. மணல்‌ நிரம்‌ 
பிய.கட ற்கரையாயிருந்த போதிலும்‌, அங்கேயுள்ள தாழம்பூச்‌ 
சோலைகளைப்‌ பார்த்தால்‌, வளப்பம்‌ மிகுந்த மருத நிலம்‌ போல்‌ 
தோன்றுகின்றது. இவ்வளவு அழகு நிறைந்த கடற்கரையில்‌, 
மாதவி தன்‌ தோழிகளுடனும்‌, 'கோவலனுடனும்‌ வந்து 
சேர்ந்தாள்‌. 


கல்டகதிகப்கில்‌. கடற்கரைக்‌ காட்சி 


வண்ணமுஞ்‌ சாந்தும்‌ மலரும்‌ சுண்ணமும்‌ 
பண்ணியப்‌ பகுதியும்‌ பகர்வோர்‌ விளக்கமும்‌ 
செய்வினைக்‌ கம்மியர்‌ கைவினை விளக்கமும்‌ : 
காழியர்‌ மோதகத்து ஊழுறு விளக்கமும்‌ : 
கூவியர்‌ கார்‌. அகல்‌ குடக்கால்‌ விளக்கமும்‌ 
தொடை நவில்‌ மகடஉக்‌ கடைகெழு விளக்கமும்‌ 
இடையிடை மீன்விலை பகர்வோர்‌ விளக்கமும்‌ 
இலங்கு தீர்‌ வரைப்பின்‌ கலங்கரை விளக்கமும்‌ 
விலங்குவலைப்‌ பரதவர்‌ மீன்திமில்‌ விளக்கமும்‌ 
மொழிபெயர்‌ தேத்தோர்‌ ஓழியா விளக்கமும்‌ 
சுழிபெரும்‌ பண்டம்‌ காவலர்‌ விளக்கமும்‌ 
எண்ணு வரம்பு அறியா இயைத்து ஒருங்கு ஈண்டி, 
இடிக்கலப்பு அன்ன ஈர்‌ அயிர்‌ மருங்கின்‌ 
கடிப்பகை காணும்‌ காட்சிய தாகிய, 
விரைமலர்த்‌ தாமரை வீங்குதீர்ப்‌ பரப்பின்‌, 
மருத வேலியின்‌ மாண்புறத்‌ தோன்றும்‌ 
கைதை வேலி தெய்தல்‌அம்‌ கானல்‌, 
பொய்தல்‌ ஆயமொடு பூங்கொடி பொருந்தி; 

[5 


178 புகார்க்காண்டம்‌ 


. ழ்வண்ணமும்‌ - எழுதப்படுகின்‌ ற குழம்பும்‌; சாந்தும்‌ - சந்தன 
மூம்‌; மலரும்‌ - பூக்களும்‌; சுண்ணமும்‌ - வாசனைப்‌ :பொடி:களும்‌; 
பண்ணியப்‌ பகுதியும்‌ - பலவகைப்‌ பண்டங்களும்‌; (ஆகிய இவற்றை) 
பகர்வோர்‌ விளக்கமும்‌ - விற்பவர்கள்‌ வைத்திருக்கும்‌ விளக்குகளும்‌ 


்‌. . செய்விச்ஏக்‌ கம்மியர்‌ வேலைப்பாடமைய அணிகளைச்‌ செய்யும்‌ 
தட்டார்‌; கைவினை விளக்கமும்‌- வேலை  அணணிடத்களளை 
விளக்குகளும்‌) 


காழியர்‌ - - பிட்டு வாணிகர்‌ ; ன னபவ்டடி பிட்டு ம்பத்‌ 
எடுத்த); ஊம்‌ உறு விளக்கமும்‌; - வரிசை வரிசையாக . வைத்த 
விளக்குகளும்‌ ; 7 


கூவியர்‌ - அப்ப வாணிகர்களின்‌,; கார்‌ அகல்‌.- கரிய அகல்‌ 
விளக்குகளாகிய ; குடக்கால்‌ விளக்கமும்‌ - எடண்சனறம்‌ வைக்கப்‌ 
பட்ட விளக்குகளும்‌ ; 


கொடை நவில்‌ - பண்டங்களை விலை கூறுகின்ற? மகடூஉ - 
மிலேச்ச மகளிர்‌ ; கடைகெழு விளக்கமும்‌ - தம்‌ கடைகளில்‌ வைத்த 
விளக்குகளும்‌7 


இடையிடை மீன்‌ விலை பகர்வோர்‌ ண்டி ஆங்காங்கு, 
மீன்களை விலை. கூறுவோர்‌ எடுத்த விளக்குகளும்‌ ; ்‌ 


இலங்குநீர்‌ வரைப்பின்‌ - விளங்குகின்ற நீரையுடைய கடற்‌ 
கரையில்‌ ; கலம்‌ - கரை. விளக்கமும்‌ - ணன ட்‌ கர்‌ 
யழைக்கும்‌ விளக்குகளும்‌ ;. ்‌ 


விலங்கு வலைப்‌ பரதவர்‌ - குறுக்காக வலை. வீதி மீன்‌. பிடிக்கும்‌ 
வலையர்களின்‌ ; மீன்‌ இமில்‌ விளக்கமும்‌ - மீன்‌. பிடிக்கும்‌ தி மரங்‌ 
களில்‌ வைத்த ககுக்கும்‌? ட்‌ 


மொழி பெயர்‌ தேத்தோர்‌ ர மொழி  றுறட்ட்‌ க்கத்‌ 
னும்‌ வந்த அயல்‌ நாட்டார்‌ ; ஒழியா: விளக்கமும்‌:- டத விடியு 
மளவும்‌ ஏற்றி வைத்த விளக்குகளும்‌; . 

கழிபெரும்‌ பண்டம்‌ - மிக்க பெரும்‌ பண்டங்களையுடைய ; 
காவலர்‌ விளக்கமும்‌ - காவலாளிகள்‌ எடுத்த பண்டசாலை விளக்கு 
களும்‌7 , 

எண்ணாவரம்பு அறியா - எண்ணி எல்லை அறியப்படா தனவாய்‌; 
இயைந்து ஒருங்கு ஈண்டி - சேர்ந்து ஒன்றாகத்‌. திரண்டு, இடிக்‌ 


கடலாடு காதை 179 


கலப்பு அன்ன - மாவைக்‌ கலந்தாற்‌. போன்ற? ஈர்‌ அயிர்‌ மருக்கன்‌- 
மிகவும்‌ நுண்ணிய, - மணலின்‌ மேல்‌; கடிப்பகை காணும்‌ - வெண்‌ 
சிறுகடுகை இட்டால்‌, அதுவும்‌ தெரியக்கூடிய ; காட்சியது ஆகிய - 
அத்துணை விளக்கம்‌ உடையதாயிருந்த;: விரை மலர்த்‌ தாமரை - 
மணம்‌ வீசும்‌ தாமரை மலர்ந்த , வீங்கு நீர்ப்‌ பரப்பின்‌ - மிக்க நீர்ப்‌ 
பரப்‌பிகை யுடைய ;.  மருதவேலியின்‌ - மருத நிலத்தைப்‌ போல 
மாண்புறத்‌ தோன்றும்‌ - சிறப்பு மிகத்‌ தோன்றுகின்ற, கைதை 
வேலி - தாழம்பூவை வேலியாகவுடைய ; நெய்தல்‌ ௮ம்‌ , கானல்‌ - 
அழகிய கடற்கரைச்‌ சோலையில்‌ ; பொய்தல்‌ ஆயமொடு பூங்கொடி 
பொருந்தி - விசையாடுகின்‌.ற தன்‌ தோழிமாரோடு, பூங்கொடியைப்‌ 
போன்ற மாதவி தானும்‌ சென்று சேர்ந்து . 

ஊழ்‌ - வரிசை, முறை; மா- இடிக்கப்பட்ட மாவின்‌: தூள்‌; 
அயிர்‌ - நுண்ணிய மணல்‌; கடி. - பேய்‌; பேயை வேப்பிலையால்‌ ஓட்டு 
வது வழக்கு; வெண்‌ சிறு கடுகும்‌ பயன்‌ படும்‌; இரண்டிற்கும்‌ “கடிப்‌ 
பகை” என்பது பெயர்‌. : அதாவது ,பேய்க்குப்‌ பகை; ] 


(152-165) 


பலவகைப்‌ பண்டங்களை விற்பவர்‌ கூட்டம்‌ ஒரு புறமிருக்‌ 
கத்‌, துறைமுகத்திலோ, பண்டங்களும்‌ செல்வங்களும்‌ நிறைந்த 
கப்பல்கள்‌, நிறைந்திருக்கன்றன. புகார்‌ நகரிலுள்ள எல்லா 
மக்களும்‌ விளையாட்டுக்‌ கோலத்துடன்‌ எங்கு பார்த்தாலும்‌ 
திரிந்து கொண்டிருக்கிறார்கள்‌. ௮ரச மக்களும்‌, அவருடைய 
ஏவலாளரும்‌, வாணிப இளைஞர்களும்‌, ஆடல்‌ பாடல்‌ செய்யும்‌ 
மகளிரும்‌, திரள்‌ திரளாகக்‌ கூடியிருக்கின்றனர்‌. இதற்கென்று 
அமைக்கப்பட்ட மேடைகளில்‌, ஆடல்‌ பாடல்கள்‌ ஈடக்கின்‌ றன. 
காவிரியா ற்றில்‌ புதுநீர்‌ வரும்போது, சோழன்‌ கரிகாலன்‌ 
கொண்டாடும்‌ விழாவானது, எவ்வளவு சிறப்பாக இருக்குமோ, 
அவ்வளவு சிறப்பான காட்சி, கடற்கரை ஒரத்தில்‌ விளங்கு 
இன்றது. கடலின்‌ ஓசையும்‌ மக்கள்‌ விளையாட்டின்‌ ஓசையும்‌ 
ஒன்றாகச்‌ சேர்ந்து, ஒரே ஓசையாக இலித்துக்‌ கொண்டிருக்‌ 
கின்றது; 


கடற்கரையில்‌ நகர மக்கள்‌ ஆடல்‌ பாடலுடன்‌ 
களித்திருப்பது 


நிரை நிரை எடுத்த புரைதீர்‌ காட்சிய 
மலைப்பல்‌ தாரமும்‌, கடற்பல்‌ தாரமும்‌ 


180 _ புகார்க்காண்டம்‌ 


வளந்தலை. மயங்கிய துளங்குகல இருக்கை ;$ 
அரசிளங்‌ குமரரும்‌, உரிமைச்‌ சுற்றமும்‌, 
பரத குமரரும்‌, பல்வேறு ஆயமும்‌,. 

ஆடுகள மகளிரும்‌, பாடுகள: மகளிரும்‌, 
தோடுகொள்‌ மருங்கின்‌ சூழ்தரல்‌ எழினியும்‌ 
விண்பொரு பெரும்‌ புகழ்க்‌ கரிகால்‌ வளவன்‌. : 
தண்பதம்‌ கொள்ளும்‌ தலைநாள்‌ போல, 

வேறு வேறு. கோலத்து வேறு வேறு கம்பலை- 
சாறு: அயர்‌ களத்து வீறு பெறத்தோன்‌ நிக்‌, 
கடற்கரை மெலிக்கும்‌ காவிரிப்‌ பேர்‌ யாற்று, 
இடம்கெட ஈண்டிய நால்வகை வருணத்து; 
அடங்காக்‌ கம்பலை உடங்கு இயைந்து ஒலிப்ப, 


[நிரை நிரை எடுத்த - வரிசை வரிசையாகக்‌. கல்களிபப்டா 
புரைதீர்‌ காட்சிய - குற்றமற்ற காட்சியையுடையனவாகிய; மலப்‌ 
பல்‌ தாரமும்‌ - மலையில்‌ விளைந்த பலவகைப்‌ பண்டங்களும்‌; கடற்‌ 
பல்‌ தாரமும்‌ - கடலில்‌ விளைந்த. பலவகைப்‌ பண்டங்களும்‌ ; வளம்‌ 
தலைமயங்கிய - செல்வங்கள்‌ ஒன்றோடொன்று கலந்து கிடக்கின்ற; 
துளங்கு கல: இருக்கை - அசைகின்ற பல. கப்பல்கள்‌... தங்கிய துறை 
முகத்தில்‌ ; 


ஆணடர்த்துகாகும்‌ - இலையவரான: அரசமக்களும்‌; உரிமைச்‌ 
சற்றமும்‌ - அவருடைய ஏவலாளரும்‌, :பரத குமரரும்‌ - இகாயவ 
ரான: வாணிப. மக்களும்‌; பல்வேறு ஆயமும்‌ - பலவேறு. வகைப்‌ 
பட்ட ஆயமகளிரும்‌; ஆடுகள மகளிரும்‌ பாடுகள. மகளிரும்‌.- ஆடல்‌. 
பாடல்‌ செய்து அங்கங்கிருக்கும்‌ மகளிரும்‌ : தோடு. கொள்‌்‌ மருங்கின்‌ - ய 
திரளாகவுள்ள இடத்திலெல்லாம்‌, சூழ்‌ தரல்‌ எழினியும்‌ - சூழ்க்து' 
இடக்கன் ற திரைச்சலைகளும்‌ (என்றது, ஆடல்‌ பாடல்‌  நடக்குமிடங்‌' 
களில்‌ உள்ள அழகிய திரைகளை) 


விண்‌. பொரு பெரும்‌ புகழ்க்‌ கரிகால்‌ வளவன்‌ - வானத்தை: 
யளாவிய மிக்க புகழுடைய . கரிகாற்‌: சோழன்‌ ; தண்ப்தம்‌ கொள்‌: 
ளும்‌ - புதுப்புனல்‌ விழாக்‌ கொண்டாடுின்ற ; தலைகாள்‌ (போல: 
அம்முதல்‌ காளைப்‌ போல; வேறு வேறு கோலத்து- வேறு வேருன 
கோலங்களோடு; வேறு வேறு கம்பலை - வேறு வேருன: ஓசைகளும்‌ 7; 
சாறு அயர்‌ களத்து- திருவிழாச்‌ : கொண்டாடிய அவ்விடத்தில்‌; 
வீறு பெறத்‌ தோன்றி - சிறப்பு மிகும்படியாகதி தோன்றி; கடற்‌ 
கரை மெலிக்கும்‌ - அலையை மோதி மோதிக்‌ கடற்கரையை. இடித்து 
மெலிய வைக்கின்ற, 'காவிறிப்‌ பேர்‌ யாற்று - காவிரியாகய. பெரிய 


கடலாடு காதை 181 


ஆற்றினுடைய ; இடம்‌ கெட-- இடமெல்லாம்‌ மறையும்படியாக 7 
(என்றது, ஆற்றில்‌ சிறிதும்‌ வெற்றிடம்‌ : இல்லாமற்‌ போகும்‌ 
படி) ஈண்டிய - இரண்டு வந்து கூடிய; நால்வகை வருணத்து - 
நால்‌ வகைச்‌ சாதியினரின்‌ ) அடங்காக்‌ கம்பலை-அடங்காத ஓசைக 
ளெல்லாம்‌; உடங்கு இயைந்து அகலப்‌. ஒன்றாகச்‌ செர்க்து ஒரே 
ஓசையாக ஒஓலிக்க.; 2 


சாறு-விழா. அயர்தல்‌ - கொண்டாடுதல்‌. உடங்கு - ஒன்றாக ] 
(166-174) 


நகர மக்களின்‌ கூட்டம்‌ நிறைந்த கடற்கரையில்‌ உள்ள 
தாழம்பூச்‌ சோலை ஒன்றில்‌, ஒரு புன்னை மரத்து நிழலில்‌, புது 
மணல்‌ பரப்பி, அழகான 'திரை கட்டி, அதன்‌ நடுவே ஒரு வெண்‌ 
கால்‌-அமளியில்‌, மாதவி கோவலனுடன்‌ இருக்கின்றாள்‌. தன்‌ 
தோழி வசந்த-மாலையின்‌ கையில்‌ உள்ள யாழை, மாதவி.தன்‌ 
கையில்‌ வரங்கி இசையை எழுப்புகிறாள்‌. 


கடலோரத்திலுள்ள சோலையில்‌ மாதவி 
கோவலனுடன்‌ இன்புற்றிருத்தல்‌ 


கடல்புலவு கடிந்த மடல்பூத்‌ தாழைச்‌ 
றை செய்‌ வேலி அகவயின்‌, ஆங்கு, ஓர்‌ 

புன்னை நீழல்‌ புதுமணல்‌ பரப்பில்‌; 

ஓவிய எழிணி சூழ உடன்‌ போக்க, 

விதாணித்துப்‌ படுத்த வெண்கால்‌ அமளி மிசை, . 
வருந்துபு நின்ற வசந்தமாலைகைத்‌ . 

இருத்து கோல்‌ நல்லியாழ்‌, செவ்வனம்‌ வாங்கிக்‌, 
கோவலன்‌ தன்னொடும்‌ கொள்கையில்‌ இருந்தனள்‌, 
மாமலர்‌ நெடுங்கண்‌ மாதவி தானென்‌, 


.... ரீகடல்‌ புலவு கடிக்த- கடலினது புலால்‌ காற்‌.றத்தைப்‌ போக்‌ 
கய, மடல்‌ பூம்‌ தாழை - மணம்‌ மிகுந்த மடல்‌ அவிழுகன்ற பூவை 
யுடைய தாழையினால்‌ ; சிறை செய்‌ வேலி - இயற்கையாகவே வேலி 
போலத்‌ தடுக்கப்பட்டிருக்த; அகவயின்‌ ஆங்கு - அந்த உட்பட்ட 
நடுவிடத்தில்‌ ; ஓர்‌ புன்னை நீழல்‌ - ஒரு புன்னை மரத்து நிழலில்‌; பு.து 
மணல்‌ பரப்பில்‌ புதிய மணலாகூய அப்‌ பரப்பிடத்தில்‌; ஓவிய 
எழினி - சித்திரம்‌ எழுதப்பட்ட திரைகளை ;.சூழ உடன்‌ போக்க - 
சுற்றிலும்‌ ஈன்கு , கட்டி; விதானித்து- மேலே மேற்‌ கட்டியும்‌ 
எடுத்து; படுத்த வெண்கால்‌ அமளி மிசை - விரித்த வெள்ளிய காலை 
யுடைய படுக்கை மீது; வருந்துபு நின்ற - வழி வந்த வருத்தத்தால்‌ 


188 புகார்க்காண்டம்‌ 


வருந்தி நின்ற; வசந்த மாலை கை-வசந்த மாலையின்‌ கையில்‌ உள்ள; 
திருந்து கோல்‌ ஈல்யாழ்‌ - செம்மையான நரம்பினையுடைய .க்ல்ல 
யாழை) செவ்வனம்‌ வாங்கி - மஒழ்ச்சியான உள்ளத்தோடும்‌ வாங்‌; 
கோவலன்‌ தன்னொடும்‌ - கோவலனேடும்‌.; கொள்கையின்‌ இருந்த 
னள்‌ - மகிழ்ச்சியுடன்‌ இருந்தாள்‌ ; மா மலர்‌ நெடுங்கண்‌ - அழூயெ 
மலர்‌ போன்ற நீண்ட கண்ணையுடைய ; மாதவிதான்‌ -;] 


(வெண்பா) : 


வேலைமடல்‌ தாழை உள்‌ பொதிந்த வெண்தோட்டு 
மாலைத்‌ துயின்ற மணிவண்டு--காலைக்‌ :. 
களிநறவம்‌ தாதுஊ தத்‌ தோன்‌ நிற்றே காமர்‌ : 
தெளி.நிற வெங்கதிரோன்‌ தேர்‌ ' 


... ரீவேலை- கடற்கரையிலுள்ள ; மடல்‌ தாழை -. மடல்‌ விரிந்த 
தாழையின்‌,; உள்‌ பொதிந்த வெண்தோட்டு - உள்ளே : செறிந்த 
வெள்ளிய இதழிலே - மாலைத்துயின்‌ற மணிவண்டு - மாலை கேரத்‌ 
திலே தூங்கிய நீலவண்டு; காலை - காலையில்‌ ; களிஈ.றவம்‌ தர்து 
ஊ.த- இன்பம்‌ தரும்‌ தேனையும்‌ மகரந்தப்‌ பொடியையும்‌ க்ளதும்படி ; 
காமர்‌ தெளிநிற வெங்கதிரோன்தேர்‌ - அழகான. தெளிந்த நிறத்தை 
யும்‌ வெண்மையான கதிர்களையும்‌ உடைய சூரியன து தேர்‌; தோன்‌ 
றிற்று. கிழக்கு , வானத்திலே, உதித்தது; (அதாவது சூரியன்‌. 
உதித்தான்‌. ] 


2101 % 
3 31 எட 


்‌ 'கடலாடுகாதை மூற்திற்று. ்‌ ட . ம்‌ 


கானல்வரி 


கானல்‌ வரி என்பது, கடற்கரையைப்‌ பற்றிப்‌ பாடும்‌ வரிப்‌ 
பாட்டு என்று சொல்லப்படும்‌ ஒருவகை இசைப்பாட்டு. கோவ 
லனும்‌ மாதவியும்‌ கடற்கரைச்‌ சோலையிலிருந்து, வரிப்பாட்டுக்‌ 
கப்‌ பாடியதும்‌, கோவலன்‌ மாதவியை வீட்டுப்‌ பிரிந்து 
போவதும்‌ முதலான செய்திகள்‌ இதில்‌ சொல்லப்படுகன்‌ றன. 


(1-20) 


கோவலனும்‌ மாதவியைப்போல்‌, இசைக்கலையில்‌, பயிற்சி 
பெற்றவன்‌. இருவரும்‌ கடற்கரைச்‌ சோலையைஅடைந்தவுடன்‌, 
மாதவி தன்‌ தோழி வசந்தமாலை கையிலிருந்த யாழை வாங்கித்‌ 
தொழுது, அதன்‌ நரம்புகளை நன்கு ஆராய்ந்து, இசை எழுப்பிக்‌ 
கோவலன்‌ கையில்‌ கொடுத்தாள்‌. அரங்கேற்று காதையில்‌ 
காட்டிய இலக்கண த்தைப்பற்றி விரிவாகச்‌ சொன்னதுபோல்‌, 
இந்த இடத்தில்‌ இசையிலக்கணக்‌ குறிப்புக்களில்‌ சிலவற்றை 
நூலா?ிரியர்‌ எடுத்துக்‌ காட்டுகிருர்‌. இவர்‌ குறிக்கும்‌ விஷயங்‌ 
களுக்குப்‌ பொருள்‌ தெரிவது கடினமாயிருந்தாலும்‌, இக்‌ 
குறிப்புக்களால்‌ பண்டைத்‌ தமிழ்‌ மக்கள்‌, இசைக்கலையில்‌ எவ்‌ 
வளவு முன்னேற்ற மடைந்திருந்தார்கள்‌ என்பதை ஒருவாறு 
அறியலாம்‌. மாதவி கொடுத்த யாழைக்‌ கையில்‌ வாங்கக்‌ 
கோவலன்‌ காவேரி யாற்றைப்‌ பற்றிய பாடல்களையும்‌, கடற்‌ 
கரையைப்பற்றிய பாடல்களையும்‌ பாடத்‌ தொடங்கினான்‌. 


கோவலன்‌ யாழ்‌ வாசிப்பது 
கட்டுரை 


சித்திரப்‌ படத்துள்‌ புக்குச்‌, செழுங்கோட்டின்‌ மலர்‌ புனைந்து, 
மைத்தடம்‌ கண்‌ மணமகளிர்‌ கோலம்போல்‌ வனப்புஎய்திப்‌, 
பத்தரும்‌ கோடும்‌ ஆணியும்‌ நரம்பும்‌ என்று 
இத்திறத்துக்்‌ குற்றம்‌ நீங்கிய யாழ்‌, கையில்‌ தொழுது வாங்கிப்‌ 
பண்ணல்‌, பரிவட்டணை, ஆராய்தல்‌, தைவரல்‌, 
- கண்ணிய செலவு, விளையாட்டுக்‌, கையூழ்‌, 
தண்ணிய குறும்போக்கு என்று நாட்டிய 
'எண்வகையால்‌ இசை எழீ இப்‌, 


184 புகார்க்காண்டம்‌ 


பண்வகையால்‌ பரிவு தீர்த்து, 
மரகதமணித்‌ தாள்செறிந்த மணிக்காந்தள்‌ மெல்விரல்கள்‌, 
பயிர்‌ வண்டின்‌ களைபோலப்‌ பல்நரம்பின்‌ மிசைப்படர, 
வார்தல்‌, வடித்தல்‌, உந்தல்‌, உறழ்தல்‌, 

்‌. ருடன்‌ உருட்டல்‌, தெருட்டல்‌,.அள்ளல்‌, 
ஏருடைப்‌ பட்டடை என இசையோர்‌ வகுத்த 
எட்டுவகையின்‌, இசைக்கரணத்துப்‌ 
பட்டவகை, தன்செவியின்‌ ஓர்த்து, 
ஏ.வலன்‌ ; பின்‌ பாணியாது? எனக்‌ 

- கோவலன்‌ கை யாழ்‌ நீட்ட, அவனும்‌ 
காவிரியை தோக்கினவும்‌, .கடற்கானல்‌ வரீப்பாணியும்‌ 
மாதவிதன்‌ மனம்மகழ, வாசித்தல்‌ தொடங்குமன்‌, 


[சித்திரப்‌ படத்துள்‌ புக்கு- சித்திரத்‌ தொழில்‌ செய்யப்பட்ட 
உறையினுள்‌ புகுந்து ; செழுங்கோட்டின்‌-அழூய யாழின்‌ தண்டில்‌ ; 
மலர்‌ புனைந்து- மலர்கள்‌ சூட்டி, மைத்தடம்‌ கண்‌ -மை தீட்டிய 
அகன்ற கண்களையுடைய ; மணமகளிர்‌ கோலம்போல்‌- திருமணக்‌ 
கோலங்‌ கொண்ட பெண்களின்‌ கோலத்தைப்‌ போல; வனப்பு எய்.தி- 
மிக்க அழகைப்‌ பெற்‌ ற்று; ? பத்தரும்‌ கோடும்‌ ஆணியும்‌ நரம்பும்‌ என்று 
இத்திறத்து- பத்தர்‌, கோடு, ஆணி ஈரம்பு என்‌,று சொல்லப்பட்ட 
இப்பிரிவுகளில்‌ ; குற்றம்‌ நீங்கெயாழ்‌- கரல்வகைக்‌ குற்றங்களும்‌ நீங்‌ 
கிய யாழை; கையில்‌ தொழுது வாங்கி-தன்‌ கையால்‌ தொழுது வாங்க; 


பண்ணல்‌, பரிவட்டணை, ஆராய்தல்‌, தைவரல்‌, செலவு, வி௲ா 
யாட்டு, கையூழ்‌, குறும்போக்கு என்று நாட்டிய எண்‌ வகையால்‌ 
இசை எழீஇ-யாழை வாசிப்பதற்குமுன்‌ அதை ஆராய்வதற்காகச்‌ 
செய்யும்‌ இந்த எட்டு வகையாலும்‌ அதில்‌ .இசை எழுப்பிப்‌ பார்த்து; 
பண்வகையால்‌ பரிவு. தீர்ந்து- பண்ணின்‌ . வகைகளில்‌. ஏற்படும்‌ 
குற்றங்கள்‌ நீங்கப்‌ பெற்று ; 

மரகத மணித்தாள்‌ செறிந்த- மரகத மணியால்‌ செய்த மோதி 
ரங்கள்‌ அணிந்த ; மணிக்‌ காந்தள்‌. மெல்விரல்கள்‌ - அழகிய நீலநிற 
மூடைய காக்தள்‌ பூப்‌ போன்ற மெல்லிய விரல்கள்‌ : பயிர்‌ வண்டின்‌ 
இளைபோல -.இசைபாடும்‌ வண்டின்‌ கூட்டம்போல ; , பல்ஈரம்பின்‌ 
மிசைப்படர -.பலவாகிய யாழின்‌ கரம்புகளின்மேல்‌ செல்ல; வரர்‌தல்‌, 
வடித்தல்‌, உந்தல்‌, உறழ்தல்‌, ஈசன்‌ உருட்டல்‌, தெருட்டல்‌, 
அள்ளல்‌, ஏர்‌ உடைப்பட்டடை.என - ; இசையோர்‌ வகுத்த- இசை 
நூல்‌ புலவரால்‌ வகுக்கப்பட்ட; எட்டு வகையின்‌. இசைச்‌ கரணத்துப்‌ 
பட்ட - எட்டு வகையாக இசைத்‌ தமிழில்‌ சொல்லப்பட்ட ;: வகை - 
மூறைகளை; தன்‌ செவியின்‌ ஓர்த்து- தன்‌ செவியினால்‌ எல்லாக்‌ 
குணங்களும்‌ அவ்‌ யாழில்‌ பொருந்தியுள்ளனவா என்று ஆராய்ந்து? 


கானல்வரி. . 185 


.ஏவ்லன்‌-(கோவலனைப்‌.பார்த்‌.து) இ.தில்‌ இசை பாடுங்கள்‌ என்று 
ஏவவில்லை;:. பின்‌ -,மற்று; பாணி.,யாது என -.வா௫ிக்கும்‌ தாள 
வகை-யா.து அறிய வேண்டு௰ேன்‌ என்பவள்போல ; :கோவலன்‌..கை 
யாழ்‌ நீட்ட- கோவலன்‌ கையிலே யாழை நீட்டிக்‌ கொடுக்க; 
அவனும்‌ - ; காவிரியை நோக்கனவும்‌- காவிரியைப்‌ பற்‌றிய பாடல்‌ 
களையும்‌) கடற்கானல்‌ வரிப்பாணியும்‌ - கடற்கரைச்‌ சோலையைப்‌ 
பற்திய வரிப்பாடல்களையும்‌ ; மாதவி தன்‌ மனம்‌ மகழ- மாதவியின்‌ 
மனம்‌.மகழும்படியாக ; ககர அசலம்‌ யாழை கதிர்க்‌ 
தொடங்கினான்‌. - 


கட்டுரை: என்பது இக்காதைக்கு ஒரு முன்னுரை போல்வது. 
படம்‌- மூடும்துணி; அதாவது உறை. பத்தர்‌ என்பது யாழின்‌ 
அடிப்பகுதியில்‌ பருத்து அகன்ற ஒரு உறுப்பு. கோடு- தண்டு. 
ஆணி- யாழின்‌ உறுப்புக்களைப்‌ பொருத்துவதற்காகப்‌ பூட்டப்பட்டி 
ருக்கும்‌ ஆணிகள்‌. இறம்‌-வகை. கோடு, ஆணி, கரம்பு என்பன 
அவற்றைப்‌ பற்றிய குற்றங்களைக்‌:கு.றித்து:கிற்கும்‌ பெயர்கள்‌. . கண்‌ 
ணிய- ஆராயப்பட்ட; ஈண்ணிய-பெருமை பொருந்திய; தாள்‌ - 
மோதிரம்‌; இள - இனம்‌; ர்‌ - இசையின்‌ ஒழுங்கு ; வார்தல்‌ - 
சுட்டுவிரல்‌ யாழின்மேல்‌ செய்கின்ற தொழில்‌; வடித்தல்‌ - சுட்டு 
விரலும்‌ பெருவிரலும்‌ சேர்ந்து யாழின்‌ ஈரம்புக&£ உட்பு மாகவும்‌, 
வெளிப்‌ புறமாகவும்‌ ஆராய்தல்‌ ; உந்தல்‌... நரம்புகளை த்‌ தடவுதல்‌ 7 
உறழ்தல்‌..- - நரம்புகளையெல்லாம்‌ வரிசையாக இசை எழுப்பிப்‌ பாரா 
மல்‌, ஒரு, ரம்பையோ, இரு நரம்பையோ இடையிட்டு ஆராய்தல்‌ 
தெருட்டல்‌, அள்ளல்‌, : பட்டடை -- 'இவைகளுக்குப்‌ எண்றுகில ஒக்க 
வில்லை : பாணி தாளம்‌); மன்‌-௮சை.] ட 


 காவிரியாற்றைப்‌ பத்திய பாடல்கள்‌-. 
(87 டன 

சோழ காட்டிற்குச்‌ செல்வத்தையும்‌ வள.த்தையும்‌ தருவது: 
காவேரி யாறு. கோவலன்‌ யாழை வாசித்துப்‌ பாடும்‌ போது, 
முதலாவதாக, இவ்வா, இறைப்‌ பற்றிப்‌ பாடுவன்றான்‌. காவேரி 
யாறு சோழசாட்டு மக்களுக்கு மட்டுமல்லாமல்‌, அகராட்டி ற்கு 
வரும்‌ எல்லா மக்களுக்கும்‌. தன்‌ செல்வத்‌ த்தைத்‌ கொடுக்கும்‌. 
காவேரிகாட்டின்‌ அரசனாகிய .சோழன்‌, தன்‌ புகழை நிலை 
நாட்டக்‌ கங்கை பாயும்‌..நாடு.வரையில்‌ செல்லுகின்றான்‌. தன்‌ 
கணவனாகய சோழன்‌, கங்கையாகிய மற்றொரு பெண்ணை நாடிப்‌ 
போனான்‌ என்று காவேரி பிணங்கவில்லை. எங்கே போனாலும்‌ 


186 புகார்க்காண்டம்‌ 


தன்னுடைய நாட்டில்‌ செங்கோல்‌ முறை தவருமல்‌ ஒழுங்காகச்‌ 
சோழ மன்னன்‌. ஆட்சி செய்வதால்‌, ௪ ற்புடைய நீ இவ்வாறு 
உன்‌ கணவனிடம்‌ பிணங்காமல்‌ இருக்கிருய்‌ என்று அறிந்தேன்‌. 
காவேரியே/ நீ வாழ்வாயாக. 


(3) 


சோழ மன்னன்‌, தன்‌ புகழை நிலை நாட்டப்‌ பாண்டியனுக்‌ 
குரிய கன்னியாகுமரி வரையில்‌ சென்றான்‌. எங்கே சென்றாலும்‌, 
தன்‌ காட்டைத்‌ தவறுமல்‌ செங்கோல்‌ செலுத்தி. வந்தான்‌. 
கயல்‌ மீன்களைக்‌ கண்ணாகவுடைய காவிரியே! உன:து தலைவன்‌ 
உன்னை. விட்டுக்‌ கன்னியாகுமரியை நோக்கிப்‌ போன .போதும்‌ 
நீ அவனுடன்‌ பிணங்கவில்லை. மனவுறுதியுள்ள. பத்தினிகளின்‌ 
பெருங்‌ கற்புத்‌ திறமை இப்படித்தான்‌. இருக்குமென்று அறிந்‌ 
டஹ்ல்‌ காவிரியே/ நீ வாழ்வாயாக! 


(47: 

காவேரி யாற்றில்‌ எல்லாக்‌ காலங்களிலும்‌, வெள்ளம்‌ 
நிறைந்து ஒடும்‌. ஆகையால்‌, காவேரி பாயும்‌ இடமெல்லாம்‌, 
மக்களின்‌ உழைப்பும்‌, ஓசையும்‌ நிறைந்திருக்கும்‌, இரு பக்கங்‌ 
களிலும்‌, நிலத்தை உழவு செய்பவர்‌ ஓசையும்‌, ஆற்றின்‌ கீர்‌ 
மத்குகளின்மேல்‌ மோதும்‌ ஓசையும்‌, வாய்க்கால்களில்‌ வெள்‌ 
ளம்‌ கிறைந்து, உடைத்துக்‌ கொண்டு ஒடும்‌ ஓசையும்‌, புது நீர்‌- 
விழாவில்‌ விமாக்‌ கொண்டாடுவோர்‌ ஓசையும்‌ எப்பொழுதும்‌ 
ஆரவாரிக்கும்படி நீர்‌ ஒடும்‌ காவிரியே/ இவ்வளவு சிறப்பிற்கும்‌ 
காரணம்‌, உன்‌ தலைவனான சோழ மன்னன்‌, தன்‌ வீரர்களைக்‌ 
கொண்டு, காட்டைப்‌ பாதுகாத்துச்‌ செங்கோல்‌ செலுத்‌ 2 துவதே 
யாகும்‌. காவிரியே ரீ நெடிது எண்கின்‌ 


திங்கள்‌ ங்‌ வெண்குடையான்‌; 
சென்னி செங்கோல்‌ அது ஓச்?க்‌,. 

. கங்கை.தன்னைப்‌.புணர்ந்தாலும்‌,. 
புலவாய்‌. வாழி! காவேரி! ௨ 
கங்கை தன்னைப்‌ புணர்ந்தாலும்‌ 
'புலவாது ஒழிதல்‌, கயற்கண்ணாய்‌ 1 
மங்கை மாதர்‌ பெருங்கற்பு என்று 
அதிந்தேன்‌ வாழி ! காவேரி! 


- கீரனல்வரி 187 


்‌ [திங்கள்‌ - சந்திரனைப்‌ போன்று ஒளி வீசுன்ற; மாலை- முத்து 
மாலை யணிந்த; வெண்குடையான்‌ - வெண்‌ கொற்றக்‌ குடையை 
உடையவனாகிய, சென்னி- சோம” மன்னன்‌; செங்கோல்‌ அது 
ஓச்சி- தனது செங்கோலை ஒழுங்காகச்‌ செலுத்தி; கங்கை தன்னைப்‌ 
புணர்க்தா ௮ம்‌- கங்கையாற்றைக்‌ கூடினாலும்‌; (என்றது, தனக்‌ 
குரிய நாட்டை நன்கு காத்துப்‌, பின்‌ கங்கையாறு வரையுள்ள மற்ற 
நாடுகளை யும்‌ வயப்படுத்தி ஆண்டாலும்‌) .காவேரி- ஏ, காவிரியே 7 
புலவாய்‌['ரீ வெறுத்துப்‌ பிணங்க மாட்டாய்‌: (என்றது, காவிரி தான்‌ 
பாயும்‌ மாட்டி ற்கு மட்டுமல்லாமல்‌, மற்‌.ற காடுகளையும்‌: காப்பாற்றக்‌ 
கூடிய அவ்வளவு வளமூடையது) வாழி -ஆதலால்‌ நீ வாழ்வாயாக. 
“கங்கை தன்னைப்‌ புணர்ந்தாலும்‌- அவன்‌ அவ்வாறு கங்கை 
யாற்றைக்கட்டி ஆண்டாலும்‌. புலவாது ஓழிதல்‌ - அதற்கென்று 
மாறுபடாமல்‌ இருத்தல்‌). கயல்‌ கண்ணாய்‌-கயல்‌ மீன்களாகிய 
கண்ணையுடையவளே//; மங்கை மாதர்‌ பெருங்‌ கற்பு என்‌.று- மங்கை 
யாகிய மென்மைத்‌ தன்மையுடைய. உன்‌ பெரிய கற்பேயாகும்‌ என்று; 
காவேரி - காவேரியே; அ.றிக்தேன்‌ வாழி- நான்‌ அகன்‌ 
நி.வாழ்வாயாக,; ஓச்சுதல்‌- செலுத்துதல்‌ ;] 


_ மன்னும்‌ மாலை வெண்குடையான்‌, 

. வளையாச்‌ செங்கோல்‌ அது ஓச்சிக்‌,. 
கன்னி தன்னைப்‌ புணர்ந்தாலும்‌, 
புலவாய்‌ வாழி 1. காவேரி ! 
கன்னி தன்னைப்‌ புணர்ந்தாலும்‌, 
புலவாது ஒழிதல்‌, கயற்கண்ணாய்‌ ! 
மன்னு மாதர்‌ பெருங்கற்பு என்று ' 
அதிதம்தன்‌ வாழி! காவேரி! 


[மன்னும்‌ மாலை வெண்குடையான்‌ - - நிலை பெற்ற முத்துமாலை 
கட்டிய வெண்‌ கொற்றக்‌ குடையுடைய சோழ மன்னன்‌; .வளையாச்‌ 
செங்கோல்‌ அது ஓச்‌சி-வளையாத செங்கோலைச்‌ செலுத்தி கன்னி 
தன்னைப்‌ புணர்ந்தாலும்‌ -குமரியாற்றைக்‌ கூடினாலும்‌; காவேரி - 
காவிரியே; புலவாய்‌-நீ வெறுத்துப்‌ பிணங்கமாட்டாய்‌ ; வாழி - 
(ஆதலால்‌) நீ வாழ்வாயாக, 

கன்னிதன்னைப்‌ புணர்ந்தாலும்‌ - குமரியை அவன்‌ சேர்ந்தாலும்‌; 
புலவா.து. இழி தலி நீ வெறுத்துப்‌ பிணங்காமல்‌ இருத்தல்‌. கயல்‌ 
கண்ணாய்‌ - கயல்‌ மீன்களாகய கண்களையுடையோய்‌ ; மன்னும்‌ மாதர்‌ 
பெருங்‌. கற்பு என்று அதிக்தேன்‌ - நிலைபெற்ற அழகிய உன்‌ உறுதி 
யான கற்புத்தன்மை என்று டல கொண்டேன்‌ ; வாழி காவேரி 
ரீ வாழ்வாயாக 7 


188 புகார்க்கர்ண்டம்‌ 


* மூன்‌ பாட்டில்‌ கங்கை என்றதற்கு மாருக “இப்பாட்டில்‌ கன்னி 
என்ருர்‌. கன்னி-குமரியாறு. இது தெற்கில்‌ குமரிமலைப்‌ பக்கத்‌ 
தில்‌.ஓடி.ய.ஒரு ஆறு. ' அம்மலையோடு, அதனையும்‌ கடல்‌ கொண்ட 
தாக வரலாறு உண்டு.] 


உழவர்‌.ஓதை, மதகு. ஓதை, உடைநீர்‌ ஓதை, தண்பதம்கொள்‌் 
்‌ விழ்வர்‌. ஓதை, சிறந்து ஆர்ப்ப நடந்தாய்‌ வாழி 1. காவேரி! 
ுவிழவர்‌ ஓதை சிறந்து. ஆர்ப்ப நடந்த. எல்லாம்‌,.வாய்காவா 

மழவர்‌.ஓதை.வளவன்தன்‌ வளனே.வாழி ! .காவேரி[ . 


உழவர்‌ ஓதை - உழவர்களின்‌ ஓசையும்‌ ; மதகு ஓதை- மதகு 
களில்‌ உண்டாகும்‌ ஓசையும்‌; உடைநீர்‌ ஓதை-- நீர்‌ உடைத்துக்‌ 
கொண்டு.ஓடுவதால்‌ உண்டாகும்‌ ஓசையும்‌; தண்பதம்கொள்- புது 
நீர்‌ விழாவில்‌ நீராடுகன்‌ ற; ? விழவர்‌ ஓதை- விழாக்‌ கொண்டாடு வோர்‌ 
ஓசையும்‌ ; சிறந்து ஆர்ப்ப- சிறப்போடு ஆரவாரிக்கும்படி; -காவேரி-) 
நடந்தாய்‌ -நீ சென்றாய்‌; வாழி- நீ வாழ்வாயாக ../ 


- இறஹி ஓதை இறந்து. ஆர்ப்ப.- - விழாக்‌ கொண்டர்டுவோர்‌ .ஓசை 
சிறந்து ஆரவாரிக்கும்படி ; கடக்தவெல்லாம்‌ - நீ ஓடிய ஓட்டத்திம்‌ 
கெல்லாம்‌ ; வாய்காவா- மதில்‌ வாயிலைக்‌ காவல்‌ செய்ய வேண்டாத ; 
மழவர்‌ ஓதை - வீரர்களின்‌ ஓசையையுடைய ; வளவன்‌ தன்‌ - சோழ 
னுடைய; வளேன-வளமான்‌ செங்கோலாட்சியே (காரணம்‌ 
ஆதலால்‌) காவேரி-; வாழி- ரீ நெடிது வாஜ்வாயாக த. 


மதிலைக்‌ காவல்‌ செய்ய வேண்டா தபடி, வீரர்கள்‌ ஆர்வாரிப்பு 

எங்கும்‌ நிறைந்திருப்பதை, வாய்காவா மரன்‌ ஒசை ரன தண்‌ 
பதங்‌ கொள்ளுதல்‌ - புது நீராடுதல்‌.?: _ 

புகார்‌ நகரத்தைப்‌ பற்றிய பாடல்கள்‌ ட்‌ 

ந நாட்டின்‌ வளமைக்குக்‌ காரணமான காவிரியின்‌ சிறப்பை 

முதலில்‌ பாடிவிட்டுப்‌, பின்னர்‌ தலைநகரான. புகார்‌ 1. ஈகறக்தின்‌. 

சிறப்பைப்‌ பாடுஇன்ருர்‌. க 


பங்கள்‌ தன்‌ காதலியை வட்டுப்‌ பிரியும்‌ கழு மீண்டும்‌ 
விரைவில்‌ திரும்பி வருவதாகச்‌ . சொன்னவன்‌, வெகு நாள்‌” 
கழித்து வந்தான்‌. தலைவியின்‌. தோழி. அவனைப்‌: பார்த்து, 
வேறொருவனைப்‌ பற்றிச்‌ சொல்வதுபோல்‌ சொல்லுஒருள்‌, _ 


கானல்வரி 189 


“கடற்கரையோரத்தில்‌, தலைவர்‌: தன்‌ தலைவியை விட்டுப்‌ 'பிரி 
யும்போது; கடல்‌: தெய்வத்தைச்‌- ௬ட்டிக்காட்டி, அதன்‌. மேல்‌ 
பல முறை.ஆணையிட்டு, வெகு சக்கரத்தில்‌ இரும்பி வருவதாக: 
உறுதி.மொழிகளை-ச்‌ சொல்லிப்‌ பிரிந்தார்‌. இவ்வளவு ஆணை 
மொழிகளைச்‌ : சொல்லியும்‌, அவர்‌ தலைவியை வஞ்டத்தது. விட்‌ 
டார்‌. நாங்கள்‌. தலைவரைப்‌ பற்றிப்‌. பெருமையாக நினை த்திருர்‌ 
தோம்‌.: இம்மாதிரிவஞ்சிக்கும்‌ குணம்‌ உள்ளவரென்று:ஏழை 
யாகிய நாங்கள்‌ தெரிந்துகொள்ளவில்லை. மெய்பேசுவதுபோல, 
ஒருவர்‌: பேசினால்‌, நாங்கள்‌: அவரை எளிதில்‌. ஈம்பி.விடுவோம்‌; 
ப்கார்‌ ஈகரமாகய எங்கள்‌: ஊரிலுள்ள ஆம்பற்‌ பூக்களும்கூட, 
இப்படி. ஏமாந்து.விடும்‌. கடற்கரையில்‌ உள்ள வெண்ணிற 
முள்ள சங்குகளையும்‌, முத்துக்களையும்‌. சந்திரனும்‌ அதனைச்‌ 
சுற்றிய ஈட்சத்திரங்களும்‌.ஆகும்‌ என்று ஏமாந்து.நினைத்து, 
இந்த ஆம்பற்‌ பூக்கள்‌ கட்டவிழ்ந்து மலர்ந்து விடும்‌. இவ்‌ 
விதமாக, வஞ்சனை. என்பதே அறியாத வரவும்‌ பட்டினமே 
எங்கள்‌ ஊராகும்‌'” 
்‌ (69.. 


தோழி, பின்னும்‌ சொல்லுகின்றாள்‌. “நானும்‌ தலைவியும்‌ 
உப்பங்கழிச்சோலையில்‌. இருக்கும்‌ போது, 'அயலார்‌ ஒருவர்‌ 
வந்து, என்‌ கையில்‌ சில பொருள்களைத்‌ தந்து, தலைவிக்குக்‌ 
கொடுக்கும்படி.ச ச்‌ சொன்னார்‌. பலதடவைகளிலும்‌, என்னை த்‌ 
தேடி வந்த்‌ அவர்‌, இப்போது வருவதில்லை. .௮வருடைய காரி 
- யமோ- நிறைவேறி விட்டது. இப்பொழுது, நாங்கள்‌ அவரைத்‌ 
தேடிப்‌ போகும்படியா” யிருக்கன்றது. இந்த : "நிலைமைக்கு 
நரங்கள்‌ வருவோமென்று காங்கள்‌ நினைக்கவேயில்லை. எங்கள்‌ 
ஊரில்‌ இவ்விதமான வஞ்சகங்கள்‌. நடப்பது வழக்கமில்லை. 
எங்கள்‌ ஊரிலுள்ள வண்டுகளும்கூடப்‌ பெண்களின்‌ கண்‌ 
களுக்கும்‌, தாமரைப்‌ பூவுக்கும்‌ வேறுபாடு தெரியாமல்‌ தடுமா 
ுவதுண்டு; அப்படிப்பட்ட ஊராஇய காவிரிப்பூம்‌ பட்டின்மே 
எங்கள்‌. ஊர்‌.” ்‌ ட்‌ 

(72. 


தோழி மேலும்‌ கூறுகின்றாள்‌. எங்கள்‌ ஊரில்‌- வஞ்சக 
மென்பதே- இல்லையாதலால்‌, உண்மைக்கும்‌, வஞ்சகத்திற்கும்‌ 
வேறுபாடு. தெரிந்து கொள்ளக்‌ கூடாதவர்களாக நாங்கள்‌ 
இருக்கின்றோம்‌. இக்‌ காரணத்தால்‌ தான்‌, அந்தத்‌, தலைவ 
ருடைய வஞ்சகத்தை மாங்கள்‌- தெரிந்து கொள்ள முடியவில்லை. 


190 புகார்க்காண்டம்‌ 


எங்கள்‌ ஊரில்‌ கடற்கரையோரத்தில்‌, சிறு பெண்கள்‌, வண்டல்‌ 
மண்ணினால்‌ பெர்ம்மைகளைச்‌ செய்து விளையாடிக்கொண்டிருப்‌ 
பார்கள்‌... அலைவீசும்‌ போது, கரையில்‌ ' வந்து மோதுகின்ற 
சங்குகள்‌, இப்பொம்மைகளின்‌ மீது. விழுந்து அவைகளை 
அழித்துவிடும்‌. : இதைக்காணும்‌ இச்சிறுமிகள்‌ ' தம்மார்பில்‌ 
அணிந்திருக்கும்‌ பூமாலைகளைக்‌ கழற்றி, .அலைகளைத்‌ தடுத்து 
விடலாம்‌ என்றெண்ணி அம்மாலைகளை வீசி, அலைக்‌. ' யடிப்‌ 
பார்கள்‌. மாலைகளிலுள்ள. பூக்கள்‌ எங்கு. பார்த்தாலும்‌ 
சிதைந்து இடக்கும்‌, :. அவ்வழியில்‌ வருபவர்கள்‌ நிலத்தில்‌ 
இடக்கும்‌ இப்‌ பூக்களைப்‌ பார்த்து, இவை அழகிய பெண்களின்‌ 
கண்களே என்று நினை த்து, நின்று விடுவார்கள்‌. இத்தகைய 
வஞ்சகமில்லாத புகார்‌ நகரே எங்கள்‌ ஊராகும்‌. ௩ 26 


கரிய மலர்‌ தெடுன்கண்‌ காரிகை முன்‌, 
்‌ கடல்‌ தெய்வம் காட்டிக்‌ காட்டி 
அரியசூள்‌ பொய்த்தார்‌, அறன்‌ இலர்‌, என்று : 
ஏழையம்‌ யாங்கு அறிகோம்‌ ஐய? 
விரிகதிர்‌ வெண்மதியும்‌ மீன்கணமும்‌ 


ஆமென்றே, விளங்கும்‌ வெள்ளைப்‌ 
'பூரிவளையும்‌, முத்தும்‌ கண்டு, ஆம்பல்‌ 
பொதி அவிழ்க்கும்‌ பூகாரே எம்மூர்‌. ' 


[.கரியமலர்‌ நெடுங்கண்‌ - மலர்போன்ற அழகிய நீண்ட கண்களை 
யுடைய; காரிகை முன்‌ - தலைவி முன்பாக; கடல்‌ தெய்வம்‌ காட்டிக்‌ 
காட்டி - கடலில்‌ வாழுகின்ற வருணனாகிய கடல்‌ தெய்வத்தைப்‌ பல 
முறை காட்டிக்‌.காட்டி ; அறியசூள்‌ - அருமையர்ன ஆணைமொழி 
களைக்‌ கூறி; 'பொய்த்தார்‌ - பின்‌ வஞ்சித்து விட்டார்‌. அறன்‌ இலர்‌ 
என்று - அவர்‌ அறக்குணம்‌ இல்லாதவர்‌ என்று, ஐய- ச்‌ ஏழை 
யம்‌: ஏழையாகய நாங்கள்‌; யாங்கு. அறிகோம்‌ - எவ்வா. அதி 
வோம்‌ 7. 


ிரன்கும்‌ வெள்ளைப்‌ சிக்கிம்‌ முத்தும்‌ கண்டு - தன்‌ வீசு 
கின்ற வெள்ளை நிறமான கோடுகளையுடைய சங்குகளையும்‌, முத்துக்‌ 
களையும்‌ பார்த்து; விரிகதிர்‌ வெண்மதியும்‌ மீன்‌ 'சணமும்‌ ஆம்‌ 
என்றே - இவை விரிந்த கதிர்களையுடைய வெண்ணிறமான சந்திர 
னும்‌, ௮ அதனைச்‌ சுற்றிய நட்சத்திரங்களும்‌ ஆகுமென்று, தவறாகக்‌ 
கருதி; ஆம்பல்‌ - ஆம்பல்‌ பூ; பொதி அவீழ்க்கும்‌ - “குட்டு அவிழ்கின்ற; 
புகாரே - காவிரிப்பூம்‌ பட்டினமே,; : எம்மூர்‌-எமது ஊராகும்‌; 
(ஆதலால்‌ காங்களும்‌ பிழையாக உணரும்‌. அ.றிவுடையோம்‌.) 


'பொதி- கட்டு, புரி - வரி, கோடு. 


ட கரனல்வரி: 191 


. . தரதல ராகிக்‌ கழிக்கானல்‌: 
. . கையுறை கொண்டு எம்பின்‌ வந்தார்‌; 
.... ஏதிலர்‌ தாமாக, யாம்‌ இரப்ப 
்‌- நிற்பதை யாங்கு அறிகோம்‌ ஐய ? 
.... .. பமரதரார்‌ கண்ணும்‌ மதிநிழல்‌ நீர்‌ ' 
:..... இணை கொண்டு மலர்ந்த நீலப்‌ 
்‌ போதும்‌ அறியாது வண்டு ஊசல்‌ 
ஆடும்‌ பன்சே ச்ம்‌ 


-ர்காதலர்‌ 9 - என்‌ தலைவிமேல்‌ காதல்‌ உடையவரா ; கழிக்‌ 
கானல்‌ - உப்பங்கழியின்‌ சோலையில்‌ , கையுறை கொண்டு-கை யுறை 
யாகச்‌ சில பொருள்களைக்‌ கொண்டு; எம்பின்‌ - எம்மைப்‌ பின்‌ 
தொடர்ந்து, ? வந்தார்‌ - அன்று ஒருவர்‌ வந்தார்‌) ஏ.திலர்‌ தாமாக 
யாம்‌ இரப்ப - இப்பொழுது அயலார்‌ போலா காங்கள்‌ அவரைக்‌ 
கெஞ்சும்படி ; நிற்பதை - நிற்கவேண்டி வருவதை ; யாங்கு அறி 
கோம்‌ ஐய -.காங்கள்‌ முன்பே எவ்வாறு அறிவோம்‌ ஐயா £ 


மாதரார்‌: கண்ணும்‌ - பெண்களின்‌ கண்களையும்‌; மதிநிழல்‌ - 
சந்திரனின்‌ ஒளியால்‌; நீர்‌ இணை கொண்டு மலர்ந்த - தண்ணீரின்‌ 
அளவாக மலர்ந்த; நீலப்‌ போதும்‌. நீலோற்பலப்‌ பூவையும்‌ ; ௮றி 
யாது - வேறுபாடு தெரியாமல்‌ ;: வண்டு ஊசலாடும்‌. புகாரே - வண்டு 
கள்‌: தமொறுன்‌ற காவிரிப்பூம்‌ க்‌ . ஏம்மூர்‌ - ஏமது 
-அராகும்‌. ்‌ 


கையுறை- - கைப்பொருள்‌. . ஏதிலர்‌ - பகையும்‌ நட்பும்‌ இல்லாத 
அயலார்‌, - நீர்‌ இணைகொண்டு-தண்ணீர்‌ உயரும்‌- அர்தரக்‌ தானும்‌ 
உயர்ந்து வளர்ந்து:]... ்‌ 


மோது: முதுதிரையான்‌ மொத்துண்டு, 
போந்து, அசைந்த முரல்வாய்ச்‌ சங்கம்‌ 
மாதர்‌ வரிமணல்மேல்‌ வண்டல்‌ 
- உழுது அழிப்ப மாழ்கி, ஐய, 
கோதை பரிந்து அசைய, மெல்விரலால்‌ 
கொண்டு ஓச்சம்‌ குவளைமாலைப்‌ 
போது சிறங்கணிப்பப்‌ 'போவார்கண்‌ 
போகாப்‌ புகாரே எம்மூர்‌. 


[மோது முது திரையால்‌-கரையை மோதுகின்ற .பழைய 
பெரிய அலைகளால்‌; . மொத்துண்டு - தாக்கப்பட்டு; போந்து - 
கரையில்‌ வந்து; அசைந்த-- அந்நீரால்‌ அசைந்து கொண்டிருந்த/ 


199 'புகார்க்காண்டம்‌ 


மூரல்வாய்ச்‌ சங்கம்‌ - ஓலிக்கன்‌.ற வாயையுடைய சங்குகள்‌ ; மாதர்‌- 
பெண்கள்‌ ; வரி மணல்மேல்‌- வண்டல்‌ உழுது அழிப்ப - அழிய 
மணல்‌ மீது செய்து விளையாடும்‌ வண்ட்‌.ற்‌ பொம்மையைப்‌ பேர்த்து 
அழித்து விடுதலால்‌;: மாழ்‌9- அப்பெண்கள்‌. 'மனங்கலங்க ; 
கோதை - தம்‌ மார்பில்‌ அணிந்த மாலை). பறிர்து அசைய அறுந்து 
அசையும்படி. ; மெல்விரலால்‌ - மெல்லிய: விரல்களால்‌; கொண்டு 
ஓச்சும்‌- கையில்‌ கொண்டு. வீசுன்ற; குவளை மாலை.- குவளைப்‌ 
பூக்களாலாகிய மாலையின்‌ ; போது.- உதிர்ந்த. பூக்கள்‌; சறங்கணிப்ப 
- கண்க&ரைச்‌ சிறங்கணித்துப்‌ பார்த்‌ தாற்போலக்‌ கடப்ப ; போவார்கள்‌ 
ல அவ்வழியே போவோர்‌ ;: கண்போகா - அவற்றைக்‌ கண்‌ என்று 
கருதி அப்பால்‌ போகாத) புகாரே - காவிரிப்‌ பூம்‌” பெடி 
வ்‌ தலைவ 7/7 எம்மூர்‌. எமது ஊராகும்‌. 


மூரல்வு - சங்குகள்‌ தம்முள்‌ இருக்கும்‌. முத்துக்களை ஈனுதற்கு 
வருந்தும்‌: வருத்தத்தால்‌: செய்த ஒலி... சிறங்கணித்துப்‌ பார்த்தல்‌ - 
ஒரு வகையாச்‌ சாய்த்‌.துப்‌ பார்க்கும்‌ கடைக்கண்‌ பார்வை.] 


தலைவன்‌ தோழுனுக்குச்‌ சொல்வது. 
(810): 


... இருநாள்‌ தலைவன்‌ கடற்கரைக்குப்‌ போனான்‌; அங்குப்‌ 
புன்னை மரத்தின்‌ பூக்கள்‌ உதிர்ந்து கடக்கும்‌ அழூய்‌'சோலை 
இன்று இருந்தது. அந்தச்‌ சோலையில்‌ நின்று கொண்டிருந்த 
செம்படவப்‌ பெண்ணைப்‌ பார்த்து ௮வள்‌' மீது அடங்காத காத 
லைக்‌ கொண்டு விட்டான்‌. எப்பொழுது பார்த்தாலும்‌, அவளு 
டைய நினைவாகவே இருக்கிறது அவனுக்கு. இந்த நிலைமை. 
யில்‌ தன்‌ சோரு்ப்‌ பார்த்துச்‌ சொல்‌.லுகஅறான்‌... 


“கடற்கரைச்‌ சோலையில்‌, நான்‌ கண்ட. பெண்ணின்‌ 
முகம்‌ முழுச்சந்திரனைப்‌ போல்‌ ஒளி பொருந்தியது.. _ கயல்‌ மீன்‌ 
போன்றஅவளுடைய நீண்ட கண்கள்‌, எனக்கு நேோரயை உண்டு 
பண்ணி விட்டன. இந்த கோயை. எந்த மருந்தாலும்‌ திர்க்க 
முடியாது. அழகு. தீ. தேமல்‌ படர்ந்த அவளுடைய மார்பு 
களால்‌ தான்‌ எனக்கு இது தரவேண்டும்‌; 


சோலையின்‌ அருகில்‌ கருவர்டு உலர்ந்து. கொண்டிருக்‌ 
தன. அவைகளைப்‌ பறவைகள்‌ தின்று விடாதபடி. ஒரு தாழம்‌ 
பூக்கொம்பைக்‌ கையில்‌.பிடித்துக்‌ கொண்டு, ௮வள்‌: பறவைகளை 


கானல்வரி 195 


ஒட்டிக்‌ கொண்டிருந்தாள்‌. -அவள்‌ பிடித்திருந்த கொம்பில்‌ 
வண்டுகளும்‌ மொய்த்துக்‌ கொண்டிருந்தன. சோலையில்‌ பூக்க 
ளின்‌ மணம்‌ வீசிக்‌ கொண்டிருந்தது. அந்தச்‌ சோலை, ஒரு பெண்‌: 
தெய்வம்‌ வாழுமிடம்‌ என்று எனக்குத்‌ தெரியவில்லை. தெரிந்‌ 
திருந்தால்‌ அங்குச்‌: சென்றிருக்க மாட்டேன்‌. தவறி அங்கு 
சென்ற காரணத்தால்‌ தான்‌ இப்பொழுது வருந்த சரன்‌ 
யிருக்கிறது. 

* சோலையின்‌ அருகில்‌, செம்படவர்கள்‌ வாழும்‌ சேரியில்‌, 
கருவாட்டைப்‌ பாதுகாப்பதற்குக்‌ கையில்‌ மலர்க்‌ கொம்பைப்‌ 
பிடித்து, ஒரு பெண்ணுருவாக எமன்‌ தான்‌ வந்திருக்க 
வேண்டும்‌. குளிர்ந்த கடற்கரைச்‌ சோலையில்‌, கொடிய எமன்‌ 
நடமாடுவான்‌ என்று எனக்குத்‌ தெரிந்திருந்தால்‌, நான்‌ 
அங்கே. சென்றிருக்க மாட்டேன்‌. அங்கே சென்ற குற்றத்தால்‌ 
தான்‌ மான்‌ இவ்வாறு வருந்த வேண்டியிருக்கிறது'' என்று இவ்‌ 
விதமாகத்‌ தலைவன்‌ தன்‌ காம நோயைப்‌ பற்றித்‌ தோழனிடம்‌ 
முறை யிட்டான்‌. 


துறைமேய்‌ வளம்புரி, 

்‌ தோய்த்து, மணல்‌ உழுத தோற்றம்‌, ஆய்வான்‌ 
பொறைமலி மூம்புன்னைப்‌ 
பூவுதிர்ந்து நுண்தாது போர்க்கும்‌ கானல்‌, 

_ நிறைமதி வான்முகத்து தேர்கயற்கண்‌ செய்த 
உறைமலி உய்யா நோய்‌, 
ஊர்சுணங்கு மென்‌ முலையே தீர்க்கும்‌ பதட்ட அ 


பட மேய்‌ வலம்புரி - கடல்‌ துறையில்‌ ஊறுஇன்று வலம்புரிச்‌ 
சங்கு) தோய்ந்து: மணல்‌ உழுத தோஜ்றம்‌-படிக்து மணலில்‌ உழுத 
தோற்றத்தை; ஆய்‌ வான்‌ பொறை மலி பூம்‌ புன்னை . அழகிய 
வான மளாவிய சுமையான மிக்க பூக்களையுடைய புன்னை மரத்தின்‌ ; 
பூ உதிர்ந்து - பூக்களிலிருந்து உதிர்ந்து; நுண்‌ தாது- நுண்ணிய 
தாதுக்கள்‌ 7 போர்க்கும்‌ - மறைக்கின்ற); கானல்‌-கடற்கரைச்‌ சோலை 
யில்‌; நிறைமதி வாள்‌ முகத்து - -மூழுச்‌ சந்திரனைப்‌ போன்ற ஒளி 
பொருந்திய முகத்திலுள்ள; கேர்‌ கயல்‌ கண்‌ - நீண்ட கயல்‌ மீன்‌ 
போன்ற இவள்‌ கீண்கள்‌ ; செய்த - உண்டு பண்ணின ; மலி உழை 
உய்யா - மிகுக்த மருக்தாலும்‌ இர்க்க முடியாத; கோய்‌-என்‌ காதல்‌ 
நோயை; ஊர்‌ சுணங்கு .மென்‌ முலையே - அழகிய தேமல்‌ பரவிய 
மெல்லிய ௮வள்‌ மார்பே) னு போலும்‌ - தீர்க்க வல்லவை 
'போலும்‌. 

13 


194 புகார்க்காண்டம்‌ 


சங்கு மணலில்‌ உழுத தோற்றமாவது, அது மணலில்‌ ஊர்ந்து 
சென்றதால்‌ விளைந்த கோடுகள்‌. அவற்றின்‌ மேல்‌ புன்னை மரத்தின்‌ 
தாதுக்கள்‌ விழுந்து மூடிவிடும்‌. அவ்வளவு பூ மலிந்த. சோலை என்‌ 
பது கருத்து. சங்கு உழுத கோடுகளைப்‌ புன்னை மரத்து நுண்ணிய 
தாதுக்கள்‌ விழுந்து மூடி விட்டன என்றதனால்‌, இம்‌ மெல்லிய 
சாயலையுடைய தலைவி, தலைவனுடைய அறிவும்‌ திடமுமுள்ள 
கெஞ்சைக்‌ கலக்கி விட்டாள்‌ என்னும்‌ கருத்து, குறிப்பாகச்‌ சொல்லப்‌ 


பட்டது. உறை மருந்து] 


நிணம்‌ கொள்‌ புலால்‌ உணங்கல்‌ 

நின்று, புள்‌ ஒப்புதல்‌ தலைக்கீடாகக்‌, 

கணம்‌ கொள்‌ வண்டு ஆர்த்து உலாம்‌ 

கன்னி நறும்‌ ஞாழல்‌ கையில்‌ ஏந்தி, 

மணம்‌ கமழ்‌ பூங்கானல்‌ மன்னி, மற்று ஆண்டு ஓர்‌ 
அணங்கு உறையும்‌ என்பது, 

அதியேன்‌; அ.நிவேனேல்‌ அடையேன்‌ மன்னோ! 


[நிணம்‌ கொள்‌ புலால்‌ உணங்கல்‌ - கொழுப்போடு கூடிய 
_ தசைகளின்‌ வற்றலாகிய கருவாடுகளுக்கு ; நின்று - காவலாக நின்று; 
புள்‌ ஓப்புதல்‌- அவற்றில்‌ படியும்‌ பறவைகளை ஒட்டி வீடுவதை; 
தலைக்டோக - ஓர்‌ காரணமாகக்‌ கொண்டு; . கணம்‌ கொள்‌ - கூட்ட 
மாக இருக்கின்ற) வண்டு ஆர்த்து உலாம்‌ - வண்டுகள்‌ ஒலித்துத்‌ திரி 
கின்ற; கன்னி நறும்‌ ஞாழல்‌ - அழியாத கறுமணத்தையுடைய 
தாழம்‌ பூவை,” கையில்‌ ஏந்தி- கையில்‌ பிடித்துக்‌ கொண்டு; மணம்‌ 
கமழ்‌ பூங்‌ கானல்‌ -- மணம்‌ வீசுகின்ற பூக்களையுடைய கடற்கரைச்‌ 
சோலையில்‌ ; மன்னி - நிலை பெற்று; ஆண்டு ஓர்‌ அணங்கு உறையும்‌ 
என்பது அறியேன்‌ - அங்கு ஒரு பெண்‌ தெய்வம்‌ வாழும்‌ என்பதை 
நான்‌. அறியேன்‌; அறிவேனல்‌ - அறிந்திருந்தால்‌; அடை.யேன்‌ - 
அங்குச்‌. சென்றிருக்க மாட்டேன்‌ ; மன்‌ - ஆனால்‌ தவறிச்‌ சென்று 

இப்பொழுது வருந்துகிறேன்‌. சனிக்‌“... இ 


உணங்கல்‌ - வற்றல்‌; தலைக்‌8டு - பொய்யாகத்‌ தன்மேல்‌ ஒரு 
காரணத்தை ' இட்டுக்‌ கொள்வது, கன்னி- அழியாத்‌ தன்மை; 
கன்னி ஞாழல்‌ என்பது மடல்‌ அவிழாத புதுப்‌ பூக்களைச்‌ கொண்ட 
தாழை. . மற்று-அசை; மன்‌ என்னும்‌ சொல்‌, ஈடக்க வேண்டாத 
ஒரு தொழில்‌ நடந்து விட்டால்‌, 4 நடந்து விட்டது; என்‌ செய்வது ர்‌ 
என்ற கருத்துடைய இடங்களில்‌ வரும்‌. ] 


வலைவாழ்தர்‌ சேரி வலை ௨. ணங்கும்‌. 
“முன்றில்‌ மலர்கை ஏந்தி, ப 
விலைமீன்‌ உணங்கல்‌ பொருட்டாக 


கானல்வரி. . 195 


வேண்டு உருவம்‌ கொண்டு, வேடர்‌ 
கொலை வேல்‌ நெடுங்கண்‌.கொடுங்‌ கூற்றம்‌ வாழ்வது, 
்‌ அலைநீர்த்‌ தண்‌ கானல்‌ 
, அறியேன்‌? அறிவேனேல்‌ அடையேன்‌ மன்னோ! 


[வலை வாழ்கர்‌ சேரி- வலை வீசி வாழ்னெற வலைஞர்களின்‌ 
சேரியில்‌; வலை உணங்கு மூன்றில்‌ - மீன்‌ வலை .காய்கன்ற வீட்டு 
வாயிலில்‌, மலர்‌ கை ஏந்தி- கையில்‌ மலரை ஏந்தி; வில்‌ மீன்‌ 
உணங்கல்‌ 'பொருட்டாக - விற்கின்ற மீன்‌ வற்றலின்‌ (கருவாடு) 
காரணமாக, வேண்டு உருவம்‌ கொண்டு - தாம்‌ விரும்பிய வேற்‌ 
அருவத்தோடு ; வேறோர்‌ - வேறொரு; கொலை வேல்‌ நெடுங்கண்‌ - 
கொல்லும்‌ வேல்‌ போன்ற நீண்ட கண்ணையுடைய; கொடுங்‌ கூற்றம்‌- 
கொடிய எமன்‌, வாழ்வது- வாழ்கின்ற இடம்‌; அலை நீர்‌ தண்‌ 
கானல்‌ -- அலை புரளும்‌ நீரையுடைய குளிர்ந்த கடற்கரைச்‌ சோலை 
யில்‌ என்று; அறியேன்‌ -யான்‌ முன்பு அறியேன்‌ ; அறிவேனேல்‌ - 
அ.றிந்திருப்பேனாயின்‌ ; அடையேன்‌ - அங்குச்‌ சென்றிருக்க மாட்‌ 
டேன்‌ ; மன்‌ - அது தவறி மாறுக முடிந்தது. ] 


- தலைவியின்‌ அழகு . 
(11-19) 


தலைவியின்‌ அழகைத்‌ தலைவன்‌ பலவாருகப்‌ புகழ்ந்து 
பேசுகிறான்‌. அவளுடைய முகம்‌ சந்திரனைப்‌ போன்று இருக்‌ 
கிறது. அவளுடைய கண்கள்‌ கயல்‌ மீனை எழுதினாற்‌ போல்‌ 
இருக்கின்றன. மேகத்தைப்‌ போல்‌ கருமையாய்‌ இருக்கறது 
அவள்‌ கூந்தல்‌, _காமனுடைய தொழில்‌ முழுவதையும்‌, அவள்‌ 
முகத்தில்‌ ஒவியன்‌ எழுதி விட்டானோ என்று, எல்லோரும்‌ வியப்‌ 
படைய வேண்டும்‌. அவளுடைய முகத்தைப்‌ பார்த்தால்‌, 
சந்திரன்‌ தன்னை விழுங்கும்‌ பாம்பிற்குப்‌ பயந்து வான த்தை 
விட்டுச்‌, செம்படவர்‌ வாழும்‌ இந்தச்‌ சிறிய ஊருக்கு ஓடிவந்து 
விட்டானோ என்று தோன்றுகிறது. 


. கடற்கரையில்‌ அலைகள்‌ சங்குகளை வீசி எறியும்‌ ஆர 
வாரம்‌ நிறைந்திருக்கிறது. இந்த வேடிக்கையைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு இரண்டு பக்கமும்‌ மருண்டு ஓடுகின்ற இவள்கண்கள்‌ 
கொடிய எமனாகத்‌ தோன்றுகின்றனவே / செம்படவர்கள்‌' 
வசிக்கும்‌ இந்தச்‌ சிறிய ஊரில்‌, எமனே, ஒரு இளம்பெண்‌ 
உருவாக வந்து விட்டானோ !/ இது என்ன வியப்பு / 


196 புகார்க்காண்டம்‌ 


தலைவியை எமனுக்கு உவமையாகச்‌ சொல்லி விட்‌ 
டோமே என்று தலைவன்‌ சிந்திக்கிறான்‌. இவ்வளவு அழகான 
ஒரு இளம்‌ பெண்ணை எமனுக்கு ஓப்பாகவா சொல்வது? இல்லை, 
இவள்‌ ஒரு தெய்வப்‌ பெண்ணாகவே இருக்க வேண்டும்‌. ஒரு 
தேவதைதான்‌, அழகுிய கூந்தலையுடைய ஒரு பெண்வடிவு 
கொண்டு, புலால்‌ மீது படுகிற பறவைகளை ஒட்டிக்‌. கொண் 
நரகக்‌ என்ன இந்த வியப்பு 1 


கயல்‌ எழுதி, வில்‌ எழுதிக்‌, கார்‌ எழுதிக்‌, காமன்‌ 
செயல்‌ எழுதித்‌, தகர்த்த முகம்‌ ம யய காணீர்‌ 1! 
திங்களோ காணீர்‌ ! திமில்‌ வாழ்நர்‌: சீறூர்க்கே, 
அங்கண்‌ வானத்து அரவு அஞ்சி வாழ்வதுவே. 


[கயல்‌ எஞ்டிட கயல்‌. மீனை எழுதி; வில்‌ எழுதி- வில்லின்‌ உரு 
வத்தையும எழுதி; கார்‌ எழுதி-க்ரிய மேகத்தையும்‌ எழுதி; காமன்‌ 
செயல்‌ எழுதி- காமனுடைய தொழிலையும்‌ எழுதி.; இர்ந்த மூகம்‌- 
ஆக எல்லா வேலைப்பாடுகளும்‌ நிறைந்த முகம்‌; திங்களோ காணீர்‌ - 
சந்திரனோ என்று வியக்கும்படி இருக்கின்றது, இதனைக்‌ காண்பீ 
ராக / இங்கள்‌ - சந்திரன்‌; ௮ம்‌ கண்‌ கேர்‌ வானத்து- அழகிய 
இடத்தையுடைய நீண்ட "வானத்தில்‌; அரவு அஞ்சி- தன்னைப்‌ பிடிக்‌ 
கும்‌ பாம்பிற்கு அஞ்சி ; திமில்‌.வாழ்கர்‌- மீன்‌ படகில்‌ மீன்‌ பிடித்து 
வாழுவோரின்‌ ; சிநூர்க்கு - சிறிய ஊரில்‌ ; வாழ்வது -, ரள எவர 
காணீர்‌ - ;] 


சதிவளைகள்‌ ஆர்ப்ப இருமருங்கும்‌ ஓடும்‌ : .. 
கறைகெழு வேல்‌ கண்ணோ, கடுங்கூற்றம்‌ காணீர்‌ 1. 
கடுங்கூற்றம்‌ காணீர்‌ ! கடல்வாழ்நர்‌ சீறூர்க்கே, 
மடம்‌ கெழு மென்‌ சாயல்‌ மகளாயதுவே. ' 


.... [எறிவளைகள்‌ ஆர்ப்ப -கரையில்‌ அலைகள்‌ வீசி எறியும்‌ சங்குகள்‌ 
ஆரவாரிப்பதைப்‌' (பார்த்து): இரு மருங்கும்‌ ஓடும்‌- இரண்டு 'பக்க 
மும்‌ மருண்டு மருண்டு ஓடுகின்ற, கறைகெழு வேல்‌- இரத்தக்கறை 
யுடைய வேலைப்‌ போன்ற; கண்ணோ கண்களோ ; கடும்‌ கூற்றம்‌ - 
கொடிய எமனாக இருக்கின்றது ; காணீர்‌ -; கடுங்‌ கூற்றம்‌. - எமனே; 
கடல்‌ வாழ்கர்‌ சீறூர்க்கு - கடலில்‌ வலை வீசி வாழுகின்‌ றவர்களுடைய 
இச்சிறிய ஊருக்கு; மடம்‌ கெழு- இளமை பொருந்திய 7 * மென்‌ 
சாயல்‌ - மெல்லிய தன்மையுடைய ; மகள்‌ ஆயது - பெண்ணுருவாக 
வந்துள்ளது ; காணீர்‌ 57] 


புலவு மீன்‌ வெள்‌ உணங்கல்‌ புள்‌: ஓப்பிக்‌, கண்டார்க்கு 
அலவ தோய்‌ செய்யும்‌ அணங்கு இதுவோ காணீர்‌, . 


கானல்வரி 197 


அணங்கு இதுவோ காணீர்‌! அடும்பு அமர்‌ தண்கானல்‌, 
, பிணங்கு நேர்‌ ஐம்பால்‌ ஓர்‌ பெண்‌ கொண்டதுவே. 


ர்புலவு மீன்‌ வெள்‌ உணங்கல்‌ - புலால்‌ நாற்றம்‌ வீசும்‌ .மீனின்‌ 
வெள்ளை நிறமான கருவாடுகளில்‌, புள்‌ ஓப்பி - படுகின்ற பறவை 
களை ஒட்டி ; கண்டார்க்கு -.பார்ப்பவர்களுக்கு ; அலவ கோய்‌ செய்‌ 
யும்‌- தடுமாற்றமாகிய காமகோயைச்‌ செய்கின்ற ; அணங்கு இது- 
தெய்வப்‌ பெண்ணாகிய இவளை) காணீர்‌-; அணங்கு- தண்டி 
வருத்தும்‌ தெய்வமே; அடும்பு அமர்‌ தண்‌ கானல்‌- அடும்ப மரம்‌ 
அடர்ந்த குளிர்ந்த கடற்கரைச்‌ சோலையில்‌ ; பிணங்கு - நெருங்கிய ; 
நேர்‌ ஐம்பால்‌:- நீண்ட ஐந்து பிரிவாக்கப்பட்ட கூந்தலையுடைய , ஓர்‌ 
பெண்‌ கொண்டது. ஓ ர: மானிடப்‌ பெண்ணாக வந்திருக்கிறாள்‌ ; 
இதுவோ காணீர்‌ -,] 


தலைவன்‌ தன்‌. தோமுனிடம்‌ தன்‌ நோய்க்குக்‌ 
காரணம்‌ கூறுவது 


(14-76) 


தலைவியைக்‌ கண்டு காதல்‌ கொண்ட தலைவன்‌, ஒரே கவலை 
யால்‌ கோய்‌ பிடித்தவன்‌ போல்‌ இருந்தான்‌. இதைப்‌ பார்த்த 
அவன்‌ தோழன்‌, உன்னை வருத்துகன்ற நோய்‌ என்ன என்று 
கேட்டான்‌. அதற்குத்‌ தலைவன்‌ சொல்லுகிறான்‌; “தோழனே/ 
என்‌ நோய்க்குக்‌ காரணம்‌ சொல்லுகிறேன்‌ கேள்‌. புதிய மணல்‌ 
நிறைந்து ஈறுமணம்‌ வீசும்‌ மலர்ச்‌ சோலையில்‌, அலைகள்‌: பரந்து 
ஓடுகின்ற கடலோரத்தில்‌, சங்குகள்‌ நிறைந்த நீர்த்‌ துறையில்‌, 
தன்னம்‌ தனியாக ஒரு. பெண்‌ திரிந்து கொண்டிருந்தாள்‌. அவ 
ளுடைய. இனிய மொழிகளும்‌, பருத்த வனப்பு மிக்க மார்பும்‌ 
முழூநிலாவைப்‌ போன்ற முகமும்‌, வளைந்த . புருவங்களும்‌ 
நுண்ணிய இடையும்‌, கறுமணம்‌ நிறைந்த கூந்தலும்‌, கயல்‌ 
மீன்கள்‌ போன்ற கண்களும்‌, இள்ம்‌ பற்களும்‌ ஆய இவை 
கள்‌ தாம்‌, என்னை வருந்தச்‌ செய்து எனக்கு நோயைக்‌ கொடுத்‌ 
தின்‌. இதுவே, எனது நோய்‌.'” 
* 
பொழில்தரு நறுமலரே, புதுமணம்‌ விரிமணலே) 
பழுது அறு திருமொழியே, பணை இள வனமுலையே, 
முழுமதி புரை முகமே, மூரி புரு வில்‌ இணையே, 
எழுது அரும்‌ மின்‌ இடையே எனை இடர்‌ செய்தவையே 


198 புகார்க்காண்டம்‌ 


[பொழில்‌ தரு ஈறுமலரே - சோலையில்‌ பூத்த மணம்‌ காறுகின்‌ ற 
மலர்களும்‌; புது மணம்‌ விரி மணலே- புதிய மணம்‌ வீசப்‌ பரந்த 
மணலும்‌; பழுது அறு தருமொழியே- குற்றமற்ற இனிய மொழி 
களும்‌; பணை இளவன முலையே - பழுத்த வனப்பு மிக்க இளம்‌ முலை 
களும்‌; முழுமதி புரை முகமே-முழுநிலாப்‌ போன்ற ௮:ழகிய 
மூகமும்‌; முரி புரு வில்‌ இணையே- வளைந்த புருவங்களாகய இரண்டு 
வில்களும்‌: எழுது அரும்‌ மின்‌ இடையே- படத்தில்‌ எழுதுவதற்கு 
அரிய மின்னல்‌ போன்ற மெல்லிய இடையும்‌ (ஆகிய இவையே) : 
எனை இடர்‌ செய்தவையே - என்னை வருந்தச்‌ செய்தவை. ] 


திரைவிரி தருதுறையே, திருமணல்‌ விரி இடமே, 
விரைவிரி நறுமலரே, மிடைதரு பொழிலிடமே, 


மருவிரி புரிகுழலே, மதிபுரை திருமுகமே, 
இருகயல்‌ இணைவிழியே எனை இடர்‌ செய்தவையே 


[திரை விரிதரு துறையே - அலைகள்‌ பரந்தோடுகின்‌. ற கடலின்‌ 
துறைகளும்‌ ; திருமணல்‌ வீரியிடமே- அழகிய மணல்‌ பரந்த இட 
மும்‌; விரைவிரி கறுமலரே- மணம்‌ வீசுன்ற ஈல்ல மலர்களும்‌ ; 
மிடைதரு பொறிலிடமே-அ௮டர்ந்‌ த சோலையின்‌ இடங்களும்‌; 
மருவிரி புரிகுழலே- மணம்‌ வீசுகின்ற ஐந்.து .வகையாகப்‌ பிரித்த 
கூந்தலும்‌ ; மதிபுரை தருமூகமே- திங்களைப்‌ போன்ற அழகய முக 
மும்‌; இரு கயல்‌ இணை விழியே- இரு கயல்‌ மீன்களைப்‌ போன்ற 
இரட்டையான. விழிகளும்‌. (ஆகிய இவையே) ; எனை இடர்‌ செய்த 
வையே- என்‌ உள்ளத்தை வருத்தம்‌ செய்தவை, 


மிடைதல்‌ - நெருங்குதல்‌. மரு - மணம்‌.] 


வளைவளர்தரு துறையே, மணம்‌ விரிதரு பொழிலே, 
த௲ள அவிழ்‌ நறுமலரே, தனியவள்‌ திரியிடமே, 

மூளை வளர்‌ இள நகையே முழுமதி புரைமுகமே 
இளயவள்‌ இணை முலையே எனை இடர்‌ செய்தவையே. 


[வளைவளர்‌ தரு.துறையே - சங்குகள்‌ நிறைகின்ற நீர்த்‌ துறை 
களும்‌; மணம்‌ விரிதரு பொழிலே - ௩றுமணம்‌ வீசுன்ற- சோலை 
களும்‌.; தளை அவிழ்‌ ஈ.றுமலரே - கட்டவிழ்ந்த ஈறுமணம்‌ வீசும்‌ மலர்‌ 
களும்‌: தனி அவள்‌ திரி இடமே - தனியாக அவள்‌ திரிஒன்ற இட 
மும்‌) மூளை வளர்‌ .இளநகையே - முளைத்து வளரும்‌ அவள்‌ இளம்‌ 
பற்களும்‌; மூழுமதி புரைமூகமே - முழுநிலாவைப்‌ போன்ற அழ$ூய 
முகமும்‌; இளையவள்‌ இணைமூலையே - அம்மங்கையின்‌. ஒன்றுக்‌ 
கொன்று எதிராக வளர்ந்த மார்புகளும்‌ (ஆகிய இவையே); எனை 
இடர்‌ செய்‌ தவையே - என்னை வருந்தச்‌ செய்தவை. ] 


_ கானல்வரி 199 


காதலன்‌ மாதவியிடம்‌ தன்‌ காதலைக்‌ கூறுவது 
(17௨19) 


பல தடவைகளில்‌, கடற்கரைச்‌ சோலையில்‌, தலைவியைக்‌ 
கண்டு, அவள்‌ ௮ழூல்‌ மயங்கிய தலைவன்‌, கடைசியில்‌ அவளை 
அடைந்து விட்டான்‌. இருவருக்கும்‌,. கல்ல நேசம்‌ உண்டாகி 
விட்டது. : இதுவரையில்‌, அவலை எமனென்றும்‌, கொலைத்‌ 
தொழிலுள்ள வேலென்றும்‌ பலவிதமாகத்‌ தோழனிடம்‌ கூறி 
னான்‌. ஆனால்‌, இப்பொழுது காதலியிடம்‌ விளையாட்டாய்ப்‌ 
பேசுஒிறுன்‌. டு 


-. “கடலுக்குள்‌ புகுந்து அங்கிருக்கும்‌ மீன்களைக்‌ கொன்று, 
உன்தமையன்மார்‌ வாழ்கின்றார்கள்‌. நீயோ, என்‌ கெஞ்சில்‌ 
புகுந்து என்‌ உயிரை வருத்தி வாழ்கின்றாய்‌. உன்னுடைய 
தந்தை கொடிய கண்களையுடைய வலையினால்‌, மீன்களைப்‌ பிடி 
தீது, அவற்றின்‌ உயிர்களைக்‌ கொல்வான்‌. நீயோ நீண்ட கண்‌ 
களாகிய வலையால்‌ என்னைப்‌ பிடித்து என்‌ உயிரைக்‌ கொல்லு 
இன்றாய்‌.. : கடல்‌ நீரைக்‌ இழித்து ஓடுகன்ற.படஇனால்‌, உன்‌ 
தமையன்மார்‌, மீன்களின்‌ உயிரைக்‌ கொல்லுவார்கள்‌. ரீயோ 
வளைந்த உன்‌ புருவத்தால்‌, என்‌: நெஞ்சைக்‌ இழித்து என்னைக்‌ 

, கொல்லுஒருய்‌. ரீ செய்யும்‌ இந்தக்‌ கொடுமையான தொழி 
லுக்கு உனக்குத்‌. தண்டனை உண்டாகும்‌. என்னவென்றால்‌, 
கட்டுக்‌ கடங்காது பெருத்த உன்‌ மார்பின்‌ கனத்தை தாங்கா 
மல்‌, மின்னலைப்‌ போன்ற உனது நுண்ணிய இடை முறிந்து 
விடும்‌. ஆகையால்‌ என்னை வருத்தாதே.”' 


- கடல்புக்கு உயிர்‌ கொன்று வாழ்வர்‌ நின்‌ ஜயர்‌ ; 
உடல்புக்கு உயிர்‌ கொன்று வாழ்வைமன்‌ தீயும்‌ ; 
மிடல்புக்கு அடங்காத வெம்‌ முலையோ பாரம்‌ ! 
இடர்புக்கு இடுகும்‌ இடை இழவல்‌ கண்டாய்‌ ! 


[கடல்‌ புக்கு- கடலில்‌ சென்று, உயிர்‌ கொன்று - அங்குள்ள 
மீன்களின்‌ உயிரைக்‌ கொன்று, வாழ்வர்‌ நின்‌ ஐயர்‌ - உன்‌ தமையன்‌ 
மார்‌ உயிர்‌ வாழ்வர்‌ ; நீயும்‌-, உடல்‌ புக்கு - என்னுடைய உடலில்‌ 
புகுந்து (கெஞ்சில்புகுக்‌.து); உயிர்‌ கொன்று வாழ்வை - என்‌ 
உயிரை வருத்தி வாழ்கன்றாய்‌ ; மன்‌ - இது இரங்கத்தக்கது ; மிடல்‌ 
புக்கு அடங்காத - செருக்குப்‌ புகுந்து அடங்காது வளர்ந்த; வெம்‌ 
முலையோ - விருப்பக்தரும்‌ உனது மார்புகளோ; பாரம்‌ - மிகச்‌ 


200 புகார்க்காண்டம்‌ 


சுமைய/டையன 7? இடர்புக்கு - 'துன்பத்திலே உழந்து; இடுகும்‌ 
இடை - வருந்துகின்ற இடுப்பை; இழவல்‌ கண்டாய்‌ - நீ இழந்து 
விடாதே; 

வெம்மை - விருப்பம்‌. இடுகும்‌ - வருந்தும்‌. ] 


கொடும்கண்‌ வலையர்ல்‌ உயிர்‌ கொல்வான்‌ நுந்தை 7 
நெடும்கண்‌ வலையால்‌ உ௰ர்‌ கொல்வைவமன்‌ நீயும்‌; 
வடம்‌ கொள்‌ முலையால்‌ மழை மின்னுப்‌ போல, 

. நுடங்கி உகும்‌ மென்‌ நுசுப்பு இழவல்‌ கண்டாய்‌ ; 


[கொடும்‌ கண்‌ வலையால்‌ - கொடிய கண்களையுடைய வலையினால்‌, 
கந்தை - உன்‌ தந்‌ைத; உயிர்‌ கொல்வான்‌ - மீனின்‌ உயிரைக்‌ 
கொல்வான்‌; நீயும்‌-; கெடும்‌ கண்‌ வலையால்‌ - நீண்ட கண்களாகிய 
வலையினால்‌, உயிர்‌ கொல்வை-என்னுடைய உயிரைக்கொல்லுவாய்‌ 
மன்‌ - இது இரங்கத்தக்கது ; வடம்‌ கொள்‌ முலையால்‌ -முத்தாரம்‌ 
புரளும்‌ மார்‌.பின்‌ சுமையால்‌ ; மழை மின்னுப்போல-மேகத்தினிடத்‌ 
தில்‌ மின்னல்‌ போல்‌; நுடங்கி உகும்‌-அசைந்து விழுகின்ற; மெல்‌ 
அுசுப்பு-மெல்லிய இடுப்பினை; இழவல்‌ கண்டாய்‌-இழந்து விடாதே; ] 

ஒடும்‌ திமில்‌ கொண்டு உயிர்‌. கொல்வர்‌ நின்‌ ஜயர்‌ ; 
்‌. கோடும்‌ புருவத்துஉயிர்‌ கொல்வை மன்‌ நீயும்‌. 
பீடும்‌ பிறர்‌ எவ்வம்‌ பாராய்‌ ; முலை சுமந்து 
வாடும்‌ சிறு மென்‌ மருங்கு, இழவல்‌ கண்டாய்‌/ 


[ஒடும்‌ திமில்‌ கொண்டு - நீரைக்கழித்து ஒடுகன்ற மீன்‌ படக 
னால்‌, கின்‌ ஐயர்‌ - உன்‌ தமையன்‌ மார்‌; உயிர்‌ கொல்வர்‌ - மீனின்‌ 
உயிரைக்‌ கொல்லுவர்‌ ; நீயும்‌-; கோடும்‌ புருவத்‌.து உயிர்‌ கொல்வை 
- வளைந்த உன்‌ புருவத்தால்‌ காண்பார்‌ உயிரைக்‌ கொல்லுகன்‌ரய்‌ ; 
மன்‌ -.இது இரங்கத்தக்கது; பீடும்‌ -. உனது பெருமை என்பதை : 
யும்‌, பிறர்‌ எவ்வம்‌ - பிறர்‌ துன்பத்தையும்‌ ; பாராய்‌ -/ மூலை சுமந்து 
வாடும்‌ ஏறு: 'மென்‌ மருங்கு - நின்‌ முலைகளைச்‌ சுமந்து வாடும்‌ சிறிய 
மெல்லிய உன்‌ இடுப்பினை ; இழவல்‌ கண்டாய்‌ - இழந்து விடாதே /] 


பககக பற்றித்‌ தலைவன்‌. கச்‌, 
பேசிக்‌ கொள்வது 


(80-28) 


க 6 
கட ற்கரைச்‌ சோலையில்‌: காதலித்‌ த்த: வெண்படல வேண்‌ 
ணின்‌ மீது அடங்காத ஆசையைக்‌ கொண்டு விட்டான்‌ தலைவன்‌. 
அவளை 'விட்டுப்‌. பிரிய மனம்‌ வரவில்லை, இந்த நிலைமையில்‌, 
தனக்குத்தானே சொல்‌ லுகின்றான்‌. 


கானல்வரி 201 


* பவளத்தாலாகிய உலக்கையைக்‌ கையில்‌ பிடித்து, வெண்‌ 
ணிறமான முத்துக்களாகய அரிசியை இவள்‌ : குத்துவாள்‌. 
புலால்‌ வீசுன்ற கடற்கரையில்‌, புன்னை மரத்து நிழலில்‌, 
அன்ன நடை நடப்பாள்‌. தேன்‌ நிறைந்த நிலோற்‌ பலப்‌ 
பூவின்‌ தண்டுகளைக்‌ கையில்‌ ஏந்திப்‌ புலாலை உண்ணவரும்‌ 
பறவையை வெருட்டுவாள்‌. . ஆனால்‌, இவளுடைய வேல்‌ 
போன்ற கண்களோ, மிகவும்‌ கொடியன'' என்று இவ்வித 
மாகத்‌ தனக்குள்ளே நினைத்துக்‌ எரராகத்‌. சிந்தனையில்‌ ஆழ்ந்‌ 
இருக்கிறான்‌. 


பவள உலக்கை கையால்‌ பற்றித்‌, 
தவள முத்தம்‌: குறுவாள்‌ செங்கண்‌ - 
தவள முத்தம்‌ குறுவாள்‌ செங்கண்‌ 
குவளை அல்ல, கொடிய கொடிய; 


[பவள உலக்கை - பவளத்‌ ்‌.தாலாகிய உலக்கையை) கையால்‌ 
பற்றி - கையால்‌ பிடித்‌ துக்கொண்டு; தவளமுத்திம்‌ - வெண்ணிற 
மான முத்துக்களாகய அரிசியை ; குறுவாள்‌ -குத்துகன்‌ ற இவளு 
டைய 7 செங்கண்‌ - சிவந்த.கண்கள்‌ ;: தவளமுத்தம்‌ குறுவாள்‌ செங்‌ 
சண்‌ -; குவா அல்ல .கொடிய கொடிய - குவளை மலர்கள்‌ அல்ல, 
அவை ககன, கொடி யன.] 


புன்னை நீழல்‌ புலவுத்‌ திரைவாய்‌, 

அன்னம்‌ நடப்ப நடப்பாள்‌ செங்கண்‌ 
அன்னம்‌ நடப்ப நடப்பாள்‌ செங்கண்‌ 
கொன்னே வெய்ய, கூற்றம்‌ கூற்றம்‌? 

[புன்னை நீழல்‌ - புன்னை மரத்து நிழலில்‌; புலவுதீ திறவாய்‌ - 
புலால்‌ வீசுன்ற அலை வீசும்‌ கரையில்‌ ; அன்னம்‌ ஈடப்ப- அன்னம்‌ 
இவள்‌ கடையைப்‌ பார்த்து ௩டக்கும்படி ; நடப்பாள்‌ - அழகாக நடக்‌ 
இன்ற இவளின்‌; செங்கண்‌ -.சிவந்த கண்கள்‌ ; அன்னம்‌ கடப்ப 
நடப்பாள்‌ செங்கண்‌ - ; கொன்னே. வெய்ய - மிகவும்‌ கொடியன 7 
கூற்றம்‌ கூற்றம்‌ - எமன்‌, எமன்‌ /] 

.... கள்வாய்‌ நீலம்‌ கையின்‌ ஏந்திப்‌; 
புள்வாய்‌ உணங்கல்‌ கடி.வாள்‌ செங்கண்‌ 
புள்வாய்‌ உணங்கல்‌ கடிவாள்‌ செங்கண்‌ 
வெள்வேல்‌ அல்ல, வெய்ய வெய்ய ? 


.. ரீகள்வாய்‌ நீலம்‌ - தேன்‌ வாய்ந்த நீலோற்‌ பலப்‌ பூவை கையில்‌ 
ஏகர்இ- கையில்‌ பற்றிக்கொண்டு; .புள்‌ வாய்‌ உணங்கல்‌ - கருவாட்‌ 
டின்‌ மீது வருகன்‌௰ பறவையை ; கடிவாள்‌ செங்கண்‌ - வெருட்டு . 


202. புகார்க்காண்டம்‌ 


பவளின்‌ சிவந்த.கண்கள்‌ ; புள்வாய்‌ உணங்கல்‌ கடி.வாள்‌ செங்கண்‌ -) 
வெருட்டுபவளின்‌ சிவந்த கண்கள்‌ ; வெள்‌ வேல்‌ ௮ல்ல- வெள்ளை 
நிறமான வேல்கள்‌ அல்ல; வெய்ய வெய்ய- அவை அபக 
கொடியன,]7 

தலைவியின்‌ நடை யழகு 


்‌. (8) 


இப்படித்‌ தன்‌ காதலன்‌ சந்தித்துக்‌ கொண்டிருப்பதைப்‌ 
பார்த்துத்‌ தலைவி, விமாயாட்டாக ஒடுகிறுள்‌. தலைவன்‌ அதைக்‌. 
கண்டு, சொல்லுஒருன்‌. 


* அழகிய அ௮ன்னமே/ இந்தக்‌ கடற்கரையில்‌, ஒரு பெண்‌ 
விலாயாடித்‌ இரிகிறுள்‌.. ரீ அவளுடன்‌ சேராதே”” 


சேரல்‌; மட அன்னம்‌. /.சேரல்‌.; நடை ஒவ்வாய்‌ ; 
சேரல்‌? மட அன்னம்‌ ! சேரல்‌; நடை ஒவ்வாய்‌ ; 
-.. ஊர்‌ திரைநீர்‌ வேலி உழக்கித்‌ திரிவாள்‌ பின்‌, 
.. சேரல்‌; மட அன்னம்‌! சேரல்‌; நடை ஓவ்வாய்‌. 


[சேரல்‌ மட அன்னம்‌ - அழல அன்னமே நீ அவளுடன்‌ 
சேராதே, சேரல்‌ - சேராதே ; ஈடை ஓவ்வாய்‌ - அழகய நடையில்‌ 
நீ அவளைப்‌ போல்‌ ஆகமாட்டாய்‌; சேரல்‌ மட அன்னம்‌ சேரல்‌ கடை 
ஒவ்வாய்‌ - ; ஊர்இரை- நீர்‌ வேலி - அலைகள்‌ புரளும்‌ கடலை வேலி 
யாகக்‌ கொண்ட இவ்வுலகத்தாரை ; உழக்கி - வருத்தி; திரிவாள்‌ 
பின்‌ - திரிகின்ற இவள்‌ பின்‌; சேரல்‌ மட :அ௮ன்னம்‌ - அழகிய 
அன்னமே சேராதே; ்‌ சேரல்‌ - நீ சேராதே ; ௩டை ஒவ்வாய்‌-அவள்‌ 
நடைக்கு உன்‌ நடை ஒப்பாகாது. ப 


. மாதவி யாழை வாங்கிப்‌ பாடுதல்‌ 
(24). ப 


கட்டுரை 


இதுவரையில்‌ கோவலன்‌ பாடிய பாட்டுக்கள்‌, காதலில்‌ 
மூழ்கி இருந்த ஒருவன்‌, தான்‌ காதலிக்கும்‌ ஒரு: “பெண்ணைப்‌ 
பார்த்துப்‌ பாடுவதுபோல்‌ இருந்தன. உண்மையில்‌, மாதவி 
யின்‌ மேல்‌. இருக்கும்‌.மையலால்‌, அவன்‌ இப்படிப்‌ பாடினான்‌. 
இப்பாட்டுக்களைக்‌ கேட்ட மாதவிக்குச்‌ சந்தேகம்‌ உண்டாகி . 
விட்டது. - இவன்‌ வேறொரு: பெண்ணை : மனதில்‌ ... எண்ணி 


காரனல்வரி ::: 208 


இப்படிப்‌ பாடுகிறான்‌ என்று அவள்‌ நினைத்து விட்டாள்‌. வீம்‌ 
புக்கென்றே தானும்‌ இம்மாதிரிக்‌ குறிப்பைக்‌ காட்ட வேண்டு 
மென்று நினைத்து, வெளிப்பார்வைக்கு, மகழ்ச்சி யடைந்தவள்‌ 
போல்‌ பாசாங்கு செய்து, யாழைத்‌ தன்கையில்‌ வாங்கினாள்‌. 
தானும்‌ வேரொரு காதலனை நினைத்தது போல்‌, கானல்‌ வரிப்‌ 
பாட்டுக்களைப்‌ பாடத்‌ தொடங்கினாள்‌. மாதவியின்‌ இனிய 
இசையைக்‌ கேட்டு, நிலமகளும்‌ வியப்படைநீதாள்‌. மக்களின்‌ 
உள்ளமும்‌ புளகாங்கதம்‌ அடைந்தன. யாழின்‌ இசையோடு 
சேர்ந்த இவளுடைய குரல்‌, அவ்வளவு இனிமையாக இருந்தது. 


ஆங்குக்‌, 
கானல்வரிப்‌ பாடல்‌ கேட்ட மான்நெடுங்கண்‌ மாதவியும்‌, 
“மன்னும்‌ ஓர்‌ குறிப்பு உண்டு ; . இவன்‌ தன்‌ நிலை மயங்கினான்‌! 
கலவியால்‌ மகிழ்ந்தாள்‌ போல்‌ புலவியால்‌ யாழ்‌ வாங்கித்‌ [எனக்‌. 
தானும்‌ ஓர்‌ கு.றிப்பினள்‌ போல்‌, கானல்வரிப்‌ பாடல்‌ பாணி 
திலத்‌ தெய்வம்‌ வியப்பு எய்த,' நீள்‌ நிலத்தோர்‌ மனமகழக்‌, 
எட்ட க எணர்ச்சமைக்ச கண்டி க்கால்‌ தடு ட்ண்மு-ன்‌ 

ர்மன்‌. 


[ஆங்கு - அவ்விடத்தில்‌ ; கானல்வரிப்பாடல்‌ கேட்ட - கோவ 
லன்‌ பாடிய கானல்வரிப்‌ பாடல்கஃ£க்‌ கேட்ட; மான் நெடுங்கண்‌ . 
மாதவியும்‌-மான்போன்ற பெரிய. ரீண்ட கண்ணையுடைய மாதவியும்‌; 
இவன்‌ தன்‌ நிலை மயங்கினான்‌ - இவன்‌ தனது நிலையினின்று கலங்கி 
மாறினான்‌; மன்னும்‌ ஓர்‌ கு.றிப்பு உண்டு என - நிலையான வேறோர்‌ 
குறிப்பும்‌ இவன்‌ உள்ளத்தில்‌ உண்டு என்‌.று.கரு.தி; (வேறொருத்தி மீது 
விருப்பம்‌ சென்றது என்று) கலவியால்‌ மகிழ்ந்‌ தாள்‌ போல்‌- 
புணர்ச்சியால்‌ களித்தவளைப்‌ போல; புலவியால்‌ யாழ்வாங்கி ௭ 
ஊடல்‌ வெறுப்போடு. யாழைத்‌. தன்‌ கையில்‌ வாங்கி; தானும்‌ ஓர்‌ 
குறிப்பினள்‌ போல்‌ - தானும்‌ . வேமொரு கு.றிப்புடையவள்‌ போல; 
கானல்வரிப்‌ பாடல்‌ பாணி - கானல்‌ வரிப்‌ பாடலாகய பாட்டை; 
நிலத்தெய்வம்‌ வியப்பெய்‌த - நிலமகள்‌ வியக்கும்படியும்‌ நீள்‌ 
நிலத்தோர்‌. மனம்‌ ம௫ழ- நீண்ட உலகத்து மக்கள்‌ உள்ளங்குளிர 
வும்‌; கல.த்தோடு - யாழின்‌ இசையோடு, புணர்ந்து அமைக்‌.த- 
சேர்ந்து பொருந்திய ; : கண்டத்தால்‌ பாடத்‌ ெ தாடங்குமன்‌ - குர 
லோடு பாடத்‌ ெ தாடங்கறொள்‌.. 


மாதவியைக்‌ கோவலன்‌ பிரியப்‌ போவதால்‌ கண்ணூக்கு கலம்‌ 
உண்டாகும்‌. என உலகோர்‌ : மகிழவும்‌, பிரியாத இருவர்‌ பிரிவது 
கண்டு நிலமகள்‌ வியப்‌ பெய்தவும்‌ பாடத்தொடங்கினாள்‌ மாதவி 


204 புகார்க்காண்டம்‌ 


என்று சொல்லலாம்‌. : இன்னும்‌ உலக முழுமையும்‌-இ.துவரை: .கேட்‌ 
டிராத அவ்வளவு இனிமையாகப்‌ பாடினாளாதலால்‌, நிலமகள்‌ வியப்‌ 
பெய்தினாள்‌ என்றும்‌, உலகோர்‌ கேட்டுக்‌ கேட்டு மஇஒழ்ந்து தஇிக்க்கு 
மாறு பாடினதால்‌, அவர்கள்‌ மனம்‌ மகழ்க்தனர்‌ என்றும்‌ பொருள்‌ 
செய்யலாம்‌, மன்‌ - ௮சை.] 


காவிரியாற்றின்‌ சிறப்பு 
. (25-22) 


கோவலன்‌ பாடத்‌ தொடங்கியபோது மூத்லில்‌ கர்வேரி 
ஆற்றின்‌ சிறப்பைப்‌ பற்றிப்‌ பாடினான்‌. அது போலவே 
மாதவியும்‌. காவேரியின்‌. மகிமையை முதலில்‌ படுகின்றாள்‌ , 
காவேரியை--ஒரு பெண்ணாகக்‌ கூறினாள்‌. ஆற்றங்கரையில்‌ 
வண்டுகள்‌ ஒலிப்பது, கைவ£யல்களின்‌ ஓலி. பேர்ல்‌ இருந்தது. 
நீரில்‌ மிதந்து வந்த பூக்கள்‌ பெண்களின்‌ ஆடைபோல்‌ விளங்‌. 
இன. ஆற்றில்‌ உள்ள கயல்‌: மீன்கள்‌, பெண்களின்‌ விழிகள்‌ 
போல்ப்‌ பிரகாசித்தன்‌. இந்தக்‌ கோலத்துடன்‌ ஆறு. ஒடுவது 
ஓரு பெண்‌ எக்களிப்புடன்‌ அசைந்து நடப்பது போல இருந்தது. 
இப்படி. இவள்‌ களித்து கடப்பதற்கு, அவள்‌ கணவனான சோழ 
மன்னனின்‌ செங்கோல்தான்‌ காரணம்‌. 

மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப்ப, 
மணிப்பூ ஆடை அது போர்த்துக்‌, 
கரும்‌ கயல்‌ கண்‌ விழித்து ஓல்்‌க, 
நடந்தாய்‌ வாழி ! காவேரி ! 
கரும்‌ கயல்‌ கண்‌ விழித்து ஒல்‌, 
நடந்த வெல்லாம்‌ நின்கணவன்‌ 
திருந்து செங்கோல்‌ வளையாமை 
அதிந்தேன்‌ வர்ழி 1! காவேரி! 

[மருங்கு. வண்டு சிறந்து .ஆர்ப்ப - பக்கங்களில்‌: ன்டுகள்‌ 
சிறப்பாக ஆரவாரிக்க; மணிப்பூ ஆடை அது போர்த்து :- அழகிய 
பூக்களால்‌ ஆகிய ஆடையை அது போர்த்தி; கரும்‌ கயல்‌ கண்‌ 
விழித்து . ஒல்‌ - கயல்‌ மீன்களாகிய கண்களால்‌ பார்த்து நுடங்கி 
நுடங்கி ; நடந்தாய்‌ வாழி காவேரி- 7 கரும்‌ கயல்‌ கண்‌ விழித்து 
ஒல்கி - கரிய கயல்‌ மீன்களாகய கண்களால்‌ பார்த்து நுடங்கி; 
கடந்த எல்லாம்‌ -; நின்‌ கணவன்‌- இரும்‌ து செங்கோல்‌ வலாயாமை- 
முறை மாது படாமைதான்‌ காரண்மென்று/ ? அறிந்தேன்‌ வாழி 
கட்ணிட ௫ ட 


கானல்வரி 205 


ஆற்றின்‌ இரு ' பக்கங்களிலுமுள்ள பூஞ்சோலைகளில்‌ 
மயில்கள்‌ ஆடவும்‌, குயில்கள்‌ இசை பாடவும்‌, ஆற்றில்‌ மிதந்து 
போகும்‌ அழகான மா லைகள்‌ அசையவும்‌ நீ களிப்புற்று 
நடப்பது உன்‌ கணவனுடைய வேலின்‌ திறமையால்தான்‌. 


பூவர்‌ சோலை மயில்‌ ஆலம்‌, புரிந்து குயில்கள்‌ இசை பாடக்‌, 

காமர்‌ மாலை. அருகு அசைய, தடத்தாய்‌ வாழி காவேரி 7 

காமர்‌ மாலை அருகு அசைய, நடந்த வெல்லாம்‌, நின்‌ கணவன்‌ 
சாக வேலின்‌ திறம்‌ கண்டே அநிந்தேன்‌ வாழி காவேரி? 


" [பூவர்‌ சோலை - பூக்கள்‌ நிறைந்த சோலையில்‌ மயில்‌ ஆல- 
மயில்‌ கூவ) புறிந்து குயில்கள்‌ இசைபாட, - விரும்பு குயில்கள்‌ 
இன்னிசையுடன்‌ பாட; காமர்‌ மாலை அருகு, அசைய - அழகிய 
பூமாலை பக்கத்திலே புரள; நடந்தாய்‌ வாழி காவேரி -; காமர்‌ மாலை 
அருகு; அசைய -; கடக்‌ தவெல்லாம்‌-; நின்‌ கணவன்‌-, காம வேலின்‌ 
இிறம்‌ கண்டே - அச்சம்‌ தருன்ற. வேற்படையின்‌ திறமையைக்‌. 
கண்டுதான்‌ என்று; அறிந்தேன்‌ - நான்‌. அறிந்து கொண்டேன்‌ ; 
வாழி காவேரி-,/ 


சூரியன்‌ கடல்‌ ஆள்கள்‌ இழுத்து மேகமாக்கி மழை 
பெய்வதால்‌ நீ வெள்ளமாகப்‌ பெருகுகின்றுய்‌. அந்தச்‌ சூரிய 
குலத்தில்‌ தோன்‌.நிய சோழ மன்னனின்‌ செங்கோல்‌ வலிமை 
யால்‌ நீ ஏக்காளும்‌ வற்றாமல்‌: ஊழிக்காலம்‌ அளவும்‌ மக்களைப்‌ 
பாதுகாக்கன்‌ ற பேரு தவியைச்‌ செய்வாயாக, உன்‌ கணவனான 
சோழ மன்னனின்‌ அருளால்‌ அவன்‌ குடிகளுக்கு ரீ. தாயாகப்‌ 
பேருதவி செய்து வாழ்வாயாக / என்று இவ்வாலெல்லாம்‌ 
காவேரி யாற்‌.நின்‌ சிறப்பை எடுத்துப்‌ பாடினாள்‌. கோவலன்‌ 
இதே விஷயத்தைப்‌ பாடியபோது காவேரியின்‌ கணவனாகிய 
சோழன்‌ கங்கை குமரி என்னும்‌ மற்றப்‌ பெண்கள்‌' வசிக்கும்‌ 
நாடுகளை நாடிப்போன போதிலும்‌ ௮வள்‌ பிணங்காமலிருந்‌ 
தாள்‌; அது கற்புடைய மாதின்‌ மேன்மையான குணம்‌ என்று 
காரவேரியைப்‌ புகழ்ந்தான்‌. "மாதவியோ காவேரியின்‌ சிறப்‌ 
பெல்லாம்‌ ௮வள்‌ . கணவனுடைய புகழாலும்‌ வலிமையாலுநீ 
தான்‌ என்று கணவனுடைய மேம்பாட்டைக்‌ குறித்துக்‌ காட்‌ 


டினாள்‌. 


வாழி. அவன்‌ தன்‌ வளநாடு, மகவாய்‌ வளர்க்கும்‌ தாயாக) 
ஊழி: உய்க்கும்‌ பேர்‌ உதவி ஒழியாய்‌ வாழி காவேரி 7 


206 புகார்க்காண்டம்‌ 


கழி உய்க்கும்‌. பேர்‌ உதவி ஒழியாது ஒழுகல்‌, உயிர்‌. ஐம்பும்‌ 
ஆழி. ஆள்வான்‌ பகல்‌ வெய்யோன்‌ அருளே, வாழி ! காவேரி. 


ரீவாழி-; அவன்‌ தன்‌. வளநாடு - தன்‌. கணவனான சோழ 
னுடைய வளம்‌ மிகுந்த நாட்டை; மகவாய்‌ வளர்க்கும்‌ தாயாக: 
தன்னுடைய பிள்ளைகள்‌ போலக்‌ கருதி வளர்க்கின்‌ ற தாயுமா) 
ஊழி உய்க்கும்‌ - ஊழிக்‌ "காலம்‌ “வரை கரப்பாற்றுகின்‌ ற பேர்‌ 
உதவி ஒழியர்ய்‌ - பெரிய” உதவியை. த நீக்கமாட்டாய்‌: 'வாழி 
காரவேரி-; ஊழி. உய்க்கும்‌ பேர்‌ உதவி - ஊழிக்காலம்‌ அளவும்‌ 
பாதுகாக்கின்ற பேர்‌ உதவியை; ஓழியாது ஒழுகல்‌ - நீக்காமல்‌ நடப்‌ 
பதற்கு) உயிர்‌ ஓம்பும்‌ - உயிர்களைக்‌ காகீிகன்ற; ஆமி ஆள்வான்‌ - 
ஆணைச்‌ சக்கரத்தை ஆள்கின்‌ றவனாகிய ; பகல்‌ வெய்யோன்‌ - சூரிய 
னுடைய குலத்தில்‌ சனத தியானிகட்‌ அருளே - அருள்‌ தான்‌. 
காரணம்‌; வா.ழி.காவேரி-; 


... ஆலுதல்‌ - மயில்‌ குயில்கள்‌ கூவுதலுக்கு ஒரு பெயர்‌; ஆழி -' 

தேரின்‌ உருளை அல்லது அரசன்‌ ஆணைச்‌ சக்கரம்‌). வெய்யோன்‌ - 

சூரியன்‌. 
வண நகரின்‌ சிறப்பு. 


, (28-90) 


மாதவி காவிரிப்பூம்‌ . பட்டினத்தின்‌ சிறப்பைப்‌ பாடுகன்‌ 
ருள்‌... நகரின்‌ சிறப்பை எடுத்துச்‌ சொல்‌.லும்போ.து இச்‌ ஈகரி 
ள்ள பெண்கள்‌ கபடமற்றவர்‌ என்றும்‌ அவர்களை த்‌ தேடி. 
வரும்‌ தலைவர்கள்‌ எளிதில்‌ - அவர்களை ஏமர ற்றி விடுகிறார்கள்‌ 
என்றும்‌ கருத்துக்‌ காணும்படிப்‌ பாடுகின்றாள்‌. ' புகார்‌ நகரத்‌ 
தின்‌ செல்வ வளத்தை முதலில்‌: எடுத்துச்‌ சொல்‌ லுகிறாள்‌. 
கடலின்‌ அலைகள்‌ வெண்‌ முத்துக்களைக்‌ கரையில்‌ கொண்டு: 
வந்து சேர்த்து விட்டுக்‌ கடற்கரைச்‌ சோலையிலுள்ள பூக்களை... 
எடுத்துக்‌ கொண்டு போய்‌ விடுகின்றது. அதாவது புகார்‌: 
கரத்தின்‌ கடற்கரை 'யோரத்தில்‌ எம்றுயாரிகதா தா்‌ விலை 
_ யுயர்ந்த வெண்‌ முத்துக்கள்‌ சிந்இிக்கிட்க்கும்‌. 


சோலைகளிலுள்ள புன்னை மரங்களில்‌, பூக்கள்‌ பூத்து 
மலர்ந்து நிறைந்திருக்கன்றன. அன்னப்‌ பறவை ஒரு புன்னை... 
_ மரத்தில்‌ ஏறி உட்கார்ந்திருக்கிறது. அந்தத்‌ தோற்றத்தைப்‌ 
பார்த்தால்‌ அன்னப்‌ பறவை முழு கிலாவைப்போலவும்‌, பூக்கள்‌ 

்‌ வானத்திலுள்ள மீன்களைப்‌ போலவும்‌. இருக்கின்றன. - இந்தத்‌ . 


கானல்வரி 207: 


தோற்றத்தைக்‌ கண்டு உண்மையிலேயே ஆகாயத்தில்‌ நிலாத்‌ 
தோன்றிற்று என்று நினைத்து ஆம்பல்‌ பூத்துவிட்டது. முழு 
நிலாக்‌ காலத்தில்‌ ஆம்பல்‌. பூப்பது வழக்கம்‌. புன்னை மரத்தின்‌ 
மேல்‌ இருக்கும்‌ அன்னப்‌ பறவையை முழு நி.லா என்று 


நினைத்து ஆம்பல்‌ பூத்துவிட்டது. இத்தகைய அறியாமை 
உள்ள ஊர்தான்‌ புகாராகிய எங்கள்‌ ஊர்‌. 


கடற்கரை யோரத்தில்‌ சிறு குழந்தைகள்‌ வண்டலில்‌' 
பாவை செய்து வைத்து விளையாடிக்‌ கொண்டிருக்கின்‌ றன. 
அலைகள்‌ வந்து மோதிப்‌ பாவைகளை அழித்து விட்டன. இதைக்‌. 
கண்டு குழந்தைகளுக்கு அலையின்மேல்‌ வெகு கோபம்‌.;. 
அலைகள்‌ மோதுவதைத்‌ தடுக்க மண்ணை வாரி அலையின்மேல்‌. 
வீசுஇன்றார்கள்‌ குழந்தைகள்‌. கடலைக்‌ கைமணலால்‌ தடுக்க 
முடியும்‌ என்று எண்ணும்‌ பேதைக்‌ குழந்தைகளை உடைய 
புகார்‌ தான்‌ எங்கள்‌ ஊர்‌. 


தலைவியைத்‌ தேடி. வரும்‌ தலைவனைப்‌ பரிகாசம்‌ டிம்‌ 
விதத்தில்‌ பாடுகன்றாள்‌. தலைவனைப்‌ பார்த்துச்‌ சொல்லு 
கின்றாள்‌. **நீர்‌ எங்கள்‌ தலைவியை உண்மையான காதலோடு 
தேடி வரவில்லை. எங்கள்‌ தலைவியின்‌ பற்கள்‌ 'முத்துக்களைப்‌ 
- போல இருக்கும்‌. அப்‌ பற்களை உண்மையான முத்துக்கள்‌ 
என்று கருதி அவைகளை விலைக்கு வாங்கும்‌' வர்த்தசகன்‌ போல்‌ 
நீர்‌ அவளிடம்‌ வந்தீர்‌." இப்படி வந்து அவளைக்‌ களவு மணமும்‌ 
செய்து கொண்டீர்‌. ஏனென்றுல்‌ எங்கள்‌ தலைவியின்‌ உடல்‌ 
மெலிந்து அவள்‌ கை வளையல்கள்‌ கழன்‌ று விழுகின்றன. 
'முறைப்படிமணம்‌ செய்த ஒரு பெண்ணுக்குக்‌ கை வளையல்கள்‌ 
இவ்விதம்‌ கழன்று விழும்‌ என்று நாங்கள்‌ எப்படி. ௮.றிவோம்‌£ 
கள்‌ குடித்தவர்‌ குடியாததைப்போல்‌ எவ்வளவு மறைத்தாலும்‌ 
அவர்‌ அறிவையும்‌ கடந்து அவர்கள்‌ கள்‌ குடித்தது வெளி 
யாகும்‌. களவில்‌ கூடிய எங்கள்‌ தலைவி கூடாததுபோல்‌ 
எவ்வளவு ௩டித்தாலும்‌ அவள்‌ உடலின்‌ வேறுபாடு அவளை 
அறியாமல்‌ களவு மணத்தை வெளிப்படுத்துகன்றது. இவ்வித 
மான நிலையில்‌ ஏங்கள்‌ கபடமற்ற தலைவியை ஏமாற்றி விட்டுப்‌ 

போய்விட்டீரே:”” 

தீம்‌ கதிர்‌ வாள்‌ முகத்தாள்‌ செவ்வாய்‌ 
மணி. முறுவல்‌ ஒவ்வா வேனும்‌, 
வாங்கு நீர்‌ முத்து என்று, வைகலும்‌ 


208 புகார்க்காண்டம்‌ 


மால்‌ மகன்‌ போல்‌ வருதிர்‌ ஐய ! 

வீங்கு ஓதம்‌. தந்து விளங்கு. ஒளிய 
வெண்‌: முத்தம்‌ விரை சூழ்‌ கானல்‌ 
பூங்கோதை கொண்டு, விலைஞர்‌ போல்‌ 
மீளும்‌ புகாரே எம்மூர்‌. 


[தீம்‌ கதிர்‌ - இனிய கதிர்களை உடைய, வாள்‌ முகத்தாள்‌-. 
ஒளி பொருந்திய முகத்தனை உடைய என்‌ தலைவியின்‌ ; செவ்வாய்‌ 
மணி முறுவல்‌... சிவந்த. வாயிலுள்ள அழகிய வெண்‌ பற்களை ; 
ஒவ்வாவேனும்‌ - முத்துக்கள்‌ ஓத்திருக்க மாட்டா வாயினும்‌ ; வாங்கு. 
நீர்‌ மூத்து என்று - கடலில்‌ விளைந்த முத்துக்கள்‌ என்று அவற்றைப்‌ 
புகழ்க்து; வைகலும்‌ - நாள்‌ தோறும்‌ ; மால்‌. மகன்‌ போல்‌ - மயக்கம்‌ 
கொண்ட ஒருவனைப்‌ போல; வருதிர்‌ ஐய - ஐயனே நீர்‌ வருகின்‌ நீர்‌; 
வீங்கு ஓதம்‌- பெரிய அலைகள்‌ ; விளங்கு ஒளிய வெண்‌ முத்தம்‌' 
தந்து - விளங்குகின்ற ஒளியை உடைய வெள்ளிய முத்துக்களைக்‌ 
கொண்டு .வந்து கரையில்‌ சேர்த்து; விரை சூழ்‌ கானல்‌ - மணம்‌ 
நிறைந்த சோலையிலுள்ள ; பூங்கோதை கொண்டு - பூ மாலைக்ளைப்‌ 
பெற்றுக்கொண்டு, விலைஞர்‌ போல்‌ மீளும்‌ - பொருள்‌ -விலை செய்‌ 
வோர்‌ போல.மீண்டு போன்ற; புகாரே எம்மூர்‌-.; 1] 


மறையின்‌ மணந்தாரை வன்‌ பரதர்‌ 
பாக்கத்து மடவார்‌ செங்கை - 

இறை வளைகள்‌ தூற்றுவதை, ஏழையம்‌ 
ஏங்ஙனம்‌ யாங்கு அறிகோம்‌ ஐய... 
திறை மதியும்‌ மீனும்‌ என அன்னம்‌, 
நீள்‌ புன்னை அரும்பிப்‌ பூத்த 

பொறை மலி பூங்‌ கொம்பு ஏற, வண்டு. 
ஆம்பல்‌ ஊதும்‌ புகாரே எம்மூர்‌ 


[மழையின்‌ மணந்தாரை - வேத மூறைப்படி மணந்த தலை 
வனை; வன்‌ பரதர்‌ பாக்கத்து- வலிமையுள்ள வலைஞர்கள்‌ வாழும்‌ 
சேரியிலிருக்கும்‌; மடவார்‌ செம்‌ கை-பெண்களின்‌ சிவந்த கையா 
கிய, இறைவளைகள்‌ - முன்‌ கையிலுள்ள வளையல்கள்‌; தூற்றுவதை' 
- பழி தூ.ற்றுவதை ; ஏழையம்‌- இப்படித்‌ தூ.த்றுமென்று ஏழையா 
இய காரங்கள்‌ : எங்ஙனம்‌ யாங்கு அறிகோம்‌ ஐய- எப்படி. நாங்கள்‌. 
தெரிக்து கொள்வோம்‌ ; நிறைமதியும்‌ மீனும்‌ என - மூழு நிலாவும்‌. 
விண்‌ மீன்களும்‌ என்று: அன்னம்‌- அன்னப்‌ பறவையான.து.; : நீள்‌ 
புன்னை - நீண்ட புன்னை மரத்தில்‌; அரும்பிப்‌ பூத்த- தோன்றி 
மலர்ந்த; பொறை மலி பூங்‌ கொம்பு ஏற- சுமை நிறைந்த பூக்களை 
புடைய கொம்புகளில்‌ ஏற; வண்டு ஆம்பல்‌ ஊதும்‌ - வண்டு சத 
ஆம்பல்‌ மலர்கின்ற ; புகாரே எம்மூர்‌-; 


கானல்வரி 809 


வண்டு ஆம்பலில்‌ ஊற்று ர ஆம்பல்‌ மலர்ந்தது என்ப 
தாகும்‌. 


ஒரு பெண்ணைக்‌ களவு மணம்‌ றிய கொண்டு, அவள்‌ கணவன்‌ 
- பிரிர்து,போய்‌ விட்டால்‌, பிரிவாற்றாமையால்‌ அவள்‌ உடல்‌ மெலிந்து 
அவளுடைய கைவளையல்கள்‌ கழன்று வீழ்ந்து ஒலி செய்யுமென்றும்‌, 
அப்படி உண்டாகும்‌ ஒலி, களவு மணம்‌ நிகழ்ந்ததை எல்லோரும்‌ 
அறியும்படி த்‌: அதிறுமென்றும்‌ தமிழ்‌ இலக்யெங்களில்‌ எனக்‌ 
வழக்கம்‌..] 


உண்டாரை:வெல்‌ நரு ஊண்‌ ஒளியாப்‌ 
பாக்கத்துள்‌ உறை ஜன்று இன்றித்‌ 
தண்டா நோய்‌ மாதர்‌ தலைத்‌ தருதி என்பது 
யாங்கு அ.நிகோம்‌ ஐய !' 
வண்டால்‌ திரை அழிப்பக்‌, கையால்‌ 

_ மணல்‌ முகந்து, மதிமேல்‌ நீண்ட 
புண்தோய்‌ வேல்‌ நீர்மல்க, மாதர்‌ 
கடல்‌ தூர்க்கும்‌ புகாரே எம்மூர்‌. 


[ உண்டாரை வெல்‌ நமு-குடித்தவர்களின்‌ அறிவை வெல்லு 
கின்ற கள்‌, ஊண்‌ ஒளியாப்‌. பாக்கத்துள்‌ - அவ்விதம்‌-கள்‌ உண்டதை 
மறைக்காத அச்சேரியில்‌ ; உறை ஓன்று இன்றி- தர்க்கும்‌ மருந்து 
ஒன்று இல்லாமல்‌ ; தண்டா கோய்‌ - தணியாத காமகோயை,; மாதர்‌ 
தலைத்‌ தருதி என்பது - என்‌ தலைவிக்குத்‌ தருன்‌ றீர்‌ என்பதை/ 
யாங்கு அறிகோம்‌ ஐய- எப்படி. காங்கள்‌ அறிவோம்‌; வண்டால்‌ - 
குழந்தைகள்‌ செய்யும்‌ வண்டற்‌ பாவைகளை ; திரை அழிப்ப - கடல்‌ 
அலை.வந்து மோதி அழிக்க; கையால்‌ மணல்‌ முகந்து- கைகளால்‌ 
மணலை அள்ளி); மதிமேல்‌- தங்கள்‌ முகத்தின்‌ மேல்‌; நீண்ட புண்‌ 
தோய்‌ வேல்‌- நீண்டு ஓடியிருக்கின்ற புண்ணின்‌ கறைபடிந்த வேல்‌ 
போன்ற கண்கள்‌, நீர்‌ மல்க-கண்ணிரைச்‌ சொரிய; மாதர்‌ கடல்‌ 
கார்க்கும்‌ - குழந்தைகள்‌ கடலைத்‌ தூர்க்கின்‌.ற, புகாரே எம்மூர்‌ -; 


மண்‌ பொம்மைககைக்‌ கடல்‌ அலை அழிக்கும்போது, குழந்தை 
கஞக்குக்‌ கோபமும்‌, துக்கமும்‌ உண்டாகின்றன. துக்கத்தால்‌ அவர்‌ 
களுடைய கண்கள்‌ சிவந்து, கண்ணீர்‌ பெருகுகின்றது. கோபத்தால்‌ 
மண்ணை வாறி அலைகளின்‌ மேல்‌ வீசுகன்ருர்கள்‌. 7 


கல்‌ பிரிவாற்றுமல்‌ தலைவி வருந்துவது 
(81-86) 


கடற்கரை: யோரத்திலுள்ள. சோலையில்‌ தலைவி ஒரு 
நெய்தல்‌ நிலத்‌ தலைவனைச்‌ சந்தித்தாள்‌. களவு மணம்‌ 
14 


210 புகார்க்காண்டம்‌ 


ஏற்பட்டு விட்டது. போன தலைவன்‌ திரும்பி வரவில்லை. அவன்‌ 
வராதகாரணமும்‌ புரியவில்லை. இந்த நிலைமையில்‌ அதே கடற்‌ 
“கரைச்‌ சோலைக்குத்‌ தலைவி தன்‌ தோழியை அனுப்புகிறாள்‌. 
சோலைக்குத்‌ தலைவன்‌ வருவானோ : என்று எதிர்பார்த்துத்‌ 
"தோழியும்‌ பல நாட்களாகச்‌ சோலையில்‌ காத்திருந்தாள்‌. ஒரு 
நரள்‌ தலைவன்‌ அவ்விடம்‌ வந்தான்‌. ஆனால்‌ தோழியிடம்‌ 
ஒன்றும்‌ பேசவில்லை. தோழி வீட்டிற்குத்‌ தஇ.ரும்பிய 
வுடன்‌, ஆவலோடு காத்துக்கொண்டிருந்த தலைவி என்ன நடந்த 
தென்று கேட்டாள்‌. அந்தக்‌ கேள்விக்குத்தோழிப்தில்‌ சொல்லு 
இன்றாள்‌. “நீ ஆணையிட்டபடி நானும்‌ சோலையின்‌ அருகே 
காத்துக்‌ கொண்டிருந்தேன்‌. இன்று யாரோ ஒருவர்‌ வந்தார்‌. 
கடற்கரை யோரரத்தில்‌ கூடி விளையாடிக்‌ கொண்டிருந்த ஈண்டு 
களையும்‌, பூக்கள்‌ நிறைந்த சோலையில்‌ நின்று கொண்டிருந்த 
என்னையும்‌ கண்டார்‌. ஆனால்‌ என்னிடம்‌ ஒன்றும்‌ பேசவில்லை. 
தன்‌ உணர்வு அழிந்தவர்‌ போல்‌ தோன்றினார்‌. அவர்‌ ஒன்றும்‌ 
பேசாமலே கடை. சியில்‌ போய்விட்டார்‌. அவரை நன்ளுய்ப்‌ 
பார்க்கவும்கூட இல்லை. அவருடைய நிறம்‌ இன்ன தென்று 
கூட நான்‌ பார்க்கவில்லை'' என்றிவ்வாறு தோழியின்‌ வார்த்தை 
களைக்‌ கேட்டுத்‌ தலைவியின்‌ மனம்‌ உடைந்து விட்டது. தனக்கு 
நேர்ந்த துன்பத்தைக்‌ குறித்துச்‌ சிந்தித்தாள்‌. 

ஈ என்னை மீண்டும்‌ கூடிய சிக்கிரம்‌ சந்திக்கிறேன்‌ 
என்று சொல்லி விட்டுப்‌ போனாரே, அவர்தான்‌ என்னை 
மறந்து விட்ட போதிலும்‌, அவருடைய தேரும்‌ என்னை நாடி. 
வர. மறந்து விட்டதே. அ௮ன்னங்களே ்‌. பூங்கொத்துக்கள்‌ 
நிறைந்த கொடிகளே/ என்னை அவர்‌ மறந்தாலும்‌ கான்‌ ஒருக்‌ 
காலும்‌ அவரை ம.றவேன்‌”' 


ஈ மாலைப்‌ பொழுது ஆஒூவிட்டது. பறவைகளின்‌ 
பாட்டும்‌ அடங்கியது. சோலையிலுள்ள பூக்கள்‌ அசையாமல்‌ 
துரங்குவது போலத்‌ தோன்றின. ஒரு நமெய்தற்‌ பூவைப்‌ 
பார்த்துத்‌ தலைவி தனக்குள்ளே 'பேசுகிறாள்‌. .. இனிய தேன்‌. 
நிறைந்த நெய்தற்பூவே / துன்பத்தை அதிகம்படுத்தும்‌ இந்த 

மாலைக்‌ காலத்தில்‌ நான்‌ தனித்து வருந்தி நிற்கின்றேன்‌. நீயோ 

அசைவற்றுத்‌ ஆரங்குகின்றாய்‌. தரங்கும்போது உன்னுடைய 
கனவில்‌ என்‌ காதலன்‌ இந்தக்‌ கடற்கரைச்‌ சோலையில்‌ யு 
வதை கீ கண்டதுண்டோ ள்‌ 2 


க்ரனல்வரி 211 


நெய்தல்‌ பூவோ தலைவியின்‌ கேள்விக்குப்‌ பதில்‌ சொல்ல்‌ 
வில்லை. கரையோரத்தில்‌ தன்‌ காதலன்‌ ஏறி வந்த தேர்ச்‌ 
சக்கரங்களின்‌  அடையாளமாவது இருந்தால்‌ அதைப்‌ பார்க்க 
-லாமென்று மணல்‌ நிறைந்த கரையோரரத்திற்குப்‌ ' போனாள்‌. 
சக்கரத்தின்‌ சுவடுகள்‌ ஒன்றையும்‌ காணோம்‌. கடல்‌ அலைகளை 
நொந்து கொள்ளுகின்றாள்‌. **'தெளிந்த நீரை யுடைய அலையே? 
நீயும்கூட எனக்கு இந்தவி.தமான: பழியைச்‌ செய்யவேண்டுமா? 
என்‌ காதலரின்‌ தேர்ச்‌ சக்கரங்கள்‌ சென்ற வழிகளை யெல்லாம்‌ 
அழித்து விட்டாயே. கான்‌ என்ன செய்வேன்‌ £ என்‌ துன்‌ 
பத்தை உணராமல்‌ அலர்‌ கதூற்றுவாரோடு சேர்ந்து நீயும்‌ 
்‌. எனக்கு விரோதியாய்‌ விட்டாயே”” 


தேர்‌ அடையாளங்களைக்‌. காணாமல்‌ : மனம்‌ நொந்து 
அவ்விடமுள்ள குளிர்ந்த சோலையையும்‌ அன்னப்‌ பறவை 
களையும்‌ பார்த்துத்‌ தலைவி முறையிடுகிறாள்‌. “பூக்கள்‌ நிறைந்த 
குளிர்ந்த சோலையே/ கூடியாடி விளையாடுகின்ற அ௮ன்னங்‌ 
களே/ நீர்த்துறையே! நீங்களாவது என்மேல்‌ கருணை வைத்துத்‌ 
தேர்ச்சுவடுகளை அழிக்க வேண்டாமென்று அலைகளுக்குச்‌ 
சொல்லக்‌ கூடாதா? உங்களுக்கும்‌ என்னுடைய துன்பம்‌ தெரி 
யாதா?” 


இவ்வாறு பலவிதமாக நொந்துகொண்டு வீட்டுக்குத்திரும்‌ 
பும்‌ சமயத்தில்‌ கடல்‌ அலைகளைப்‌ பார்த்துச்‌ சொல்லுகிறாள்‌. 
“நானோ இந்த நெய்தல்‌ நிலத்தில்‌ பிறந்தவள்‌. கடல்‌ அலையில்‌ 
தவழ்ந்து விளையாடி. வளர்ந்தவள்‌. கடல்‌ அலைகளை என்‌ 
னுடைய உறவினர்‌ போல்‌ கருதி வந்தேன்‌. அப்படியிருந்தும்‌ 
என்மேல்‌ கருணை வைக்காமல்‌ 'உறவாடிக்‌ கெடுத்தது'” போல்‌ 
எனக்குத்‌ துன்பம்‌ விளைத்து விட்டீர்களே, கடல்‌ அலையே! 
- ரீ சுகமாக வாழ்வாயாக'* என்று கடல்‌ அலையை நொந்து 
கொண்டு மனவருத்தத்துடன்‌ வீடு திரும்பினாள்‌. 


புணர்‌ துணையோடு ஆடும்‌ பொறி அலவன்‌ நோக்க, 
இணர்‌ ததையும்‌ பூங்கானல்‌ என்னையும்‌ நோக்க, 
உணர்வு ஓழியப்‌. போன ஓலி திரை நீர்ச்‌ சேர்ப்பன்‌, 
வணர்சுரி ஐம்பாலோய்‌! வண்ணம்‌ உணரேரேனால்‌. 


ர [புணர்‌ துணை யோடு - தன்னோடுகூடி.ய பெட்டை நண்டோடு; 
ஆடும்‌ - விளையாடுகின்ற) பொறி அலவன்‌ நோக்கி - புள்ளிகளை 


௨12 புகார்க்காண்டம்‌ 


யுடைய ஆண்‌ ஈண்டுகளைப்‌ பார்த்து; இணர்ததையும்‌ - பூங்கொத்‌ 
துக்கள்‌ நெருங்கியிருக்கின்‌்ற: பூங்கானல்‌ என்னையும்‌ கோக்க. 
பூக்கள்‌ நிறைந்த கடற்கரைச்‌ சோலையில்‌ என்னையும்‌ ' கண்டு; 
உணர்வு ஒழியப்‌ போன - தன்‌ உணர்வு அழியுமாறு போன ; ஓலி 
திரை நீர்ச்சேர்ப்பன்‌ - ஒலிக்கெ.ற நீரையுடைய நெய்தல்‌ நிலத்‌ 
தலைவனின்‌; வண்ணம்‌- நிறத்தையும்‌; வணர்‌ சுரி ஐம்பாலோய்‌ - 
வளைந்து சுருண்ட ஐந்து வகையான கூக்‌ தலையுடைய தோழி) உண 
ரேன்‌ - நான்‌ சதிஸ்‌. ழ்‌ 


தம்முடைய தண்ணனளியும்‌, தாமும்‌ தம்‌-மான்தேரும்‌ 
எம்மை நினையாது விட்டாரோ! விட்டு..௮கல்க; 
அம்‌ மென்‌ இணர அடும்புகாள்‌ ! அன்னங்காள்‌ ! 
தம்மை மறந்தாரை நாம்‌ மறக்க மாட்டேமால்‌, 


[தம்முடைய தண்ணளியும்‌- தமது. அருளும்‌; தாமும்‌ தம்‌ 
மான்தேரும்‌ - தம்முடைய குதிரை பூட்டிய தேரும்‌ ; எம்மை நினை 
யாது விட்டாரோ - எம்மை நினையாமல்‌ விட்டாரோ); விட்டு 
அகல்க- விட்டுப்‌ பிறியட்டும்‌; ௮ம்‌ மென்‌ இணர அடும்புகாள்‌ - 
அழகிய மெல்லிய பூங்கொ தீ.துக்களை யுடைய அடும்பங்‌ கொடி.களே ./; 
அன்னங்காள்‌ - ; நம்மை மறக்தாரை -; நரம்‌ மறக்க மாட்டே! மால்‌- 
காம்‌ ஒருக்காலும்‌ மறக்கமாட்டோம்‌.] ' 


புன்‌ கண்‌ கூர்‌ மாலைப்‌ புலம்பும்‌ என்‌ கண்ணேபோல்‌, 
துன்பம்‌ உழவாய்‌ துயிலப்‌ பெறுதியால்‌. 

இன்‌:கள்‌ வாய்‌ நெய்தால்‌! நீ எய்தும்‌ கனவினுள்‌, 
அன்களணுர்‌ கானல்‌ வரக்கண்டு அறிதியோ? 


[புண்‌ கண்‌ கூர்மாலை - துன்பம்‌ அதிகமாகும்‌ மாலைக்‌ காலத்தில்‌ ; 
புலம்பும்‌ - தனித்து வருந்துகன்‌ ற; என்‌ கண்ணே போல்‌ - என்‌.கண்‌ 
களைப்‌ போல; துன்பம்‌ உழவாய்‌ - துன்பத்தால்‌ வருந்தாமல்‌; 
துயிலப்‌' பெறுதியால்‌ - நல்ல தூக்கத்தை நீ பெறுகிறாய்‌ , ' இன்‌ கள்‌ 
வாய்‌ நெய்தால்‌ - இனிய தேன்‌ வாய்ந்த நெய்தற்‌ பூவே 1; நீ எய்தும்‌ 
கனவினுள்‌ - நீ காணுகின்ற கனவினுள்‌.; வன்கணார்‌ - வன்‌ கண்மை 
யுடைய எனது தலைவர்‌ ; கானல்‌ வர - இக்‌ கடற்கரைச்‌ சோலையில்‌ 
வருவதை ;: கண்டு அறிதியோ - நீ கண்டதுண்டோ 1] 


௪ 
புள்‌ இயல்‌ மான்‌ தேர்‌ ஆழி போன வழி எல்லாம்‌ 
தெள்ளுதீர்‌ ஓதம்‌! சிதைத்தாய்‌ ; மற்று என்‌ செய்கோ? 
தெள்ளுநீர்‌ ஓதம்‌ ! சிதைத்தாய்‌ ; மற்று எம்மோடு ஈங்கு 
உள்ளாரோடு உள்ளாய்‌, உணராய்‌ மற்று என்‌ செய்கோ? 


காரனல்வரி 218. 


[புள்‌ இயல்‌ மான்‌ - பறவை போல்‌ விரைந்து செல்லக்கூடிய: 
குதிரைகள்‌ பூட்டிய; தேர்‌ ஆழி என்‌ காதலனின்‌ தேர்‌ உருக ; 
போன. வழியெல்லாம்‌ - சென்ற வழிகளையெல்லாம்‌; தெள்ளு நீர்‌. 
ஓதம்‌ - தெளிந்த நீரையுடைய அலையே; சிதைத்தாய்‌- நீ அழித்‌ 
தனை , என்‌ செய்கோ-கான்‌ என்ன செய்வேன்‌ ; தெள்ளு நீர்‌ ஓ.தம்‌- 
தெளிந்த நீரையுடைய அலையே /: சிதைத்தரய்‌ - நீ அழித்தனை 
எம்மோடு ஈங்குள்ளாரோடு - எனக்குத்‌ (துன்பந்தருகன்ற) இங்‌ 
குள்ள அலர்‌ தூற்றுகிறவர்களோடு ; உள்ளாய்‌-£ சேர்ந்து உள்ளாய்‌; 
(என்றது, அவர்கள்‌ சார்பாக இருக்கன்றுய்‌) ; உண்ராய்‌ - என்‌ 
துயரத்தை உணராய்‌ ; என்‌ செய்கோ - நான்‌ என்ன செய்வேன்‌. 


தலைவனைப்‌ பிரிந்து. தலைவி வருந்த, தலைவன்‌. நெடுகாள்‌: வராது 
போனான்‌. பல காள்‌ களவிலேயே கூடிச்சென்று, திருமணம்‌ செய்து 
தலைவியைத்‌ தன்னுடன்‌ வைத்து இல்லறம்‌ கடத்தவில்லை. இதனை 
எவ்வாறோ அ.றிந்த ஊரார்‌, இவர்‌ ஒழுக்கங்க&£ஈக்‌ குறித்‌ துப்பல.படப்‌ 
பேசிக்‌ கொண்டனர்‌. இங்கனம்‌ நடப்பதை அகப்பொருளில்‌ 'அலர்‌' 
என்பர்‌. மற்று - அசை.] 


“நேர்ந்த நம்‌ காதலர்‌ நேமி நெடும்‌ திண்தேர்‌, 

கர்‌. ந்த வழி சதைய ஊர்கின்ற ஓதமே 7; 

ழூத்‌ தண்‌ பொழிலே ! புணர்ந்து ஆடும்‌ அன்னமே 7 
சர்ம்‌ தண்‌ துறையே ! இது தகாது” என்னீரே 2? 


[சேர்ந்த - அன்பு செய்த; ஈம்‌ காதலர்‌ - ஈமது காதலரின்‌ ; 
கேமி - சக்கரத்தையுடைய ; நெடும்‌. திண்‌: தேர்‌ - நெடிய திண்ணிய 
தேர்‌; ஊர்ந்த- சென்ற; வழி சதைய- வழியிலுள்ள சுவடுகள்‌ 
அழியும்படி: 7 ஓதம்‌ ஊர்ன்ற-- அலைகள்‌ மேல்‌ எழுந்து வருன்‌ 
றன; பூந்தண்‌ பொழிலே - பூக்களையுடைய குளிர்ச்‌ த சோலையே 4: 
புணர்ந்து ஆடும்‌' அன்னமே கூடி “ஆடுகன்‌.ற அன்னமே [; சர்ம்‌ 
தண்‌ துறையே - மிக்க குளிர்ச்சியுடைய குளீர்க்த நீர்த்‌. துையே/- 
இது தகாது என்னீரே - இது தகாது என்று (அல்ைகளுக்குக்‌) . கூற 
மாட்டீர்களா 2 

கேர்ச்சி - அன்பு] 

நேர்ந்த தம்‌ காதலர்‌ நேமி நெடும்‌ திண்தேர்‌ 

ஊர்ந்த வீழி சிதைய ஊர்த்தாய்‌ வாழி ! ! கடல்‌ ஓதம்‌.7 


ஊர்ந்த வழி சிதைய.ஊர்ந்தாய்‌, மற்று எம்மோடு 
தீர்ந்தாய்‌ போல்‌ தீர்ந்திலையால்‌ வாழி ! கடல்‌ ஓதம்‌! 


[கேர்க்த ஈம்‌ காதலர்‌ - அன்பு செய்த ௩மது தலைவரின்‌ ; கேமி 
நெடும்‌ திண்தேர்‌ - உருளையையுடைய நெடிய திண்ணியதேர்‌ ; 


214 புகார்க்காண்டம்‌ 


ஊர்ந்த வழி சதைய- சென்ற வழி அழியும்படி ; கடல்‌ ஓதம்‌ - 
கடல்‌ அலையே /; ஊர்ந்தாய்‌- நீ மேலேறி வந்தாய்‌; வாழி-/ 
ஊர்ந்த வழி சிதைய - தேர்‌ ஊர்ந்த வழி சிதையும்படி , ஊர்க்தாய்‌-; 
எம்மோடு தீர்ந்தாய்‌ போல்‌ - என்னோடு உறவாடிக்‌ கூடியது போல்‌ 
இருந்து; தீர்ந்து இலையால்‌ - உண்மையில்‌ எதிரியாய்‌ இருந்து விட்‌ 
டாய்‌; வாழி கடல்‌ ஓதம்‌- கடல்‌ அலையே நீ வாழ்வாயாக [1] 


அவள்‌ தலைவனை நொந்து கொள்வது 
_ (97-99) 


மாலைப்‌ பொழுதை எல்லாம்‌ .சோலையில்‌ கழித்து விட்டு 
மன வருத்தத்துடன்‌ தலைவி தன்‌. வீட்டிற்குத்‌ இரும்பினாள்‌. 
தன்னுடைய நிலைமையை அன்னை கண்டு உண்மையை அறிந்து 
கொண்டால்‌ என்ன செய்வதென்று தெரியாமல்‌ தலைவனை 
கிளைத்து வருந்தினாள்‌. 


* நெய்தல்‌ நிலத்தலைவனே / உன்னுடைய. வளப்பமான 
நாட்டில்‌ நெல்விளை கின்ற நன்செய்‌ நிலமான வயல்கள்‌, எங்கும்‌ 
பரவி இருக்கன்றன. கடல்‌ அலைகள்‌. வெண்‌ முத்துக்களான 
ஆபரணங்களை அணிந்து சிவந்த பவளங்களான ஆடையை 
- உடுத்து வயல்களில்‌ மோதி உலரவுகன்றன. உன்னுடைய 
நாட்டில்‌, கடல்‌ அலையம்‌ இவ்வளவு அழகாகத்‌ திரியும்‌ போது 
என்னுடைய கிலைமையோ வென்றால்‌ காம நோயால்‌ உண்டான்‌ 
புண்கள்‌ என்‌ உடலையே மழைத்து .விட்டன. புன்னைமரச்‌ 
சோலையில்‌, உன்னை நினைத்து வருந்தும்போது மன்மதன்‌ என்‌ 
மேல்‌ ஏவிய பாணங்களால்‌ உண்டான புண்கள்தான்‌ இவை. 
இந்தக்‌ கோலத்தில்‌ என்னைத்‌ .தாய்‌ கண்டால்‌. நான்‌. என்ன 
செய்வேன்‌?” ்‌ 


தன்‌ நித்திலத்தின்‌ பூண்‌ அணிந்து, 
தலம்‌ சார்‌ பவளக்கலை உடுத்துச்‌ 
செத்‌ தெல்‌ பழனக்‌ கழனி தொறும்‌ 
திரை உலாவு கடல்‌ சேர்ப்ப! 
புன்னைப்‌ பொதும்பர்‌ மகரத்‌ திண்‌ 
கொடியோன்‌ எய்த புதுப்‌ புண்கள்‌ 
என்னைக்‌ காணா வகை மறைத்தால்‌, 
அன்னை காணின்‌என்‌ செய்கோ 2 


கானல்வரி 215 


[ஈன்‌ நித்திலத்தின்‌ பூண்‌ அணிந்து - நல்ல முத்துக்களான பூண்‌ 
களை அணிந்து); நலம்‌ சார்‌ பவளக்‌ கலை உடுத்து ;- அழகு பொரும்‌ 
திய பவளம்‌ போலச்‌ சிவந்த உடையினை உடுத்து; செந்‌ நெல்‌ 
பழனம்‌ - செம்கெல்‌ விஃ£கின்ற நன்‌ செய்‌ நிலமாகிய; கழனி 
தொறும்‌ - வயல்கள்‌ தோறும்‌ : திரை உலாவு கடல்‌ சேர்ப்ப - அலை 
வந்து மோதுகன்ற கடற்கரையை யுடைய தலைவ /; புன்னைப்‌ 
. பொதும்பர்‌ - புன்னை மரச்சோலையில்‌; மகரத்‌ திண்‌ கொடியோன்‌ 
எய்‌. த- மீன்‌ எழுதிய வலிய கொடியினையுடைய மன்மதனால்‌ எய்யப்‌ 
பட்ட, புதுப்புண்கள்‌- புதிய புண்கள்‌, என்னைக்‌ காணாவகை 
மறைத்தால்‌ - என்‌ உருவைக்‌ காணாதபடி மறைத்தால்‌; அன்னை 
காணின்‌ - அதை என்‌ அன்னை கண்டால்‌; என்‌ செய்கோ - கான்‌ 
என்‌ செய்வேன்‌. 

புண்களாவது, உடல்‌ காம நோயால்‌ மாறுபடுதல்‌. ] 


₹ உன்னுடைய நாட்டின்‌ கடற்கரை யோரத்திலுள்ள, 
வலைஞர்களின்‌ வீட்டு வாயிலில்‌ அலைகள்‌ முத்துக்களாகிய 
பற்களால்‌ நகைத்துப்‌ பவளங்களாகிய சிவந்த வாயைத்‌ 
இறந்து திரிகஇன்றன. உன்னுடைய நாட்டில்‌ அலைகளும்கூட 
இவ்வளவு களிப்புடன்‌ திரியும்போது என்னுடைய நிலை 
மையோ வென்றால்‌, என்‌ உடல்‌ பீர்க்கம்பூவைப்‌ போல 
வெளுத்து விட்டது. உன்னால்‌ எனக்கு உண்டான காம 
நோய்தான்‌ இதற்குக்‌ காரணம்‌. இந்தக்‌ கோலத்தை என்‌ தாய்‌ 
கண்டு, கு.றி கேட்டுக்‌ காரண த்தை அறிந்து கொண்டால்‌, கான்‌ 
என்ன்‌ செய்வேன்‌”? 


வாரித்‌ தரள நகை செய்து, 

வண்‌ செம்பவள வாய்‌ மலர்ந்து, 

சேரிப்‌ பரதர்‌ வலை முன்‌.நில்‌ ்‌ 

இரை உலாவு கடல்‌ சேர்ப்ப ! 

மாரிப்‌ பீரத்து அலர்‌ வண்ணம்‌ 
மடவாள்‌ கொள்ளக்‌ கடவுள்‌ வரைந்து, 
ஆர்‌ இக்கொடுமை செய்தார்‌? என்று 
அன்னை அறியின்‌ என்‌ செங்கோ? 


[வாரித்‌ தரள நகை என்து. ்டன்க்‌ விளையும்‌. முத்துக்‌ 
களாகிய இரிப்பைச்‌ செய்து ; வண்‌ செம்பவள வாய்‌ மலர்க்து-வளப்ப 
மான சிவந்த பவளமாகய வாயைத்‌ திறந்து; சேரிப்‌ பரதர்‌ வலை 
மூன்றில்‌ - சேரியில்‌: வாழும்‌ வலைஞர்களின்‌ வலை இடக்கும்‌ வீட்டு 
வாயிலில்‌ ; திரை உலாவு - அலைகள்‌ வீசுகின்ற; கடல்‌ சேர்ப்ப - 


216 புகார்க்காண்டம்‌ 


கடற்கரையையுடைய தலைவ 1/1; மாரிப்பீரத்து அலர்‌ வண்ணம்‌ - 
மாறிக்‌ காலத்துப்‌ பூத்த பீர்க்கு மலர்‌ போன்ற நிறத்தினை ; மடவாள்‌ 
கொள்ள - என்‌ மகள்‌ இங்ஙனம்‌ கொள்ளும்படி ; கடவுள்‌ வரைகம்‌.து- 
தெய்வத்தை வழிபட்டு; ஆர்‌ இக்‌ கொடுமை செய்தார்‌ - இக்‌ 
கொடுமை செய்தவர்‌ யார்‌ 2; என்று -; அன்னை அறியின்‌ - அன்னை 
ஆராய்ந்து அறிந்து விட்டாளாயின்‌ ; என்‌ செய்கோ - யான்‌ என்ன 
செய்வேன்‌ 2 


அலைகள்‌ மூத்துக்களாகிய பற்களால்‌ ஈகைத்‌.து, பவளங்களாகய 
வாயைத்‌ திறந்து, வீட்டு வாயிலில்‌ வந்து திரிகின்றன. பீர்க்க 
மலரின்‌ நிறம்‌, அதாவது மகளிர்‌ கணவரைப்‌ பிரிந்து வருக்தும்போது 
உண்டாகின்ற ஒரு வகை வெளுப்பு நிறம்‌. கடவுளைக்‌ குறி கேட்டுக்‌ 
களவுக்‌ கணவன்‌ இன்னான்‌ என்று :அன்னை தெரிந்து கொள்வா 
ளென்று தலைவி அஞ்சுகன்றாள்‌. 


தரளம்‌ - முத்து. பீரம்‌ - பீர்க்கு. அலர்‌-.பூ.] 


உன்னுடைய நாட்டில்‌ கடற்கரையில்‌ வலைஞர்கள்‌ 
கொண்டு வந்து சேர்த்த மீன்களால்‌ புலால்‌ காற்.றம்‌ வீசுகன்‌ 
றது. ஆனால்‌ அலைகள்‌ பூஞ்சோலைகளில்‌ வீழ்ந்து அங்கேயுள்ள 
பல பூக்களைக்‌ கரையோரத்தில்‌ சேர்ப்பதால்‌ புலால்‌ நாற்றம்‌ 
நீங்கி கறுமணம்‌ எங்கும்‌ கமழ்கசின்றது. பூக்களின்‌ ஈறுமண.த்‌ 
தால்‌ புலால்‌ நாற்றமும்‌ நீங்கி விட்ட போதிலும்‌ எந்த மருக்‌ 
தாலும்‌ என்‌ காம நோய்‌ நீங்காது. பிறர்‌ .௮றியக்‌ கூடாத 
இரந்த நோயின்‌ காரண த்தை அன்னை அறிந்தால்‌, நான்‌ என்ன 
செய்வேன்‌ ?”' 


புலவு உற்று இரங்கி இது நீங்கப்‌ 
பொழில்‌ தண்டலையில்‌ புகுந்து உதிர்ந்த ' 
கலவைச்‌ செம்மல்‌ மணம்‌ கமழத்‌ 
திரை உலாவு கடற்‌ சேர்ப்ப! 
- பல உற்று ஒரு நோய்‌ துணியாத, 
படர்‌ நோய்‌ மடவாள்‌ தணி உழப்ப, 
அலவு உற்று இரங்கி அறியா நோய்‌, 
அன்னை அறியின்‌ என்‌ செய்கோ? ன்‌ 
[புலவு உற்று இரங்கி - புலால்‌ நாற்றம்‌ பெற்று வருந்தி; அது 
நீங்க - அந்த நாற்றம்‌ நீங்கும்படி ; பொழில்‌ தண்டலையில்‌ புகுக்து- 
சோலையில்‌ குளிர்ந்த இடத்தில்‌ நுழைந்து ; உதிர்ந்த கலவைச்‌ செம்‌ 
மல்‌ - (அங்கு) உதிர்ந்து கடக்கும்‌ பலவும்‌ ஓன்முகக்‌ கலந்த பழைய்‌ 


கார்னல்வரி 217 


பூக்களின்‌ ; மணம்‌ கமழ - நறுமணம்‌ கமழும்படி ;' இரை உலாவு-, 
அலைகள்‌ வீசுகின்ற ; கடற்‌ சேர்ப்ப:- கடற்கரையை யுடையவனே 4 
பல உற்று - பலவாகிய வருத்தங்கலைப்‌ பொருந்தி; ஒரு நோய்‌ துணி 
யாத - ஒரு கோயாகவும்‌ துணியமுடியாத ; ; ப்டர்கோய்‌.- மினைவாயெ 
காம கோயினால்‌ (என்றது, நினைவு விட்டு நீங்காத காம கோயினால்‌); 
மடவாள்‌ தனி உழப்ப- தலைவி தனித்து வருந்த; அலவு உற்று 
இரங்கி - துன்பமுற்று வருந்தி; அறியா கோய்‌- பிறர்‌ ஒருவர்‌ 
அறிய முடியாத “இந்கோயை ; அன்னை அறியின்‌ - அன்னை அறி 
வாளானால்‌ ; என்‌ செய்கோ - யான்‌ என்ன செய்வேன்‌. 


செம்மல்‌-உ திர்ந்த பழைய பூ. அலவு -. துன்பம்‌. ஒரு கோயாகத்‌ 
அணியப்‌ படாத'கோய்‌ என்றது, பல காரணங்களால்‌ பல விதமாக 
வந்து, ஒரு- மருந்திலும்‌ பிடிபடாமல்‌ வருத்துகின்ற காம கோய்‌. 
படர்‌ ... நினைவுத்‌ துன்பம்‌. ] 


தலைவியின்‌ வருத்தம்‌ 
(40-42) 


மாலைப்‌ பொழுதில்‌ தன்‌ வீட்டில்‌  தன்னந்தனியாய்‌ உட்‌ 
கார்ந்து கொண்டு இவ்விதமாய்த்‌ தன்‌ காதலனை: நினைத்துத்‌ 
தலைவி கொந்துகொண்டிருக்கும்‌ போது, மாலைப்‌ பொழுது நிங்கி, 
இருள்‌ சூழ்ந்து விட்டது. . தலைவி என்ன செய்துகொண்டிருக்‌ 
இருளென்று பார்க்கத்‌ தோழியும்‌ அங்கே (வந்தாள்‌. தோழி 
யைக்‌ கண்டவுடன்‌ தலைவியின்‌ துக்கம்‌ அதிகமாய்விட்டது. 
தோழியிடம்‌ தலைவி முறையிடுகிறுள்‌. “ஈறு மலர்‌ அணிந்த 
கூந்தலையுடைய என்‌ தோழியே/.சூரியனும்‌.மறைந்துவிட்டான்‌. 
கரிய இருள்‌. எங்கும்‌ பரவி விட்டது. பறவைகளின்‌ பாட்டும்‌ 
அடங்கி விட்டது. மையுண்ட கண்களிலிருந்து. நீர்‌ பெருகு 
ன்றது ; மயக்கம்‌ தருகின்ற மாலைப்‌ பொழு, தும்‌, காமகோயை 
மிகப்படுத்‌; தும்‌ முழு நிலாவும்‌ என்னைப்‌ பிரிந்து போனவ 
நள்‌ நர்ட்டி.லும்‌ உண்டோ?” 


மாலைப்‌ பொழுதிலும்‌, மூமூகிலாக்‌ கால்த்திலுமாவது 
தலைவன்‌ தன்னை நினைக்க மாட்டானா என்று தலைவி: வருந்து 
கருள்‌. 


இளை இருள்‌ பரந்த்துவே; 
்‌ எல்‌ செய்வான்‌ மறைந்தனனே : 


218. புகார்க்காண்டம்‌ 


களைவு அரும்‌ புலம்பு நீர்‌ 

கண்‌ பொழீஇ உகுத்தனவே, 

தளை அவிழ்‌ மலர்க்‌ குழலாய்‌! 
தணதந்தார்‌ நாட்டு உளதாம்‌ கொல்‌ ? 
வளை நெகிழ எரிசிந்தி 
வந்த இம்‌ மருள்மாலை. 


[இஃ இருள்‌.- இளைய இருள்‌ ; பரந்ததுவே.- எங்கும்‌ .நிறைக்‌ 
தீது; எல்‌ செய்வான்‌ -பகற்‌ பொழுதைச்‌ செய்கிற சூரியனும்‌; 
மமைந்தனனே - மறைந்தனன்‌; கவு அரும்‌ புலம்பு நீர்‌- களைதழ்‌ 
கறிய வருத்தத்தால்‌ உண்டான நீரை ; கண்‌ பொழீஇ உகுத்தனவே- 
கண்கள்‌ ிந்திச்‌ சித.றின ; தளை அவிழ்‌ மலர்க்‌ குழலாய்‌ -.கட்டு அவிழ்‌. 
சன்ற மலரணிந்த கூந்தலையுடைய தோழீ; தணக்தார்‌ காட்டு- கம்‌: 
மைப்‌ பிரிந்து போனவர்‌ நாட்டில்‌, வள கெ௫ிழ- கை வளைகள்‌ 
கழ்லும்படி ; எரி சிந்தி- காமத்‌ தீயைச்‌ சிதறி; வந்த- வந்தடைக்‌த7 
இம்‌ மருள்‌ மாலை- இந்த மயக்கந்தரும்‌ மாலைப்‌ போது ; . உளதாங்‌ 
கொல்‌ £2- உண்டாகி இருக்குமோ. ] 


கதிரவன்‌ மறைந்தனனே? 
கார்‌ இருள்‌ பரந்ததுவே; 
எதிர்‌ மலர்‌ புரை உண்‌ கண்‌ 
எவ்வ நீர்‌ உகுத்தன வே; 
புதுமதி புரை முகத்தாய்‌?. 
போனார்‌ நாட்டு உளதாங்கொல்‌..2? 
மதி உமிழ்ந்து கதிர்‌ விழுங்கி 
- வந்த இம்‌ மருள்‌ மாலை. 


[கதிரவன்‌ மறைக்‌ தனனே - சூரியன்‌ மறைக்தான்‌ ; கார்‌இருள்‌ 
பரந்ததுவே-கறிய இருள்‌ எங்கும்‌ பரவியது; எதிர்‌ மலர்‌-. புரை 
உண்‌ .கண்‌- ஒன்றற்கொன்று எதிரெதிராக இருக்கும்‌ மலர்களைப்‌ 
போன்ற மையுண்ட கண்கள்‌, எவ்வ நீர்‌ உகுத்தனவே.- துன்ப 
மாகிய சண்ணீரைச்‌ இந்தின ; புது மதி புரை முகத்தாய்‌- புதிய , 
கிலாப்போன்ற அழகிய முகத்தினை உடையவளே; போனார்‌ காட்டு- 
என்னைப்‌ பிரிந்து போனவருடைய நாட்டில்‌; மதி உமிழ்க்து- 
நிலாவை வெளிப்படுத்தி; கதிர்‌ விழுங்கி - கதிரவனை மறைத்து) 
வந்த- தோன்றிய : இம்‌ மருள்‌ மாலை- இம்‌ மயக்கந்தருகின்‌ ற மால்ப்‌ 
போது) உள தாங்கொல்‌ - உண்டாகி இருக்குமோ ?] ்‌ ்‌ 


பறவை பாட்டு அடங்கினவே7 
பகல்‌ செய்வான்‌.மறைந்‌ தனனே ;£., 


கானல்வரி 219. 


்‌-.. நிறை நிலா தோய்கூர: : 
நெடுங்கண்‌ நீர்‌ உகுத்தனவே 
துறு மலர்‌ அவிழ்‌ குழலாய்‌! 
துறந்தார்‌ நாட்டு உளதாங்கொல்‌ ? 
மறவையாய்‌ என்னுயிர்‌ மேல்‌ 
வந்த இம்‌ மருள்‌ மாலை.. 


[பறவை பாட்டு அடங்கவே - பறவைகளின்‌ பாட்டுக்கள்‌ 
அடங்கின ; பகல்‌ செய்வான்‌ மறைந்தனனே - பகற்‌ பொழுதைச்‌ 
செய்கன்‌'ம கதிரவன்‌ மறைந்தனனே ; நிஹை கிலா கோய்கூர - முழு 
நிலா காம கோயை மிக வைத்தலால்‌; நெடும்‌ கண்‌ நீர்‌ உகுத்தனவே- 
ரீண்ட: கண்கள்‌ நீரைச்‌. சிந்தின ; துறு.மலர்‌ அவிழ்‌ குழலாய்‌ - கெரும்‌. 
இய மலர்கள்‌ விரிக்த கூந்தலை உடைய தோழி/ ; மறவையாய்‌ - கொடு 
மையை உடையதாய்‌) என்‌ உயிர்‌ .மேல்‌ வந்த-எனது உயிரைப்‌ 
பற்‌.றித்‌ தோன்றிய; இம்‌ மருள்‌ மாலை - இந்த . மாலைப்‌ பொழுது; 
துறக்தார்‌ காட்டு- என்னைத்‌ துறந்து சென்றவர்‌ காட்டில்‌ ;. உளதாம்‌ 
-. கொல்‌ ?- உண்டா இருக்குமோ ; ர்‌ 
கூர்தல்‌ - மிகுதல்‌; துறு - நெருங்கிய; மறம்‌- கொடுமை, ] 


என்‌ காதலனை எந்நாளும்‌ மறவேன்‌ 
(48-45) ப 


காதலன்‌ தன்னை மறந்து விட்டதைப்‌ பற்றித்‌ தோழியிடம்‌ 
வருத்தத்துடன்‌ சொன்ன இலிருந்து, தானும்‌ காதலனை மறந்து 
விடுவாள்‌ என்று தோழி நினைத்து விடுவாளோ என்று கருதி, 
“அவரை நான்‌. எப்பொழுதும்‌ மறக்க முடியாது” என்று 
சொல்லி மேலும்‌ பேசுகிறாள்‌. 


“தாழை சூழ்ந்த உப்பங்கழியில்‌ நான்‌ விளையாடிக்‌ 
. கொண்டிருந்தேன்‌. ' அப்போது என்‌ காதலர்‌ வந்தார்‌. கான்‌ 
விளையாட்டையும்‌ மறந்தேன்‌. ஆனால்‌ அவருடைய நினைவு . 
என்‌ நெஞ்சை .விட்டு அகலாது. கடற்கரைச்சோலையிலுள்ள 
உப்பங்கழியில்‌ என்னைப்பார்த்து, என்‌ காதலை விரும்பினார்‌ 
ஒருவந்‌.. அவருடைய தோற்றம்‌ என் கண்களை விட்டு அகலாது, 
அந்தச்‌ சோலையில்‌  காங்கள்‌ இருவரும்‌ களிப்புற்‌,றிருக்கும்‌ 
போது. ஒரு அன்னப்‌ பறவை தன்‌ பெட்டை அன்னத்தோடு 
விளையாடிக்‌ கொண்டிருந்தது. அந்த விளையாட்டைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டே நின்ருர்‌ அவர்‌. இப்போது ௮வர்‌ என்னை விட்டுப்‌ 


220: புகார்க்க்ண்டம்‌ 


பிரிந்திருந்தா.லும்‌, நாங்கள்‌ இருவரும்‌: ஒன்றாக. விட்டோம்‌. 
என்‌ மார்பில்‌ படர்ந்திருக்கும்‌ தேமல்‌ எப்படி என்னைப்‌ பிரியா 
மலிருந்து அழகு செய்கன்றதோ, அப்படியே அவரும்‌ என்‌ 
நெஞ்சை விட்டுப்‌ பிரியாமல்‌ எனக்கு இன்பம்‌ தருஇன்றுர்‌.'' 


கைதை வேலிக்‌ கழிவாய்‌ வந்து, எம்‌ 
பொய்தல்‌ அழித்துப்‌ போனார்‌ ; ஒருவர்‌, ' 
பொய்தல்‌ அழித்துப்‌ போனார்‌ ; அவர்‌ நம்‌ 
மையல்‌ மனம்விட்டு அகல்வார்‌ அல்லர்‌, 


[கைதை வேலி- தாழையை வேலியாகவுடைய 7  . கழிவாய்‌ 
வ்ந்து - உப்பங்கழியிடத்தில்‌ வந்து; ஒருவர்‌-; எம்‌ பொய்தல்‌ அழித்‌ 
துப்‌ போனார்‌ -என்‌ விகாயாட்டை மறக்கச்‌ செய்து போனார்‌? ஒருவர்‌ 
பொய்தல்‌ அழித்துப்‌ போனார்‌ -; அவர்‌ -; கரம்‌ மையல்‌ மனம்‌ வீட்டு- 
௩மது மயக்கம்‌ பொருந்திய நெஞ்சை விட்டு; அகல்வார்‌ பழுது ன்‌ 
நிங்குவாரில்லை. 


பொய்தல்‌- மகளிர்‌ விளையாட்டு] 


கானல்‌ வேலிக்‌ கழிவாய்‌ வந்து, 

கீ. நல்கு என்றே நின்ருர்‌ ஒருவர்‌ ; 

நீ நல்கு என்றே நின்ருர்‌ ; அவர்‌ நம்‌ 
மான்‌ நேர்‌ நோக்கம்‌ மறப்பார்‌ அல்லர்‌. 


[கானல்வேலி-கடற்கரைச்‌ சோலையை வேலியாக வுடைய; கழி 
வாய்‌ வந்து - உப்பங்கழியில்‌ வந்து, நீ உல்கு என்றே. நின்ருர்‌ - ரீ 
சிறிது:அருள்‌ செய்வாயாக என்று நின்றார்‌ ; ஒருவர்‌ , நீ நல்கு என்மே 
நின்ருர்‌.- நீ அருள்‌ செய்வாயாக என்று நின்றார்‌ ; அவர்‌ -; ஈம்‌ மான்‌ 
நேர்‌ கோக்கம்‌- நமது மானை யொத்த விழிகளால்‌; .மறப்பார்‌ 
அல்லர்‌ - மறக்கப்‌ படுவாரல்லர்‌. ] 


அன்னம்‌ துணையோடு ஆடக்கண்டு, 
'தென்னல்‌ நோக்கி நின்ருர்‌ ஒருவர்‌ , 
நென்னல்‌ தோக்கி. நின்ருர்‌ ;. அவர்‌ தம்‌ ்‌ 
பொன்தேர்‌ சுணங்கின்‌ போவார்‌ அல்லர்‌, 


[அன்னம்‌ துணையோடு ஆட - அன்னம்‌ தன்‌ பெட்டை அன்னச்‌ 
திட்னே விளையாட; கண்டு- அதனைப்‌ பார்த்து ; நென்னல்‌ - 
நேற்று; கோக்க நின்றார்‌ - பார்த்து நின்றார்‌ ; ஒருவர்‌; சென்னல்‌ 
நோக்க நின்ருர்‌ - கேற்றுப்‌ பார்த்து நின்றார்‌; அவர்‌ ஈம்‌ பொன்‌ நேர்‌ 
சுணங்கின்‌ - அவர்‌ ஈமது பொன்னை யொத்த : என்ட்ட? தக்‌ 
போவாரல்லர்‌ பிரிந்து போவாரல்லர்‌. 


கானல்வரி 991. 


சுணங்கு - மகளிர்‌ தோள்‌, மார்பு முதலிய உறுப்புக்களில்‌ அழகு 
படப்‌ பூக்கும்‌ தேமல்‌. அது. எப்படிப்‌ பிரியா திருந்து. அழகு செய்‌ 
இன்றதோ, அப்படியே, தலைவரும்‌ ஜ்‌ பிரியாதிருந்து இன்பம்‌ 
தருகிருர்‌. என்றாள்‌. ] 
(46) 


காதலனும்‌ தானும்‌ சோலையில்‌ இன்புற்றிருக்கும்‌ போது 
அன்னப்‌ பறவை விளையாடிக்‌ கொண்டிருந்த நினைவு வந்தது, 
அந்த அன்னத்தின்‌ மேல்‌ கோபம்‌ உண்டாகின்றது. “எங்கள்‌ 
இன்பத்தைக்‌ கண்ட நீயாவது. என்‌ தலைவனிடம்‌ தூது-சென்று 
என்‌ குறையைச்‌ சொல்லாமல்‌ விட்டு விட்டாயே! ஏ ௮ன்னமே/ 
என்‌ பூஞ்சோலைகிகுள்‌ இனிமேல்‌ நீ . நுழையாதே'' என்றாள்‌ 
அன்னப்‌ பறவையைப்‌ பார்த்து. காதலருக்கடையே அன்னப்‌ 
பறவை தூ து போவதாகச்‌ சொல்வது இலக்கிய வழக்கம்‌, 


அடையல்‌ குருகே! அடையல்‌ எம்‌ கானல்‌ ; 
அடையல்‌ குருகே! அடையல்‌ எம்‌ கானல்‌? 
உடைதிரை நீர்ச்‌ சேர்ப்பற்கு உறு நோய்‌ உரையாய்‌. 
அடையல்‌ குருகே/ அடையல்‌ எம்‌ கானல்‌. 


[அடையல்‌ குருகே- அன்னமே இங்கு வாராதே: எம்‌ கானல்‌ 
அடையல்‌ - எமது சோலையை அடையாதே; அடையல்‌ குருகே 
அடையல்‌ எம்‌ கானல்‌-; உடை திரை நீர்ச்‌ சேர்ப்பற்கு - சிதறும்‌ 
அலைகளையுடைய கடல்‌ நீர்‌ மோதும்‌ கடற்கரையையுடைய தலை 
வனுக்கு ; உறு கோய்‌- (எனக்கு) உற்ற கோயை/ உரையாய்‌ நீ 
உரைக்காது - போனாய்‌; (ஆதலால்‌) அடையல்‌ குருகே அடையல்‌ 
்‌ எம்‌.கானல்‌- 


சப்ப கடற்கரைத்‌ தலைவன்‌. ]] 


(47. 
கோவலன்‌ பாடும்‌ பொழுது முதலில்‌ . காவேரி ஆற்றின்‌ 
சிறப்பையும்‌, பின்னர்ப்‌ புகார்‌ கரத்தைப்‌ பற்றியும்‌, அதன்‌ 
பின்‌ தான்‌. காதலித்த பெண்ணால்‌ , உண்டான: காம. நோயைப்‌ 
பற்றியும்‌ பாடினான்‌. அ௮தே முறையில்‌ மாதவியும்‌ பாடியான 
_ பின்‌, மீண்டும்‌ பாழைக்‌ கையிலேந்திப்‌ பாடத்‌ தொடங்கினாள்‌. 


மாதவி மேலும்‌ பாடத்‌ தொடங்குதல்‌ 


, ஆங்கனம்‌. பாடிய. ஆய்‌:இழை, பின்னரும்‌ 
காந்தள்‌ மெல்விரல்‌ கைக்கிளை சேர்குரல்‌ 


229 புகார்க்காண்டம்‌ 


தீந்‌ தொடைச்‌ செவ்வழிப்‌ பாலை இசை எழீ.இப்‌,. 
பாங்கினில்‌ பாடி ஓர்‌ பண்ணுப்‌ பெயர்த்தாள்‌. 


. [ஆங்கனம்‌ பாடிய- கோவலன்‌ பாடியது போல்‌ பாடிய; ஆய்‌ 
இழை - அழகிய அணிகளையுடைய மாதவி; பின்னரும்‌ - மேலும்‌: 
காந்தள்‌ மெல்‌ விரல்‌ - காந்தள்‌ மலர்‌. போன்ற மெல்லிய விரல்‌ 
களால்‌; கைக்களை சேர்குரல்‌ திந்தொடை - கைக்களை என்னும்‌ 
இசையைத்‌ தருகன்‌ ற, நரம்போடு குரல்‌ என்னும்‌ இனிய நரம்பிலும்‌; 
செவ்வழிப்‌ பாலை இசை - செவ்வழி என்னும்‌ இசை பொருந்திய 
பாலைப்‌ பண்ணை; எழிஇ - எழுப்பி; பாங்கினில்‌ பாடி - அவ்விசை 
யோடு இனிது பொருந்தும்படி பாடி; ஓர்‌ பண்ணுப்‌ பெயர்த்தாள்‌ - 
வேறொரு இசையைப்‌ பாடினாள்‌. ் 


ஆங்கனம்‌ - அதுபோல ; (என்றது கோவலன்‌ பாடிய துபோல,) 
ஆய்‌ - அழகு. இழை- கற்களும்‌, மணிகளும்‌ வைத்து இழைக்கப்‌ 
பட்ட அணிகலன்‌. தொடை - நரம்பு. கைக்கிளை, குரல்‌ என்ற 
நரம்புகளை ஒன்றோடொன்று இசை பொருந்த இசைத்து, அவற்றுள்‌ 
'செவ்வழிப்‌ பாலையாகிய இசையை எழுப்பினாள்‌. , எழுப்பி, அதனோடு 
பொருந்தத்‌ 'தன்‌ குரலில்‌ இனியதொரு பாடலும்‌ பாடினாள்‌. பண்‌ - 
இசைப்‌ பாடல்‌. /] 


குலைவி. பதன பது கண்டு இரங்குவது 
(48-50)... 


கடலைச்‌ சேர்ந்த இடம்‌ நெய்தல்‌ நிலம்‌ என்று: சொல்லப்‌ 
படும்‌. நெய்தல்‌ நிலத்தில்‌ வாழ்பவர்‌“: நுளையர்‌''என்று சொல்லப்‌ 
படுவார்கள்‌. நெய்தல்‌ நிலத்தில்‌ வாழும்‌ மக்கள்‌ தங்கள்‌ மனை 
விகளைப்‌ பிரிந்து அடிக்கடி, கடல்‌ கடந்து அயல்‌ நாட்டுக்குப்‌ 
போய்‌ விடுவார்கள்‌. ஆகையால்‌ இந்த நிலத்தில்‌ வாழும்‌ 
பெண்கள்‌, தங்கள்‌ காதலருடைய பிரிவா.ற்றாமையால்‌' சோக 
ரசம்‌ பொருந்திய இசைகளை தீதான்‌ பாடுவது வழக்கம்‌. 
“விளரிப்பாலை'' என்னும்‌ பண்‌, சோக சசத்துக்குப்‌ பொருந்திய 
ஒரு பண்‌, 


ஒரு நாள்‌ மாலைக்காலம்‌. நகெய்தல்‌ நிலப்‌ பெண்‌ ஒருத்தி 
தன்னை விட்டுப்‌ பிரிந்து போன காதலனை நினைத்துக்கொண்டு, 
*விளரிப்பாலை' என்னும்‌ பண்ணை வாசிப்பதற்கு யாழை எடுத்து 
இளிஎன்னும்‌ ஈரம்பில்‌ இசை எழுப்ப ஆரம்பித்தாள்‌. காதலன்‌ 


கானல்வரி 225 


நினைவால்‌.தன்னை யறியாமல்‌ ௮ந்த இசைக்கு கேர்‌ விரோதமான 
இளை என்னும்‌ நரம்பில்‌ கை சென்று தடவிற்று. இசையில்‌ 
இது ஒரு பெரிய குற்றம்‌. - இதற்குக்‌ காரணம்‌ மயக்கம்‌ தரும்‌ 


மாலைப்‌ பொழுது தான்‌. இத்தகைய குற்றத்தை நிகழும்படி. 
செய்த மாலைப்‌ பொழுது, அவளது உயிரையும்‌ கொள்ளவல்லது. 


“இவ்வளவு கொடுமையான மாலைப்‌ பொழுதே / நீ வாழ மாட்‌. 
டாய்‌'” என்று மாலைப்‌ பொழுதை நொந்து கொள்கிறாள்‌. 


நுளையர்‌ விளரி நொடிதரு தீம்பாலை 

இனி களை யில்‌ கொள்ள இறுத்தாயால்‌ மாலை ! 
இளி கிளையில்‌ கொள்ள இறுத்தாய்‌ மன்‌ நீயேல்‌, 
கொளை வல்லாய்‌ என்‌ ஆவி; கொள்‌ வாழி! மாலை த்‌ 


[.நுளையர்‌ - நெய்தல்‌ நிலத்து மக்கள்‌; விளரி கொடி.தரு தம்‌ 
பாலை - விளரிப்பாலை என்னும்‌ பண்ணைப்‌ பாடும்போது; இளி களை 
யில்‌ கொள்ள - இளி என்னும்‌ நரம்பு (அதற்குப்‌ பகையான) கைக்‌ 
இக என்னும்‌ நரம்பில்‌ பொருந்தும்படி ; மாலை - மாலையே; இறுத்‌ 
தாயால்‌ - நீ வந்து தங்களை ; இளி கிளையில்‌ கொள்ள - இளி என்ற 
நரம்பு இளை என்னும்‌ நரம்பில்‌ பொருந்தும்படி ; இறுத்தாய்‌ மன்‌ 
நீயேல்‌ - நீ வந்து சேர்ந்தனை யாயின்‌; என்‌ ஆவி கொளை வல்லாய்‌ - 
என்‌ உயிரைக்‌ கொள்ள வல்லாய்‌; மாலை- ஏ மாலையே; கொள்‌ 
வாழி - (என்‌, உயிரைக்‌) கொண்டு வாழ்வாயாக. . 


வலிமையற்ற ஒரு மன்னன்‌ தன்‌ கோட்டையில்‌ துன்புற்று 
இருக்கறுன்‌. அகம்பாவம்‌ கொண்ட பகை மன்னன்‌ ஒருவன்‌ 
அந்தக்‌ கோட்டையை முற்றுகை போட்டு வீம்புப்‌ போர்‌ 
செய்கிறான்‌. இது என்ன கேவலமான செய்கை/ தலைவியோ, 
தன்னை விட்டுப்‌ பிரிந்த காதலனின்‌ அன்பான: வார்த்தைகளை 
நினைத்துக்‌ கொண்டு ஏங்கி இரக்க முற்றுத்‌ துணையில்லாமல்‌ 
வருந்திக்கொண்டிருக்கிறாள்‌ . இப்படியிருக்கும்‌ ஒரு பெண்ணை 
மாலைக்காலம்‌ துன்புறுத்துகின்‌ றது. அந்த மாலைப்‌ பொழுதை 
கோக்கி * இது முறையோ? அகம்பாவம்‌ கொண்ட அந்தப்‌ 
பகை மன்ன னுடைய செய்கைக்கும்‌ உன்‌ செய்கைக்கும்‌ என்ன 
வித்தியாசம்‌ ?'? என்று நொந்து கொள்கிறாள்‌. 


பிரிந்தார்‌ பரிந்து உரைத்த பேர்‌ அருளின்‌ நீழல்‌, 

இருந்து ஏங்கி வாழ்வார்‌ உயிர்ப்‌ பூறத்தாய்‌ மாலை? 
உயிர்ப்‌ புறத்தாய்‌ நீயாகில்‌, உள்‌ ஆற்றா வேந்தன்‌, 
எயில்‌ புறத்து வேத்தனோடு என்‌ ஆதி மாலை? 


224 புகார்க்காண்டம்‌ 


[பிரிந்தார்‌ பரிந்து உரைத்த - விட்டுப்‌ பிரிந்த தலைவர்‌ அன்‌ 
போடு..உரைத்த ;. பேர்‌ அருளின்‌ நீழல்‌ - பெரிய அருள்‌ மொழி 
யாகிய நீழலிலே ; இருந்து ஏங்கி வாழ்வார்‌ - தனித்திருந்து இரக்க 
மூற்று வாழும்‌ மகளிரின்‌; உயிர்ப்‌ புறத்தாய்‌ மாலை - "உயிரைச்‌ 
சூழ்ந்து நிற்கின்றாய்‌ மாலையே); .உயிர்ப்‌ புறத்தாய்‌ -நியாகில்‌ - உயி 
"ரைச்‌ சூழ்ந்து நிற்பது நீயானால்‌; உள்‌ ஆற்று வேந்தன்‌. ஸ்‌ (மதிலின்‌) 
உள்ளே. இருக்கும்‌ வலிமையில்லா த மன்னனின்‌ ; எயில்‌ புறத்து - 
மதிலின்‌: வெளியில்‌ உள்ள; . வேந்தனோடு - அம்மதிலை அழிக்கும்‌ 
வேக்தனுக்கு; மாலையே) என்‌ ஆதி - நீ என்ன உறவு ஆவாய்‌ £ 


ஆற்றா . வேந்தன்‌ - எதிரியின்‌ படையை எதிர்த்து நிற்க மாட்‌ 
டாத , மன்னன்‌. எயில்‌. புறத்து மன்னன்‌ - மதிலின்‌ வெளியில்‌ 
அதனைத்‌: தகர்க்கும்‌ மன்னன்‌. எயில்‌ - மதில்‌... என்‌:ஆதி - என்ன 
ஆகுவாய்‌.] ்‌ 


சூரியனும்‌ மறைந்தான்‌. ' எல்லோரும்‌ உறங்கும்‌ நேரம்‌, 
என்‌ கணவரோ என்னை விட்டுப்‌ பிரிந்து போயிருக்கருர்‌. 
இந்தச்‌ சமயத்தில்‌ மாலைப்‌ பொழுதே/ ஏன்‌ என்னை இப்படித்‌ 
துன்பு.றுத்துகிறாய்‌ £ உலகத்தையே துயரமடையும்படிச்‌ செய்‌ 
வதுதானா உன்‌ தொழில்‌ 7 இப்படிக்‌ ல்‌ செய்தால்‌. நீ 
வாழ மாட்டாய்‌.” 


யையுள்‌-தோய்‌ கூரப்‌ பகல்‌ செய்வான்‌ போய்‌ வீழ, 
,வையமோ, குண்யுதைப்ப. வந்தாய்‌ மருள்‌ மா.லை..? 
மாலை நீ ஆயின்‌, மணந்தார்‌ அவராயின்‌, 

காலமோ தல்கூர்த்தது வாழி மாலை. 


[பையுள்‌ கோய்‌ கூர - துன்பமாகிய காதல்‌. நோய்‌” மிகும்படி ; 7 
பகல்‌. செய்வான்‌ -போய்‌ . வீழ - பகத்‌ பொழுதைத்‌ தீரும்‌ சூறியன்‌ 
போய்‌ மறைய; வையமோ கண்‌: புதைப்ப - உலகத்தார்‌ கண்ணை 
மூடி உறங்க; மருள்‌ மாலை - மயக்கந்தரும்‌ மாலையே; . வந்தாய்‌ £ நீ. 
வந்தனை ; மாலை நீ ஆயின்‌ - மாலைப்‌ பொழுது. நீ யானால்‌; மணந்தார்‌ 
அவராயின்‌ - என்னைக்‌ கூடியவர்‌ அவரானால்‌; ஞாலமோ நல்‌ கூர்ந்‌ 
தீ.து.- உலகம்‌ துயரமடைக்தது; மாலையே-; வரழி -; 


பையுள்‌ - துன்பம்‌. ஞாலம்‌ - உலகம்‌. ௬ல்‌, கூர்தல்‌ - துன்ப 
மடைதல்‌. அவர்‌ என்னை விட்டுப்‌ பிரிய, நீயும்‌' வருத்தினாயாயின்‌ 
யான்‌ என்‌ செய்வேன்‌ என்றருள்‌. தனக்கு வரும்‌ துயரின்‌ மிகுதியால்‌ 
உலகமும்‌ துயரமடைவதாக அவள்‌ கண்ணிற்‌ பட்டது. _ வாழி என்‌ 
றது வாழாய்‌ என்ற குறிப்பு.] 


கானல்வரி 9 


கடற்கரை ஓரத்திலுள்ள பூஞ்சோலையில்‌ முதல்‌ முதலா 
கத்‌ தலைவனைச்‌ சந்தித்தபோது அவன்‌ தலைவிக்குப்‌ பல நய 
மொழிககாச்‌ சொல்லி ':உன்னைக்‌ கூடிய சிக்கிரம்‌ ஊரார்‌ 
அறியும்படி, மணம்‌. செய்து கொள்வேன்‌'' என்று உறுதி 
வாக்கு அளித்தான்‌. அப்போது மாலைப்பொழுது. அவனு 
டைய நகயவார்த்தைகளும்‌, மாலைப்பொழுதும்‌ சேசர்ந்து 
தலைவிக்கு மயக்கம்‌ உண்டாகும்படி. செய்து விட்டன. அந்த 
நிலையில்‌ எதையும்‌ ஆராயாமல்‌ அவள்‌ களவு மணத்திற்கு 
ஒப்புக்‌ கொண்டாள்‌. அன்று போன அவன்‌ திரும்பி வர 
வில்லை. அவன்‌ ஆணையும்‌ பொய்ச்‌ சத்தியமாய்‌ விட்டது. 
இவர்களுடைய களவு மண த்திற்குக்‌ கடல்‌ தெய்வம்‌ ஒன்றைத்‌ 
தவிர. வேறு சாட்சியமில்லை. தன்‌ முன்னிலையில்‌ இவ்வாறு 
பொய்ச்‌. சத்தியம்‌ இவன்‌ செய்தானே என்று கோபமுற்று, 
கடல்‌ தெய்வம்‌ தன்‌ கணவனைத்‌ தண்டித்து விடுமோ என்று 
பயந்து, “கடலின்‌ தெய்வமே! என்‌ கணவன்‌ செய்த்‌ மோச த்தை 
மன்னிக்க வேண்டும்‌ '” என்று தலைவி வணங்குகிறாள்‌. 


தீத்துமைஇ வந்த இச்செல்லல்‌ மருள்‌ மாலை, 
தரக்காது துணிந்த இத்துயர்‌ எஞ்சு கிளவியால்‌, 
பூக்கமழ்‌ கானலில்‌ பொய்ச்‌ சூன்‌ பொறுக்க என்று 
மாக்கடல்‌ தெய்வம்‌ ! நின்‌ மலர்‌ அடி வணங்குதும்‌. . 


[தீத்‌ துழைஇ.வந்த - தியைப்‌ பரப்பி வந்த; இச்செல்லல்‌ மருள்‌, 
மாலை - இந்தத்‌ துன்பத்தைத்‌ தரும்‌ மயங்கிய மாலைப்‌ பொழுதில்‌; 
தூக்காது துணிந்த - நான்‌ ஆராயாமல்‌ துணிந்ததற்குக்‌ காரண 
மான; இத்துயர்‌ எஞ்சு களவியால்‌ - என்‌ துயரத்தை நீக்கும்‌ நல்ல 
மொழிகளால்‌ ; பூக்கமற்‌ கானலில்‌ - பூக்களின்‌ மணம்‌ வீசுகின்ற 
சோலையில்‌ ; (செய்‌.த) பொய்ச்‌ சூள்‌ பொறுக்க - பொய்யான ஆணைச்‌ 
சொல்லைப்‌ பொறுப்பாயாக என்று-; மா கடல்‌ தெய்வம்‌ - பெரிய 
கடலின்‌ தெய்வமே 1; நின்‌ மலர்‌ அடி வணங்குதும்‌ -; 


செல்லல்‌ - துன்பம்‌, துயர்‌ எஞ்சு களவி - துயரத்தைப்‌ போக்‌ 
-கும்‌மொழி, அதாவது ஈன்மொழி ; களவி - சொல்‌, மொழி.] 
கோவலன்‌ மாதவியைப்‌ பிரிவது 
(52) 
ஒரு காதலன்மேல்‌ மனம்‌ வைத்தது போல்‌, மாதவி பாடி. 
னதைக்‌ கேட்ட கோவலனுக்குக்‌ கோபம்‌ வந்து விட்டது. 
15 


226 புகார்க்கர்ண்டம்‌ 


வீம்புக்‌ கென்று மாதவி இப்படிப்‌ பாடினாளே ஒழிய, உண்‌ 
மையில்‌ அவள்‌ வேறு எவனையும்‌ காதலிக்கவில்லை, . இருந்த 
போதிலும்‌ இவர்கள்‌ இருவருடைய ஊழ்வினை வந்து உருத்துங்‌ 
காலம்‌ நெருங்கி. விட்டது. . வினைப்‌ பயன்‌ இங்கு நடை 
பெறுவதற்கும்‌ ஒர்‌ காரணம்‌ வேண்டும்‌. இந்தச்‌ சமயத்தில்‌, 
மாதவி யாழை வாூத்ததே, அந்தக்‌ காரணமாக சேர்ந்தது. 
விலைமகளாகிய மாதவி இவ்வளவு காலம்‌ பொய்‌ வார்த்தை 
களால்‌ தன்னை ஏமாற்றி விட்டாள்‌ என்று கோவலனுக்கு 
வெறுப்பு உண்டாகி விட்டது. தன்‌ ஏவலாளரைக்‌ கூட்டிக்‌ 
கொண்டு கோபத்துடன்‌ புறப்பட்டு விட்டான்‌. கோவலனுக்கு 
உண்மையிலேகோபம்‌ உண்டானது மாதவிக்குத்‌ தெரியவில்லை. 
ஆகையால்‌ அவனைப்‌ போகாமல்‌ தடுக்கவும்‌ அவள்‌ முயற்சி 
செய்யவில்லை. .ஊடலால்‌ தன்‌ காதலன்‌ போய்‌ விட்டான்‌ 
என்று நினைத்துத்‌ தானும்‌ தன்‌ தோழியர்‌ சூழ வண்டியில்‌ 
ஏறி வீட்டிற்குத்‌ திரும்பினாள்‌. விழாக்‌ கரலமான தினாலே 
த்ன்‌ வீட்டை யடைந்ததும்‌, அரசனை வாழ்த்தி விட்டு மாதவி 
தன்‌ அறையை அடைந்தாள்‌. 


எனக்‌ கேட்டு, 

கானல்வரி யான்‌ பாடத்‌, தான்‌ ஒன்றின்‌ மேல்‌ மனம்‌ வைத்து, 
மாயப்பொய்‌ பல கூட்டும்‌ மாயத்தாள்‌ பாடினாள்‌ என, 

யாழிசை மேல்‌ வைத்துத்‌ தன்‌ ஊழ்‌ வினை வந்து உருத்தது; ஆக 
"உவவு உற்ற திங்கள்‌ முகத்தாளாக்‌ கவவுக்கை ஜஞெகிழ்ந்‌  [லின்‌, 
பொழுது சங்குக்‌ கழிந்தது; ஆகலின்‌ எழுதும்‌ [.தனஞனாய்ப்‌, 
ஏவலாளர்‌ உடன்‌ சூழ்தரக்‌ கோவலன்‌ [என்று உடன்‌எழாது, 
தாது அவிழ்‌ மலர்ச்‌ சோலை ஓதை [தான்‌ போன பின்னர்த்‌, 
கையற்ற நெஞ்சினளாய்‌, [ஆயத்து ஒலி அவித்துக்‌ 
காதலனுடன்‌ அன்‌ நியே [வையத்தின்‌ உள்புக்குக்‌, 

ஆங்கு, [மாதவிதன்‌ மனைபுக்காள்‌; 

மாஇரு ஞாலத்து அரசு தலை வணக்கும்‌ 

சூழி யானைச்‌ சுடர்‌ வாள்‌ செம்பியன்‌ 

மாஸை வெண்குடை. கவிப்ப 

வாழி மால்வரை அகவையா எனவே, 


[எனக்‌ கேட்டு - என்று மாதவி பாடக்‌ கேட்டு (கோவலன்‌) ; 
கானல்‌ வரி யான்‌ பாட - கானல்‌ வரிப்‌ பாட்டுக்களை நான்‌ பாட7 
தான்‌ ஓன்றின்மேல்‌ மனம்‌ வைத்து - தான்‌ ஒரு குறிப்பின்‌ மேல்‌ 
உள்ளத்தைச்‌ செலுத்தி: மாயப்பொய்‌ பல  கூட்டும்‌- மாயமான 

பல பொய்களைக்‌ கூட்டிச்‌ சொல்லுகின்ற ; மாயத்தாள்‌ - மாயத்தினை 


கான்ல்வரி 227 


உடையவளாகிய இவள்‌; பாடினாள்‌ என - இவ்வாறு . பாடினாள்‌ 
என்று; யாழ்‌ இசை மேல்‌ வைத்து- யாழின்‌ இசையைக்‌ காரண 
மாக வைத்து; தன்‌ ஊழ்வினை - தனது பழைய வினை ; வந்து உருத்‌ 
தீது ஆகலின்‌ - வந்து வருத்தத்‌ தொடங்கியது ஆதலால்‌ ; 


உவவு உற்ற திங்கள்‌ முகத்தாளை - முழு நிலாப்‌ போன்ற முகத்‌ 
.தனையுடைய மாதவியை) கவவுக்‌ கை ஜஞெ௫ழ்க்தனனாய்‌ - தழுவிய 
"கையைத்‌ தளர விட்டவனாய்‌ ; பொழுது இங்குக்‌ கழிக்தது ஆகலின்‌- 
“இவ்விடத்தில்‌ பொழுது மறைந்து விட்டது ஆதலால்‌; எழுதும்‌ 
எண்று உடன்‌ எழாது- எழுந்து செல்வோம்‌ என்று மாதவியுடன்‌ 
சொல்லி எழாமல்‌ ; ஏவலாளர்‌ உடன்‌ சூழ்தர - தன்‌ ஏவல்‌ மக்கள்‌ 
"தன்னைச்‌ சூழ்ந்து வரும்படி , கோவலன்‌ தான்‌ போன பின்னர்‌ - 
கோவலன்‌ போன பிறகு; தாது அவிழ்‌ மலர்ச்‌ சோலை - தாதுப்‌ 
பொடியை உதிர்க்கன்‌ ற பூக்களையுடைய சோ௯்யில்‌ உள்ள ; ஒதை 
ஆயத்து ஓலி அவித்து- ஆரவாரத்தை யுடைய தோழியர்‌ கூட்டத்‌ 
தின்‌: ஒலியை அடக்கி ; கையற்ற நெஞ்சின ளாய்‌-செயலற்ற நெஞ்சினை 
உடையவளாய்‌; வையத்தின்‌ உள்‌ புக்கு - தான்‌ வந்த வண்டியில்‌ 
ஏறி) காதலனுடன்‌ அன்‌. றியே-காதலனோடில்லாமல்‌ ; மாதவி தன்‌ 
மனை புக்காள்‌ - மாதவி தனிமையாகத்‌ தனது மனையில்‌ சென்று 
' நுழைந்தாள்‌. 


மா .இரு ஞாலத்து அரசு - மிகப்‌ (பெரிய உலகத்து மன்னர்‌ 
களின்‌ ; தலை வணக்கும்‌ - தலைகளை வணங்கச்‌ செய்கின்ற. சூழி 
, யானை - நெற்றிப்‌ பட்டம்‌ அணிந்த யானைகளையும்‌; சுடர்‌ வாள்‌ - ஒளி 
வீசும்‌ வாளையும்‌ உடைய; செம்பியன்‌ - சோழனுடைய; மாலை 
வெண்‌ குடை- மூத்து மாலைகள்‌ சூழ்க்த வெண்‌ கொற்றக்‌ குடை; 
மால்‌ வரை அகவையா - பெரிய இமய மலையும்‌ .. உட்பட; கவிப்ப- 
நிழல்‌ செய்யும்‌ வண்ணம்‌ ; வாழி என - வாழ்வானாக என்று 'கூறி.] 


கானல்வரி முற்றிற்று: 


வேணிற்‌ காதை 

இளவேனில்‌ வருகை ப 

- வடக்கே திருவேங்கட மலையையும்‌ தெற்கே குமரியையும்‌ 
எல்லையாகக்‌ கொண்ட தமிழ்‌ நாட்டில்‌ மூன்று பெரிய மன்னர்‌ 
கள்‌ அரசாட்சி செய்துவந்த போதிலும்‌, இவர்கள்‌ எல்லோருக் 
கும்‌ மேலாக ஒரு வேந்தன்‌ அரசனாக அமர்கதிருந்தான்‌. அவன்‌ 
தான்‌ மன்மதன்‌; இளவேனில்‌ என்னும்‌ இளவரசன்‌ மன்மத 
னுடைய மகஒிழ்ச்சிக்குரிய துணைவன்‌. இளவேனில்‌ வந்து விட்‌. 
'டான்‌ என்று தென்றற்‌ காற்றாகிய தூதன்‌ தெரிவிக்கவே, 
பூஞ்சோலைகளிலுள்ள குயில்கள்‌ பாடத்‌ தொடங்கிவிட்டன. 
குயில்கள்‌ பாடுவது, இளவரசனான இளவேனிலை. எதிர்‌ 
கொண்டழைக்க, மன்மதனின்‌ சேனையிலுள்ள மகளிர்‌ எல்லோ 
ரும்‌ அலங்காரம்‌. செய்து கொள்ளுங்கள்‌''. என்று கொம்பு 
ஊதித்‌ தெரிவிப்பது போலிருந்தது. மன்மதன்‌ தமிழ்‌ நாட்டு 
மன்னன்‌ ; இளவேனிற்‌ காலம்‌ அவனுடைய தோழன்‌; 
தென்றல்‌ காற்று தரதன்‌ ; குயில்‌, கொம்பு கறுோன்‌ ? ச 
“மகளிர்‌, மன்மதனுடைய படை வீரர்கள்‌. 


நெடியோன்‌ குன்றமும்‌, தொடியோள்‌ பெளவமும்‌ 
தமிழ்‌ வரம்பு அறுத்த தண்புனல்‌ நன்னாட்டு: 
மாட்‌ மதுரையும்‌, பீடு ஆர்‌ உறந்தையும்‌, 
கலிகெழு விஞ்சையும்‌, ஓலி புனல்‌ புகாரும்‌ 
அரைசு வீற்நிருந்த உரைசால்‌ சிறப்பின்‌, 
“மன்ன்ன்‌ மாரன்‌ மகிழ்துணை யாகிய, 

இன்‌: இளவேனில்‌ வந்தனன்‌ இவண்‌ என, 
வளங்கெழு பொதியில்‌ மாமுனி பயந்த 
இளங்கால்‌ தூதன்‌ இசைத்தனன்‌; ஆதலின்‌ 
மகர வெல்கொடி மைந்தன்‌ சேன! 

புகர்‌ அறு கோலம்‌ கொள்ளும்‌' என்பது போல்‌, 
கொடிமிடை சோலைக்‌ குயிலோன்‌ என்னும்‌ 
படையுள்‌ படுவோன்‌ பணி மொழி கூற; 


[நெடியோன்‌ குன்றமும்‌-திருமால்‌ நின்ற திருவேங்கட மலயும்‌ ; 
தொடியோள்‌ பெளவமும்‌ - குமறிக்‌ கடலும்‌ என்று தமிழ்‌ வரம்பு 
அறுத்த- தமிழுக்கு எல்லை அறுக்கப்பட்ட; தண்‌ புனல்‌ நன்னாட்டு - 
்‌ குளிர்ந்த நீர்‌ வளமுள்ள அழகிய தமிழ்‌ காட்டில்‌; மாட மதுரையும்‌ 


வேனிற்‌ காதை 2290 


மாளிகைகளை யுடைய மதுரையும்‌, பீடு ஆர்‌ உறந்தையும்‌.- பெருமை. 
மிக்க உறையூரும்‌; கலி கெழு வஞ்சியும்‌- ஆரவாரம்‌ மிக்க வஞ்சி 
நகரும்‌ ; ஓலி புனல்‌ புகாரும்‌-ஓலிக்கும்‌ புனல்‌ மிக்க காவிரிப்‌ பூம்‌ பட்டி 
னமும்‌ (என்னும்‌ இந்‌ நான்கு ஈகருள்‌) ; அரைசு வீற்றிருந்த- அரச 
னாக அமர்ந்திருந்த; உரைசால்‌ சிறப்பின்‌ - புகழ்‌ மிக்க சிறப்பினை 
யுடைய ; மன்னன்‌. மாரன்‌ ம௰ழ்‌ துணையாகிய- மன்னனாகிய காம 
னின்‌ மஒழ்ச்சிக்குரிய துணைவனாகிய ; இன்‌ இளவேனில்‌ - இனிய 
இளவேனில்‌; இவண்‌ வந்தனன்‌ என இங்கு வந்து விட்டான்‌ 
என்று; 

வளங்‌ கெழு பொதியில்‌ மாமுனி- வளம்‌ நிறைந்த பொதிகை 
மலையில்‌ இருக்கும்‌ றந்த முனிவனாகய அகத்தியன்‌; பயந்த - அனுப்‌ 
பிய; இளங்கால்‌ தூதன்‌ இளைய தென்றல்‌ காற்றாயெ தூதன்‌ ; 
இசைத்தனன்‌ ஆதலின்‌, அறிவித்தான்‌ ஆதலால்‌; மகர வெல்‌. கொடி 
மைந்தன்‌ சேனை-மீன்‌ எழுதப்பட்ட கொடியை யுடைய மன்மதனின்‌ 
சேனையிலுள்ளவர்கள்‌ எல்லாரும்‌; புகர்‌ அறும்‌ கோலம்‌ கொள்ளும்‌ - 
குற்றமற்ற கோலத்தைப்‌ புனைந்து கொள்ளுங்கள்‌; என்பது போல்‌ - 
என்பது போல; கொடிமிடை சோலை - கொடிகள்‌ அடர்க்த சோலை 
யிலுள்ள ; குயிலோன்‌ என்னும்‌ படையுள்‌ பாடுவோன்‌ - குயில்‌ என்‌ 
னும்‌ கொம்பு ஊதுவோன்‌ ; பணிமொழி கூற- காற்ருகய. தூதன்‌ 
கூறிய கட்டளை மொழிகளை அவருக்கு அறிவிக்க. 

“இளவேனிலாகிய இளவரச ன்‌ வக்தா”னென்றுமுனியால்‌ 
அனுப்பப்பட்ட தென்றற்‌ காற்றுகய தூதன்‌, குயிலாகிய கொம்பு 
களது வோஸனுக்குத்‌ தெரிவிக்க, அவன்‌ மன்மதன்‌ படை. வீரராகிய 
மகனிர்களுக்குப்‌ போர்க்கோலங்‌ கொள்ளுமாறு அறிவித்தான்‌. ] 


"மாதவி அலங்கரித்துக்கொண்டு இசை பாடுவது 


கடற்கரைச்‌ சோலையிலிருந்து கோவலன்‌ கோபத்தோடு 
போய்விட்டான்‌. மாதவி தனியாய்த்‌ தன்‌ வீடு வந்து சேர்க்‌ 
தாள்‌. இளவேனிற்‌ காலமாகையினாலே, காதலனின்‌ பிரிவாற்‌ 
ருமையைப்‌ பொறுக்க. முடியவில்லை. தன்‌ வீட்டின்‌ ஏழாவது 
மாடியிலுள்ள நிலா முற்றத்தை அடைந்தாள்‌. மார்பில்‌ கல்ல 
மணம்‌ கமழும்‌ சந்தனத்தைப்‌ பூசிக்கொண்டாள்‌. இளவேனிற்‌ 
காலத்திற்குப்‌பொருத்தமான வெண்முத்தார.த்தைக்‌ கழு த்தில்‌ 
அணிந்து, தன்னை அலங்காரம்‌ செய்துகொண்டாள்‌. மனக 
கவலையைப்‌ போக்குவதற்கு இதைவிட வேறு என்ன வழி 
இருக்கன்‌.றது? யாழைக்‌ கையில்‌ எடுத்து; உருக்க த்துடன்‌ இசை 
பாடத்‌: தொடங்கினாள்‌. உ ௫ 


250 சக்க க்‌ 


மடல்‌ அவிழ்‌ கானல்‌ கடல்‌ விளையாட்டி னுள்‌, ' 
கோவலன்‌ ஊடக்‌ கூடாது ஏகிய 
மாமலர்‌ நெடுங்கண்‌ மாதவி விரும்‌, 
வான்‌ உற நிவந்த மேல்‌ நிலை மருங்கின்‌ 

, வேனில்‌ பள்ளி ஏறி, மாண்‌ இழை 
தென்‌ கடல்‌ முத்தும்‌, தென்‌ மலைச்‌ சந்தும்‌ 
தன்‌ கடன்‌ இறுக்கும்‌ தன்மைய ஆதலின்‌ 
கொங்கை முன்‌ நில்‌ குங்கும வளாகத்து 
மையறு சிறப்பின்‌ கையுறை ஏந்தி, 
அதிரா. மரபின்‌ யாழ்கை வாங்கி, 

மதுர கீதம்‌ பாடினள்‌ மயங்கி 


[மடல்‌ அவிழ்‌ கானல்‌ கடல்‌ விளையாட்டினுள்‌ - தாழை. மடல்‌ 
அவிழ்ன்‌ ற கடற்கரைச்‌ சோலையில்‌ கடலாடுதலாகிய விளையாட்டி. 
னுள்‌; கோவலன்‌ ஊட- கோவலன்‌ மாதவியோடு ஊடல்‌ கொண்ட 
தால்‌; கூடாது ஏகிய - அவனுடன்‌ கூடாது பிரிந்து போன: மாமலர்‌ 
நெடுங்கண்‌ மாதவி - கரிய மலர்‌ போன்ற நீண்ட கண்களை யுடைய 
மாதவி ; விரும்பி - அக்கட்டளையை விரும்பி; வான்‌ உற நிவந்த - 
வானத்தை. அளாவி உயர்ந்த; மேல்‌ நிலை மருங்கின்‌- மேலே நிலை 
பெற்ற இடத்தில்‌ ; (என்றது ஏழாவது மாடியில்‌.) வேனிற்‌ பள்ளி 
ஏ.றி- வேனிற்‌ காலத்தில்‌ பள்ளி கொள்ளும்‌ இட்பான நிலா மூத்றத்‌ 
திம்‌ சென்று) 


“மாண்‌ இழை - மாட்சிமை பொருந்திய அளிப்வங்க யுடைய 
மாதவி) தென்‌ கடல்‌ முத்தும்‌ - தென்‌ கடலில்‌ விளைகின்ற முத்துக்‌ 
களையும்‌; தென்‌ மலைச்‌ சந்தும்‌- தென்‌ மலையாகிய பொதிய மலையில்‌ " 
விளையும்‌ சந்தனத்தையும்‌, தன்‌ கடன்‌: இறுக்கும்‌ தன்மைய 
ஆதலின்‌ - மன்மதனுக்குத்‌ தன்‌ கப்பமாகக்‌ கொடுக்கும்‌ தன்மை 
யுடையவளாதலால்‌ ; (அவற்றை) கொங்கை முன்றில்‌ -கொங்கை 
களாகிய முற்றத்தில்‌ ; குங்கும வளாகத்து- குங்குமம்‌ பூசிய பரந்த 
இடத்தில்‌; மை ௮று சிறப்பின்‌ -குற்றமற்ற சிறப்பினை :புடைய/ 
கயை ஏந்தி- தன்‌ கைப்‌ பொருளாக ஏந்தி; பகை கரணிக்‌ 
கைப்‌ பொருள்களை ஏந்தி.) 


அதிரா. மரபின்‌ யாழ்‌ கை வாங்கிஃ கெடாத சிறப்பினை யுடைய 
யாழைக்‌ கையிலே வாங்க; மதுர €தம்‌ பாடினள்‌ மயங்கி - இனிமை 
யர்ன: இசையை: உருக்கத்துடன்‌ பாடினாள்‌. ] 


உ இசையின்‌ விவரம்‌ . 
(25-44). 


- ஒழ்‌ வரும்‌ வரிகளில்‌ மாதவி பாடிய இசையை நூலாசிரியர்‌ 
விவரமாக எடுத்துச்‌ சொல்லுகிறார்‌. இவ்வரிகளின்‌ -பொருள்‌ : “ 


வேனிற்‌ காதை 251. 


சரியாகப்‌ புரியவில்லை. பழையதமிழ்‌ இசை இலக்கண த்தை 
நன்றாய்‌ ஆராய்ந்தவர்கள்‌ இவைகளின்‌ கருத்தை எடுத்து 
விளக்கமாகச்‌ சொல்ல வேண்டும்‌. சிலப்பதிகாரத்தில்‌ பல 
இடங்களில்‌ காணும்‌ குறிப்புக்களிலிருக்து, பண்டைக்‌ காலத்‌ 
துத்தமிழர்‌ இசையில்‌ மிகவும்‌ முற்போக்கடைந்தவர்களா யிருநீ 
திருக்க வேண்டுமென்று முடிவு செய்யலாம்‌. தமிழ்‌ ஆராய்ச்சி 
யாளர்‌ இவைகளை இன்னும்‌ சரிவர ஆராய வேண்டும்‌. 


ஒன்பான்‌ விருத்தியுள்‌ தலைக்கண்‌ விருத்தி, 
தன்பால்‌ அமைநீத இருக்கையள்‌ ஆகி; ' 
. ' வலக்கைப்‌ பதாகை கோட்டொடு சேர்த்தி, 

. இடக்கை நால்‌ விரல்‌ மாடகம்‌ தழீஇச்‌; 
செம்பகை, ஆர்ப்பே, கூடம்‌, அதிர்வே, 
வெம்பகை நீக்கும்‌ விரகுளி அறிந்து; 
பிழையா மரபின்‌ ஈரேழ்‌ கோவையை 
உழை முதல்‌ கைக்கிளை இறுவாய்‌ கட்டி, 
இணை களை பகை நட்பு என்று இழ்‌ நான்கின்‌ 
"இசை புணர்‌ குறிநிலை எய்த தோக்கக்‌, 

.. குரல்‌ வாய்‌ இளிவாய்க்‌ கேட்டனள்‌; அன்‌ நியும்‌, 
வரன்‌ முறை மருங்கின்‌ ஐத்தினும்‌ ஏழினும்‌ 
உழை முதலாகவும்‌ உழை சருகவும்‌, 
குரல்‌ முதலாகவும்‌'குரல்‌ ஈருகவும்‌, : 

- அகதிலை மருதமும்‌, புறநிலை மருதமும்‌, 
'அருகியல்‌ மருதமும்‌, பெருகியல்‌ மருதமும்‌, 
தால்‌. வகைச்சாதியும்‌ நலம்‌ பெற தோக்கி; 

மூவகை இயக்கமும்‌ முறையுளிக்‌ கழிப்பித்‌ 
திறத்து வழிப்‌ படூஉம்‌ தெள்‌ இசைக்‌ கரணத்துப்‌ ... 
புறத்து ஒரு பாணியின்‌ பூங்கொடி மயங்கி; 


மாதவியின்‌ கடிதம்‌ 
(45-78): 


கோவலனை விட்டுப்‌ ' பிரிந்திருப்பது மாதவிக்குச்‌ ச௫க்க 
முடியவில்லை. எப்படியாவது :அவன்‌ தன்னிடம்‌. வருமாறு 
செய்வதற்கு ள்ன்ன உபாயம்‌ என்று ஆலோடித்தாள்‌. மன்‌ 
மதன்‌ ஒருவனுடைய ஆணைக்குத்தான்‌ உலகமெல்லாம்‌ கட்டுப்‌ 
படுமாகையால்‌, ௮வன்‌ பேரால்‌ ஒரு கடிதம்‌ ௮ னுப்புவதென்று 
சர்மானிக்தாளிப. முதிர்ந்த வெள்‌காத்‌ தாழையின்‌ இதழ்‌ . 


292 புகார்க்காண்டம்‌ 


ஒன்றைக்‌ கடிதமாக எடுத்தாள்‌. பித்திகை என்னும்‌ சிறு 
செண்பகப்‌ பூவின்‌ கொழுமையான அரும்பை எழுத்தாணியாகக்‌ 
கொண்டாள்‌. செம்பஞ்சுக்‌ குழம்பாகிய மையில்‌ எழுத்தாணி 
யைத்‌ தோய்த்து தாழை மடலில்‌ எழுதினாள்‌. 'எல்லா உயிர்‌ 
களையும்‌ அவற்றின்‌ மஒழ்ச்சிக்குரிய துணைகளோரடு சேர்ப்பதே 
இளவேனிலாகிய இளவரசனுடைய வேலை. அந்தியாகிய 
மாலைப்பொழுதின்‌ கழுத்தின்மேல்‌ வளைந்து தோன்றும்‌ நிலா 
வாகிய அழகிய செல்வனும்‌ நடுநிலைமை கவனிக்காமல்‌ இள 
வேனிலோடு சேர்ந்து கொள்ளுகின்றுன்‌. கூடிம௫ழ்ந்த காதலர்‌ 
ஊடினாலும்‌, பிரிந்த காதலர்‌ தம்‌ துணைவிகளை மறந்தாலும்‌, 
நறுமணம்‌ வீசும்‌ பூவாகய அம்பினால்‌ மன்மதன்‌ அவர்கள்‌ உயி 
ரைக்‌ கொள்வான்‌. இது அவனுக்கு வழக்கம்‌. . இதில்‌ வியப்பு 
ஒன்றுமில்லை. இதை நீர்‌ அறிவீராக.'' ்‌ 


மாதவி அ௮றுபத்துகாலு கலைகளிலும்‌ தேர்ச்சி அடைந்த 
வள்‌. பண்ணையும்‌, இசையையும்‌ தோல்வி யடையும்படிச்‌ செய்‌ 
யும்‌ ராவை உடையவள்‌. கடிதம்‌ 'எழுதும்போது அடங்காத 
தன்‌ காதற்‌ சொற்களைத்‌ திருப்பித்‌. திருப்பித்‌. தனக்குள்ளே 
சொல்லிக்கொண்டு எழுதினாள்‌. எழுதி முடித்தவுடன்‌, மாத 
விப்பூ, சண்பகம்‌, பச்சிலை, கருமுகை,. வெண்பூ, மல்லிகை, 
செங்கழுநீர்‌ முதலிய பூக்களால்‌ ஒரு அடர்த்தியான மாலையைக்‌ 
கட்டினாள்‌. காழை'மடலான தன்‌ கடிதத்தை இந்த மாலையின்‌ 
நடுவே வைத்துக்‌ கட்டினாள்‌. . சேடி வசந்தமாலையை அழைத்து? 
அவள்‌ கையில்‌ மாலையைக்‌ கொடுத்து “தரய மலராலான இந்த 
மாலையிலுள்ள பொருளைக்‌ கோவலனுக்குக்‌ கொடுத்து, அவனை 
இங்கே அழைத்துவா'' என்று சொல்லி ௮ னுப்பினாள்‌. . வசந்த 
மாலை கோவலனைக்‌ கடைவீதியீல்‌ கண்டு அவனிடம்‌ மாலையைக்‌ 
கொடுத்தாள்‌. 


சண்பகம்‌, மாதவி, தமாலம்‌, கருமுகை, 

_ வெண்‌ பூ மல்லிகை, வேரொடு மிடைந்த 
அம்செம்‌ கழுநீர்‌ ஆய்‌ இதழ்க்‌ கத்திகை 
எதிர்பூஞ்‌ செவ்வி இடைநிலத்து யாத்த 
முதிர்பூத்‌ தாழை முடங்கல்‌ வெண்‌ தோட்டு 
விரை மலர்‌ வாளியின்‌, வியன்‌. நிலம்‌ ஆண்ட 

... ஒருதனிச்‌ செங்கோல்‌ ஒருமகன்‌ ஆணையின்‌, 
ஒருமுகம்‌ அன்நி.உல்குதொழுது இறைஞ்சும்‌ 


வேனிற்‌. காதை. 225 


திருமுகம்‌ போக்கும்‌ செவ்வியள்‌ ஆகி 
-அலத்தகக்‌ கொழுஞ்சேறு அகஇ, அயலது 
பித்திகைக்‌ கொழுமுகை ஆணி கைக்கொண்டு, 
“மன்னுயிர்‌ எல்லாம்‌ மகிழ்துணை ணாக 
இன்னிள வேனில்‌ இளவரசாளன்‌; 
அந்திப்‌ போதகத்து அரும்பிடர்த்‌ தோன்‌ நிய 
திங்கட்‌ செல்வனும்‌ செவ்வியன்‌ அல்லன்‌; 
புணர்நீத மாக்கள்‌ பொழுதுஇடைப்‌ படுப்பினும்‌ 
தணதந்த.மாக்கள்‌ தம்துனை மறப்பினும்‌, 
தறும்பூ வாளியின்‌ நல்லுயிர்‌ கோடல்‌ 

்‌. இறும்பூது அன்று, இஃது அறிந்தீமின்‌''என 

்‌. எண்ணெண்‌ கலையும்‌ இசைந்து உடன்போகப்‌ 
பண்ணும்‌ திறனும்‌ புறங்கூறு நாவின்‌ 
தணவாய்‌ அவிழ்ந்த தணனிப்படு காமத்து 
விளையா மழலையின்‌, விரித்து உரை எழுதிப்‌, 
பசந்த மேனியள்‌ படர்‌ உறு மாலையின்‌ 

_ வசந்தமாலையை வருக எனக்‌ கூஉய்த்‌, 
“தரமலர்‌ மாலையின்‌ துணிபொருள்‌ எல்லாம்‌ 
கோவலற்கு. அளித்துக்‌ கொணர்க ஈங்கு£என? 
மாலை. வாங்கிய வேல்‌ அரி நெடுங்கண்‌: 
கூல மறுகின்‌ கோவலற்கு அளிப்ப: 


[சண்பகம்‌-; மாதவி-குருக்கத்திப்‌ பூ; தமாலம்‌- பச்சிலை ; 
கருமுகை-பிச்சியின்‌ அரும்பு, வெண்பூ மல்லிகை-வெள்ளிய பூவாகிய 
மல்லிகை , வேரொடு மிடைந்த- ஓன்‌ உற்கொன்று வேரோடு பிணங்‌ 
கக்‌ கொண்ட; ௮ம்‌ செங்கழுநீர்‌ - அழகிய சிவந்த கழுநீறின்‌ மலர்‌ 
(ஆகயெவற்றுடன்‌) ; ஆய்‌ இதழ்க்‌ கத்திகை- அழகிய இதழ்களால்‌ 
தொடுக்கப்பட்ட கத்திகை என்னும்‌ மாலையின்‌; எதிர்பூந்தாழை 
ஒன்றற்கொன்று எதிரான பூக்களுடைய அழகய/, இடைநஙிலத்து- 
அதன்‌ நடுவிடத்தில்‌ ; யாத்த- கட்டப்பட்ட; முதிர்‌ பூந்தாழை- 
முதிர்ந்த அழகிய தாழையின்‌ ; முடங்கல்‌ வெண்‌ தோட்டு- வளைந்த 
வெள்ளிய இத;மில்‌; விரை மலர்‌ வாளியின்‌ - மணமுள்ள மலராகிய 
அம்பினால்‌ ; வியன்‌ நிலம்‌ ஆண்ட- பரந்த இவ்வுலகை ஆட்்‌ச.புரிக்த: 
ஒரு தனிச்‌ செங்கோல்‌ - ஒப்பற்ற செங்கோலையுடைய ; ஒரு மகன்‌ 
ஆணையின்‌ - மன்மதனுடைய ஆணையால்‌; ஒருமுகம்‌ அன்றி - ஒரு 
திசை அன்றி; *உலகுதொழுது இழைஞ்சும்‌- உலகமெல்லாம்‌ இழ்ப்‌ 
படிந்து போற்றக்கூடிய ; திருமுகம்‌ போக்கும்‌- கடி.க ஒலையைப்‌ 
போக்குகின்ற ; செவ்வியள்‌ ஆக - எண்ண த்தை உடையவளாக) 


அலத்தகக்‌ கொழுஞ்சேறு ௮௯இ - செம்பஞ்சுக்‌ குழம்பாகிய 
செழுமையான மையில்‌ தோய்த்து, அயலது பித்திகைக்‌ கொழு 


254 பூகார்க்காண்டம்‌ 


மூகை- அயிலில்‌ உள்ள பிச்ச என்னும்‌ பூவின்‌ கொழுமையான அரும்‌. 
பாகிய; ஆணி கைக்கொண்டு-எழுத்தாணியைக்‌ கையால்‌. பற்றி 
(எழுதுகிறாள்‌) ; 


மன்‌ உயிர்‌ எல்லாம்‌ - நிலைபெற்ற எல்லா உயிர்களையும்‌ ; மகிழ்‌ 
துணை புணர்க்கும்‌- அவற்றின்‌ மகழ்ச்சிக்குரிய துணைகளோடு சேர்க்‌ 
சன்று; இன்‌ இளவேனில்‌-இனிய இளவேனில்‌ என்பவனே ; இளவ 
சசாளன்‌- இளவரசன்‌; அந்திப்‌. போதகத்து - அ௮ந்தியாகிய 
மாலையின்‌ ; அரும்பிடர்த்‌ தோன்றிய - அழயெ பிடரியின்‌ மேல்‌ 
தோன்றிய; திங்கள்‌ செல்வனும்‌ -நிலாவாய ' அழகிய செல்‌ 
_ வனும்‌; செவ்வியன்‌ அல்லன்‌ - நடுநிலைமை யுடையவன்‌ அல்லன்‌ ; 
புணர்ந்த மாக்கள்‌ - கூடி ம௫ழ்ந்த காதலர்‌; பொழுது இடைப்‌ படுப்‌ 
பினும்‌- சிறிது பொழுது கூடுதலை மறந்தாலும்‌; தணக்த மாக்கள்‌ - 
பிரிந்த காதலர்‌ தம்‌ துணை மறப்பினும்‌- தமது துணைவிகளை மறம்‌ 
தாலும்‌? கறும்‌ பூவாளியின்‌ - ௩றுமணம்‌ வீசும்‌ பூவாகிய அம்பினால்‌ ; 
நல்‌ உயிர்‌ கோடல்‌ - ஈல்ல உயிரைக்‌ கொள்ளுதல்‌ ; (என்றது, நிலா 
வும்‌ இளவேனிலும்‌-உயிர்‌ கொள்ளுதல்‌) ; இறும்பூ.து அன்று - வியப்‌ 
புடைய செய்தியன்று; இஃது அறிக்தீமின்‌ என- இதனை அ௮.றிவீராக 
என்று: எண்‌ எண்‌ கலையும்‌- அறுபத்து ௩௱ன் கு கலைகளும்‌; 
இசைந்து உடன்போக - இணங்கத்‌ தன்‌ வழிப்பட்டு வர; பண்ணும்‌ 
இறனும்‌- இசையின்‌ பிரிவாகய பண்‌, திறம்‌ என்ற இரண்டையும்‌; 
புறங்கூறு நாவின்‌- தோல்வி யடையும்படிச்‌ செய்யும்‌ இனிமையான 
நாவின்‌ சொற்களால்‌; தளைவாய்‌ அவிழ்ந்த - கட்டுக்‌ குலைக துபோன ; 
தனிப்படு காமத்து- தனக்கு நிகரில்லாத காம விருப்பத்‌ தால்‌ ; ்‌ 
விளையா மழலையின்‌ - முற்றாத மழலைச்‌ சொல்லால்‌ ; விரித்து. உரை 
எழுதி- விசிலாகத்‌ தன்‌ சொற்களை யெல்லாம்‌ பேப்‌. பேசி எழுதி; 


பசந்த மேனியள்‌ -காமத்தால்‌ வெளுத்த மேனியளாய்‌ படர்‌ 

உறு மாலையின்‌ - துன்பம்‌ மிகுகின்ற ௮ம்‌ மாலைக்‌ காலத்தில்‌, வசந்த 
மாலையை -; வருக எனக்‌ கூஉய்‌- இங்கு வருக என: அ௮ழைழத்‌.து7 
தூமலர்‌ மாலையின்‌- தூாயமலரான இம்‌ மாலையில்‌ உள்ள; துணி. 
பொருள்‌ எல்லாம்‌--ஆராய்ந்து கூறப்பட்ட எல்லாச்‌ செய்திகளையும்‌: 
கோவலற்கு அளித்து- கோவலனுக்கு எடுத்துக்‌ கூறி, கொணர்க 
சங்கு என.- இங்கு அவனை அழைத்து வருக என்று சொல்ல; மாலை: 
வாங்யெ- மாலையைக்‌ கையிலே வாங்கிய; வேல்‌ அரி, கெடுங்கண்‌ - 
வேல்‌ போன்ற கோடுகள்‌ பரந்த. நீண்ட. கண்களையுடைய வசந்த 
மாலை) கூல மறுகின்‌ - கடைவீதியின்‌ கண்‌ கோககம்று அளிப்ப ல 
கோவலனுக்கு அம்‌. மாலையை அளிப்ப. 


ளை “சட்டு, படர்‌- _ தன்பம்‌.] 


வேனிற்‌ காதை 235 


கோவலன்‌ மாதவியைப்‌ பழிப்பது 
ப (74110) - 


மாதவி ௮ அப்பிய மாலையைப்‌ -பார்‌ த்தவுடன்‌ கோவல 
வக்குக்‌ கோபம்‌ உண்டாய்‌ விட்டது. மாதவி தன்னுடன்‌ கூடி 
யும்‌, ஊடியும்‌ செய்த வித்தைகளைப்‌ பழித்தான்‌. அவளுடைய 
செய்கைகளை யெல்லாம்‌ எட்டுவகை வரிக்‌ கூத்தாக எடுத்துக்‌ 
காட்டினான்‌.. நாடக உறுப்பில்‌ எட்டு வகையான வரிக்கூத்து 
உண்டு. *வரி' என்பது அவரவர்‌ பிறந்த நிலத்தின்‌ தன்மையும்‌, 
பிறப்பிற்கு ஏற்ற தொழிலின்‌ தன்மையும்‌ தோன்றும்படி. 
நடித்தல்‌, எட்டு வகை வரிகளின்‌ பெயர்கள்‌; கண்கூடுவரி, 
காண்வரி, உள்‌ வரி, புற வரி, கிளர்‌ வரி, தேர்ச்சி வரி, காட்சி 
வரி, எடுத்துக்கோள்வரி. மாதவி விலைமகளாதலாலும்‌, காட்‌” 
டியத்தில்‌ தேர்ச்சி பெற்றவளாதலாலும்‌ அவளுடைய பிமப்பை 
ஓட்டித்‌ தன்னிடம்‌ பொய்யாய்‌ ஈடந்து கொண்டாள்‌ என்னும்‌ 
கருத்தோடு, அவளுடைய செய்கைகளைப்‌ பின்‌. வருமாறு . 
பழிக்கின்றான்‌. 


“நெற்றிப்‌ பொட்டும்‌, கூந்தலும்‌, வில்‌போன்ற புருவமும்‌, 
குவளை: மலர்‌ போன்ற. கண்களும்‌, குமிழம்பூப்‌ போன்ற 
மூக்கும்‌, கொவ்வைப்‌ பழம்‌ போன்ற வாயும்‌ உடைய அவள்‌, 
என்‌ மேல்‌ உண்மையான காதலுடையவள்‌ போல்‌ முகபாவனை 
செய்து என்னை ஏமாற்‌.றினள்‌. இந்தக்‌ கண்கூடு வரியை கான்‌ 


அ.ிவேன்‌."' 


ல்லை பு கூந்தல்‌ மேகத்தைப்‌ ளன கயல்‌ 
மீன்கள்‌ போன்ற அவள்‌ கண்கள்‌ நிலாவை இத்த: முகத்தில்‌ 
உலவித்‌ திரிவது போலிருக்கும்‌. முகப்‌ பொலிவோடு பவளம்‌ 
போன்ற வாயைத்‌ திறந்து, முத்தைப்‌ போன்ற பற்களால்‌ புன்‌ 
மூறுவலாகிய .இன்பத்தை. எனக்குத்‌ தந்தாள்‌. நான்‌ வா” 
என்று சொல்லும்‌ போது வந்தாள்‌. போ” என்றால்‌ போஞாள்‌. . 
இவ்வாறெல்லாம்‌” என்‌ முன்‌ அவள்‌ ௩ஈடி.த்த காண்வரிக்‌ 
கோலத்தைக்‌ கண்டிருக்கன்றேன்‌. 


“அந்திப்‌ பொழுதில்‌ காதல்‌ மிகுதியால்‌ எனக்கு உண்‌ 
டாகும்‌ ஆற்றாமையைப்‌ பார்க்கும்போது, அவள்‌ தன்‌ அன்ன . 


956 . புகார்க்காண்டம்‌ 


கடயையும்‌ மயிலின்‌ சாயலையும்‌ மறைத்து ஏவற்‌ பெண்ணின்‌ 
கோலத்தோடு: என்‌ முன்‌ பாசாங்கு செய்து நடி.த்த உள்வரி 
யாடலை நான்‌ அறிவேன்‌.” 


தில சமயங்களில்‌ அவள்‌ பிரிவாற்றாமையால்‌ நான்‌ 
வருந்திக்‌ கொண்டிருக்கும்போது, சிலம்பின்‌ வாய்‌. ஒலிக்கவும்‌, 
மேகலை ஆர்ப்பவும்‌, காதல்‌. மிகுந்த நோக்கத்தோடு என்‌ முன்‌ 
வந்து, என்னைக்‌. கூடாமல்‌ புறத்தே நின்று. நடி.த்துவிட்டுப்‌ 
போவாள்‌. இந்தப்‌ பூறவரி எனக்குத்‌ தெரியாதா?”்‌ ன க 


-*மரலைகளை அணிந்துகொண்டு, கூந்தலைப்‌ பலவிதமாய்‌ 

முடித்து, முத்துவடம்‌ அணிந்து; மின்னற்‌ கொடி. போன்ற 
இடையை. அசைத்துக்‌ கொண்டு என்‌ இருப்பிடம்‌. வருவாள்‌. 
உள்ளே. வராமல்‌, ஏவற்‌ பெண்களிடம்‌. தான்‌ வந்திருக்கும்‌ 
செய்தியைச்‌ சொல்வாள்‌. கான்‌ ஊடலோடு புணர்ச்சிக்‌ கருத்‌ 
துடன்‌ சொன்ன பதிலை வேண்டுமென்றே மனம்‌ வேறுபட்டுச்‌ 
சொன்னதாகக்‌ கொண்டு, சினம்‌ பொங்‌), ஊடலால்‌ மாறு 
பட்டவள்‌ போல்‌ கடித்துப்‌ போய்‌ விடுவாள்‌. இந்தக்‌ களர்வரிக்‌ 
கோலம்‌ எனக்குத்‌ தெரியும்‌.'” 


“ நான்‌ அவளைப்‌ பிரிந்திருந்த காலங்களில்‌, மிகவும்‌ வருந்‌ 
,இயவள்‌ போல்‌ என்‌ சுற்றத்தாரிடம்‌ தன்‌ வருத்தத்தைச்‌ 
சொல்லிச்‌ சொல்லி முறையிடுவாள்‌. இது பாசாங்கு என்றும்‌, 
ப த்யான என்னும்‌ நடி.ப்பு. வகை என்றும்‌.நான்‌ அறிந்திருக்‌ 
இன்‌.” னி தட 


மாலைக்‌ காலத்தில்‌ மயத்கமடைந்தவள்‌ போல்‌ பார்த்தவ 
ரிடமெல்லாம்‌. முறையிட்டாள்‌, அ௮நீத வண்டு அலர்‌ கோதை, 
அந்தக்‌ காட்சிவரியையும்‌ நான்‌ அதிகிவல்‌.்‌ 


அவர்கள்‌ தன்னை. எடுத்தணைத்துத்‌ நகலும்‌ இரவில 
வேண்டுமென்று, அவர்கள்‌ முன்னால்‌ மேலும்‌ மயங்கி விமுகின்‌ 
றவள்‌ . போல்‌ நடித்த. எழுக்தவங்கியக்‌ எனக்‌ குத்‌ 
தெரியும்‌.'' . ௬ 

“வசந்த மாலையே / மாதவி ஒரு நாடகப்‌ பெண்‌. ஆதலால்‌. 
இப்படியெல்லாம்‌ பாசாங்கு செய்து நடிப்பது அவளுடைய 
இயல்பு.௮ல்லவா £.இனி கான்‌ ஏமாற. மாட்டேன்‌. : .௮வள்‌ 


வேணிற்‌. காதை 257 


அனுப்பிய கடிதத்தையும்‌ எத்‌ கொள்ள -மாட்டேன்‌”” 
என்‌, £று: சொல்லி விட்டான்‌. 


**தஇலகமும்‌, அளகமும்‌, சிறுகரும்‌ சிலையும்‌, 
. குவளையும்‌, குமிழும்‌, கொவ்வையும்‌ கொண்ட. 

மாதர்‌ வாள்‌ முகத்து மதைஇய நோக்கமொடு; 
காதலின்‌ தோன்றிய கண்கூடு வரியும்‌; 

புயல்‌ சுமந்து வருந்திப்‌ பொழிகதிர்‌ மதியத்துக்‌ 
கயல்‌ உலாய்த்‌ திரிதரும்‌ காமர்‌ செவ்வியின்‌, 
பாகு பொதி பவளம்‌ திறந்து, நிலா உதவிய , 
நாகு இள முத்தின்‌ நகை நலம்‌ காட்டி, 
வருக என வந்து போக எனப்போகிய 
கருநெடும்‌ கண்ணி காண்வரிக்‌ கோலமும்‌ ; 
அந்திமாலை வந்ததற்கு இரங்கச்‌, 

சிந்தை நோய்‌ கூரும்‌ என்‌ சிறுமை நோக்கிக்‌ 
கிளிபுரை கிளவியும்‌, மட அன நடையும்‌, 
களிமயில்‌ சாயலும்‌ கரந்தனள்‌ ஆகிச்‌, 
செருவேல்‌ நெடுங்கண்‌ சிலதியர்‌ கோலத்து 
ஒருதனி வந்த உள்வரி ஆடலும்‌; 

.சிலம்புவாய்‌ புலம்பவும்‌ மேகலை ஆர்ப்பவும்‌, 
கலம்பெரு நுசுப்பினள்‌ காதல்‌ நோக்கமொடு 
திறந்து வேறு ஆய என்‌ சிறுமை நோக்கியும்‌, 
புறத்து நின்று ஆடிய புன்‌ புறவரியும்‌; : 
கோதையும்‌, குழலும்‌, தாதுசேர்‌ அளகமும்‌, 
ஒருகாழ்‌ முத்தமும்‌, திருமுஸ்த்‌ தடமும்‌, 

. மின்‌இடை வருத்த. நன்னுதல்‌ தோன்றிச்‌, 
சிறுகுறும்‌ தொழிலியர்‌ மறுமொழி உய்ப்பப்‌, 
பூணர்ச்சி உள்பொதிந்த சுலாம்தரு கிளவியின்‌ 
இருபுற மொழிப்‌ பொருள்‌ கேட்டனன்‌ ஆத்‌, ' 
தளர்ந்த சாயல்‌ தகைமென்‌ கூந்தல்‌ 
கிளர்ந்து வேறு ஆகிய கிளர்வரிக்‌ கோலமும்‌; 
பிரிந்து உறை காலத்துப்‌ பரிந்தனள்‌ ஆகி, 
என்‌ உறுகிளைகட்குத்‌ தன்னுறு துயரம்‌ ர 
தேர்ந்து தேர்ந்து உரைத்த தேர்ச்சிவரி அன்றியும்‌; ' 

. வண்டு அலர்‌ கோதை மாலையுள்‌ மயங்கிக்‌ 
கண்டவர்ச்கு உரைத்த காட்சிவரியும்‌;' 
அடுத்தடுத்து அவர்முன்‌ மயங்கிய மயக்கம்‌ 
எடுத்து அவர்‌ தீர்த்த எடுத்துக்கோள்வரியும்‌; 
ஆடல்‌. மகளே-ஆதலின்‌, ஆய்‌ இழை! . 
பாடுபெற்றன. அப்‌ பைந்தொடி தனக்கு'' ஏன? 


298 புகார்க்காண்டம்‌ 


[திலகமும்‌ - நெற்றிப்‌ பொட்டும்‌; அளகமும்‌- கூந்தலும்‌; சிறு 
கரும்‌ சிலையும்‌- சிறிய கரிய வில்லைப்போன்.ற புருவமும்‌ ; குவளையும்‌- 
குவளை மலர்‌ போன்ற கண்ணும்‌, குமிழும்‌-குமிழம்‌ பூப்‌ போன்ற 
மூக்கும்‌; கொவ்வையும்‌ கொண்ட-கொவ்வைப்‌ பழம்‌ போன்ற 
வாயும்‌ ஆகிய இவற்றைக்‌ கொண்ட.; மாதர்‌ வாள்‌ முகத்‌.து- அழகிய 
ஒளி பொருந்திய-முகத்தில்‌ ;: மதைஇய கோக்கமொடு- களித்த . பார்‌ 
வையுடன்‌, காதலின்‌ தோன்றிய கண்கூடு வரியும்‌ - என்மேல்‌ காதல்‌ ' 
உடையவள்‌ போல்‌ தோன்றி முதன்‌ முதல்‌ ஈடித்த நடிப்பும்‌; 


புயல்‌ சுமந்து வருக்தி- மேகத்தைப்‌ போன்ற கூந்தலைச்‌ சுமந்து, 
வருந்தி; பொழி கதிர்‌ மதியத்து- பொழிகின்ற ஒளியை யுடைய 
நிலாப்‌ போலும்‌ முகத்தில்‌ ; கயல்‌ உலாய்த்‌ திரி.தரும்‌- கயல்‌ மீன்‌ 
களைப்‌ போன்ற கண்கள்‌ உலாவித்‌ திரிகின்ற; காமர்‌ செவ்வியின்‌ -' 
அழகிய முகப்‌ பொலிவோடு; பாகு பொதி- இனிமை நிறைந்த;: 
பவளம்‌ திறந்து - பவளம்‌ போன்ற வாயைத்‌ திறந்து; நிலா உதவிய - 
ஒளியைத்‌ தந்த; சாகு இளம்‌ முத்தின்‌ -மிக்க இளமையுடைய: 
முத்தைப்‌ போன்ற பற்களால்‌; நகை நலம்‌ காட்டி -புன்முறுவலாகய. 
இன்பத்தைத்‌ தந்து; வருக என வந்து-வா என்றதும்‌ வந்து) 
போக எனப்‌ போகிய-போக எனக்‌ கூறியதும்‌ போன; ௧௬ நெடும்‌ 
கண்ணி-கரிய நீண்ட கண்ணையுடைய . "மாதவியின்‌ காண்வரிக்‌' 
கோலமும்‌ -பலகாலும்‌ வந்து நாள்‌ காணும்படி. ஈடி.த்த.நடிப்பும்‌; 


அந்திமாலை வர்‌.ததற்கு இரங்கி - அந்தியாகிய மாலைப்‌ பொழுது 
வந்ததற்கு வருந்தி; சிந்தை நோய்‌ கூரும்‌- உள்ளத்தில்‌ வருத்தம்‌ மிகு 
கின்ற; என்‌ சிறுமை கோக்கி-எனது ஆற்ருமையைத்தான்‌ பார்த்து; 
கிளிபுரை இளவியும்‌ - களியை ஒத்த இனிய மொழிகளும்‌/ மட ௮ன 
நடையும்‌ - அழகய அன்னம்‌ போன்ற கடையும்‌; “களி மயில்‌ சரயு 
௮ம்‌- களித்து ஆடுகின்ற மயிலின்‌ - சாயலும்‌; கரந்தனள்‌ ஆட- 
மறைத்தவளாக ; செருவேல்‌ நெடுங்கண்‌ போர்த்‌ தொழில்‌ புரியும்‌ 
நீண்ட கண்ணையுடைய / சிலதியர்‌ கோலத்து - ஏவ.ற்‌ பெண்ணின்‌ 
கோலத்தோடு; ஒரு தனி வந்த- தானே தனியாக வந்த; உள்வர்‌ 
யாடலும்‌- வடிவு மறைத்த கடிப்பும்‌; 


சிலம்பு வாய்‌ புலம்பவும்‌ -சலம்பின்‌ வாய்‌ ஒலிக்கவும்‌; மேகக்‌ த்‌ 
ஆர்ப்பவும்‌ - மேகலை . ஓலி: செய்யவும்‌ ; கலம்‌ பெரு நுசுப்பினள்‌ - 
, அணிகலங்களின்‌ சுமையைத்‌ தாங்க முடியாத இடுப்பினையுடைய 
அவள்‌; காதல்‌ கோக்கமொடு- காதல்‌ மிகவும்‌: உடைய நோக்கத்‌ 
தோடு; திறத்து - வேறு ஆய என்‌ சிறுமை நோக்டியும்‌- ௮ வளை 
விட்டுப்‌ பிரிந்த என்‌ வருத்தத்தைக்‌ கண்டும்‌; புறத்து நின்று ஆடிய- 
என்னுடன்‌ அணையாமல்‌ புறத்தே அன்த சரவனன்‌ போன? 
புன்பு,ற வரியும்‌ - ; 


வேனிற்‌ காதை 2309 


கோதையும்‌- மாலைகளும்‌; குழலும்‌- குழல்‌ என்ற ஒருவகைத்‌ 
தலை முடிப்பும்‌, தாதுசேர்‌ அளகமும்‌- மகரந்தப்‌ பொடி சேர்ந்த 
அளகம்‌ என்ற ஒருவகைத்‌ தலை முடிப்பும்‌ ஒரு காழ்‌ முத்தமும்‌ - ஓப்‌ 
பற்ற முத்துவடமும்‌; திருமுலைத்தடமும்‌- அழகிய முலைப்‌ பரப்பும்‌; 
(ஆய இவை) மின்‌ இடை வருத்த- மின்னல்‌ போல்‌ நுடங்கும்‌ 
இடுப்பை வருத்த, நன்னுதல்‌ தோன்றி- நல்ல நெற்றியை யுடைய 
அவள்‌ வந்து; சிறுகுறும்‌. தொழிலியர்‌ - சிறிய குற்றேவல்‌ செய்யும்‌ 
மகளிர்‌; மறுமொழி உய்ப்ப- நரன்‌ சொல்லும்‌ மறுமொழிகளைப்‌ 
போய்ச்‌. சொல்லியதும்‌; புணர்ச்சி உள்‌ பொதிந்த- புணர்ச்சி 
யாகிய கருத்தை உட்கொண்டிருக்கிற; கலம்‌ தரு கிளவியின்‌- எனது 
ஊடல்‌ உண்டுபண்ணும்‌ சொற்களை; இருபுற மொழிப்பொருள்‌ 
கேட்டனள்‌ ஆக- நான்‌ இரு பொருள்‌ படும்படியான சொற்களைச்‌ 
சொல்லி யனுப்பியதாகக்‌ கருதி; தளர்ந்த சாயல்‌ - தளர்க்‌் த மென்‌ 
-மைத்‌ தன்மையினையும்‌; தகைமென்‌ கூந்தல்‌-அழகிய மெல்லிய கூந்த 
லினையும்‌ உடைய அம்மாதவி; கிளர்க்‌ து வேறு ஆகிய- சினம்‌ பொங்கி 
ஊடலால்‌ மாறுபட்டவள்‌ போல்‌ ஆய; கிளர்வரிக்‌ கோலமும்‌ - 
கிளர்வரிக்‌ கோலம்‌ என்னும்‌ நடிப்பும்‌; 


பிரிந்து உறை காலத்து- கான்‌ அவளைப்‌ பிரிக்திருக்த காலத்தில்‌; 
. பரிந்தனள்‌' ஆக. தான்‌. மிச வருந்தியவள்‌ போலக்‌ காட்டி; என்‌ 
உறு களகட்கு - எனது நெருங்கிய சுற்றத்தாருக்கு; தன்‌ உறு 
துயரம்‌- தனக்கு உற்ற துயரத்தை; தேர்ந்து தேர்ந்து உரைத்த- 
நினைத்து நினைத்துக்‌ கூறிய; தேர்ச்சி அன்றியும்‌ - தேர்ச்சிவரி 
என்‌,ற நடிப்பு வகை அல்லாமல்‌ இன்னும்‌ ; 


.. வண்டு அலர்‌ கோதை- வண்டுகள்‌ மலரச்‌ செய்கின்ற மாலையை 
யுடைய மாதவி; மாலையுள்‌ மயங்கி- மாலைக்‌ காலத்தில்‌ மயக்கமுற்று; 
கண்டவர்க்கு. உரைத்த - தான்‌ கண்ட வர்களுக்‌ கெல்லாம்‌ எடுத்துக்‌ 
கூதிய காட்சி வரியும்‌- தன்‌ வருத்தத்தைப்‌ பலரும்‌ காணும்படி 
நடித்த நடிப்பும்‌; 


அடுத்தடுத்து அவர்‌ முன்‌ மயங்கிய மயக்கம்‌ - மேலும்‌ மேலும்‌ 
அவர்‌ முன்னால்‌ மயங்கயவள்‌ போல்‌ விழுந்த மயக்கத்தை ; எடுத்து 
அவர்‌: தீர்த்த- அவர்‌ எடுத்துத்‌ தாங்கித்‌ தீர்த்து வைத்த ; ம்‌ எடுத்துக்‌ 
கோள்வரியும்‌- எடுத்துக்கோள்வரி என்னும்‌ கடிப்பும்‌; - ஆடல்‌ 
மகளே ஆதலின்‌ - நாடகப்‌ பெண்‌ ஆதலால்‌, ஆய்‌ இழை- அழகிய 
அணிகளையுடைய வசக்தமாலையே!; அப்பைந்தொடி தனக்கு - 
பசுமையான வளையலணிந்த அ௮ம்மாதவிக்கு; பாடு பெற்றன என - 
இந்த ஈடிப்புக்களெல்லாம்‌ அவளுக்கு இயல்பே யல்லவா என்று 


கூறி மறுக்க.] 


240 புகார்க்காண்டம்‌ 


_ மாதவியின்‌ வருத்தம்‌ 
(117-118) 


அழகிய பொன்‌ தோடணிக்த, திருமுக த்தையுடைய மாதவி 
அனுப்பிய தாழம்பூக்‌ கடி.தத்தைக்‌' கோவலன்‌ மறுத்துவிடவே, 
தோழி வசந்தமாலைக்கு வருத்தமாய்‌ விட்டது. மனம்‌ வாடிய 
வளாய்‌ மாதவியிடம்‌ நடந்த செய்திகளைச்‌ சொன்னாள்‌. தான்‌ 
யாதொரு குற்றமும்‌ செய்யவில்லை என்ற ஈம்பிக்கை அவளுக்கு 
இருந்தபடியால்‌ *இன்று இரவு வராமற்‌ போனாலும்‌, காளைக்‌ 
காலை அவர்‌ வருவார்‌'' என்று தோழியிடம்‌ சொல்லிவிட்டு, 
மலர்‌ பரப்பிய படுக்கையில்‌ படுத்தாள்‌. செயலற்ற உள்ளத்‌ 
தோடு படுக்கையில்‌ புரண்டு கொண்டிருந்தாள்‌. : இந்த மன 
நிலைமையில்‌ எப்படித்‌. தூக்கம்‌ வரும்‌ £ 


அணித்தோட்டுத்‌ திருமுகத்து ஆய்‌இழை எழுதிய 
மணித்தோட்டுத்‌ திருமுகம்‌ மறுத்ததற்கு இரங்க, 
வாடிய உள்ளத்து வசந்தமாலை, 

தோடு அலர்‌ கோதைக்குத்‌ துனைந்துசென்று உரைப்ப, 
மாலை வாரார்‌ ஆயினும்‌ மாண்‌ இழை ! 

காலை காண்குவம்‌ எனக்‌, கையறு நெஞ்சமொடு 
பூமலர்‌ அமளி மிசைப்‌ பொருந்தாது வதிந்தனள்‌/ 
மாமலர்‌ நெடுங்கண்‌ மாதவிதானென்‌. 


[அணித்‌ தோட்டுத்‌ திருமூகத்து- அணிகலமாகிய பொன்‌ தோட்‌ 
டினை ' யுடைய அழகிய முக்த்தினையும்‌, ஆய்‌ இழை - அழகிய அணி 
களையும்‌ உடைய மாதவியால்‌ எழுதப்பட்ட; மணித்‌ தோட்டுத்‌ 
திருமுகம்‌ - அழகிய தாழை மடலாகய கடிதத்தை; மறுத்ததற்கு 
இரங்கி - கோவலன்‌ மறுத்துவிட்டமைக்கு வருந்தி, வாடிய உள்‌ 
ளத்து - அழிக்த உள்ளத்தையுடைய ; வசந்தமாலை -; தோடு அலர்‌ 
கோதைக்கு - இதழ்கள்‌ மலர்ந்த மாலையணிந்த மாதவிக்கு; 
துனைக்து சென்று உரைப்ப - வருந்திச்‌ சென்று கூற; மாலை வாரார்‌ 
ஆயினும்‌ - இன்று இரவு வாராராயினும்‌ ; மாண்‌ இழை-மாட்சிமை 
யுள்ள ௮ணிகளை யணிந்த தோழீ /; காலை காண்குவம்‌ என - நாளைக்‌ 
காலையில்‌ நாம்‌ காணப்பெறுவோம்‌ என்று ; கையறு நெஞ்சமோடு - 
செயலற்ற உள்ளத்தோடு; பூ மலர்‌ அமளிமிசை - அழகிய மலர்‌ 
பரப்பிய படுக்கை மீது; மாமலர்‌ நெடுங்கண்‌ - கரிய மலர்‌ போன்ற 
நீண்ட கண்களையுடைய; மாதவி தான்‌-; பொருந்தாது வரக்த 
னள்‌- அதனோடு ஓட்டியும்‌ ஒட்டாதும்‌ கிடந்தாள்‌. ' । 


வேனிற்‌ காதை ட இத] 


(வெண்‌ ரா) 


செந்தாமரை விரியத்‌ தேமாங்‌ கொழுந்து ஒழுக 

மைந்து ஆர்‌ அசோகம்‌ மடல்‌ அவிழக்‌--கொந்து ஆர்‌ 
. இள வேனல்‌ வந்ததால்‌ ; என்னாங்கொல்‌ இன்று 

வள வேல்‌ நல்‌ கண்ணி மனம 


[செந்தாமரை விரிய - செந்தாமரை மலர்கள்‌ மலர; தேமாங்‌ 
கொழுந்து ஓழுக- இனிய மாமரத்தின்‌ கொழுந்துகள்‌ தழைத்துத்‌. 
தொங்க; மைந்து ஆர்‌ அசோகம்‌ .மடல்‌ அவிழ- அழகு நிறைந்த 
அசோகம்‌ பூவின்‌ இதழ்கள்‌ அவிழ, கொந்து ஆர்‌ இளவேனல்‌ வந்த 
தால்‌ - பூங்கொத்துக்கள்‌ மலிந்த இளவேனிற்‌ காலம்‌ வட்‌. துவிட்டதே; 
இன்று வளவேல்‌ நல்‌ கண்ணி மனம்‌ - இன்று வளமான வேல்ப்‌ 
போன்ற கண்களையுடைய மாதவியின்‌ மனம்‌; என்னாங்கொல்‌ - என்‌ 
னாகுமோ 2 (என்று ஓலை கொண்டு போன கூனி கோவலலுக்குக்‌ 
கூறினாள்‌.) 

(வெண்பா) 
ஊடினீர்‌ எல்லாம்‌ உருவிலான்தன்‌ ஆணை 
கூடுமின்‌ என்று குயில்‌ சாற்ற-- நீடிய 
$வனற்‌ பாணிக்‌ கலந்தாள்‌ மென்‌ பூத்‌ திருமுகத்தைக்‌ 
கானல்‌ பாணிக்கு அலந்தாய்‌! காண்‌ 


[ஊடினீர்‌ எல்லாம்‌ - ஊடல்‌ செய்தவர்களே! ; உருவிலான்‌ தன்‌ 
ஆணை - மன்மதனுடைய ஆணையைச்‌ சொல்லுகிறேன்‌ ; கூடுமின்‌ - 
நீங்கள்‌ உங்கள்‌ காதலருடன்‌ கூடுங்கள்‌ ; என்று - என்று சொல்வன 
போல ; குயில்‌ சாற்ற - குயில்கள்‌ கூவ; நீடிய- நீண்ட; வேற்‌ 
பாணிக்‌ கலந்தாள்‌ - இளவேனிற்‌ பொழுதில்‌ உன்னோடு கலந்தவ 
ளாகிய மாதவியின்‌; மென்‌ பூக்திருமுகத்தை - மெல்லிய பூவில்‌ 
எழுதிய இத்‌ திருமுகத்தை; கானல்‌ பாணிக்கு - கடற்கரைச்‌ 
சோலைப்‌ பாட்டிற்கு; அலந்தாய்‌ - மனம்‌ வாடிய கோவலனே 7 
காண்‌ - காண்பாயாக 7 


- கடற்கரைப்‌ பாடலில்‌ மாதவியை ஐயப்பட்டு வெறுத்த கோவ 
லனே / மாதவியின்‌ வருந்திய இக்‌ காதற்‌ கடிதத்தைப்‌ பார்ப்பாயாக/ 
என்று கூனி ஓலையை நீட்டினாள்‌] 

* 


வேனிற்‌ காதை முற்றிற்று 


36 


கனாத்திறம்‌ உரைத்த காதை 


கண்ணகியின்‌ பார்ப்பனத்‌ தோழியாகிய தேவந்தியின்‌ 
வரலாறும்‌, கண்ண தான்‌ கனாக்கண்ட விதத்தைத்‌ 
தேவந்திக்கு எடுத்துச்‌ சொல்வதும்‌ , கோவலனும்‌ கண்‌ 
ணஇயும்‌ புகார்‌ ஈகரைவிட்டு மதுரைக்குப்‌ 'பு.௰ப்படுவதும்‌ 
இக்காதையில்‌ சொல்லப்படுகன்‌ றன. 


தேவந்தியின்‌ வரலாறு 
(140) 


காவிரிப்பூம்‌ பட்டின த்தில்‌ மாலை நேரத்திலே வீடுதோறும்‌ 
மலர்ந்த முல்லையும்‌ நெல்லும்‌ தூவி, மணி விளக்கேற்றி, மகளிர்‌ 
தங்கள்‌ கணவருக்கு மகிழ்ச்சி யுண்டாகும்படி அழகு செய்து 
கெரண்டிருக்கிறார்கள்‌. இத்தகைய. வீடு ஒன்றில்‌ ஒரு 
பார்ப்பனன்‌ தன்‌ இரண்டு மனைவிகளோடு வாழ்க்கை நடத்‌ 
தினான்‌." அவனுடைய மூத்த மனைவியின்‌ பெயர்‌ மாலதி. இவ 
ஞூக்குக்‌ குழந்தைகள்‌ இல்லை. : இளைய மனைவிக்கு ஒர்‌ ஆண்‌ 
குழந்தை உண்டு. ஒரு காள்‌ பார்ப்பனனும்‌ ௮வன்‌ இளைய 
மனைவியும்‌ குழந்தையை வீட்டில்‌ விட்டு வெளியில்‌ போயிருந்த 
போது குழந்தை பரியால்‌ அழுதது. மால. குழந்தைக்குப்‌ 
பால்‌ ஊட்டும்‌ போது.பால்‌ விக்கிக்‌ குழந்தை இறந்துவிட்டது. 


மாலதிக்குச்‌ சொல்ல முடியாத துக்கம்‌, குழந்தையை 
வேண்டுமென்றே தான்‌ கொன்று விட்டதாகத்‌ தன்மேல்‌ கண 
வனும்‌, மாத்றாளும்‌ பழி சுமத்துவார்கள்‌ என்று ஏங்கிக்‌ 
குழந்தையைக்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு கற்பகம்‌ நிற்கும்‌ 
கோயில்‌, ஐராவதக்‌ கோயில்‌, பலராமன்‌ கோயில்‌, சூரியன்‌ 
கோயில்‌, சிவன்‌ கோயில்‌, முருகன்‌ கோயில்‌, வச்சிரக்‌ கோயில்‌, 
சாதவாகனன்‌ கோயில்‌, அருகன்‌ கோயில்‌, சந்திரன்‌ கோயில்‌, 
ஆகிய கோயில்களிலெல்லாம்‌ போய்‌, *தெய்வங்களே / என்‌ 
துயரத்தை நீங்கள்தான்‌ தீர்க்க வேண்டும்‌'”,என்று மூறை 
யிட்டாள்‌. இவள்‌ என்ன முறையிட்டும்‌ குழந்தை உயிர்‌ பெற 
வில்லை. காலமோ நடு ராத்திரி. இந்த நிலையில்‌ சுடுகாட்டுக்‌ 
கருகே யுள்ள ஐயனார்‌ கோயிலுக்குப்‌ போய்‌ வரம்‌ வேண்டித்‌ 
தவித்து நின்றாள்‌. 


கனாத்திறம்‌ உரைத்த காதை 243 


பிணத்தைத்தின்னும்‌ ஒரு இடாகினிப்‌ பேய்‌, இளம்பெண்‌ 
உருவமாக இவள்‌ மூன்‌ நின்று மாலதியிடம்‌ இரக்கம்‌ காட்டு 
வது போல்‌ நடித்து “குற்றமற்ற பெண்ணே/ நல்ல தவம்‌ செய்‌ 
தவர்களுக்குத்தான்‌ தேவர்கள்‌ வரம்‌ கொடுப்பார்கள்‌. நான்‌ 
சொல்வது உண்மை வாக்கு. உன்‌ கையிலுள்ள பிணத்தை 
என்னிடம்‌ கொடு'' என்று சொல்லி இறந்த குழந்தையைக்‌ 
கையில்‌ வாங்கி இடாஇனிப்‌ பேய்‌ விழுங்கி விட்டது. இடி. 
யுண்ட மயில்‌ போல்‌ திகைத்து நின்றாள்‌ மாலதி. . ஐயனாரிடம்‌ 
முறையிட்டாள்‌. அந்தத்‌ தெய்வம்‌ இவளிடம்‌ மனமிரங்கஇ 
அன்னாய்‌ / ஏங்கி அழாதே; நீ திரும்பிப்‌ போ; வழியில்‌ உன்‌ 
முன்னால்‌ உயிர்க்‌ குழந்தையைக்‌ காண்பாய்‌'” என்று சொல்லி 
மறைந்தது. மாலதி வந்த வழியே திரும்பும்போது, ஞூயில்கள்‌ 
உறையும்‌ ஒரு சோலையில்‌ ஐயனாரே குழந்தை வடிவாகக்‌ இடக்‌ 
தார்‌. குழந்தையை மஒழ்வுடன்‌ வீட்டுக்குக்‌ கொண்டுபோய்‌ 
அதன்‌ தாயிடம்‌ கொடுத்தாள்‌ மாலதி. 


இவ்விதம்‌ அநீதணனுக்குக்‌ குழந்தையாய்‌ வந்த ஐயனார்‌, 
கல்வி கேள்விகளில்‌ பயிற்சி பெற்று வளர்ந்தான்‌. சில காலம்‌ 
சென்றபின்‌ பெற்றோர்‌ இறந்தனர்‌. அவர்களுக்குச்‌ செய்ய 
வேண்டிய கடன்களை முறைப்படிச்‌ செய்தபின்‌, தேவந்திஎன்ற 
ஒரு பெண்ணை மணந்தான்‌. தேவந்தியின்‌ கணவனோ ஒரு 
தெய்வம்‌. மக்கள்‌ கண்களுக்குத்‌ தேவர்களின்‌ உடல்‌ புலப்படா 
தெனினும்‌ பூ விழியாளான்‌ தேவந்தி தன்‌ சேர்க்கையைப்‌ 
பொறுக்கும்‌ திறனைக்‌ கொடுத்து, அவளுடன்‌ கூடிச்‌ சில 
காலம்‌ இன்புற்றிருந்தான்‌. 


இப்படி இருக்கும்‌ ஒருகாள்‌ ஐயனார்‌ தன்னுடைய மூப்பற்ற 
உடலைத்‌ தேவந்திக்கு விளக்கி என்‌ கோயிலுக்கு நீ வா''என்று 
அவளிடம்‌ சொல்லித்‌ தன்‌ உறவினரிடம்‌ தான்‌ தீர்த்த யாத்‌ 
திரை செய்யப்‌ போவதாகச்‌ சொல்லிவிட்டு மறைந்தான்‌. 
ஜயனார்‌ கோவிலில்‌ தேவந்தி வழிபாடு செய்துகொண்டிருந்‌ 
தாள்‌. 

ழ்‌ 

அகல்‌ நகர்‌ எல்லாம்‌, அரும்பூ அவிழ்‌ முல்லை 

நிகர்‌ மலர்‌, நெல்லொடு தாஉய்ப்‌, பகல்‌ மாய்ந்த 

மாலை மணி விளக்கம்‌ காட்டி இரவிற்கு ஓர்‌ 

கோலம்‌ கொடி இடையார்‌ தாம்‌ கொள்ள; மேலோர்‌ நாள்‌ ' 

மாலதி, மாற்றாள்‌ மகவுக்குப்‌ பால்‌ அளிக்கப்‌, 


இக புகார்க்காண்டம்‌ 


பால்‌ விக்கிப்‌ பாலகன்‌ தான்‌ சோர மாலதியும்‌, 

“பரர்ப்பானொடு மனையாள்‌ என்மேல்‌ படாதன விட்டு ௨ 

ஏற்பன கூருர்‌'” என்று ஏங்க, மகக்‌ கொண்டு, 

அமரர்‌ தருக்கோட்டம்‌, வெள்யானைக்‌ கோட்டம்‌, : 

புகர்‌ வெள்ளை நாகர்தம்‌ கோட்டம்‌, பகல்‌ வாயில்‌ 

உச்சிக்கிமூன்‌ கோட்டம்‌, ஊர்க்‌ கோட்டம்‌, வேற்‌ கோட்டம்‌, 

வச்சிரக்‌ கோட்டம்‌, புறம்பணயான்‌ வாழ்‌ கோட்டம்‌, 
திக்கந்தக்‌ கோட்டம்‌, நிலாக்‌ கோட்டம்‌ புக்கு, **ஏங்கும்‌ 
தேவிர்காள்‌! எம்‌ உறுநோய்‌ தீரும்‌”? என்று, மேவி ஓர்‌ 
பாசண்டச்‌ சாத்தற்குப்‌ பாடு கடந்தாளுக்கு; 
**தூகம்படி ஓர்‌ இளம்‌ கொடியாய்‌, ஆசு இலாய்‌! 
செய்தவம்‌ இல்லோர்க்குத்‌ தேவர்‌ வரம்‌ கொடார்‌; 

பொய்‌ கசிய அன்று, பொருள்‌ உரையே, கையில்‌ 

படுபிணம்‌ தா்‌? என்று பறித்து, அவள்‌ கைக்கொண்டு 

சுடுகாட்டுக்‌ கோட்டத்துத்‌ தூங்கு இருளில்‌ சென்று, ஆங்கு 
இடுபிணம்‌ தின்னும்‌ இடாகினிப்‌ பேய்‌, வாங்கி 
மடி. அகத்து இட்டாள்‌ மகவை ; இடியுண்ட 

_ மஞ்ஜஞைபோல்‌ ஏங்கி அழுதாளுக்கு அச்‌ சாத்தன்‌, ' 

.. *அஞ்ஞஜை நீ ஏங்கி அழல்‌'' என்று, முன்ன 

உயிர்க்குழுவி காணாய்‌! என்று, அக்குழவியாய்‌ ஓர்‌ 

குயில்‌ பொதும்பர்‌ நீழல்‌ குறுக ; அயிர்ப்பு இன்றி 

மாயக்‌ குழவி எடுத்து மடித்திரைத்துத்‌, 

தாய்கைக்‌ கொடுத்தாள்‌ அத்‌ தையலாள்‌; தூய 

மழையோன்‌ பின்‌ மாணியாய்‌, வான்‌ பொருள்‌ கேள்வித்‌ 

"துறை போய்‌, அவர்‌ முடிந்த பின்னர்‌, இறையோனும்‌ 
தாயத்தாரோடும்‌ வழக்குரைத்துத்‌ தந்தைக்கும்‌ 

தாயர்க்கும்‌ வேண்டும்‌ கடன்‌ கழித்து மேய கக 7 

தேவந்தி என்பாள்‌ மனைவி ; அவளுக்குப்‌ 

பூவந்த உண்கண்‌ பொறுக்க என்று மேவித்‌, தன்‌ 

மூவா இள நலம்‌ காட்டி, *ஏம்‌ கோட்டத்து 

தீ.வா”'. என உரைத்து நீங்குதலும்‌ ; தூமொழி 

₹*ஆர்த்த கணவன்‌” அகன்றனன்‌; போய்‌ எங்கும்‌ 

தீர்த்தத்‌ துறை படிவேன்‌”' என்று, அவசைப்‌ பேர்த்து 

மீட்டுத்‌ தருவாய்‌ என ஒன்றன்‌ மேல்‌ இட்டுக்‌ [இங்ஙன்‌ 

கோட்டம்‌ வழிபாடு கொண்டிருப்பாள்‌. 
8) 

[அகல்‌ ஈகர்‌ எல்லாம்‌- அகன்ற ககரம்‌ முழுவதும்‌; அரும்பு 
அவிழ்‌ முல்லை - அரும்பு மலர்ந்த முல்லையின்‌ ; நிகர்மலர்‌ - ஒளியை 
உடைய மலர்களை ; நெல்லொடு தூஉய்‌- நெல்லொடு கலந்து தூவி/ 
பகல்‌ மாய்ந்த மாலை-பகற்‌ பொழுது மறைக்த மாலைக்‌ -காலத்தில்‌ ; 


கனாத்திறம்‌ உரைத்த காதை 245 


மணி விளக்கம்‌ காட்டி - அழகிய விளக்கனை ஏற்றி; இரவிற்கு ஓர்‌ 
கோலம்‌- இராப்‌ பொழுதிற்கு ஏறீற கோலத்தை: கொடி இடையார்‌ 
தாம்‌ கொள்ள - கொடி போன்ற இடையி& உடை.ய மகளிர்‌ செய்து 
கொள்ள ; மேல்‌ ஓர்‌ நாள்‌ - முன்‌ ஒரு நாளிலே; 


மாலதி- மாலதி என்ற ஒரு பெண்‌ ; மாற்றாள்‌ மகவுக்குப்‌ பால்‌ 
அளிக்க- தன்‌ மாற்ருளுடைய பிள்‌க£க்குப்‌ பால்‌ கொடுத்துக்‌ கொண்‌ 
டிருக்க ; பால்‌ விக்கப்‌ பாலகன்‌ தான்‌ சோர - பால்‌ தொண்டையில்‌ 
விக்கக்கொண்டு பிள்ள இறந்துபோக; மாலதியும்‌-; பார்ப்பா 
னொடு மனையாள்‌ - தன்‌ கணவனான பார்ப்பானும்‌ அவன்‌ இளம்‌ மனை 
வியும்‌ ; என்மேல்‌ படாதன விட்டு - என்மேல்‌ அடாப்பழி சொல்வ 
தல்லாமல்‌; ஏற்பன கூறுர்‌ என்று ஏங்‌, - ஏற்கும்‌ மொழிகளைச்‌ 
சொல்ல மாட்டார்களே என்று ஏங்‌9; மகக்கொண்டு- இறந்த குழக்‌ 
தையைக்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு; அமரர்தருக்‌ கோட்டம்‌ - 
தேவர்களின்‌ கற்பகத்தரு நிற்ின்ற கோயில்‌; வெள்யானைக்‌ கோட்‌ 
டம்‌- ஐராவதம்‌ நிற்கும்‌ கோயில்‌ ; புகர்‌ வெள்ளை காகர்தம்‌ கோட்‌ 
டம்‌- அழிய பலராமன்‌ இருக்கும்‌ கோயில்‌ ; பகல்‌ வாயில்‌ உச்சிக்‌ 
கிழான்‌ கோட்டம்‌ - £ழ்த்‌தசையில்‌ தோன்‌.றுகன் ற சூரியன்‌ கோயில்‌; 
ஊர்க்‌ கோட்டம்‌- இறைவன்‌ ஊராகிய கைலாயம்‌ நிற்கும்‌ கோயில்‌ : 
வேல்‌ கோட்டம்‌- வேலஞ$இய மூருகன்‌ இருக்கும்‌ கோயில்‌ ; வச்சிரக்‌ 
கோட்டம்‌- இந்திரனுடைய வச்சிரப்‌ படைக்கருவி இருக்கும்‌ கோயில்‌; 
பு.உம்பணயான்‌ வாழ்‌ கோட்டம்‌ - சாதவாகனன்‌ மேவிய கோவில்‌; 
நிக்கக்தன்‌ கோட்டம்‌- அருகன்‌ கேசயில்‌; நிலாக்‌ கோட்டம்‌- சந்திரன்‌ 
கோயில்‌ ; புக்கு எங்கும்‌- ஆயெ இந்தக்‌ கோவில்கள்‌ எல்‌ ல ரம்‌ 
நுழைக்து ;  தேவிர்காள்‌ - தேவர்களே ; எம்‌ உறுகோய்‌ - எனக்கு 
வந்த இந்தத்‌ துன்பத்தை; திரும்‌ என்று- நீக்குவீர்களர்க என்று 
சொல்லித்‌ இிரிக்‌.து (பின்னர்‌) , மேவி ஓர்‌ பாசண்டச்‌ சாத்தற்கு - 
பாசண்டச் சாத்தன்‌ என்னும்‌ ஐயனார்‌ கோயிலில்‌;பாடு கிடக்‌ தாளுக்கு- 
வரம்‌ வேண்டி நின்ற அவளுக்கு ; 


ஏசும்படி ஓர்‌ "இளம்‌ கொடியாய்‌ - பழிப்புக்குரிய ஓர்‌ இளம்‌ 
கொடி போன்றவளா ௫ ; ஆசு இலாய்‌-கு.ற்‌.ற மற்றவளே 1 செய்தவம்‌ 
இல்லோர்க்கு- வருந்திச்‌ செய்த ஈல்ல தவம்‌ இல்லா தவர்க்கு: தேவர்‌ 
வரம்‌ கொடார்‌-; பொய்‌ உரையே அன்று- அது பொய்யான 
வார்த்தையே அஷ்ல ; பொருள்‌ உரையே- உறுதியான உண்மைச்‌ 
சொற்களே ஆகும்‌. (என்று சொல்லி) 7 கையில்‌ படுபிணம்‌ தா 
என்று பறித்து- உன்‌ கையிலிருக்கும்‌ இறந்த பிணத்தைக்‌ கொடு. 
என்று பிடுங்க ; அவள்‌ கைக்கொண்டு - அப்பேய்‌ மகள்‌ தன்‌ கையிற்‌ 
கொண்டு; சுடுகாட்டுச்‌ கோட்டத்து தூங்கு இருளில்‌ சென்று- சுடு 
காட்டுக்‌ கோட்டத்தில்‌ நிறைந்த இருட்டில்‌ போய்‌ ; ஆங்கு-; இடு 


246 புகார்க்காண்டம்‌ 


பிணம்‌ தின்னும்‌ இடாகினிப்‌ பேய்‌ - குழியில்‌ இடப்படுன்ற பிணங்‌ 
கத்‌ தின்னும்‌ இடாகனி என்னும்‌ அப்‌ பேய்மகள்‌ ; வாங்க மகவை 
ம்டியகத்து இட்டாள்‌ - அப்பிள்ளையை விழுங்கி விட்டாள்‌ : 


இடியுண்ட மஞ்ஜை போல்‌-இடிக்‌ குரலைக்‌ கேட்ட மயில்‌ 
போல்‌ ; ஏங்கி அழு தாளுக்கு - ஏங்க அழுதவளை நோக்கி) அச்சாத்‌ 
தன்‌ - அந்தச்‌ சாத்தன்‌ என்னும்‌ தெய்வம்‌ ; அஞ்ஜஞை நீ ஏங்க அழல்‌ 
என்று - அன்னாய்‌ நீ ஏங்‌இ அழவேண்டாம்‌ என்று சொல்லி; ௮க்‌ 
குழவியாய்‌ ஓர்‌ குயில்‌ பொதும்பர்‌ நீழல்‌ குறுக- குயில்களையுடைய 
ஓர்‌ மரச்செ.றிவின்‌ நிழலில்‌ அத்தெய்வமே ஓர்‌ குழக்தையாய்க்‌ இடக்க; 
அயிர்ப்பு இன்‌றி - ஐயமில்லாமல்‌; மாயக்‌ குழவி எடுத்து- அந்த 
மாயக்‌ குழந்தையைத்‌ தன்‌ கையிலெடுத்து; மடித்திரைத்து- தன்‌ 
வயிற்றில்‌ அணைத்துக்‌ கொண்டு போய்‌; தாய்‌ கைக்‌ கொடுத்தாள்‌ 
அ.தீதையலாள்‌ - அவள்‌ அக்குழக்தையைகத்‌ தாயின்‌ கையில்‌ கொடுத்‌ 
தாள்‌ ; 


தூய. மறையோன்‌ பின்‌ மாணியாய்‌ - (௮க்.த தெய்வக்‌ குழந்தை) 
தூய்மை உடைய பார்ப்பனன்‌ பின்னர்‌ வரும்‌ பிள்ளையாய்‌ ; வான்‌ 
பொருள்‌ கேள்வித்‌ துறை போய்‌ - மிக்க கல்வி கேள்விகளின்‌ பொருள்‌ 
களை யெல்லாம்‌ நன்கு கற்று; அவர்‌ முடிந்த பின்னர்‌ - தந்தை 
யும்‌, தாய்மார்‌ இருவரும்‌ இறந்த பிற்பாடு; இறையோனும்‌ - பிள்ளை 
வடிவாக வந்திருந்த அக்கடவுளும்‌; தாயத்தாரோடும்‌ வழக்குரை த்‌.து- 
தாயத்தாரோடு பொருளுக்கு வழக்காடி. ; தந்‌தைக்கும்‌ தாயர்க்கும்‌ - 
தன்‌ தந்தைக்கும்‌ தாய்மார்‌ இருவருக்கும்‌ (அதாவது ' தந்தைக்கும்‌, 
தாய்க்கும்‌, மாலதிக்கும்‌) ; வேண்டும்‌ கடன்‌ கழித்து மேயகாள்‌- 
செய்ய வேண்டி௰ கடன்களை யெல்லாம்‌ செய்து முடித்து வாழும்‌ 
நாளிலே, 


தேவந்தி என்பாள்‌ மனைவி - அவன்‌ மனைவியாகிய தேவந்தி என்‌ 
பவள்‌ ; அவளுக்கு - அவளை ; பூவந்த உண்கண்‌ பொறுக்க என்று- 
பூப்போன்ற அமகு பொருந்‌ இய மையுண்ட கண்களை யுடைய இவள்‌; 
என்‌ கடவுள்‌ இயல்பை பொறுக்கக்‌ கடவாள்‌ என்று; மேவி- அவ 
ளோடு கூடி.; தன்‌ மூவா இள நலம்‌ காட்டி - தனது அழியாத 
இளமையின்‌ இன்பத்தைக்‌ காட்டி (பின்னர்‌) ; எம்‌ கோட்டத்து நீ 
வா:என உரைத்து- எமது கோயிலுக்கு நீ வருக என்று சொல்லி; 
நீங்குதலும்‌- அவளை விட்டுப்‌ பிரிதலும்‌ ; ட்‌ 

தா மொழி- தூய மொழிகளை. உடைய தேவந்தி என்பவள்‌ ்‌] 
ஆர்த்த கணவன்‌ -என்‌ கெஞ்சைப்‌ பிணித்த கணவன்‌ ; போய்‌ 
எங்கும்‌ தீர்த்தத்‌ துறை படிவேன்‌ என்று அகன்றனன்‌ - தீர்த்தத்‌ 
துறைகள்‌ எங்கும்‌ போய்த்‌ தர்த்தமாடுவேன்‌ என்று சொல்லி என்னை 


கனாத்திறம்‌ உரைத்த காதை 247 


விட்டு அகன்றான்‌; அவனைப்‌ பேர்தீது இங்ஙன்‌ மீட்டுத்‌ தருவாய்‌ 
என- அவனை மறுபடியும்‌ இங்கு: மீட்டுக்கொண்டு வந்து கொடுப்‌ 
பாய்‌ என்று , ஒன்றன்‌ மேல்‌ இட்டு - ஒரு காரணம்‌ சொல்லி ,; கோட்‌ 
டம்‌ வழிபாடு கொண்டிருப்பாள்‌ - ௮ச்சாத்தன்‌ கோயிலில்‌ வழிபாடு 
செய்து கொண்டிருப்பவள்‌. ] 


கண்ணகியின்‌ கனவு 
(40-54). 


ஐயனார்‌ கோவிலில்‌ வழிபாடு செய்து கொண்டிருந்த 
தேவந்தி என்னும்‌ பார்ப்பனப்‌ பெண்‌, கண்ண௫௰யின்‌ நெருங்‌ 
கிய தோழிகளில்‌. ஒருத்தி, கண்ணகி கணவனைப்‌ பிரிந்து 
வருந்திக்‌ கொண்டிருப்பது தேவந்திக்குத்‌ தெரியும்‌. தான்‌ 
வழிபாடுசெய்யும்‌ ஐயனாருக்கு அறுகு, சிறுபூலா, நெல்‌ இவற்‌ 
ஹறைத்‌ தூவி வழிபாடு செய்து, கண்ணகி தன்‌ கணவனைச்‌ 
சிக்கிரம்‌ அடைய வேண்டுமென்று தேவந்தி வேண்டினாள்‌. 
பின்‌ கண்ணக௫யிடம்‌ சென்று “உன்‌ கணவனை நீ வெகு சிக்கி 
பூம்‌ பெறுவாய்‌ '' என்றாள்‌. அதைக்‌ கேட்ட கண்ணகி அவளை 
கோக்க , “என்‌ அருமைத்‌ தோழியே/ நீ சொன்ன சொல்‌ 
பலிக்கு.மானாலும்‌ என்னுடைய நெஞ்சில்‌ அச்சம்‌ தோன்று 
இறது. ஏனென்றால்‌ நேற்றிரவு கான்‌ ஒரு கனவு கண்டேன்‌. 
என்‌ கணவர்‌ திரும்பி வந்து என்‌ கையைப்‌ பிடித்தார்‌. கானும்‌ 
அவரும்‌ இந்த ஊரை விட்டு ஒரு பெரிய ஈகருக்குப்‌ போனோம்‌. 
அந்த ஊரிலே என்‌ கணவர்‌ மீது ஒரு அடாப்பழி சுமத்தினார்‌ 
கள்‌. என்மேல்‌ தேளை இட்டதுபோல்‌ இருந்தது அப்பழிச்‌ 
சொல்‌. கோவலருக்குப்‌ பெருக்தீங்கு விளைந்ததென்று கேட்டு 
நான்‌ அவ்வூர்‌ அரசனிடம்‌ சென்று முறையிட்டு வழக்காடி. 
னேன்‌. ௮நீத அரசனுக்கும்‌ அவ்வூருக்கும்‌ பெரிய தீங்கு 
ஏற்பட்டது. கான்‌ கண்ட கனவு தீய கனவாதலால்‌ விரிவாக 
உன்னிடம்‌ சொல்ல எனக்கு மனமில்லை. தீவினைப்‌ பயனை 
அடைந்த நான்‌ அதன்‌ பிறகு என்‌ கணவரோடு பெற்ற 
கலங்களை நீ கேட்டால்‌ சிரிப்புக்கு இடமாகும்‌ '' என்றாள்‌. 
3 வாட்டு அரும்‌ சீர்க்‌ 
கண்ணகி நல்லாளுக்கு உற்ற குறை உண்டு என்று 
எண்ணிய நெஞ்சத்து இனையளாய்‌, நண்ணி, 
அறுகு சிறு பூளை நெல்லொடு தூஃய்ச்‌, **சென்று 
பெறுக கணவனோடு”” என்றருள்‌; **பெருகேன்‌, 
கடுக்கும்‌ என்‌ நெஞ்சம்‌! கனவினால்‌ என்கை 


246 புகார்க்காண்டம்‌ 


பிடித்தனன்‌, போய்‌ ஓர்‌ பெரும்‌ பதியுள்‌ பட்டேம்‌; 

பட்ட பதியில்‌ படாதது ஒரு வார்த்தை ப்‌ 
இட்டனர்‌ ஊரார்‌, இடு தேள்‌ இட்டு என்தன்‌ மேல்‌ 
கோவலற்கு உற்றதோர்‌ தீங்கு என்று; அது கேட்டுக்‌, 
காவலன்‌ முன்னர்‌ யான்‌ கட்டுரைத்தேன்‌ ; காவலனோடு 
ஊர்க்கு உற்ற தீங்கும்‌ ஒன்று உண்டால்‌, உரையாடேன்‌ ? 
தீக்‌ குற்றம்‌ போலும்‌, செறி தொடீஇ! தீக்குற்றம்‌ 
உற்றேனாடு, உற்ற உறுவனோடு, யான்‌ உற்ற 

தல்‌ திறம்‌ கேட்கின்‌ நகை யாகும்‌.”” 


[வாட்டு அழும்‌ சீர்‌-வாடாத புகழை உடைய ; கண்ணகி நல்லா 
ளுக்கு- கண்ணடியா௫௰ய பெண்ணிற்கு ; உற்ற குறை உண்டு என்று- 
(கணவன்‌ பிரிதலால்‌) வந்த ஒரு துன்பம்‌ உண்டு என்று; எண்ணிய 
நெஞ்சத்து-நினை த்த நெஞ்சத்தோடு; இனையளாய்‌ - வருக்தியவளாய்‌; 
நண்ணி- கோயிலை அடைந்து ; அறுகு சிறுபூளை - அறுகம்புல்‌, சிறிய 
எறுக்கம்பூ என்‌ ற இவற்றை: நெல்லொடு தூ௨உய்‌- கெல்லோடு 
தூவி (என்றது, கண்ணகி தன்‌ கணவனோடு கூடுவாளாக என்று 
தூவி. வணங்கி) ; சென்று கணவனோடு பெறுக-போய்‌, நீ உன்‌ 
கணவனைப்‌ பெறுவாயாக; என்றாள்‌-௭என உரைத்தாள்‌ தேவந்தி; 


பெறுகேன்‌ (ரீ கூறுவது போலக்‌ கணவனைப்‌) பெறுவேனா 

யினும்‌ கடுக்கும்‌ என்‌ நெஞ்சம்‌-எனது கெஞ்சு ஐயப்படுகன் றது ; 
(ஏனெனில்‌) கனவினால்‌- (நேற்றுக்‌ கண்ட) கனவில்‌; என்‌ கை 
பிடித்தனன்‌-௭ன்‌ கையைப்‌ பிடித்துக்‌ கணவன்‌ அழைத்தான்‌ ; 
போய்‌ ஒரு பெரும்பதியுள்‌ பட்டேம்‌- இருவரும்‌ போய்‌ ஒரு பெரிய 
நகருக்குள்‌ நுழைந்தோம்‌ ; பட்டபதியில்‌ - புகுந்த நகரில்‌; படாதது 
ஒரு வார்த்தை - (எங்கள்‌ மீது) கட்டுப்படாத ஒரு பழிச்‌ சொல்லை ; 
என்‌ தன்‌ மேல்‌ இடு தேள்‌ இட்டு-என்‌. மீது தேளை எடுத்து வீட்‌ 
டாற்போல; இட்டனர்‌. ஊரார்‌ - அவ்வூரார்‌ சுமத்தினர்‌; .கோவ 
லற்கு உற்றது ஓர்‌ தீங்கு என்று - கோவலனுக்கு ஒரு தீங்கு விஃ&க்‌ 
தது என்று, ௮து கேட்டு- அந்த வார்த்தையைக்‌ கேட்டு; காவலன்‌ 
மூன்னர்‌ யான்‌ கட்டுரைத்தேன்‌- அவ்வூர்‌ அரசர்‌ முன்னர்‌. நான்‌ 
சென்று வழக்குரைத்தேன்‌ ; காவலனோடு- அவ்வரசனோடு ; ஊர்க்கு 
உற்ற தீங்கும்‌ ஒன்று உண்டால்‌ - அவ்வூருக்கு வந்த இங்கு .ஒன்று 
உண்டு); (ஆனாலும்‌) இக்குற்றம்‌ போலும்‌. உரையாடேன்‌ - (அது 
தய கனவாதலால்‌) உன்னீடம்‌ செரல்ல மாட்டேன்‌; செறி 
தொடீஇ- ஈன்கு' நெருங்கிய. வளையல்களையுடைய “தோழி /; இக்‌ 
குற்றம்‌ உற்றேனோடு- தவினைப்பயனை அடைந்தவளாகிய என்னோடு; 
உற்ற உறுவனோடு-பொருந்திய கணவனுடன்‌ ; நான்‌ உற்ற நல்‌ 
திறம்‌ கேட்கின்‌-யான்‌ பெற்ற. நலங்ககா நீ கேட்டால்‌; நகை 
யாகும்‌ - அது சிரிப்புக்கு இடனாகும்‌ ;: 


கனாத்திறம்‌ உரைத்த காதை 249 


உறுவன்‌ -மிக்கோன்‌ , அதாவது கண்ணகியைவிடப்‌ பெரிய 
வனான கோவலன்‌ ; தொடீஇ - வளையல்களை அணிந்தவளே /;] 


தேவந்தி கண்ணகிக்கு ஆறுதல்‌ சொல்வது 
(54-04) 


இய கனவினால்‌: வருத்த மடைந்திருக்கும்‌ கண்ணகியை 
நோக்கி, *பொற்றொடி/ உன்‌ கணவன்‌ உன்னை வெறுத்தான்‌ 
என்று நினைக்காதே. முற்பிறப்பில்‌ ரீ ஒரு நோன்பு செய்யத்‌ 
தவறியதால்‌, இப்பிறவியில்‌ உனக்கு இத்துன்பம்‌ ஏற்பட்டது. 
இதற்கு நான்‌ ஒரு - பரிகாரம்‌ சொல்லுகின்றேன்‌. காவிரி கட 
லுடன்‌ சேரும்‌ கடல்‌ முகப்பில்‌ அழகிய நெய்தல்‌ சோலையில்‌ 
சோமகுண்டம்‌, சூரிய குண்டம்‌ என்ற இரண்டு பொய்கைகள்‌ 
உண்டு. அவைகளில்‌ நீராடி. அருகேயுள்ள காமதேவன்‌ 
கோயிலில்‌ தொழுதவர்‌ தமது கணவரோடு இவ்வுலகில்‌ இன்ப 
மடைந்து மறு பிறவியில்‌ போக பூமியில்‌ பிறப்பார்கள்‌. நாம்‌ 
இருவரும்‌ அப்பொய்கையில்‌ படிந்து ஒரு நாள்‌ முழுகுவோம்‌ ”” 
என்றாள்‌ தேவந்தி: இதைக்‌ கேட்ட கண்ணூ அவ்வாறு 
செய்ய மறுத்தாள்‌. ஏனெனில்‌ பத்தினியாகிய தான்‌ தன்னு 
டைய கற்பின்‌ திறமையால்‌ தான்‌ கணவனின்‌ அன்பைப்‌ பெற 
வேண்டுமே யொழியப்‌, புண்ணியத்‌ துறைகளில்‌ நீராடி. ௮வ்‌ 
வன்பைப்‌ பெற முயற்சிப்பது சரியல்ல என்று தீர்மானித்‌ 
தக 

பொன்‌ தொடீஇ! 

கைத்தாயும்‌ அல்லை கணவற்கு; ஒரு நோன்பு 

பொய்த்தாய்‌ பழம்‌ பிறப்பில்‌; போய்க்‌ கெடுக ; உய்த்துக்‌ 

கடலொடு காவிரி சென்று அலைக்கும்‌ முன்‌ நில்‌, 

மடல்‌ அவிழ்‌ நெய்தல்‌ ௮ம்‌ கானல்‌ தடம்‌ உள? 

சோம குண்டம்‌, சூரிய குண்டம்‌ துறை மூழ்கிக்‌ 

காம வேள்‌ கோட்டம்‌ தொழுதார்‌, கணவரொடு 

தாம்‌ இன்புறுவர்‌ உலகத்துத்‌ தையலார்‌ ; 

போகம்‌ செய்‌ பூமியினும்‌ போய்ப்‌ பிறப்பர்‌ ; யாம்‌ ஒருநாள்‌ 

ஆடுதும்‌:? புட்ட அணி இழைக்கு. அவ்‌ ஆய்‌ சதக்‌ 

*பீடு அன்று” என இருந்த பின்னரே; : 


[பொன்‌ தொடீஇ- பொன்னாலான வளையலணிக்த தோழீ 7/7 
கைத்தாயும்‌ அல்லை கணவற்கு - நீ உன்‌ கணவரால்‌ வெறுக்கப்படவும்‌ 
இல்லை ;. ஒரு கோன்பு பழம்‌ பிறப்பில்‌ பொய்த்தாய்‌ - உன்‌ - கணவ: 
லுக்காக. ரீ ஒரு நோன்பைப்‌ பழம்‌ பிறப்பில்‌ பிழையாகச்‌ செய்தாய்‌ ; 


20 புகார்க்காண்டம்‌ 


போய்க்‌ கெடுக- அந்தத்‌ இங்கு சென்று அழிவதாக; உய்தீது- 
நீரைக்‌ கொண்டுசென்று; காவிரி கடலொடு சென்று அலைக்கும்‌ - 
காவிரியாறு கடலோடு சென்று அதன்‌ அலையுடன்‌ தன்‌ அலையையும்‌ 
எதிர்த்து வீசுகின்ற; முன்றில்‌ - கடல்‌ முகப்பில்‌; மடல்‌ அவிழ்‌- 
இதழ்கள்‌ அவிழ்ந்த; நெய்தல்‌ ௮ம்‌ கானல்‌- கெய்தல்‌ மலர்களுடைய 
அழகிய கடற்கரைச்‌ சோலையுள்‌ ; சோம குண்டம்‌ சூரிய குண்டம்‌- 
சோம குண்டம்‌ சூரிய குண்டம்‌ என்ற; தடம்‌ உள- இரண்டு பொய்‌ 
கைகள்‌ உள; துறை மூழ்‌- அவற்றின்‌ நீர்த்‌ துறையில்‌ மூழ்‌ச ; 


காம வேள்‌ கோட்டம்‌-(அவற்றின்‌ பக்கத்தேயுள்ள) காம தேவ 
னின்‌ கோயிலை; தொழுதார்‌ - தொழுதாரானால்‌; கணவரொடு- 
தமது கணவரோடு கூடி; உலகத்துத்‌ தையலார்‌ - இவ்வுலகில்‌ அங்‌ 
கனம்‌ முழுகிய பெண்கள்‌ ; தாம்‌ இன்புறுவர்‌ - தாமும்‌ இன்பமடை 
வர்‌; போகம்‌ செய்‌ பூமியினும்‌ போய்ப்‌ பிறப்பர்‌ - (மறு பிறவியில்‌) 
இன்பமேவிளகன்ற மேல்‌ உலகத்திலும்‌ சென்று பிறப்பார்‌; யாம்‌ 
ஒரு நாள்‌ ஆடுதும்‌- நாமும்‌ ஒர்‌ நாள்‌ அப்பொய்கையில்‌ படிந்து 
மூழுகுவோம்‌; என்‌ ற அணி இழைக்கு- என்று கூறிய அழகிய 
அணிகளை யுடைய தோழியாக தேவந்திக்கு ; அவ்‌ ஆய்‌ இழையாள்‌- 
அழகூய அணிகளையுடைய கண்ண; பீடு அன்று என இருந்த 
பின்னர்‌-௮.து எனக்கு ஏற்ற காரியமல்ல என்று கூறிப்‌ பேசா 
திருந்த பின்னர்‌ ; 


கைத்தல்‌ - வெறுத்தல்‌ ; உய்த்தல்‌ - கொண்டு செல்லல்‌; பீடு- 
பெருமை. 7 


கோவலன்‌ கண்ணகியிடம்‌ திரும்பி வருவது 
(64-29) . 


கண்ணகியும்‌ தேவந்தியும்‌ இவ்வாறு பேசிக்‌ கொண்டிருக்‌ 
கும்போது ஒரு வேலைக்காரி ஓடிவந்து **௮ம்மா, அரசன்‌ 
போலும்‌ ஈம்‌ கோவலர்‌ ஈமது வீட்டின்‌ முகப்பில்‌ வந்து கொண்‌ 
டிருக்கறார்‌ '' என்றாள்‌. கோவலனும்‌ வீட்டை அடைந்து 
படுக்கை அறையில்‌ நுழைந்தான்‌. அதைக்கண்ட கண்ணகி 
யும்‌ அவ்வறைக்குள்‌ புகுந்தாள்‌. மனைவியின்‌ வாடிய மேனி 
யையும்‌ வருந்திய உள்ளத்தையும்‌ பார்த்தான்‌ கோவலன்‌. 
“கண்ண௫/ பொய்க்கோலம்‌ கொண்ட வேசியுடன்‌ நான்‌ ஆடி. 
மூன்னார்‌ . சேகரித்து வைத்த எல்லாச்‌ செல்வத்தையும்‌ 
இழந்தேன்‌. வறுமை நிலை என்னை நாணச்‌ செய்கிறது” 
என்று - சொல்லி வருத்தத்துடன்‌ தலை குனிந்தான்‌. 


கனாத்திறம்‌ உரைத்த காதை 251 


கோவலன்‌. அச்சமயம்‌ கண்ணூ அவனிடம்‌ கோபிக்கவில்லை. 
கடுமையான வார்த்தைகளையும்‌. சொல்லவில்லை. மாதவிக்குக்‌ 
கொடுக்கப்‌ பொருள்‌ இல்லாமல்‌ இப்படித்‌ சன்‌ கணவன்‌ 
வருத்தமடைகறான்‌ என்று நினைத்து, “என்னிடம்‌ இருந்த 
எல்லா அணிகளையும்‌ முன்னமே கொண்டுபோய்‌ விட்டீர்கள்‌ ; த 
என்னிடம்‌ மிகுந்திருப்பது கால்சிலம்பு தான்‌. அவைகளை 
யும்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌ '* என்று புன்னகை முகம்‌ 
காட்டிச்‌ சொன்னாள்‌. கோவலன்‌ சிலம்பைச்‌ கையில்‌ வாங்கக்‌ 
கொண்டு, சேயிழையே/ நான்‌ சொல்வதைக்‌ கேள்‌. இச்‌ 
சிலம்பைக்‌ கைமுதலாகக்‌ கொண்டு வர்த்தகம்‌ செய்து இழந்த 
செல்வத்தையும்‌ ஈகைகளையும்‌ மீண்டும்‌ பெற வேண்டுமென்று 
தீர்மானித்து விட்டேன்‌. இவ்‌ வறுமையான நிலைமையில்‌ 
இவ்வூரிலிருப்பது நமக்குப்‌ பெருமையல்ல. பொருள்‌ தேட 
மதுரைக்குப்‌ போவோம்‌. நீயும்‌ என்னுடன்‌ பு.றப்பட்டுவா '' 
என்று சொல்லி, அன்று இரவு விடிவத.ற்குமுன்‌ இருவரும்‌ 
மதுரையை நோக்கப்‌ பு றப்பட்டார்கள்‌. நெடுங்காலம்‌ காத்‌ 
திருந்த பழவினை வந்து கூடிவிட்டதால்‌ கண்ணகியும்‌ ணு 
சொல்லாமல்‌ கணவனுடன்‌ புறப்பட்டாள்‌. 
தீடிய 

**கரவலன்‌ போலும்‌ கடைத்‌ தஸையான்‌ வந்து, நம்‌ 

கோவலன்‌”' என்றருள்‌ ஓர்‌ குற்நிளயாள்‌ கோவலனும்‌ 

பாடு அமை சேக்கையுள்‌ புக்குத்‌, தன்‌ பைந்தொடி 

வாடிய மேணி வருத்தங்‌ கண்டு, யாவும்‌ 

- சலம்‌ புணர்‌ கொள்கைச்‌ சலதியொடு ஆடிக்‌ 

குலம்‌ தரு வான்‌ "பொருள்‌ குன்றம்‌ தொலைந்த 

இலம்பாடு, நாணுத்‌ தரும்‌ எனக்கு”? என்ன? 

தலம்‌ கேழ்‌ முறுவல்‌ நகை முகம்‌.காட்டிச்‌ 

*சிலம்பு உள கொண்ம்‌' எனச்‌, **சேயிழை! கேள்‌? இச்‌ 

சிலம்பு முதலாகச்‌ சென்ற கலனோடு, 

உலந்த பொருள்‌ ஈட்டுதல்‌ உற்றேன்‌, மலர்ந்த சர்‌ 

மாட மதுரை அகத்துச்‌ சென்று; என்னோடு இங்கு 

ஏடு அலர்‌ கோதாய்‌ !/ எழுக; என்று. நீடி, 

வினை கடைக்‌ கூட்ட வியம்‌ கொண்டான்‌, கங்குல்‌ 

கனை ௬டர்‌ கால்‌ சீயா முன்‌. 


[நீடிய காவலன்‌ போலும்‌ - புகழ்‌ நிறைந்த மன்னனைப்‌ போல்‌ 
வான்‌ ; நம்‌ கோவலன்‌ - ; வந்து கடை தீ தலையான்‌ என்றாள்‌ ஓர்‌ கும்‌ 
திளையாள்‌ - வந்து மது வீட்டுக்‌ கோடியில்‌ உள்ளான்‌ என்முள்‌ ஓரு 


258 புகார்க்காண்டம்‌ 


குற்ஹேவல்‌ பெண்‌ ; .-கோவலனும்‌-; பாடு அமைசேக்கையுள்‌ புக்கு- 
பெருமை அமைந்த படுக்கை அறையுள்‌ புகுந்து; (அங்கு வந்து நின்‌ ஐ) 
தன்‌ பைந்தொடி வாடிய மேனி- பசிய வளை யணிந்த தன்‌ காதலி 
யின்‌ வாடிய உடலின்‌ ; வருத்தம்‌ கண்டு- வருத்தத்தைப்‌ பார்த்து; 
யாவும்‌ சலம்‌ புணர்‌ கொள்கை -எல்லாவற்றிலும்‌ பொய்யே கலந்‌ 
திருக்கும்‌ இயல்பினையுடைய; சலதியோடு ஆடி. - பொய்‌ கூறும்‌ 
அவளொடு காதலாட்டம்‌ ஆடி ; குலம்‌ தரு வான்‌ பொருள்‌ குன்‌ றம்‌- 
எமது குலத்தார்‌ தேடிய நிறைந்த செல்வமாகிய குன்றம்‌; தொலைக்த- 
அழிந்து போன ; இலம்‌ பாடு- இவ்வறுமை நிலை ; எனக்கு நாணுத்‌ 
தீரும்‌ என்ன- எனக்கு நாணத்தைத்‌ தருகின்றது என்று கூற; கலம்‌ 
கேழ்‌ முறுவல்‌- அழ௰ய நிறமுடைய புன்‌ முறுவலால்‌ ; ஈகை மூகம்‌ 
காட்டி சிரித்த முகத்துட.னே ;. சிலம்பு உள கொண்ம்‌ என- இன்‌ 
னும்‌ இரு சிலம்புகள்‌ உள்ளன, கொள்ளுங்கள்‌ என்று கூற: சே 
_ இழை- சிவந்த மணிகளாலான அணிகலங்களை யணிந்த கண்ணகி?! , 
கேள்‌ -கான்‌ கூறுவதைக்‌ கேள்‌; இச்சிலம்பு முதலாக - இச்சிலம்பை 
மூதலாக்க்கொண்டு; ெெசென்‌ ற கலனோடு - போன அணிகளுடன்‌ ; 
உலந்த பொருள்‌ - அழித்த பொருள்‌ எல்லா வற்றையும்‌; . மலர்ந்த 
சர்‌- விரித்த புகழுடைய); மாட மதுரை அகத்து சென்று - மாளிகை 
நிறைந்த மதுரைமா நகரில்‌ சென்று; ஈட்டுதல்‌. உற்றேன்‌ - தேடக்‌ 
கருதினேன்‌ ; ஏடு அலர்‌ கோதாய்‌- இதழ்‌ மலர்ந்த மாலையை யுடைய 
கண்ணூ ! என்னோடு இங்கு எழுக- என்னுடன்‌ இவ்விடம்‌.விட்டுப்‌ 
புறப்படுக; என்று -, நீடி வினை கடைக்‌ கூட்ட - நெடுங்‌ காலம்‌ 
காத்திருந்த பழவினை இப்பொழுது வந்து கூட ; வியம்‌ கொண்டான்‌- 
அவ்வினையால்‌ ஏவல்‌ கொள்ளப்பட்டான்‌ ; கங்குல்‌ - இருளை: ; கனை 
சுடர்‌ - மிகுந்த ஒளியுடைய கதிரவன்‌ ; கால்‌ சீயா முன்‌ - போக்கு 
வதற்கு முன்பாக. 

[கடைத்தலை - வீட்டின்‌ முகப்பு; சலம்‌-பொய்‌; சலதி- பொய்யை 
உடையவள்‌ ; இலம்பாடு - இல்லாமலிருக்கும்‌ நிலை! அதர்வ.து வறுமை 
நிலை; கால்‌- இடம்‌; சீத்தல்‌- போக்குதல்‌ : ] 

(வெண்பா) 

காதலி கண்ட கனவு) கரு நெடுங்கண்‌' : 

மர்தவி தன்‌ செர்ல்லை வறிதாக்க?- மூதை' , 

வினை கடைக்‌ கூட்ட வியங்‌ கொண்டான்‌ கங்குல்‌ 

கணகசடர்‌ கால்சீயா முன்‌. 

- ரீகாதலி கண்டகனவு-கண்ணூ கண்ட கனவு; கரும்‌ நெடுங்கண்‌. 
மாதவி தன்‌ சொல்லை -கரிய நெடிய கண்ணையுடைய மாதவியின்‌ 


கனாத்திறம்‌ உரைத்த காதை 95 


சொற்களை; வறிதாக்க- வீணாகும்படி. செய்ய; மூைவினை - பழவினை/ 
கடைக்‌ கூட்ட- வந்து முதிர்ந்து. தலைப்பட , வியம்‌ கொண்டான்‌ - 
அதன்‌ ஏவலை மேற்கொண்ட கோவலன்‌; கங்குல்‌ - இராப்பொழுதை; 
கனைசுடர்‌- மிக்க ஒளியையுடைய சூரியன்‌ ; கால்‌ எகக்றான்‌ - போக்‌ 


கிப்‌ பகலை விளக்குவதத்கு முன்பு. ]] 


பத்தித்‌ உரைத்த, காதை முற்‌.நிற்று. 


நாடுகாண்‌ காதை 


கோவலனும்‌ கண்ணகியும்‌ கவுந்தியடிகளுடன்‌ புகார்நகரை 
விட்டு மதுரையை நோக்கச்‌ செல்லும்போது சோழ காட்டிலே 
வழியில்‌ கண்ட காட்சிகளைப்பற்றி இக்காதையில்‌ சொல்லப்‌ 
படுகிறது. 


கோவலனும்‌ கண்ணகியும்‌ புறப்படுவது 
(1.10) 


விண்‌ மீன்கள்‌ விளங்குகின்ற வானத்தில்‌ வெள்ளிய நிலா 
அப்போது தான்‌ மறைந்து கொண்டிருந்தது. வானத்தில்‌ 
இன்னும்‌ சூரியன்‌ தோன்றவில்லை. கரிய இருள்‌ எங்கும்‌ 
பரவியிருந்தது. ௮ந்த நேரத்தில்‌ கோவலனுடைய பழைய 
வினை அவனை உந்துகிறது. அவனுடைய வீட்டு வாயிலில்‌ 
ஒன்றற்கொன்று சேராத ஆட்டுக்கடாவும்‌ கவரிமானும்‌ 
அன்னமும்‌ ஒன்றாக விளையாடிக்‌ கொண்டிருந்தன. வீட்டு 
வாயிற்‌ கதவைத்‌ இறந்து எவரும்‌ காணாமல்‌, கோவலனும்‌ 
கண்ணகியும்‌ வெளியே கிளம்பினார்கள்‌. வழியிலே பல மதத்‌ 
தோர்‌ வணங்கும்‌ கோயில்கள்‌ இருந்தன. கோவலனும்‌ கண்‌ 
ணகியும்‌ மத வேற்றுமை பாராட்டாத விசாலமான மனப்‌ 
பான்மை யுடையவர்கள்‌. ஆதலால்‌, வழியிலேயுள்ள பல: 
கோயில்களுக்கும்‌ சென்று வணங்கிச்‌ செல்லுகிருர்கள்‌. முதல்‌ 
முதலாக அறிதுயில்‌ அமர்ந்திருக்கும்‌ திருமாலின்‌ கோயிலை 
வலம்‌ சுற்றி வணங்கி அப்பால்‌ சென்றனர்‌. 


வான்கண்‌ விழியா வைகறை யாமத்து, 

மீன்‌ திகழ்‌ விசும்பின்‌ வெண்மதி நீங்கக்‌, 

கார்‌ இருள்‌ நின்ற கடைநாள்‌ கங்குல்‌, 

ஊழ்வினை கடைஇ உள்ளம்‌ துரப்ப, 

ஏழுகத்‌ தகரும்‌, எகினக்‌ குவரியும்‌, 6 

தூமயிர்‌ அன்னமும்‌ துணை எனத்‌ திரியும்‌ 
தாளொடு குயின்ற: தகை சால்‌ சிறப்பின்‌ 

நீள்‌ நெடு வாயில்‌ நெடுங்கடை கழித்து, ஆங்கு 
அணிகிளர்‌ அரவின்‌ அறிதுயில்‌ அமர்ந்த, 
மணிவண்ணன்‌ கோட்டம்‌ வலம்‌ செயாக்‌ கழிந்து ; 


நாடுகாண்‌ காதை 255 


[[வான்கண்‌ வழியா - சூரியன்‌ தோன்றாத; வைகறை யாமத்து - 
நாரலாஞ்‌ சாமத்தில்‌; மீன்‌ திகழ்‌ விசும்பின்‌- விண்‌ மீன்கள்‌ விளங்கு 
கின்ற வானத்தில்‌; வெண்மதி நீங்‌ ௧- வெள்ளிய நிலாப்‌ போய்‌ 
மழைய; கார்‌ இருள்‌ நின்ற -கரிய இருள்‌ பரக்த; கடைகாள்‌ கங்‌ 
குல்‌ -அக்காளின்‌ கடைசிப்‌ பகுதியாகிய அவ்விரவில்‌) ஊழ்வினை 
கடைஇ- பழ வினையால்‌ உந்தப்பட்டு, உள்ளம்‌ துரப்ப- தனது 
கெஞ்சம்‌ தன்னைச்‌ செலுத்த; ஏழகத்‌ தகரும்‌ - ஏழகம்‌ எனப்படுசன்‌ ற 
ஆட்டுக்‌ கடாவும்‌; எகனக்‌ கவரியும்‌- எகினம்‌ என்னும்‌ கவரிமானும்‌; 
தூமயிர்‌ அன்னமும்‌ - தூய மயிரினையுடைய அன்னமூம்‌; துணை 
எனத்‌ திரியும்‌ - (தம்முள்‌ ஒன்றற்கொன்று) துணை என்னும்படி.த்‌ 
திரிகின்ற; தாளொடு குயின்ற - தாளொடு அமைக்கப்பட்ட; தகை 
சால்‌ சிறப்பின்‌ - அழகுமிக்க சிறப்பினையுடைய ; நீள்‌ நெடு வாயில்‌ - 
நீண்ட கதவினையுடைய; கெடுங்கடை கழிந்து - நீண்ட கடை வாயில்‌ 
கடந்து); ஆங்கு- அப்படிக்‌ கடந்த பொழுது; அணி களர்‌ - அழகு 
விளங்குகின்ற; அரவின்‌ - பாம்பின்‌ மேல்‌; அறிதுயில்‌ அமர்ந்த - 
தூங்காமல்‌ தூங்குகின்ற; மணிவண்ணன்‌ கோட்டம்‌-நீ ல மணி 
போலும்‌ நிறத்தையுடைய திருமாலின்‌ கோயிலை; வலம்‌ செயாக்‌ 
கழிந்து- வலப்‌ புறமாக வந்து வணங்க அப்பால்‌ போய்‌ ;] 


புத்தர்‌ கோயில்‌, சமணர்‌ கோயில்‌ 
(17-25) 


கெளதம முனியாகிய புத்தர்பிரான்‌ கோவில்கள்‌ இவர்‌ 
கள்‌ கண்ணுக்குப்‌ படுகின்றன. ஐந்து பெருங்‌ ககாகளோடு 
ஓங்கி வளர்ந்த பசுமையான போதி மரத்தின்‌ &ழ்‌ தவமிருந்து 
புத்தர்‌ ஞானத்தை அடைந்தார்‌. அவருக்குப்‌ புகார்‌ நகரத்‌ 
திலே இந்திரன்‌ ஏழு கோயில்களை அமைத்தான்‌. இக்கோயில்‌ 
களில்‌ வானத்தில்‌ உலவும்‌ தருமசித்தர்‌, புத்தருடைய ௮ற 
உரைகளை மக்களுக்கு விளங்கச்‌ சொல்லுவார்கள்‌. இத்த 
கைய ஏழு புத்த விகாரங்களையும்‌ கோவலனும்‌ கண்ணஇயும்‌ 
வணங்கனைர்‌. பின்னர்‌ சமணர்‌ கோயில்கள்‌ தோன்றுகின்‌ றன. 
சமணத்‌ துறவிகள்‌ புலால்‌ உண்பதை விட்டுப்‌ பொய்‌ பேசாத 
விரதத்தோடு இருப்பவர்கள்‌. அவர்கள்‌ இவ்வுலகத்தின்‌ 
துயரங்களை மெல்லாம்‌ மறந்து, ஐம்புலன்களையும்‌ அடக்கிய 
சிறந்த கொள்கைகளை யுடையவர்கள்‌. இவர்கள்‌ உண்மை 
யான பொருளை உணர்ந்த பெரியோர்கள்‌. இவர்களெல்லாம்‌ 
பஞ்ச பரமேட்டிகளான அருகர்‌, இத்தர்‌, ஆசாரியர்கள்‌, 
உபாத்தியாயர்கள்‌, சாதுக்கள்‌, ஆயெ ஐவர்‌ நிலை பெற்ற 


256 புகார்க்காண்டம்‌ 


கோவிலில்‌ வந்துகூடி, வணக்கம்‌ செய்வது வழக்கம்‌. ஐந்து 
சந்துக்கள்‌ சேர்ந்துகூடும்‌ இடத்தில்‌ இந்த ஐவர்‌ நிலை பெற்ற 
அருகனின்‌ கோவில்‌ ஒன்று உண்டு. இந்தப்‌ பெரியகோவிலில்‌ 
பொன்‌ போன்ற பூக்கள்‌ நிறைந்த அசோக மரம்‌ ஒன்று இருந்‌ 
தீது. அம்மரத்தின்‌ €ழ்‌ ஒரு பலி பீடமும்‌ இருந்தது. நீராட்‌ 
டல்‌ விழாவின்‌ போதும்‌, தேர்‌ விழாவின்‌ போதும்‌ சமண முனி 
வர்‌ இம்மரத்தின்‌ நிழலில்‌ தங்கி பலி பீடத்‌ தில்‌ வழிபாடு 
செய்வது வழக்கம்‌. இவ்விதமான அருகன்‌ பலி பிடத்தை, 
கோவலனும்‌ கண்ணூயும்‌ வலம்‌ வந்து வண்ங்கனர்‌. 


பணை ஐந்து ஓங்கிய பாசு இலைப்‌ போதி 

அணி திகழ்‌ நீழல்‌ அறவோன்‌ திருமொழி 

அந்தர சாரிகள்‌ அறைந்தனர்‌ சாற்றும்‌ 

இந்திர விகாரம்‌ ஏழு உடன்‌ போகி ; 

பூலவு ஊண்‌ துறந்து, பொய்யா விரதத்து 
அவலம்‌ நீத்து, அறிந்து, அடக்கிய கொள்கை : 2. 
மெய்‌.வகை உ.ணர்ந்த விழுமியோர்‌ குழீஇய, 
வகை, நின்ற. அருகத்‌ தானத்துச்‌ 

சத்தி ஐந்தும்‌ தம்முடன்‌ கூடி 

வந்து தலை . மயங்கிய வான்பெரு மன்றத்துப்‌ 
பொலம்‌ பூம்‌ பிண்டி நலம்‌ கிளர்‌ கொழு திழல்‌, , 
நீர்‌ அணி விழவினும்‌, நெடுந்தேர்‌ விழவினும்‌ 
சாரணர்‌ வரூஉம்‌ தகுதி உண்டாம்‌. என; 

உலக நோன்பிகள்‌ ஒருங்கு உடன்‌ இட்ட 

இலகு ஒளிச்‌ சிலா தலம்‌ தொழுது. வலங்கொண்டு ; 


[பணை ஐந்து ஒங்கிய-ஐந்து பெருங்‌ களைகளோடு ஓங்கி வளர்ந்த; 
பாசு இலைப்‌ போதி- பசிய இலைகளையுடைய போதி மரத்தின்‌; ௮ணி 
இகழ்‌ நீழல்‌- அழகு விளங்கும்‌ நிழலில்‌ அமர்ந்த; அறவோன்‌ திரு 
மொழி - புத்தனுடைய அறவுரைகளை ; அந்தர சாரிகள்‌ - ஆகாய 
சாரிகள்‌ (என்றது, வானத்தில்‌ செல்லக்‌ கூடியவர்கள்‌); அறைந்தனர்‌ 
சாற்றும்‌ - எடுத்துக்கூறி விளக்குகின்ற; இந்திர விகாரம்‌ ஏழு 
உடன்‌ போகி இந்திரனால்‌ செய்யப்பட்ட ஏ மு கோயில்களையும்‌ 
கடந்து; புலவு ஊண்‌ துறக்து- புலால்‌ உண்பதை விட்டு; “பொய்யா 

விரதத்து-பொய்‌ பேசாத விரதத்தோடு இருந்து ; அவலம்‌ நீத்து - 
இவ்வுலகத்துத்‌ துயரங்களைப்‌ போக்கி; அறிந்து அடக்கய கொள்கை- 
அந்நூல்களை யெல்லாம்‌ முழுதும்‌ அறிந்து (ஐம்புலன்களை) அடக்கிய 
சிறக்தகொள்கையினையுடைய/; மெய்வகை உணர்க்த- உண்மையான 
பொருள்‌ வகைகளை உணர்ந்த; விழுமியோர்‌ - பெரியோர்‌ ; குழீஇய- 


தாடுகாண்‌ காதை 97 


கூடியிருக்கன்ற ; ஐவகை கின்ற- அநகர்‌, சித்தர்‌, ஆரியர்‌, உபாதீ 
தியாயர்‌, சாதுக்கள்‌ ஆகிய ஐவர்‌- நிலைபெற்ற 7 அருக தானத்து- 
அருகனின்‌ கோயில்களையுடைய ; சந்தி ஐந்தும்‌ - ஐந்து சந்துக்களும்‌ ; 
தம்முடன்‌ கூடிவந்து தலை மயங்கிய - எல்லாம்‌ ஒன்றோடொன்று 
பொருந்தி வந்து ஒன்றாகக்‌ கலந்த; வான்பெரு மன்றத்து - உயர்ந்த 
பெரிய ௮ம்பலத்திலுள்ள; பொலம்‌ பூம்‌ பிண்டி- பொன்‌ பூக்களை 
யுடைய அசோக மரத்தின்‌ ; ஈலம்‌ இளர்‌ கொழு நிழல்‌ - அழகு விளங்‌ 
கும்‌ கொழுமையான நிழலில்‌ : நீர்‌ அணி விழவினும்‌- நீராட்டு விழாச்‌ 
செய்யும்‌ பொழுதும்‌; நெடும்‌ தேர்‌ விழவினும்‌- நெடிய தேர்ககைச்‌ 
செலுத்தும்‌ விழாவிலும்‌, சாரணர்‌ வரூஉம்‌ தகுதி-சமண முனிவர்‌ 
கள்‌ வருகின்ற சிறப்பு, உண்டாம்‌ என - உண்டு என்று; உலக 
கோன்பிகள்‌- சமணத்‌ துறவிகள்‌ ; ஒருங்கு உடன்‌ இட்ட- எல்லோ 
ரும்‌ ஒன்றாகக்‌ கூடியிட்ட ; இலகு ஒளிச்‌ சிலாதலம்‌ தொழுது வலங்‌ 
கொண்டு - விளங்குகன்‌ ற ஒளியையுடைய அருகனின்‌ பலி பீடத்தை 
வணங்கி, வலம்‌ வந்து ; 


பணை -பெரிய களை, இந்திரன்‌ ஏழு விகாரங்களை அமைத்துப்‌ 
புத்தரை வழிபட்டான்‌ என்று கதை உண்டு. சிலாதலம்‌- அருக 
னின்‌ பலி பீடம்‌. . சாரணர்‌- இடம்தோறும்‌ சென்று சமண மதக்‌ 
- கொள்கைகளை எடுத்துச்‌ சொல்லும்‌ சமண முனிவர்‌, 7 


- கரவிரியின்‌ சங்கமுகத்‌ துறையை அடைதல்‌ 
(86-28) 


. இவ்வாறு பல கோயில்களையும்‌ வணங்கிப்‌ .பின்னர்‌ 
ஊருக்கு வெளியே போகும்‌ ஒரு தெருக்‌ கோடிக்கு வந்தனர்‌. 
அங்கு நின்று” அதன்‌ மற்றொரு கோடியில்‌ இருக்கும்‌ சர்க்‌ 
கோபுரத்தைப்‌ பார்த்தால்‌, அக்கோபுரம்‌ பெரிய மலையைப்‌ 
போலவும்‌, அந்தத்‌ தெரு மலையிலிருந்து உற்பத்தியாகும்‌ பெரிய 
ஆற்றைப்‌ போலவும்‌ தோன்றும்‌. ஊரின்‌ மதில்‌ வாயில்‌, உலக 
மக்களெல்லாம்‌ ஒன்றாகத்‌ திரண்டு போகக்கூடிய அவ்வளவு 
விசாலமானது. கோவலனும்‌ கண்ண௫யும்‌ அவ்வாயிலைத்‌ 
தாண்டினர்‌. வெளியில்‌ வசந்தச்‌ சோலை விளங்கியது. இந்தச்‌ 
சோலையிலிருந்துதான்‌ தென்றலையும்‌ இளவேனிலையும்‌ மன்‌ 
மதன அரசனுக்குத்‌ திறையாகக்‌ கொடுக்கின்றானோ என்று 
எண்ணும்படி அழகிய மலர்களும்‌, நல்ல மரங்களும்‌ 
இச்சோலையில்‌ நிறைந்திருந்தன. வசந்தச்‌ சோலையின்‌ மதிற்‌ 
புரத்தைக்‌ கடந்து சென்றனர்‌. ஊர்‌ மக்களெல்லாம்‌ புது 

17 


258 புகார்க்காண்டம்‌ 


நீராடுவதற்குக்‌ காவிரி ஆற்றுக்குச்‌ செல்லும்‌ பெருவழியில்‌ 
இரு பக்கமும்‌ கனிச்‌ சுமையால்‌ தாழ்ந்த சோலைகள்‌ இருந்த 
வழியே சென்று, காவிரியின்‌ சங்கமுகத்‌ கறயின்‌ கடைசி 
இடத்தையும்‌ கடந்து சென்றனர்‌. 


மலை தலைக்‌ கொண்ட பேர்யாறு போலும்‌, 
உலக இடைகழி ஒருங்கு உடன்‌ நீங்கி? 
கலையி லாளன்‌ காமர்‌ வேணிலொடு 

மலய மாருதம்‌ மன்னவற்கு இறுக்கும்‌, 

பன்‌ மலர்‌ அடுக்கிய நன்‌ மரப்‌ பந்தர்‌ 
இலவதந்திகையின்‌ எயிற்‌ புறம்‌ போகி; 

தாழ்‌ பொழில்‌ உடுத்த தண்பதப்‌ பெருவழிக்‌ 
.கரவிரி வாயின்‌ கடை முகம்‌ கழிந்து 7) 


[மலைதலைக்‌ கொண்ட - மலையைத்‌ தலையாகக்‌ கொண்ட ; பேர்‌ 
யாறு போலும்‌ - பெரிய யாற்றைப்‌ போன்ற) உலக இடைகழி - 
உலக மக்கள்‌ அனைவரும்‌ போகக்கூடிய மதில்‌ வாயிலை; ஒருங்கு உடன்‌ 
நீங்கி “முழுவதும்‌. ஒரு போக்காகப்‌ போய்க்‌ கடந்து; கலையிலாளன்‌ - 
மன்மதன்‌; காமர்‌. வேனிலொடு-- அழகிய  இளவேனிலோடு,;. : மலய 
மாருதம்‌ - தென்றற்‌ காற்றையும்‌; மன்னவற்கு இறுக்கும்‌ - ௮ரச 
க்குத்‌ இறையாகக்‌ கொடுக்கின்‌ ற; பன்‌ மலர்‌ அடுக்கிய - பலவாகிய 
பூக்கள்‌ : அடுக்கி மலர்ந்த; நன்‌ மரப்‌ பந்தர்‌ - நல்ல. மரங்களாகிய 
பக்தரின்‌ நிழலையுடைய ; இலவந்திகையின்‌ - இலவந்திகை என்னும்‌ 
சோலையின்‌ ; எயில்‌ புறம்‌ போகி- மதிலுக்கு அப்பால்‌ சென்று; 
தாழ்‌ பொழில்‌ உடுத்த- தாழ்ந்த சோலையை இருபு.றத்திலுமூடைய; 
தண்பதப்‌ பெருவழி - மக்கள்‌ புதுநீர்‌ ஆடுவதற்குச்‌ செல்லும்‌ பெரு 
வழியையுடைய ; காவிரி வாயீன்‌ - காவிரித்‌ துறையிலுள்ள' வாயி 
லின்‌ ; கடை மூகம்‌ கழிந்து - கடைசி யிடத்தையும்‌ கடந்து; 


கோபுரங்களை , மலைகளாசவும்‌, அங்கிருந்து கொட்கக'? வரும்‌ 
தெருவை ஆராகவும்‌ சொல்கின்ருர்‌. கலை இலாளன்‌ - உடல்‌ இல்லா 
தவன்‌, அதாவது மன்மதன்‌. தண்பதம்‌- புது நீர்‌ விழா.] 


கவுந்தியடிகள்‌ இருக்கும்‌ சோலையை அடைதல்‌ 
(94-48). 


வளமான நீரையுடைய காவிரியாற்றின்‌. வடகரையில்‌ 
இருக்கும்‌ அடர்ந்த பூஞ்சோலைக்குள்‌ நுழைந்து, அதன்‌ பின்பு 
இருவரும்‌ ஒரு ட்ட ணு நடந்து, கவுந்தி என்றும்‌ சமணப்‌ 


தாடுகாண்‌ காதை 259 


பெண்‌ துறவி இருக்குமிடத்தை அடைந்தனர்‌. அங்கேயுள்ள. 
சோலையில்‌ சிறிது தங்கர்‌. அவ்வளவு தூரம்‌ ஈடக்ததனால்‌ 
கண்ணகிக்கு, கால்‌ ஓய்ந்துவிட்டது. ஓடிந்து விழும்‌ கொடி 
போன்ற. தளர்ந்த அவளுடைய -இடுப்பு வருந்திற்று: வழி 
நடந்த வருத்தத்தால்‌ *விரைந்து விரைந்து” மூச்சு விட்டாள்‌: 
தன்‌ வீட்டை விட்டு எப்போதும்‌ வெளியில்‌ போகாத ' அவ 
ளுக்கு மதுரை எவ்வளவு தூரத்தில்‌ இருக்கிறதென்று கொஞ்ச 
மேனும்‌ தெரியாது, சோலையை அடைந்தவுடன்‌ மதுரைக்குப்‌ 
பக்கமாக வந்துவிட்டோம்‌ என நினைத்‌ தாள்‌. புன்னகை 
புரிந்து மழலைச்‌ சொற்களால்‌ “மதுரை மூதூர்‌ எது?” என்று 
கணவனைக்‌ கேட்டாள்‌. இம்மொழிகலைக்‌ கேட்ட கோவல 
னுக்குத்‌ துன்பச்‌ சிரிப்பு: வந்தது. 8 ஈம்முடைய. நாட்டிலிருந்து 
இன்னும்‌ முப்பது காதத்துக்கு அப்பால்‌ தான்‌ மதுரை இருக்‌ 
இறது. அருகில்தான்‌ '' என்றான்‌. 


. .குடதிசைக்‌ கொண்டு, கொழும்‌ புனல்‌ காவிரி 
வட பெரும்‌ கோட்டு மலர்ப்‌ பொழில்‌ நுழைந்து 7; 
சாவதம்‌ கடந்து கவுந்திப்‌ பள்ளிப்‌: 
பூமரப்‌ பொதும்பர்ப்‌ பொருந்தி, ஆங்கண்‌... ன்‌ 
இறும்‌ கொடி நுசுப்போடு இனைந்து அடி. வருந்தி, 
நறும்‌ பல்‌ கூந்தல்‌ குறும்‌ பல உயிர்த்து, 
முதிராக்‌ கிளவியின்‌ முள்‌ எயிறு இலங்க, 
“மதுரை மூதூர்‌ யாது?” என வினவ, 
.(*ஆறு ஐங்‌ காதம்‌ நம்‌ அகல்‌ நாட்டு உம்பர்‌, 
நாறு ஐங்‌ கூந்தல்‌! நணித்து'* என தக்கு? 


ர ப டனைக்வொள்வ்பில்கும்‌ தமாஷ்‌ வழியாகக்‌) கொண்டு; 
கொழும்‌ புனல்‌ காவிரி-வளமான நீரையுடைய கரவிரி யாற்றின்‌ : 
வட பெரும்‌ கோட்டு- வட இசையில்‌ இருக்கும்‌ பெரிய கரையில்‌ 
உள்ள; மலர்ப்‌ பொழில்‌ நுழைந்து - மலர்களையுடைய : சோலைக்குள்‌: 
நுழைந்து; காவதம்‌ கடந்து- (அதன்‌ பின்னர்‌) ஒரு காவதம்‌ நடந்து. 
போய்‌ ; கவுந்திப்‌ பள்ளி- கவுந்தி என்னும்‌ சமணப்‌ பெண்‌ துறவி 
இருக்குமிடத்தை அடுத்த; பூமரப்‌ பொதும்பர்‌ - - பூக்களையுடைய 
_ மரங்கள்‌ சூழ்ந்த சோலையில்‌ , பொருந்தி - தங்க ; ஆங்கண்‌ - அவ்வி 
டத்தில்‌; இறும்‌ கொடி நுசுப்போடு- ஒடிந்து விழும்‌ கொடிபோன்ற 
தளர்ந்த இடுப்புடன்‌ ; இனைக்து- வருந்தி; அடி வருந்தி-கால்‌ 
ஓய்ந்து நறும்‌ பல்‌ கூந்தல்‌ - கறுமணம்‌ வீசும்‌ பலவான கூந்தலை 
யுடைய கண்ணகி) குறும்‌ பல உயிர்த்து-.பலவான குறு மூச்சுக்களை 
விட்டு; (என்றது வழிவந்த வருத்தத்தால்‌, விரைந்து விரைந்து. மூச்சு' 


260 புகார்க்காண்டம்‌ 


விட்டு) முதிராக்‌ கிளவியின்‌ - முழுதும்‌ முற்றாத (மழலைச்‌) சொற்க 
ளால்‌) மூள்‌ எயிறு இலங்க - -மூள்‌ போன்ற கூறிய பற்கள்‌ விளங்‌ 
கும்படி ; மதுரை மூதூர்‌ யாது என வினவ- மதுரை மா நகரம்‌ எது 
என்று கேட்க; ஈம்‌ அகல்‌ காட்டு உம்பர்‌ - ஈமது அகன்‌ ற நாட்டிற்கு 
அப்பால்‌ / ஆறு ஐம்‌: காதம்‌ - முப்பது காதத்‌ தொலைவில்‌ உள்ளது 
மதுரை ; காறு ஜம்‌ கூந்தல்‌- மணம்‌ கமழ்கின்ற ஐவகைக்‌ கூந்தலை 
யுடைய கண்ண, ௩ணித்து என ஈக்கு- அது அண்மைதான்‌ என்று 
கூறித்‌ துன்பச்‌ இரிப்புச்‌ சிரித்து ; ] த்‌ 


கவுந்தியடிகள்‌ கோவலனோடு உரையாடுதல்‌ 
* ௮4 (44-68) 


சோலையில்‌ கவுந்தியடிகள்‌ என்னும்‌ சமணத்‌ தவமகள்‌ 
தவம்‌ செய்து கொண்டிருக்கும்‌ மடம்‌ ஒன்று இருந்தது. 
அடிகளைக்‌ கண்டு கோவலனும்‌ கண்ணகியும்‌ வணங்கினர்‌. 
கோவலனைப்‌ பார்த்து கவுந்தியடிகள்‌ 'சொல்.லுஇன்ளுர்‌ : 
உங்கள்‌ இருவரையும்‌ பார்த்தால்‌ பெரிய குலத்தைச்‌ சேர்ந்த 
வர்கள்‌ போல்‌ தோன்றுகிறது. குலத்திற்கேற்ற நல்லொழுக்க 
மூடையவர்கள்‌ போல்‌ இருக்கிறீர்கள்‌. ஆனால்‌ யாதோ 
துன்பமுற்றவர்கள்‌ போலக்‌ காண்கிறீர்கள்‌. உங்கள்‌ வீடு 
வாசல்களை விட்டு நகரின்‌ எல்லையைத்‌ தாண்டி இப்படி 
வருவதற்குக்‌ காரணம்‌ என்னவோ?” இப்படிக்‌ கேட்ட. 
கவுந்தியடிகளைப்‌ பார்த்து, கோவலன்‌, * அடிகளே! உங்கள்‌ 
வினாவிற்கு .விடை சொல்ல முடியாத நிலைமையில்‌ நான்‌ 
இருக்கிறேன்‌. ஆனால்‌ ஒரு வார்த்தை மட்டும்‌ சொல்ல 
விரும்புகிறேன்‌. பொருள்‌ தேடும்‌ விருப்பமுடையவனாக 
மதுரைமா நகரத்தை நோக்கி நாங்கள்‌ போவதாக இருக்‌ 
இன்றோம்‌'' என்றான்‌. இதைக்‌ கேட்ட கவுந்தியடிகள்‌ 
நீங்கள்‌ போகும்‌ வழியில்‌ அடர்நீ்தகாடுகள்‌ இருக்கன்‌ றன. 
உன்‌ மனைவியின்‌ மெல்லிய பாதங்கள்‌ இக்காடுகளைத்‌ தாண்டி 
நடப்பதற்கு ஏற்‌ றவையல்ல. வழியில்‌ அநேக இடையூறு 
களும்‌ உண்டு. வந்த வழியே திரும்பி வீட்டிற்குப்‌ போங்க 
ளென்றாலும்‌ போகமாட்டீர்கள்‌ போலத்‌ தோன்றுகிறது. 
இத்தகைய நிலைமையில்‌ நான்‌ ஒரு வார்த்தை உங்களுக்குச்‌ 
சொல்லுகிறேன்‌. .மதுரையில்‌ இருக்கும்‌ . பெரியோர்களைக்‌ 
- கண்டு அவர்களின்‌ ௮ற மொழிகளைக்‌ கேட்கவேண்டு மென்று 
எனக்கு விருப்பமுண்டு.: தென்‌ தமிழ்காட்டின்‌ ' புண்ணிய. 


நாடுகாண்‌ காதை 261 


நகரமாகிய மதுரையிலுள்ள அருகன்‌ கோயிலுக்குச்‌ சென்று 
வணங்க வேண்டுமென்றும்‌” ஆவலுடையவளாக்‌ இருக்‌ 
இறேன்‌. ஆதலால்‌ நானும்‌ உங்களுடன்‌ வருகிறேன்‌. எல்‌ 
லோருமாகப்‌ போவோம்‌ '' என்றார்‌. இம்மொழிகளைக்‌ கேட்ட 
கேரவலனுக்கு அடங்காத மஇழ்ச்சி யுண்டாயிற்று. கவுந்தி 
யடிகளைப்‌ பின்னும்‌. ஓர்‌ முறை தொழுதான்‌. “அடிகளே ! 
தங்கள்‌ அருள்‌ எங்களுக்கு இருக்குமானால்‌ எங்கள்‌ துயர 
மெல்லாம்‌ பறந்தோடி. விடும்‌ '' என்றுன்‌ கோவலன்‌. 


தே மொழி தன்னொடும்‌ சிறை அகத்து இருந்த 
காவுந்தி ஐயையைக்‌ கண்டு அடி தொழலும்‌ ; 
“உருவும்‌, குலனும்‌, உயர்‌ பேர்‌ ஒழுக்கமும்‌, 
பெரு மகன்‌ திருமொழி பிறழா நோன்பும்‌ 
உடையீர்‌! என்னோ உறுகணாளரின்‌ 
கடை கழிந்து இங்ஙனம்‌ கருதியவாறு ?'” என: 
₹: உரையாட்டு இல்லை: உறு தவத்தீர்‌ 1! யான்‌ 
மதுரை மூதூர்‌ வரைபொருள்‌ வேட்கையேன்‌: '' 
*: பாடகச்‌ சீறடி பரல்‌ பகை உழவா: 
_ காடு இடையிட்ட நாடு நீர்‌ கழிதற்கு, 
அரிது இவள்‌ செவ்வி: அறிகுநர்‌ யாரோ 2 
உரியது அன்று; ஈங்கு ஒழிக என ஓழியீர்‌; 
மற உரை நீத்த மாசு அறு கேள்வியர்‌ 
அற உரை கேட்டு, ஆங்கு அறிவனை ஏத்தத்‌, 
தென்‌ தமிழ்‌ நன்னாட்டுத்‌ தீது தீர்‌ மதுரைக்கு 
ஒன்றிய உள்ளம்‌ உடையேன்‌ ; ஆகலின்‌ 
போதுவல்‌ யானும்‌ போதுமின்‌'” என்ற 
காவூந்தி ஜஐயையைக்‌ கைதொழுது ஏத்தி, 
“அடிகள்‌! நீரே அருளுதிராயின்‌, இத்‌ 
ககக தோளி துயர்‌. தீர்த்தேன்‌'' என ; 


்‌ [தேமொழி தன்னொடும்‌-இனிய மொழிகளைப்‌ பேசும்‌ கண்ணகி 
யோடும்‌ போய்‌; சிறை அகத்து இருந்த - தமது மடத்தில்‌ இருந்த, 
காவுக்இ ஐயையைக்‌ கண்டு- காவுந்தி என்னும்‌ தவமகளைக்‌ கண்டு: 
அடி தொழலும்‌ - அவள்‌ அடிகளில்‌ விழுந்து வணங்க/ உருவும்‌ - 
சிறந்த தோற்றமும்‌ ; குல்னும்‌ - ஈல்ல குடிப்‌ பிறப்பும்‌; உயர்‌ பேர்‌ 
ஒழுக்கமும்‌- அவற்றிற்‌ கேற்ற உயர்க்த பெரிய ஈல்ல ஒழுக்கமும்‌ 
பெருமகன்‌ திருமொழி - அருகக்‌ கடவுளின்‌ ௮ற உரைகளில்‌; பிறழா 
கோன்பும்‌- மாறுபடாத ஈல்.ல தவமும்‌) உடையீர்‌ - உடையவர்‌ 
களே 7;உறுகணாளரின்‌ - (யாதோ) துன்பமுற்றவர்‌ போல; கடை 


262 புகார்க்காண்டம்‌ . 


கழிந்து- நகரின்‌ எல்லையைக்‌ கடந்து ; இங்ஙனம்‌ கருதியவாறு என - 
்‌ இங்ஙனம்‌ நீவிர்‌ இருவரும்‌ வர நினை த்த காரணம்‌ யாதென்று. கேட்க; 
உறுதவத்தர்‌- மிக்க தவத்தினையுடைய அடிகளே; உரை யாட்டு 
இல்லை - (உங்கள்‌ வினாவிற்கு) யான்‌ விடை கூறுதற்கில்லை; (ஆனால்‌, 
ஒன்று கூறுவதுடையேன்‌) மதுரை மூதூர்‌ வரை பொருள்‌. வேட்‌ 
:கையேன்‌ - மதுரைமாககரம்‌ சென்று பொருள்‌ தேடும்‌ விருப்ப 
'மூடையேன்‌ (என்று கூற) ; பாடகச்‌ றடி- சிலம்பணிந்த இவளு 
டைய்‌ சிறிய அடிகள்‌, பரல்‌. பகை உழவா - பருக்கைக்‌. கற்களின்‌ 
துன்பத்தைப்‌ பொறுக்க மாட்டா; காடு இடையிட்ட நாடு - காடுகளை 
இடையிடையே உடைய இந்த நாட்டை; நீர்‌ கழிதற்கு- -நீர்‌ கடந்து 
செல்வதற்கு ; அரிது இவள்‌ செவ்வி - இவளுடைய. தன்மை ஏற்ற 
தன்று, (கடந்து சென்ருல்‌) அ.றிகுகர்‌ யாரோ - (வரும்‌ இடர்‌ களை) 
யார்‌ . அறிவார்‌.2, (அல்லாமலும்‌); உரியது அன்று - உங்களுக்கு 
இச்செய்கை ஏற்றதன்று ; ஈங்கு ஓழிக என - இனி மேற்கொண்டு 
செல்வதை ஓழிப்பிராக எனக்‌ கூறினும்‌, ஓழியிர்‌ - நீர்‌ அதற்கு ஒருப்‌ 
பட மாட்டீர்‌) (நிற்க, யானும்‌) மற உரை நீத்த- பழிமொழிகளை 
நீக்கெ;. மாசு அறு கேள்வியர்‌ - குற்றமற்ற அறங்களைக்‌ கேட்ட 
பெரியோர்களின்‌ ; அற ௨ ர கேட்டு-புண்ணிய மொழிகளைக்‌ 
கேட்டு; ஆங்கு அறிவனை ஏத்த- அங்குள்ள அருகக்‌ கடவுளை வணங்க; 
தென்‌ தமிழ்‌ கன் காட்டு - தென்‌ இசையிலிருக்கும்‌ ஈல்ல தீமிழ்‌ நாட்டி 
லுள்ள, இது. தீர்‌ மதுரைக்கு - திமையற்ற. மதுரைமா நகருக்குப்‌ 
போக; ஓன்றிய உள்ளம்‌ உடையேன்‌ ஆகலின்‌ - பொருந்திய உள்‌ 
ளத்தை உடையேன்‌ ஆதலால்‌; போதுவல்‌ யானும்‌ -யானும்‌ உங்க 
ளுடன்‌ வருவேன்‌; போ துமின்‌ - நீங்களும்‌ வாருங்கள்‌; என்ற காவுந்தி 
ஐயையை - என்று கூறிய கவுந்தியடிகளை; கை தொழுது ஏத்தி- 
கையால்‌ வணங்கிப்‌ போற்றி, அடிகள்‌ நீரே அருளுதிராயின்‌.- அடிக 
ளாஇய நீரே அருள்‌ செய்வீரானால்‌; இத்‌ தொடி வளைத்‌ தோளி- 
வளைந்த வளையலணிந்த தோள யுடைய இவளின்‌ ; துயர்‌ தீர்த்தேன்‌ 
என - வருத்தத்தைப்‌ போக்கனவனாவேன்‌ என்று கூற. 


்‌. ஐழைய-முதியவள்‌; உறுகண்‌ - துன்பம்‌; வரைதல்‌ - தன 
தாக்குதல்‌. பொருளைத்‌ தனதாக்குதலாவது, அதனைத்‌ தேடிச்‌ 
சேர்த்தல்‌; மறவுரை கொலை, அஷ பொய்‌ சதல பழிகளைச்‌ 
செய்தல்‌.] ்‌ 
வழியில்‌ உள்ள இடர்‌ ர்கள்‌ ௨ 


ல (64-92) 
ப... கோவலனே! நாம்‌ செல்லும்‌ வழியில்‌ பலவகையான 
இடர்கள்‌: உள்ளன. சொல்லுகின்றேன்‌ கேள்‌. இவளுடைய 


நாடுகாண்‌ காதை 203 


மெல்லிய உடல்‌ வெய்யிலின்‌ வெப்பத்தைத்‌ தாங்காது. ஆத 
லால்‌, : நிழலான பூஞ்சோலைகள்‌ நிறைந்த வழியில்‌ காம்‌ 
போவோம்‌. அ௮ச்சோலைகளில்‌ வள்ளிக்கிழங்குகள்‌ தோண்டி. 
எடுக்கப்பட்ட குழிகள்‌ ஏராளமாய்‌ உண்டு. அக்குழிகளின்‌ 
மேல்‌ சண்பக மலர்கள்‌ உதிர்ந்து குழிகளை மறைத்துக்‌ கொண்‌ 
டிருக்கும்‌. இதை அறியாமல்‌ ஈடந்தோமானால்‌ அக்குழிகளில்‌ 
வீழ்ந்து துன்புறுவோம்‌. 


. உதிர்ந்து வாடிய பூக்களால்‌ மூடப்பட்ட அக்குழிகளை 
விட்டு ஒதுங்கிப்‌ போவோமென்ரறுல்‌, தாழ்ந்த இளைகளில்‌ 
தொங்கும்‌ தேன்‌ முதிர்ந்த பலாப்பழங்கள்‌ பகைவர்போல்‌ ஈம்‌ 
உடலில்‌ முட்டினாலும்‌ மூட்டும்‌, இவற்றையும்‌ : விலஒப்‌ 
போவோமென்றால்‌, மஞ்சளும்‌, ' இஞ்சியும்‌ ஒன்றோடொன்று 
கலந்து மூளை த்‌தருக்கும்‌ பாத்திகள்‌ உண்டு. இப்பாத்திகளில்‌ 
பலாக்‌ கொட்டைகள்‌ சிதறிக்‌ இடக்கும்‌. இவைகள்‌ ஈம்‌ கால்‌ 


களில்‌ குத்தி வருத்தத்தைக்‌ கொடுக்கும்‌. 


சோலைகளிலுள்ள இந்த இடர்களை விலக்கி, வயல்‌ வழியே 
செல்வோமென்றால்‌, அவ்வழியில்‌ பூமணம்‌. வீசுன்ற குளங்‌ 
கள்‌ உள்ளன. அக்குள்ங்களில்‌ உள்ள கயல்‌ மீன்களை ஒட்டும்‌ 
வாளை மீன்களை நீர்நாய்‌ கெளவும்‌. அப்போது அவ்‌ வாளை 
மீன்கள்‌, மலங்குமீன்‌ புரளுன்ற பக்கத்து வயல்களில்‌ *௪ட்‌்‌ 
டென்று ' தர்விப்‌ பாயும்‌. அதைக்கண்டு இப்‌ பெண்மணி 
நடுங்கக்‌ கூடும்‌. 


கரும்பு வயல்களில்‌ உள்ள பெரிய தேன்கூடுகள்‌ உடைந்து 
அருஇலிருக்கும்‌ பொய்கை 'ரில்‌' தேனைக்கொட்டித்‌, தே னும்‌ 
நீரும்‌ கலந்து நிற்கும்‌. அதுகண்ட இவள்‌ அடங்காத்‌ தாகத்‌ 
தால்‌ அந்நீரை உள்ளங்‌ கையால்‌ மொண்டு பருகக்‌ கூடும்‌. 
அப்படிச்‌ செய்து விட்டாளானால்‌, அது பெரும்‌. பாவம்‌- 
(தேனை உண்பது பாவம்‌ என்று சமணர்கள்‌ கருதுஇறுர்கள்‌.) 


களை "ஏடுபிபவர்கள்‌, வயலில்‌ பிடுங்கெய குவளைப்‌ பூவை 
வரப்புகளின்‌ மேல்‌ குவித்து வைத்திருப்பார்கள்‌. அப்பூவில்‌ 
வண்டினங்கள்‌: மொய்த்துக்‌ கொண்டி. ருக்கும்‌. நாம்‌ வரப்பின்‌ 
மேல்‌ நடக்கும்போது அறியாமல்‌ அவ்‌ வண்டுகளை மிதித்து 
விட்டால்‌ கொலைப்‌-பழிக்கு உள்ளாவோம்‌. 


264 புகார்க்காண்டம்‌ 


வாய்க்கால்‌ வழியே: போவோமென்றுல்‌,' அவ்வழியில்‌ 
புள்ளிகளின்‌ அழகுடைய ஈண்டுகளும்‌, ஈத்தைகளும்‌ ஏராள 
மாய்‌. இருக்கும்‌. இவயம்றைக்‌: கவனியாமல்‌ 'ஈடந்தோமாஞால்‌, 
அவைகள்‌ நம்‌ காலால்‌ மிதிபட்டு சண்கிவிடும்‌, 


நாம்‌ வயல்‌ வழியே மு ரனுவும்‌. சோலை வழியே போனுஞ்ம்‌ 
இரண்டு வழிகளிலும்‌ பல இடர்கள்‌ இருக்கின்றன. சோழ 
நாடு மிகுந்த வளப்பம்‌ நிறைந்த நாடானதால்‌, ' வயல்களும்‌, 
சோலைகளு மல்லாமல்‌ வேறு நிலமே . இந்காட்டில்‌ இல்லை. 
ஆகையால்‌ கான்‌ செரன்ன குறிப்புக்களை மனதில்‌ வைத்துக்‌ 
கொண்டு, வழியிலுள்ள எவ்வுயிர்களுக்கும்‌ இங்கு நேராமல்‌ 
கீ உன்‌ அருமை மனையாளுட. ன்‌ நடக்கவேண்டும்‌.'' ' 


“கோவலன்‌ ! காணாய்‌; ; கொண்ட இர்தெதிக்கு, 
ஏதம்‌ தருவன யாங்கும்‌ பல கேண்மோ; 
வெயில்‌ நிறம்‌ பொரு௮ மெல்லியல்‌ கொண்டு 
பயில்பூத்‌ தண்டலைப்‌ படர்குவம்‌ எனினே, 
மண்பக வீழ்ந்த கிழங்கு அகழ்‌ குழியைச்‌ : 
சண்பகம்‌ நிறைத்த தாது சோர்‌ பொங்கர்‌ 
பொய்‌ அறைப்‌ படுத்துப்‌ போற்ரு மாக்கட்குக்‌ 
கையறு துன்பம்‌ காட்டினும்‌-காட்டும்‌; 

உதிர்‌ பூஞ்‌ செம்மலின்‌ ஒதுங்கினர்‌ கழிவோர்‌, 
முதிர்‌ தேம்‌ பழம்‌ பகை முட்டினும்‌ முட்டும்‌; 
மஞ்சளும்‌, இஞ்சியும்‌ மயங்கு அரில்‌ வயயத்துச்‌ 
செஞ்சுளைப்‌ பலவின்‌ பரல்‌ பகை உறுக்கும்‌; 
கயல்‌ நெடும்‌ கண்ணி காதற்‌ கேள்வ! 

வயல்‌ உழைப்‌ படர்குவம்‌ எனினே, ஆங்குப்‌ 
நாறு இலஞ்சிப்‌ பொருகயல்‌ ஓட்டி 

நீர்நாய்‌ கெளவிய நெடும்புற வாளை, 
மலங்கு மிளிர்‌ செறுவின்‌ விலங்கப்‌ பாயின்‌, 
கலங்கலும்‌ உண்டு இக்‌ காரிகை; ஆங்கண்‌, 

, கரும்பில்‌ தொடுத்த பெருந்தேன்‌ சிதைந்து 
சுரும்பு சூழ்‌ பொய்கைத்‌ தூ நீர்‌ கலக்கும்‌? 
அடங்கா வேட்கையின்‌ அறிவு அஞர்‌ விதிக்‌ 
குடங்கையின்‌ நொண்டு கொள்ளவும்‌ கூடும்‌; 
'குறுநர்‌ இட்ட குவளை௮ம்‌ போதொடு 

" பொறிவரி வண்டு இனம்‌ பொருந்திய கிட்க்கை :.- : 
தெறி செல்‌ வருத்தத்து நீர்‌ அஞர்‌ எய்‌.இி, 
அதியாது அடி ஆங்கு இடுதலும்‌ கூடும்‌; 


நாடுகாண்‌ காதை 265 


எறி நீர்‌ அடைகரை இயக்கம்‌ தன்னில்‌, 

பொதி மாண்‌ அலவனும்‌, நந்தும்‌ போற்ருது; 
ஊழ்‌ அடி ஓதுக்கத்து உறு நோய்‌ காணின்‌, 
தாழ்தரு துன்பம்‌ தாங்கவும்‌ ஒண்ணா? 

வயலும்‌ சோலையும்‌ அல்லது, யாங்கணும்‌ 

அயல்‌ படக்‌ கிடந்த நெறி ஆங்கு இல்லை; 

நெறி இரும்‌ குஞ்சி நீ வெய்யோளொரடு, 

குதி அறிந்து அவை அவை குறுகாது ஓம்பு'” என; 


[ கோவலன்‌. - கோவலனே ; கொண்ட இக்கெறிக்கு-போன்ற 
“இவ்வழியில்‌ ;- ஏதம்‌ தருவன - துன்பம்‌ தரும்‌ காரணங்கள்‌ ; யாங்‌ 
கும்‌ - எவ்விடத்திலும்‌; பல - பலவாக உள்ளன ; காணாய்‌- நீ 
அவற்றை அறியாய்‌; (ஆதலால்‌) கேண்மோ - நான்‌ சொல்லக்‌ 
கேட்பாயாக; வெயில்‌ நிறம்‌ பொரு௮ - வெயிலின்‌ ஒளியைக்‌ கண்‌ 
ணால்‌ பார்க்கவும்‌ பொறாத; மெல்லியல்‌ கொண்டு - இம்‌ மெல்லிய 
தன்மை வாய்ந்த இவளைக்‌ கூட்டிக்கொண்டு; பயில்‌ பூம்‌ தண்டலை - 
பூக்கள்‌ நிறைந்த சோலை வழியே; படர்குவம்‌ எனினே - செல்வோ 
மானால்‌; மண்பக வீழ்ந்த-நிலம்‌ பிளக்கும்படி. உள்ளே ஓடிய ; இழங்கு 
அகழ்‌ குழியை - வள்ளிக்‌ கிழங்குகள்‌ தோண்டி எடுக்கப்பட்ட 
குழியை; சண்பகம்‌ நிறைத்த-சண்பக மரங்கள்‌ தமது உதிர்க்த மலர்‌ 
களால்‌ மூடிய; தாது. சோர்‌ பொங்கர்‌ - பூந்தாதுக்கள்‌ வீழ்ந்த 
சோலையில்‌ ; பொய்‌ அறைப்‌ படுத்து- பொய்யான குழிகளில்‌ வீழ்த்தி; 

போற்றா மாக்கட்கு- அவற்றை யறியாது அங்குச்சென்ற மக்களுக்கு; 
்‌ கையறு துன்பம்‌ - செயல ற்றுப்‌. போகும்படியான . துன்பத்தை; 
காட்டினும்‌ காட்டும்‌ - (இவ்வழி) கொடுப்பினும்‌ கொடுக்கும்‌. 


உ.திர்‌ பூஞ்செம்மலின்‌ - அங்ஙனம்‌ உதிர்ந்து வாடிய பூவுள்ள 
வழிகளை ; ஓதுங்கெர்‌ கழிவோர்‌ - விட்டு விலகிச்செல்வோரை ; 
மூதிர்‌ தேம்பழம்‌ - தேன்‌ முதிர்ந்த பலாப்பழங்கள்‌ ; பகை - பகை 
யாக நின்று; முட்டினும்‌ முட்டும்‌ - முட்டுதலைச்‌ செய்தாலும்‌ 
செய்யும்‌. ( 


மஞ்சளும்‌ இஞ்சியும்‌ - மஞ்சள்‌, இஞ்சி ஆகிய இரண்டும்‌; 
மயங்கு அரில்‌ - தம்முள்‌ அடர்ந்து பின்னிக்‌ கொண்டிருக்கும்‌; 
- வலயத்து- பாத்திகளில்‌; செம்சுளேப்‌ பலவின்‌ - செஞ்சுளையுள்ள 
பழங்களையுடைய பலாவின்‌; பரல்‌ - கொட்டைகள்‌ ; பகை உறுக்‌ 
கும்‌ - கால்களைப்‌ பகையாக நின்று வருத்தும்‌ ; கயல்‌ கெடும்‌ கண்ணி 
“கயல்‌ மீன்‌ போன்ற அழயெ நீண்ட கண்களையுடைய இவளின்‌ ; 
கூரதற்‌ கேள்வ - காதலனாகிய கணவ); வயல்‌ உழைப்‌ படர்குவம்‌ 
எனினே - வயல்‌ வழியாகப்‌ போவோமானால்‌; ஆங்கு-; பூகாறு 


206  புகார்க்காண்டம்‌ 


இலஞ்சிப்‌ பொருகயல்‌ ஒட்டி - பூக்களின்‌ மணம்‌: வீசுகின்ற குளங்‌ 
. களில்‌ ஒன்றோடொன்று மாறுபடுன்‌ ற கயல்‌ -மீன்க& ஓடச்செய்கது ; 
நீர்‌'நரய்‌ கெளவிய - நீர்‌ நாயால்‌ கெளவப்பட்ட ; நெடும்புற வாளை - 
நீண்ட - மூதுனையுடைய வாளை மீன்‌ , மலங்கு மிளிர்‌. செறுவின்‌ - 
மலங்கு மீன்‌ புரஞூன்ற பக்கத்து வயலில்‌; விலங்கப்‌ பாயின்‌ - 
குறுக்காகத்‌ தாவிப்‌ பாயுமானால்‌ ; இக்காரிகை - இப்பெண்‌ மகள்‌, 
கலங்கலும்‌ உண்டு - (அது கண்டு) நடுங்கினும்‌ நடுங்குவாள்‌ ; ஆங்‌ 
கண்‌ - அவ்விடத்தில்‌. 


. கரும்பில்‌ தொடுத்த - கரும்பிலே வைக்கப்பட்ட; பெருந்தேன்‌ 
சிதைந்து - மிக்க தேனடை அழிந்து; சுரும்பு சூழ்‌ பொய்கை - 
வண்டுகள்‌ சூழ்ம்‌ த பொய்கைகளில்‌ உள்ள ; தூ நீர்‌ கலக்கும்‌- தூய 
'நீரைக்‌ கலகீஇவிடும்‌; (௮.து கண்ட இவள்‌) அடங்கா வேட்கையின்‌- 
தணியாத நீர்‌ விருப்பத்தினால்‌; ௮.றிவு அஞர்‌ எய்‌.தி- அறிவு, துன்பப்‌ 
பட்டு (என்றது, அறிவு கலங்க) ; குடங்கையின்‌ கொண்டு- உள்ளங்‌ 
கையால்‌ மொண்டு; கொள்ளவும்‌ கூடும்‌ - ௮ தனைப்‌ பருகவும்‌ கூடும்‌. 


குறுகர்‌ - பறித்தவர்கள்‌ ; இட்ட குவளை ௮ம்‌ போதொடு- ழே 
போட்ட அழகிய குவை ப்பூவில்‌ ; பொதி வரி வண்டு இனம்‌- புள்ளி 
களையும்‌, கோடுகளையும்‌ உடைய வண்டின்‌ கூட்டம்‌; பொருந்திய 
இடக்கை - படிந்து கடக்்ெற இடத்தில்‌; நெறி செல்‌ வருத்தத்து - 
'வழிப்‌ போகும்‌ வருத்தத்தால்‌; நீர்‌ அஞர்‌ எய்‌.இ- நீங்கள்‌ துன்பம்‌ 
அடைந்து; ஆங்கு - அப்பூவிலுள்ள வண்டுகளின்மேல்‌; அறியாது 
'அடி இடுதலும்‌ கூடும்‌ - உம்மையறியாமல்‌ அடிவைக்கவும்‌ கூடும்‌. 


எறி நீர்‌ அடை கரை - எறிகின்ற அலை நீரையுடைய வாய்க்‌ 
காலின்‌ கரையில்‌, இயக்கம்‌ தன்னில்‌ - அங்ஙனம்‌ போன்ற போக்‌ 
கில்‌; போற்றாது - அறியாமல்‌; பொறி மாண்‌ அலவனும்‌ - புள்ளி 
களால்‌ அழகுடைய கண்டுகளும்‌; நந்தும்‌- ஈத்தைகளும்‌; ஊழ்‌ 
அடி. ஒதுக்கத்து - முறையாக அடிவைத்து நடக்கும்‌ நடையில்‌; உறு 
்‌ கோய்‌ காணின்‌ - (மது காலால்‌ நசுங்கி) மிக்க துன்பத்தினைப்‌ 
பெற்றால்‌; தாழ்‌ தரு துன்பம்‌ - அதனால்‌ வரும்‌ ஆழ்க்த வருத்தம்‌; 
தாங்கவும்‌ ஓண்ணா-ஈம்மால்‌ பொறுக்கவும்‌ முடியாது; வயலும்‌ சோலை 
'யும்‌ அல்லது - வயல்களையும்‌ சோலைகளையு மல்லாமல்‌ ; யாங்கணும்‌- 
எங்கும்‌; ? அயல்‌ படக்‌ கடந்த - வேறாகத்‌ தனித்துக்‌ கடக்த; நெறி 
_ ஆங்கு இல்லை - வழிகள்‌ அவ்விடத்தில்‌ இல்லை-; (எனவே) கெறி 
"இரும்‌ குஞ்சி - சுரிகளை யுடைய கரிய கூந்தலையுடைய ; நீ வெய்யோ 
'ளொடு-உன்னால்‌ விரும்பப்பட்டவளாகய-இவளுடன்‌ ; கு.றி அறிந்து- 
குறிப்பால்‌ அறிந்து; அவை அவை குறுகாது- அவ்வுயிர்கள்‌ அத்‌ 
துன்பங்களை அடையாத வகையில்‌; ஒஓம்புஎன - பாதுகாத்துப்‌ 
'போவாயாக என்று கூற; ததத ல்‌ 5 


தாடுகாண்‌ காதை 67 


“பொய்‌ அறை - பொய்யான. குழி; (அதாவது மேலே சருகு 
களால்‌ -மூடப்பட்டுப்‌ பார்வைக்குக்‌ குழிபோல்‌ தெரியாமலிருக்கும்‌ 
'குமி) பொங்கர்‌- வாடிப்‌ போன பழம்‌ 7 வலயம்‌ - பாத்தி; பலா 
மரத்தின்‌ அடியில்‌, பாத்திகளில்‌ மஞ்சள்‌ இஞ்சி பவதல 
பயிர்‌ சகட வழக்கம்‌, குஞ்சி - கூந்தல்‌.] 


மூவரும்‌ புறப்படுதல்‌ 
(986-101) 
-.. இவ்வாறு. வழியில்‌ உள்ள இடர்களைப்பற்றிச்‌ சொல்லி 
விட்டுக்‌, கவுந்தியடிகள்‌ பிச்சைப்‌ பாத்திரத்தையும்‌, தோள்‌ 
மேல்‌. இடும்‌ உறியையும்‌, மயிற்பிலியையும்‌ எடுத்துக்கொண்டு; 
“தெய்வ மந்திரங்களே ஈமக்கு வழித்துணையாகுக ”” என்று 
பிரார்த்தனை செய்து, கோவலன்‌ கண்ணகஇியுடன்‌ மதுரையை 
நோக்கப்‌ புறப்பட்டார்‌. 
லு தேர்ம்‌ அறு கடிஞையும்‌, சுவல்‌ மேல்‌ அறுவையும்‌ 
கரவுநீதி ஐயை கைப்‌ பீலியும்‌ கொண்டு, . 
மொழிப்‌ பொருள்‌ தெய்வம்‌ வழித்துணை ஆக” என்ப்‌, 
பழிப்பு அருஞ்‌ சிறப்பின்‌. வழிப்படர்‌ புரிந்தோர்‌; 
்‌ [தோம்‌ அறு கடிஜையும்‌-குற்றமற்ற பிச்சைப்பாத்திர த்தையும்‌; 
சுவல்‌ மேல்‌ அறுவையும்‌ - தோள்மீது இடும்‌ உறியையும்‌ : கைப்பீலி 
யும்‌ - கையில்‌ கொள்ளும்‌ 'மயிற்பீலியையும்‌; காவுந்தி ஐயை 
கொண்டு - கர்வுக்தியாகிய அத்‌ தவமகள்‌ கையில்‌ எடுத்துக்கொண்டு.; 
மொழிப்‌ பொருள்‌ தெய்வம்‌ - மிக்க பொருளையுடைய மொழியாகிய 
தெய்வம்‌ (என்றது தெய்வத்தன்மையுடைய சில . மந்திரங்களை) 7 
வழித்துணை ஆக என... நமக்கு வழியில்‌: துணை செய்வனவாக என்று 
கூறிக்கொண்டு செல்ல ; பழிப்பு அருஞ்‌ சிறப்பின்‌ - குழை கூறுவ 
தற்கு அறிய சிறப்பினையுடைய ; வழிப்படர்‌ புரிந்தோர்‌ . வழியில்‌ 
போகுதலைச்‌ செய்த அவர்கள்‌. (என்றது; ௮ங்கவனம்‌ (போன அவர்‌ 
கள்‌). 
கடக்கும்போது, வழியிலுள்ள பரிஸ்‌ காலிற்பட்டு ஹ்ஞ்றனை 
லிருக்க, நிலத்தைக்‌ கூட்டுவதற்காக, மயிலின்‌ தோகையைக்‌ கையிற்‌ 
கொண்டு போவது, சமணத்‌ துறவிகளின்‌ வழக்கம்‌. இ 


வழிக்‌, காட்சிகள்‌ - காவிரி ஆந்தின்‌. ஓவி 
(702-171) ப 


அண்னன்‌ கா ணும்‌. காட்சிகளில்‌ காவேரியா ற்‌ றின்‌ 
காட்சியே மிகச்‌; சிறந்தது. எக்காலத்திலும்‌ வற்றாத ரீரை 


யுடைய ஆறு. .. இது உற்பத்தியாகும்‌ இடம்‌ குடகுமலை. 


208 . புகார்க்காண்டம்‌ 


இயற்கை: நிகழ்ச்சிகள்‌ மாறுபட்டாலும்‌, இம்மலையில்‌ மழை 
பெய்வது .. தவருது, இம்மலையின்‌ உச்சியில்‌ பெருங்‌ காற்று 
மோதிக்கொண்டிருக்கும்‌. கடுமையான இடி முழக்கத்தோடு 
கரு. முதிர்ந்த மேகம்‌ பெய்யும்‌ மழையின்‌ வள த்தினால்‌ காவேரி 
யில்‌ வெள்ளம்‌ பெருகும்‌. குடகு மலையிலிருந்து மே இறங்கும்‌ 
போது, அவ்வெள்ளம்‌ அ௮ம்மலையிலுள்ள சந்தன மரம்‌, 
அகில்‌ முதலிய பண்டங்ககா அடித்துக்கொண்டு வரும்‌. இப்‌ 
பண்டங்களோடு புகார்‌ கரத்திற்குள்‌ நுழையும்‌ போது, கட 
வின்‌ அலைகள்‌ முத்து, பவளம்‌, சங்கு முதலிய பண்டங்களோடு 
எதிர்த்துவந்து மோதும்‌. ஆற்றின்‌ புது வெள்ளமும்‌, கடலின்‌ 
அலைகளும்‌ மதகு நீர்‌ தாங்கும்‌ பலகைகளின்‌ மீது மோதி, 
இவென்று ஒலி எழுப்பிக்‌ கொண்டேயிருக்கும்‌. கர்ல்வாய்‌ 
களின்‌ இருபுறத்திலும்‌ விவசாயிகள்‌ பல கருவிகளைக்கொண்டு 
வயல்களுக்கு நீர்‌ இறைத்துக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. காவேரி 
யின்‌ ஓலி முன்‌ இந்தக்‌ கருவிகளின்‌ ஓசை கேட்கவும்‌ கேட்‌ 
காது, இத்தகைய காவேரி ச ககம. ஓசை. கேட்டது 
ஒருபுறம்‌. 

கரியவன்‌ புகையினும்‌, புகைக்‌ கொடி தோன்றினும்‌, 

விரி கதிர்‌ வெள்ளி தென்‌ புலம்‌ படரினும்‌, 

_ கால்‌ பொரு நிவப்பின்‌ கடும்‌ குரல்‌ ஏற்றடும்‌ 

சூல்‌ முதிர்‌ கொண்மூப்‌ பெயல்‌ வளம்‌ சுரப்பக்‌ 

குடமலப்‌ பிறந்த கொழும்பல்‌ தாரமொடு 

கடல்‌ வளன்‌ எதிரக்‌ கயவாய்‌ தெரிக்கும்‌ 

காவிரிப்‌ புது நீர்க்‌ கடு வரல்‌ வாய்த்தலை ' 

ஓ இறந்து ஒலிக்கும்‌ ஒலியே அல்லது, 

ஆம்பியும்‌, கிழாரும்‌, வீங்கு இசை எஏத்தமும்‌, 

ஓங்கு நீர்ப்‌ பிழாவும்‌ ஒலித்தல்‌ செல்லா; 

[கரியவன்‌ புகையினும்‌-சனி என்னும்‌ கோள்‌ மாறு பட்டாலும்‌: 
(என்றது, அவனோடு கூடிய மீனம்‌, சிம்மம்‌ முதலான ராரிகளோடு 
மாறுபட்டாலும்‌) புகைக்‌ கொட்‌. தோன்றினும்‌ - தூம கேது என்‌. 
னும்‌ வால்‌ மீன்‌ தோன்றினாலும்‌ ; . விரிகதிர்‌ வெள்ளி - விரிந்த ஓளி 
யினையுடைய சுக்கிரன்‌, தென்புலம்‌ படரினும்‌- 2 அழ்தி இசையில்‌ 
தோன்றுது தெற்குத்‌ திசையில்‌ தோன்‌ நினாலும்‌; கால்‌ பொரு நிவப்‌ 

பின்‌ - பெருங்‌ காற்று மோதுகின்ற உயர்ந்த மலையில்‌, கடும்‌ குரல்‌ 
ஏ.ற்றொடும்‌ 4 கடிய குர்லையடைய இடியினோடும்‌; 'சூல்‌ மூதிர்‌ 
கெர்ண்மூ - கரு முதிர்ந்த மேகம்‌ (நீர்‌ நிறைந்து ஈன்கு கருத்த 
மேகம்‌); பெய்ல்‌ வளம்‌ சுரப்ப- தான்‌ மழையைப்‌ பெய்து நல்ல: 


நாடுகாண்‌ காதை 909 


வளங்களைச்‌ செழிக்கச்‌ செய்வதால்‌ ; குடமலைப்‌ பிறந்த - மேற்கே 
குடகுமலையில்‌ வி௮க்த/; கொழும்பல்‌ தாரமொடு-- கொழுமையான 
பல பண்டங்களோடு/; கடல்‌ வளன்‌ எதிர- கடலில்‌ ' உண்டாகும்‌ 
வளங்களும்‌ எதிர்த்து வர; கயவாய்‌ நெரிக்கும்‌ - இதனால்‌ காவிரிப்‌ 
பூம்‌ பட்டினத்தை நீர்‌ வந்து மோதுகன்‌ ற சிறப்பினையுடைய; காவிரிப்‌ 
புதுநீர்‌- காவிரி யாற்றின்‌ புதிய. நீர்‌; கடு வரல்‌ வாய்த்தலை- மிக 
விரைவாக ஓடி வருகின்ற கால்வாயிடத்தில்‌ ; ஓ இறந்து ஒலிக்கும்‌ - 
மதகு நீர்‌ தாங்கும்‌ பலகையை எதிர்த்துத்‌ துள்ளி, அதனால்‌ ஒலி 
விகக்கின்ற; ஒலியே அல்லது - அவ்வொலியே யல்லாமல்‌ ; ஆம்பி 
யும்‌- பன்றிப்‌ பத்தர்‌ என்னும்‌ தண்ணீர்‌ இறைக்கும்‌ கருவியும்‌? 
கஇழாஅரும்‌ - பூட்டைப்‌ பொறி என்னும்‌ இறைக்கும்‌ கருவியும்‌ 7 
வீங்கு இசை ஏத்தமும்‌- மிக்க ஓசையுடைய ஏத்தம்‌ என்னும்‌ கருவி 
யும்‌; ஓங்கு நீர்ப்‌ பிழாவும்‌ - மிக்க நீரை இறைக்கின்ற இடா என்‌ 
னும்‌ கருவியும்‌; ஒலித்தல்‌ செல்லா- (ஆகிய இற்றின்‌ ஒலிகள்‌) 
மேலோங்கி ஒலிக்கா ; 


குடகு மலையில்‌ தோன்றிப்‌ பரந்தகடலை எதிர்த்து ஓடி அல்ப 
காவிரி யாற்றின்‌ நீர்‌ அதன்‌ கால்வாய்களில்‌ மிக விரைவாகக்‌ கடுகி 
வந்து மதகு நீர்‌ தாங்கும்‌ பலகையை மோதி எழுந்து துள்ள, அத 
னால்‌ உண்டாகும்‌ ஒலியே பெரிதாக எழுக்து ஒலிப்பதல்லாமல்‌, மிக்க 
ஓசையோடு. நீர்‌ இறைக்கும்‌ ஆம்பி, கிழார்‌ முதலான கருவிகளின்‌ 
ஓசை, மேலெழுக்து ஓலிக்க மாட்டா. 


வெள்ளி தெற்கே பண்ண்சாதர்‌, அ வால்‌ மீனம்‌ இதன்‌ இனயம்‌ 
காவிரியாறு வற்றாது வளஞ்‌ சுரக்கும்‌. அதாவது இயற்கை நிகழ்ச்சி 
கள்‌ மாறுபடினும்‌, இது மாறாது என்பது. ஆம்பி, கிழார்‌ முதலியன 
நீர்‌ இறைக்கும்‌ கருவிகள்‌. 


தாரம்‌ -.பண்டம்‌: ஓ- மதகுநீர்‌ தாங்கும்‌ பலகை, கடலின்‌ 
வளமாவது, முத்து, பவளம்‌, சங்கு முதலியன. இதனால்‌ காவிரி 
யாற்றின்‌ சிறப்புக்‌ கூறிஞர்‌.] 


பறவைகளின்‌ ஓசை 
(118-119). 


வயல்களில்‌ செந்நெல்லும்‌ கரும்பும்‌ செழித்து வளர்ந்‌ 
திருகீகின்றன. ௮வ்வயல்களை ச்‌ சுற்றிலுமுள்ள குளங்களில்‌ 
தாமரை நிறைக்திருப்பதைப்‌ பார்த்தால்‌, பசுமையான காட்‌ 
டைப்‌ போல்‌ காண்கின்றது. இத்தகைய தாமரைக்‌ காட்டி. 
அள்ள சம்பங்கோழி, நாரை, அன்னம்‌, கொக்கு, காட்டுக்‌ 
கோழி, நீர்க்காக்கை, உள்ளான்‌, குளுவை, கணந்துள்‌, பெரு 


240 புகார்க்காண்டம்‌ 


“நாரை முதலிய பறவைகள்‌ பலவேறுபட்ட ஒசையை எழுப்பு 
வது வெற்றி வேந்தர்‌ : போர்க்கள த்தில்‌ எழுப்பும்‌ சகலம்‌ 
போன்‌ கேட்டது. 

கழனிச்‌ செந்நெல்‌ கரும்பு சூழ்‌ மருங்கின்‌ 

பழனத்‌ தாமரைப்‌ யைம்‌ பூம்‌ கானத்துக்‌. 

கம்புள்‌ கோழியும்‌, கனை குரல்‌ தாரையும்‌, 

செம்‌ கால்‌ அன்னமும்‌, பைங்கால்‌ கொக்கும்‌,” 

கானக்‌ கோழியும்‌, தீர்‌ திறக்‌ காக்கையும்‌, 

உள்ளும்‌, ஊரலும்‌, புள்ளும்‌, புதாவும்‌ 

வெல்‌: போர்‌ வேந்தர்‌ மூனை இடம்‌ போலப்‌ 

பல்‌ வேறு குழமூஉக்குரல்‌. பரந்த ஓதையும்‌; 

[கழனி - வயல்களில்‌ விளைந்த] . செந்நெல்‌ கரும்பு - 'செக்நெல்‌ 
லும்‌ கரும்பும்‌ ஆய இவை ; சூழ்‌ 'மருங்கெ - சூழ்ந்திருக்கும்‌ இடத்‌ 
தினையுடைய 7 ? பழனத்‌ தாமரை - நீர்‌ நிலைத்து நிற்கும்‌ வயலில்‌ 

- வளர்ந்த தாமரையாகிய : பைம்‌ பூம்‌ கானத்து-பசுமையான அழகிய 
காட்டில்‌; (என்றது தாமரைகள்‌ அடர்ந்த நீர்‌ நிலையில்‌) ; கம்புள்‌ 
கோழியும்‌ - சம்பங்‌ கோழியும்‌; கனை குரல்‌ நாரையும்‌ - மிக்க.குரலை 
எழுப்பும்‌ காரையும்‌; செம்கால்‌ அன்னமும்‌ - சவக்‌த காலையுடைய 
அன்னமும்‌; பைங்கால்‌ கொக்கும்‌-பசிய கால்களை ' உடைய 
கொக்கும்‌ ; கானக்‌ கோழியும்‌-காட்டுக்‌ கோழியும்‌ ; நீர்‌ நிறக்‌ காக்கை 
யும்‌-7 உள்ளும்‌ - உள்ளான்‌ என்னும்‌ பறவையும்‌/ புள்ளும்‌ - கணம்‌ 
துட்புள்‌ என்னும்‌ பறவையும்‌; பு.தாவும்‌ - பெரு நாரையும்‌; (ஆகிய 
இவற்றின்‌ ஓசை எல்லாம்‌) வெல்‌. போர்‌ வேந்தர்‌ - போரில்‌ வெல்‌ 
அம்‌ வேந்தரின்‌ ; முனை இடம்‌ போல - போர்க்களம்‌ போல ; 'பல்‌ 
வேறு குமூஉ குரல்‌ பரந்த ஓதையும்‌ - பலவேறுபட்டனவாய்‌ ஒன்‌ 
ருய்‌ சரக்கு ஓசைகளின்‌. மிக்க ஓசையும்‌ ; ] 


உழவரின்‌ ஒலி 
(120-126). 


வயலோரத்திலுள்ள களங்களில்‌ நெற்கூடுகள்‌ குவிநீ 
இருக்கின்றன. கூடுகள்‌ கலையாமலிருக்கும்‌ பொருட்டுஅவற்றை 
வைக்கோல்‌ கயிற்றால்‌ கட்டியிருக்கிறார்கள்‌. சேறு படிந்த 
உடலும்‌, சிவந்த கண்ணும்‌ உடைய எருமைகள்‌ தினவெடுத்த 
முதுகை .நெற்கூட்டின்‌ மேல்‌ தேய்க்கன்றன. அதனால்‌ கயிறு 
அறுந்து, கூடுகளிலுள்ள நெல்‌, வயலில்‌ விளைந்திருக்கும்‌ கெற்‌ 
பயிரின்‌ மேல்‌ சரிந்து வீழ்கின்றது. அதைக்‌ கண்டு பள்ளர்‌ 
_ முதலிய உழவர்கள்‌ எருமைகளை அதட்டும்‌ ஒலி ஒருபுறம்‌ 
கேட்டது... 


நாடுகாண்‌. காதை 971 


உழாஅ௮ நுண்‌ தொளி உள்புக்கு அழுந்திய, 
கழா௮ மயிர்‌ யாக்கைச்‌. செங்கண்‌ காரான்‌ 
சொரி புறம்‌ உரிஞ்சப்‌ புரி ஞெகழ்பு உற்ற, 
குமரிக்‌ கூட்டின்‌ கொழும்‌ பல்‌ உணவு, 
கவரிச்‌ செந்நெல்‌ காய்த்தலைச்‌ சொரியக்‌, 
கரும்‌ கை வினைஞரும்‌ களமரும்‌ கூடி, 
ஒருங்கு சண்ருக்கிறும்‌ இன்கம்‌ அன்றியும்‌; 


.. [உழா௮ நுண்‌ தொளி - உழவர்களால்‌ உழப்படாத நுண்ணிய 
சேற்றில்‌ ; உள்புக்கு அழுந்திய - உள்ளே பதிந்து அழுந்திய ; கழா௮ 
மயிர்‌ யாக்கை - கழுவாத மயிர்‌ பொருந்திய உடலையும்‌; (என்றது 
நல்ல நீரில்‌ குளிக்காமையால்‌, அழுக்குப்‌ படிந்த மயிர்‌ நிறைந்த 
உடலையும்‌;) செங்கண்‌ காரான்‌ - வந்த கண்ணையும்‌ உடைய 
எருமை, சொரி புறம்‌ உறிஞ்ச - தினவு பொருந்திய தன்‌ முதுகை 
வைத்துத்‌ தேய்த்தலால்‌ ; புரி ஜெகிழ்பு உற்ற- வைக்கோற்‌ கயிறு 
அறுந்து போன ; குமரிக்‌ கூட்டின்‌ - அழிவில்லாத நெற்‌ கூடுகளின்‌ ; 
கொழும்பல்‌ உணவு - கொழுமையான பலவகையான நெற்‌ பயிர்‌; 
கவறிச்‌ செந்நெல்‌ - கவரி மான்‌ மயிர்க்‌ கொத்துப்‌ போல விளைந்து 
கடக்கும்‌ செக்நெல்லின்‌ ; காய்த்‌ தலைச்‌ சொரிய-மற்ற காய்‌ 
மூதிர்ந்த கதிர்களில்‌ சரிய; (என்றது, எருமை தேய்த்தலால்‌, 
நெழ்‌ கூடு பிரிந்து, அதிலிருந்து வீழ்கின்ற நெல்‌, கவரி மயிர்‌ போல, 
விளைந்து முற்றிய காயையுடைய மற்‌.ற நெற்‌: கதிர்களின்‌ மேல்‌ 
சறிர்து விழ அது கண்டு) 7 கரும்‌ கை. வினைஞரும்‌- வலிய கையை 
யுடைய பறையர்‌, பள்ளர்‌ முதலியோரும்‌; களமரும்‌ கூடி - உழவர்‌ 
களும்‌ கூடி; ஒருங்கு நின்று: ஆர்க்கும்‌- ஒன்றாகச்‌ சேர்ந்து நின்று 
ஆரவாரிக்கும்‌; , ஒலியே அன்றியும்‌ - ஓலியல்லாமலும்‌ (என்றது, 
இவ்வொலியும்‌ இன்னும்‌ பின்‌ கூறப்‌ போகும்‌ ஓலிகளும்‌;) 


தொளி - -சேறு : உழாஅ நுண்‌ தொளி - உழப்படாத சேறு; 
அதாவது எங்கும்‌ மசழி மண்‌ நிறைந்திருப்பதால்‌, உழவு செய்யப்‌ 
படாத நிலத்திலும்‌ கூட சேறு நிறைந்திருக்கிறது. இதனால்‌ சோழ 
நாட்டின்‌ நீர்‌ நில வளம்‌ இன்னதென்று தெரிகிறது.] . 


விவசாயிகளின்‌ பாட்டு 
(127-129) 


- ஏங்கு பார்த்தாலும்‌, விவசாயிகள்‌ களிப்போடு இசை 
பாடிக்கொண்டு அவரவர்‌ வேலைகளைச்‌: சுறுசுறுப்பாகச்‌ செய்து 
கொண்டிருக்கிறார்கள்‌. 


272 ப யுகார்க்காண்டம்‌ 


கடைசி வகுப்பைச்‌ சேர்ந்த பெண்கள்‌ தங்கள்‌ கூந்தலி 
லுள்ள மலர்களைப்‌ பிடுங்கி எறிந்து விட்டு, நெல்‌ நாற்றின்‌ 
முடியிலுள்ள நாற்றை ஈறுக்கிச்‌ சூட்டிக்‌ கொள்ளுகிறார்கள்‌. 
அவர்கள்‌ தோளிலும்‌ மார்பிலும்‌ சேறு படிந்திருந்த போதி 
௮ம்‌ அழகு வீசுகின்றது. கள்ளைக்‌ குடித்ததால்‌ அவர்களுடைய 
கயல்‌ மீன்‌ போன்ற கண்கள்‌ சிவந்திருக்கின்‌ றன, இழி மொழி 
_ களப்‌ பேசிக்கொண்டு, வாய்க்கு வந்தபடி. பாட்டுக்களைப்‌ 
பாடுகிறார்கள்‌. 


அறுகம்‌ டன்லும்‌,. குவளை மலரும்‌, நெற்கதி திரும்‌ சேர்ந்து 
தொடுக்கப்பட்ட: மாலையைக்‌ கலப்பையில்‌ சூட்டி, எல்லோரும்‌ 
கடவுளைக்‌ கைதொழுது நிற்க, உலகத்தைப்‌ பிளப்பவர்‌ போல 
ஏரைப்‌ பிடித்து நின்று ஏர்மங்கலப்‌ பாட்டுப்‌ பாடுகின்றனர்‌ 
உழவர்கள்‌. 


கெற்‌ குவியல்களில்‌ கடாக்களை ஒட்டிச்‌ சூடடிப்பவர்கள்‌ 
முகவைப்‌ பாட்டு ஒரு புறம்‌ பாடிக்‌ கொண்டிருக்கிறார்கள்‌. 


பறை கொட்டுபவர்கள்‌ களிப்போடு எழுப்பிய முழவின்‌ 
ஒசை இனிமையாய்‌ ஒலிக்கின்றது ஒருபுறம்‌. 


கடி மலர்‌ களைந்து, முடி நாறு அழுத்தித்‌, 
தொடி வளைத்‌ தோளும்‌, ஆகமும்‌ தோய்ந்து 
சேறு ஆடு கோலமொடு வீறு பெறத்‌ தோன்றிச்‌, . 
செம்‌ கயல்‌ நெடும்‌ கண்‌ சின்‌ மொழிக்‌ கடைசியர்‌ 
வெம்‌ கள்‌ தொலைச்சிய விருந்திற்‌ பாணீயும்‌; 
கொழும்‌ கொடி அறுகையும்‌, குவளையும்‌ கலந்து 
விளங்கு கதிர்த்‌ தொடுத்த விரியல்‌ சூட்டிப்‌, 
பார்‌ உடைப்பனர்‌ போல்‌ பழுச்சினர்‌ கைதொழ: 

. ஏரொடு தின்றோர்‌ ஏர்‌ மங்கலமும்‌; 
அரிந்து கால்‌ குவித்தோர்‌ அரிகடா உறுத்த, 
பெருஞ்‌ செய்ந்‌ நெல்லின்‌ முகவைப்‌ பாட்டும்‌; 
தெண்‌ கிணைப்‌ பொருநர்‌ செருக்குடன்‌ எடுத்த, 
மண்கணை முழவின்‌ மகழ்‌' இசை ஓதையும்‌; 


[கடி மலர்‌ களைக்து-(முன்னர்ச்‌ சூட்டிய) மணமுள்ள மலர்களை 
நீக்கி; மூடி நரறு அழுத்தி - நாற்றின்‌ முடிகளிலுள்ள காற்றை ௩றுக்‌ 
கிச்‌ சூடி; தெதொடி. வளைத்‌ தோளும்‌ - வளைந்த வளையலையுடைய 
தோளும்‌) ஆகமும்‌ - மார்பும்‌, தோய்க்து-; சேறு ஆடு கோல 
மொடு-சேறு படிந்த கோலத்தோடே; வீறு பெறத்‌ -தோன்றி- 


தாடுகாண்‌. காதை ர 


அழகு பெறத்‌. தோன்றி, செம்‌. கயல்‌ நெடும்‌ கண்‌ - சிவந்த கயல்‌ 
மீன்‌ போலும்‌... அழகிய நீண்ட கண்கசையும்‌; சின்‌ மொழி- இழி 
மொழிகளையும்‌. (உடைய) ; .கடைசியர்‌- கடைசி வகுப்பு மகளிர்‌ 7 
வெம்‌ கள்‌ தொலைச்சிய - தாம்‌ விரும்பிய கள்ளைக்‌ குடித்து ஒழித்த 
குனால்‌ (வக்‌.த) ? விருந்தின்‌ பாணியும்‌ - புதுமையான பாட்டும்‌ (என்‌ 
றது, இசையோடு பொருந்தாது, பழக்கமின்றிக்‌ களிப்பால்‌ பிறந்த 
பாட்டும்‌?) ம்‌ ஜீ 

கொழும்‌ கொடி அறுகையும்‌-கொழுமையான கொடிகளை 
யுடைய அறுகம்‌ புல்லும்‌, குவளையும்‌ கலக்து- குவளை மலரும்‌ கலந்து; 
விளங்கு கதிர்த்‌ தொடுத்த- விளங்குகின்ற நெற்‌ கதிர்களோடு சேர்த்‌ 
துத்‌ தொடுத்த; விரியல்‌ மாலையினை ; சூட்டி - ஏரிலே சூட்டி) 
பார்‌ உடைப்பனர்போல்‌- நிலத்தினை உடைப்போர்‌ போல) பழிச்‌ 
சினர்‌ கை தொழ- அந்த ஏரைப்‌ போற்றுவோர்‌ கை தொழுதுநிற்க/ 
எரொடு நின்றோர்‌ ஏர்‌ மங்கலமும்‌- (பூட்டிய தமது) ஏர்களோடு 
தாங்களும்‌ நின்ற உழவர்களின்‌ ஏர்‌ மங்கலப்‌ பாட்டும்‌ 

அறிந்து கால்‌ குவித்தோர்‌ - நெல்லை அரிந்து போராகக்‌ குவித்த 
வர்கள்‌; அரிகடா உறுத்த - அப்போர்களின்‌ மேல்‌ கடாக்களை விட்டு 
மிகுந்த; பெரும்‌ செய்‌ நெல்லின்‌ - பெரிய வயலில்‌ விகரச்‌த நெல்லை , 
(சேர்த்தற்குப்‌ பாடி ய) ; மூகவைப்‌ பாட்டும்‌ -; 

தெண்‌ சணெப்‌ பொருகர்‌ -தெளிந்த ஓசை தருகின்ற கணை என்‌ 
னும்‌ பறையைக்‌ கொட்டுவோர்‌ ; செருக்குடன்‌ எடுத்த - களிப்போடு 
எடுத்து எழுப்பிய ; மண்கணை முழவின்‌ - மார்ச்சனையுடைய திரண்ட 
முழவில்‌ உண்டான ; மகிழ்‌ இசை ஓதையும்‌ - மடழ்ச்சி தரும்‌ இசை 
யால்‌ விளைந்த. ஓசையும்‌ ;] 

மறையோர்‌ இருப்பிடங்கள்‌ 
(140-747) . 

இவ்விதமாகக்‌ காவிரியாற்றின்‌ கரையில்‌ முழங்கும்‌ ஒசை 
யும்‌ இசையும்‌ கேட்டு மகிழ்ச்சியடைந்து, சலிப்பில்லாமல்‌ 
மூவரும்‌ வழி நடந்து, அந்தணர்‌ வ௫க்கும்‌ இருப்பிடத்தைச்‌ 
சேர்ந்தார்கள்‌. அந்தணர்‌ ஓமம்‌ செய்கின்றனர்‌. வேள்விச்‌ 
சாலையில்‌ அவர்கள்‌ எழுப்பும்‌. புகை மேகத்திற்குக்‌ எதட்ப்‌ 
தைத்‌ தருவது போல்‌ வானத்தில்‌ ஏறுகின்றது. “மறையோர்‌ 
அட்டில்‌ வேள்வியின்‌ சக்தியினால்தான்‌ சோழ காட்டில மழை 
வள்ம்‌  குன்றாமலிருப்பதும்‌, பு லிக்கொடியை யுடைய 
மன்னனுக்கு வெற்றி உண்டாவதும்‌, ஈல்லோர்‌ நிறைந்து 
நாட்டில்‌ செல்வமும்‌ வெற்றியும்‌ நிலைத்து நிற்பதும்‌. வேள்விச்‌ 

18 ்‌ 


94 புகார்க்காண்டம்‌ 


சாலையின்‌ மணம்‌ வீசும்‌ புகை சுற்றிலுமுள்ள மாளிகையின்‌ 
மேல்‌ படிந்திருப்பதைப்‌ பார்த்தால்‌, மேகம்சூழ்ந்த மலைபோலத்‌ 
தோற்றம்‌ அளிக்கின்றது. அவ்வளவு : உயர்ந்த மாட 
மாளிகைகள்‌. : 


.. பேர்யாற்று அடை சுரை நீரில்‌ கேட்டு, ஆங்கு 

ஆர்வ நெஞ்சமோடு அவலம்‌ கொள்ளார்‌; 

உழைப்‌ புலிக்‌ கொடித்தேர்‌ உரவோன்‌ கொற்றமொடு, 

மழைக்‌ ௧௬ உயிர்க்கும்‌ அழல்‌ திகழ்‌ அட்டில்‌ 

மறையோர்‌ ஆக்கிய ஆவுதி தறும்‌ புகை, 

இறை உயர்‌ மாடம்‌ எங்கணும்‌ போர்த்து 

மஞ்சு சூழ்‌ மலையின்‌ மாணத்‌ தோன்றும்‌ 

மங்கல மறையோர்‌ இருக்கை அன்‌ நியும்‌; 
[பேர்‌ யாற்று அடைகரை நீரில்‌ கேட்டு- பெரிய அக்காவிரி 
யாற்றின்‌ கரையில்‌ (மேற்கண்ட ஒசைகளை யெல்லாம்‌). மூறையாகக்‌ 
கேட்டு; ஆங்கு - அதனால்‌ ; ஆர்வ கெஞ்சமோடு - - ஆவல்‌ மிக்க கெஞ்‌ 
சத்தோடு; அவலம்‌ கொள்ளார்‌ - வழி கடையால்‌ வருத்தத்தை 
யடையாராக 

உழைப்‌ புலிக்‌ கொடி த்தேர்‌- இடமெல்லாம்‌ புலி வடி.வு எழுதப்‌ 
பட்ட கொடியணிந்த தேரையுடைய; உரவோன்‌ - வலிமை நிறைந்த 
மன்னனின்‌ 7 -கொற்றமொடு- ஆணையோடு/ மழைக்கரு உயிர்க்கும்‌- 
மழைக்குக்‌ கருப்பத்தைத்‌ தோற்றுகன்ற; அழல்‌ திகம்‌ அட்டில்‌ - 
நெருப்பு எக்காலமும்‌ விளங்குகின்‌ ற வேள்விச்‌ சாலையில்‌, மறை 
யோர்‌ - அந்தணர்கள்‌ ; ஆக்கிய ஆவுதி நறும்‌ புகை- உண்டாக்கிய. 
வேள்வியின்‌ மணம்‌ வீசும்‌ புகை: இறை உயர்‌ மாடம்‌ எங்கணும்‌ 
போர்த்து - இறப்பு உயர்ந்த மாளிகைகள்‌ எங்கும்‌ நிரம்பி; மஞ்சு 
சூழ்‌ மலையின்‌ - மேகம்‌ சூழ்ந்த மலைபோல; மாணத்‌ தோன்றும்‌ - 
அழகுடன்‌ தோன்றுகன்ற ; மங்கல மறையோர்‌ இருக்கை அள்‌ 
றியும்‌ - மங்கலத்‌ தன்மையுடையவரான அந்தணர்களின்‌ இருப்‌ 
பிடங்கள்‌ அல்லாமலும்‌, ] 


வேளாளர்‌ இருப்பிடங்கள்‌ 
(748-155) 


காவிரியின்‌ மக்களாகிய வேளாளர்‌ தமது உழவினால்‌ 
சோழ நாட்டிலுள்ள எளிய மக்களைக்‌ காப்பதல்லாமல்‌, காட்‌ 
டைக்‌ காரப்பவரையும்‌ வளர்க்கிறார்கள்‌. _ காட்டின்‌ வறுமை 
யைப்‌ போக்குவதற்கும்‌, . அரசாங்கம்‌ நிலைப்பதற்கும்‌ 
வேளாண்மையே அடிப்படையாகும்‌. சோழ நாட்டில்‌ எந்தக்‌ 
காலத்திலும்‌ குறைவு- ப்டாத செல்வத்தை வேளாளர்‌ உற்‌ 
பத்தி செய்கின்றார்கள்‌. கூரற்றாத நெல்‌, குவியல்‌: குவியலாகக்‌ 


நாடுகாண்‌ காதை 975 


'இடக்கின்றது. கரும்புப்‌ பால்‌ காய்ச்சும்‌ ஆலையில்‌ இளம்பும்‌ 
புகை இந்த நெற்‌ குவியல்களின்‌ மேல்‌ படிந்திருப்பதைப்‌ 
- பார்தீதால்‌, வானளாவிய மலைபோல்‌ தோன்றுகின்றது. அவ்‌ 
வளவு பெரிய நெற்‌ குவியல்கள்‌. வேள்விச்‌ சாலையில்‌ ளம்‌ 
பும்‌ புகை மாளிகைகளின்‌ மேல்‌ படிரந்‌இருப்பதும்‌ மேகம்‌ 
சூழ்ந்த மலைபோல்‌ தோற்றமளிக்கின்றது. அவ்வளவு உயர்ந்த 
மாட மாளிகைகள்‌. இவ்விதமான மாளிகைகள்‌ நிறைந்த ஊர்‌ 
களும்‌, நெற்‌ குவியல்கள்‌ நிறைந்த ஊர்களும்‌ இடையிடையே 
இருகின்றன சோழ நாட்டில்‌. அழகு நிறைந்த பட்டினங்‌ 
களையும்‌ வளம்‌ நிறைந்த கிராமங்களையும்‌ பார்த்துக்‌ கொண்டு, 
ஆங்காங்குத்‌ .தங்கிச்‌ சலிப்பில்லாமல்‌, கவுந்தியடிகள்‌, 
கோவலன்‌ கண்ணகியுடன்‌ வழி ௩டக்கின்றார்‌. இவர்கள்‌ நாள்‌ 
ஒன்றுக்கு ஒரு காதவழிக்குமேல்‌ ஈடக்கவில்லை. 


பரப்பு நீர்க்‌ காவிரிப்‌ பாவை தன்‌ புதல்வர்‌ 
இரப்போர்‌ சுற்றமும்‌, புரப்போர்‌ கொற்றமும்‌, 
உழவு இடை விளைப்போர்‌ பழ விறல்‌ கர்களும்‌, 
பொங்கி, ஆலைப்‌ புகையொடும்‌ பரந்து 
மங்குல்‌ வானத்து மலையின்‌ தோன்றும்‌ 

சர்‌ இடையிட்ட நாடு உடன்‌ கண்டு, 

காவதம்‌ அல்லது கடவார்‌ ஆகிப்‌ 

பல்‌ நாள்‌ தங்கிச்‌ செல்‌ நாள்‌ ஒரு நாள்‌; 


[பரப்பு நீர்க்‌ காவிரி- பரப்பி வருகின்ற நீரையுடைய காவிரி 
யாராகிய ; பாவை தன்‌ புதல்வர்‌- பெண்ணின்‌ மக்களாகிய; இரப்‌ 
போர்‌ சுற்றமும்‌ - வறியவர்‌ சுற்றத்தினையும்‌, புரப்போர்‌ கொற்ற 
மூம்‌-நாட்டைக்காப்பவரின்‌ ஆணையையும்‌; உழவு இடை வி&ப்போர்‌- 
தமது உழவினால்‌ வளர்சன்ற வேளாளர்கள்‌ (வாழும்‌); பழ வீறல்‌ 
ஊர்களும்‌- பழமையாகத்‌ தலைமையுடைய ஊர்களும்‌; (என்றது, 
நெடுங்காலமாகச்‌ சிறந்த ஊர்கள்‌); பொங்கழி - நெல்லைத்‌ தூற்ருமல்‌ 
. இட்டு வைத்திருக்கும்‌ பொலி ; ஆலைப்‌ புகையொடும்‌ பரக்து- கரும்பு 
ஆலை யாட்டுவார்‌ புகையால்‌ மூடப்பட்டு ; மங்குல்‌ வானத்து மலையின்‌ 
தோன்றும்‌ - மேகம்‌ சூழ்ந்த வானளாவிய மலை போலத்‌ தோன்று 
இன்ற; ஊர்‌ இடையிட்ட- ஊர்கள்‌ இடையிடையே இருக்கின்ற; 
நாடு உடன்‌ கண்டு- சாட்டை. முழுமையும்‌ கண்டு; காவதம்‌ அல்ல.து 
கடவார்‌ ஆக - (நாளொன்றுக்கு) ஒரு காதத்‌ தொலைவு அலலாமல 
மேற்படப்‌ போகாதவராக; பல்‌ நாள்‌ தங்கி - அங்ஙனம்‌ பல நாட்கள்‌ 
இடையிடையே தங்க ; செல்‌ காள்‌ ஒரு காள்‌ - செல்லும்‌ நாட்களில்‌ 
- ஓரு கானில்‌.] 

சீரங்கத்தில்‌ சாரணர்‌ தரிசனம்‌ 

௬ (156-169) 
கவுந்தியடிகளும்‌, கோவலனும்‌, கண்ணியும்‌ ஊருக்கு 
ஊர்‌ தங்கி, ஒரு நாள்‌ ஆறு சூழ்ந்த சரங்கத்திற்கு வாது சேர்க்‌ 
தனர்‌. அங்கே மூங்கில்‌ முள்ளால்‌ வளைக்கப்பெற்ற மரங்க 
ளடர்ந்த சோலையில்‌ பூக்கள்‌ மணம்‌. வீசம்‌ ஒரு பக்கத்தில்‌ சில 


976 புகார்க்காண்டம்‌ 


சாரணர்‌ தோன்றினர்‌. இவர்கள்தான்‌ பட்டினப்‌: பாக்கத்‌ 
இல்‌ அருகன்‌ கோயிலிலுள்ள பலிபீடத்தின்‌ மேலிருந்து, அருக 
தேவனின்‌ உண்மை மொழிக& மக்களுக்கு எடுத்து உரைக்‌ 
இன்ற ஆகாய சாரிகள்‌. 


சாரணரைக்‌ கண்டவுடன்‌ சன்த்மொஎன், “தொல்வினை 
ஒழிக என்று சொல்லிக்‌ கோவலன்‌ கண்ணகியுடன்‌ அவர்கள்‌ 
திருவடியில்‌ வீழ்ந்து வணங்கினார்‌. கோவலனும்‌ கண்ணகியும்‌ 
புகார்‌ ஈகரை விட்டு வந்த காரணத்தையும்‌, அவர்களுக்கு 
நிகழப்போகும்‌ துன்பத்தையும்‌ முக்கால உணர்ச்சியினால்‌ 
சமண முனிவர்‌ அறிந்துகொண்டார்‌. ஆனால்‌, விருப்பு 
வெறுப்பு அற்‌.றவரான தால்‌ அதன்‌ பொருட்டு வருந்தவில்லை. 


ஆற்று வீ அரங்கத்து வீற்று வீற்று ஆலக்‌ 
குரங்கு அமை உடுத்த மரம்பயில்‌ அடுக்கத்து 

வானவர்‌ உறையும்‌ தாறு ஒரு சிறைப்‌, 

பட்டினப்‌ பாக்கம்‌ விட்டனர்‌ நீங்காப்‌ 


பெரும்‌ பெயர்‌ ஐயர்‌ ஒருங்கு உடன்‌ இட்ட, 
இலங்கு ஒனிச்சிலாதலம்‌ மேல்‌ இருந்தருளிப்‌ 
பெருமகன்‌ அதிசயம்‌ பிறழா வாய்மைத்‌ 


தருமஞ்‌ சாற்றும்‌ சாரணர்‌ தோ ன்று 

“பண்டைத்‌ தொல்வினை பாறுக”' என்றே 

கண்டு அறி கவுந்தியொடு கால்‌ உற வீழ்ந்தோர்‌, 
வந்த காரணம்‌ வயங்கிய கொள்கைச்‌ 

சிந்தை விளக்கில்‌ தெரிந்தோன்‌ ஆயினும்‌, 
ஆர்வமும்‌, செற்றமும்‌ அகல நீக்கிய 

வீரன்‌ ஆகலின்‌ விழுமம்‌ கொள்ளான்‌? 


[ஆற்று வீ அரங்கத்து- ஆற்றை மறைக்கின்ற சீரங்கத்தில்‌ ; 
வீற்று வீற்று ஆக - அணி அணியாக இருந்து; குரங்கு அமை 
உடுத்த- வளைந்த மூங்கில்‌ முள்‌ சூழ்ந்த; மரம்‌ பயில்‌ அடுக்கத்து - 
மரங்களடர்ந்த சோலையில்‌ , வானவர்‌ உறையும்‌ - தேவர்கள்‌ வாழ்‌ 
கின்ற, பூ மாறு ஒரு சிறை- பூக்கள்‌ மணம்‌ நாறுகின்ற ஒரு பக்கத்‌ 
தில்‌, பட்டினப்‌ பாக்கம்‌ விட்டனர்‌ நீங்கா - பட்டினப்‌ பாக்கத்தை 
விட்டு நீங்கி, பெரும்‌ பெயர்‌ ஐயர்‌- மிக்க புகழுடைய சமண 
மூனிவர்‌ , ஒருங்கு உடன்‌ இட்ட- எல்லோரும்‌ ஒன்றுகச்‌ சேர்ந்து 
பட்டினப்‌ பாக்கத்தில்‌ இட்ட, இலங்கு ஒளிச்சிலா தலம்‌ மேல்‌ - விளங்‌ . 
கும்‌ ஒளியையுடைய பலிபீடத்தின்‌ மேல்‌; இருந்தருளி-, பெருமகன்‌- 
அருக தேவனின்‌; அதிசயம்‌ பிறழா.- புதுமைகள்‌ தவரு த; வாய்மை- 
உண்மையான ; தருமம்‌ - அவர்களை? சாற்றும்‌ - எடுத்து உரைக்‌ 
கின்ற? சாரணர்‌ தோன்ற- * ஆகர்யசாரிகள்‌ ? எனப்பட்ட சாரணர்‌ 
கள்‌ தோன்‌.ற; பண்டைத்‌ தொல்வினை - பழம்‌ பிறப்பில்‌ யாம்‌ செய்த 


நாடுகாண்‌. காதை, 277 


அப்‌ பழ வினைகள்‌, பாறுக என்று - ஓழிவனவாக என்று; கண்டு 
அறி கவுந்தியொடு- அவர்களைக்‌ கண்டு இன்னாரென்று கண்டறிந்த 
கவுந்தியடிகளுடன்‌ , கால்‌ உற வீழ்ந்தோர்‌- அவர்கள்‌ கால்களில்‌ 
தமது முடிபட வீழ்ந்து வணங்கெ அவர்கள்‌. (என்றது கண்ண௫, 
கோவலன்‌ இருவரையும்‌) . வந்த காரணம்‌- காவிரிப்பூம்‌ பட்டினத்‌ 
தைவிட்டு வந்த காரணம்‌, வயங்கிய. கொள்கை- விளக்கமுடைய 
கொள்கைகள்‌ பொருந்திய ; சிந்தை விளக்கல்‌- தன்‌ நெஞ்சத்தின்‌ 
விளக்கினால்‌ (என்றது முக்கால அறிவினால்‌) ; தெறிந்தோன்‌ 
ஆயினும்‌ - தான்‌ அறிந்து கொண்டான்‌ ஆயினும்‌; ஆர்வமும்‌ செற்‌ 
றமூம்‌- விருப்பும்‌ வெறுப்பும்‌; அகல நிக்கிய- விலகிப்‌ போம்படி 
விட்ட , வீரன்‌ ஆகலின்‌ - தரும வீரன்‌ ஆதலால்‌; விழுமம்‌ கெரள்‌ 
ளான்‌ - அவர்களின்‌ துன்பத்தைக்கண்டு தான்‌ வருந்தா தவனாக த 


. வீ- அழிவு) அரங்கம்‌ - ஆற்றின்‌ நடுவில்‌: உள்ள சிறு தீவு 7 
குரங்கு- வளைவு; .௮ ை ம- மூங்கில்‌; ஒரு சிறை-ஒரு பக்கம்‌; 
விமுமம்‌- துன்பம்‌.]. 

சாரணர்‌ உபதேசம்‌ 
(770-191) 


சாரணரில்‌ மூத்தவனாகய பெரியோன்‌ கவுந்தியடிகளுக்கு 
உபதேசம்‌ செய்கின்றான்‌. “மனிதன்‌ என்ன முயற்சி செய்தா 
௮ம்‌, அவனுடைய வினைப்பயன்‌ விளையுவ்‌ காலம்‌ வந்து விட்‌ 
டால்‌, ஊழ்வினை வந்தே இரும்‌. கடுங்‌ காற்று வீசும்‌ வெட்ட 
வெளியில்‌ ஏற்றி வைத்த விளக்கைப்போல்‌ மனிதன்‌ உடம்பி. 
லுள்ள உயிர்‌ மறைந்து விடும்‌. எல்லா உயிர்களுக்கும்‌. தலை 
வனும்‌, எல்லாவற்றிற்கும்‌ காரணமுமாயிருக்கும்‌ இறைவன்‌ 
அருளிய வேத நூலாகிய ஒளியைப்‌ பெற்றால்தான்‌ அறியாமை 
யாகிய இருள்‌ நீங்கும்‌; பிறவியாகிய இருளும்‌ விலகும்‌.” 


"கழி பெரும்‌ சிறப்பின்‌ கவுந்தி! காணாய்‌! 
::ஓழிக.என ஒழியாது ஊட்டும்‌ வல்வினை? 
இட்டவித்தின்‌ எதிர்ந்து வந்து எய்தி 

- ஓம்டும்‌ காலை ஒழிக்கவும்‌ ஒண்ணா? 

கடும்கால்‌ நெடுவெளி இடும்‌ சுடர்‌ என்ன 
ஒருங்கு உடன்‌ நில்லா உடம்பு இடை உயிர்கள்‌ 
அறிவன்‌, அறவோன்‌; அறிவு வரம்பு இகதந்தோன்‌, 
செறிவன்‌, சினேந்திரன்‌, சித்தன்‌, பகவன்‌, 
தரும. முதல்வன்‌, தலைவன்‌, தருமன்‌; 
பொருளன்‌, புனிதன்‌, புராணன்‌, புலவன்‌, 

.. சினவரன்‌, தேவன்‌, சிவகதிநாயகன்‌, 


216 புகார்க்காண்டம்‌ 


பரமன்‌, குணவதன்‌, பரத்தில்‌ ஒளியோன்‌, 
தத்துவன்‌, சாதுவன்‌, சாரணன்‌, காரணன்‌, 
சித்தன்‌, பெரியவன்‌, செம்மல்‌, திகழ்‌ ஒனி, 
்‌.. இறைவன்‌, குரவன்‌, இயல்குணன்‌, எங்கோன்‌, 
குறைவில்‌ புகழோன்‌, குணப்பொருள்‌ கோமான்‌, 
சங்கரன்‌, ஈசன்‌, சயம்பு, சதுமுகன்‌, 
அங்கம்‌ பயந்தோன்‌, அருகன்‌, அருள்முணி, 
பண்ணவன்‌, எண்குணன்‌, பாத்தில்‌ பழம்பொருள்‌, 
விண்ணவன்‌, வேதமுதல்வன்‌, விளங்கு ஒளி, 
இதிய வேதத்து ஒளி உறின்‌ அல்லது, 
போதார்‌ பிறவிப்‌ பொதி அறையோர்‌'' என; 


[.கழிபெரும்‌ சிறப்பின்‌ - மிக்க பெருந்தவச்‌ சிறப்பினையுடைய ; 
கவுந்தி காணாய்‌-கவுந்தியே நீ அறிவாயாக; ஒழிக என ஓழியா.து- 
ஒழியட்டும்‌ என்று முயன்றாலும்‌ ஒழியாமல்‌ ; வல்வினை ஊட்டும்‌ - 
- வலிய ஊழ்விளை, தானே வந்து அதன்‌ பயனை காம்‌ அடையும்படிச்‌ : 
செய்யும்‌; இட்ட வித்தின்‌ -விஃ நிலத்தில்‌ இடப்பட்ட வித்துக்‌ 
களைப்‌ போல; எதிர்ந்து வந்து- நமக்கு எதிராக வந்து; எய்தி- 

- பொருந்தி; ஓட்டும்‌ காலை - நல்வினையை நுகர வெண்ணும்‌ காலத்‌ 
தில்‌ ;. ஓ.மிக்க ஒண்ணா - அதை வேண்டாமென்று .போக்கவும்‌ மூடி 
யாரது; கடும்கால்‌ நெடுவெளி - பெருங்காற்று வீசும்‌ நீண்ட வெட்ட 
வெளியில்‌, இடும்‌ சுடர்‌ என்ன - வைக்கப்பட்ட விளக்கைப்‌ 
போல, உடம்பு இடை உயிர்கள்‌ - உடம்பில்‌ பொருந்தியிருக்கும்‌ 
உயிர்கள்‌ ; ஒருங்கு உடன்‌ நில்லா - உடம்போடு பொருந்தி நெடிது 
நிற்கமாட்டா; 


அறிவன்‌ - எல்லாப்‌ பொருள்களையும்‌ அறியும்‌ அறிவுடையவன்‌ ; 

அறவோன்‌ - தர்மம்‌ செய்தலையே தொழிலாக உடையோன்‌ ; அறிவு 
வரம்பு இகந்தோன்‌ - எல்லோர்‌ அறிவையும்‌ கடந்து அதற்கு அப்‌ 
. பாற்பட்டவன்‌, செ.றிவன்‌ - தளர்ச்சியில்லாமல்‌ எப்பொழுதும்‌ உ.று.இ 
யுடையவன்‌ ; சினேந்திரன்‌ - எட்டுவகைப்பட்ட பிறவித்‌ தொழில்‌ 
கக்‌ கடந்தவன்‌, (பிறப்பு, குலம்‌, பேர்‌, வயது முதலியன இல்லாத 
வன்‌); சித்தன்‌ - தன்‌ செயல்களில்‌ வெற்றி பெற்றவன்‌ ; பகவன்‌. 
அறிவே உருவானவன்‌) தரும முதல்வன்‌ - அறங்களுக்கு அடிப்‌ 
படையானவன்‌ : தலைவன்‌ -எல்லா உயிர்களுக்கும்‌ தலைவன்‌; 
தருமன்‌- தருமத்தின்‌ உருவானவன்‌ ; . பெொருளன்‌ - உண்மைப்‌ 
பொருளாய்‌ விளங்குபவன்‌; புனிதன்‌ - மாசில்லாத சிறப்புடையவன்‌; 
புராணன்‌ - பழமையுடையவன்‌ ; புலவன்‌ - எல்லோர்க்கும்‌.௮.றிவாய்‌ 
இருப்பவன்‌; சினவரன்‌ சினத்தை அடக்கினவன்‌,; தேவன்‌ - தேவர்‌ 
களுக்கு முதல்வன்‌ ; சிவகதி நாயகன்‌ - வீட்டுலகத்திற்குத்‌ தலைவன்‌ 


காடுகாண்‌ காதை 270 


பரமன்‌ - மேலானவன்‌ ; குணவதன்‌ - உயரிய பெருங்‌ குணங்களை 
உடையவன்‌ ; பரத்தில்‌ ஒளியோன்‌ 5: மேல்‌ உலகத்திற்கு ஒளியாயி 
ருப்பவன்‌; தத்துவன்‌ - தத்துவங்களை யுடையவன்‌ ; சாதுவன்‌ - 
புலன்களை யெல்லாம்‌ ஓடுக்கெவன்‌ ; சாரணன்‌ - வானத்தில்‌ திரிப 
வன்‌; காரணன்‌ - - எல்லாவற்றிற்கும்‌ காரணமாயிருப்பவன்‌; சித்தன்‌- 
எட்டுவகைச்‌ சித்திகளையும்‌ பெற்றவன்‌ ; பெரியவன்‌ - எல்லாவற்.றி 
அம்‌ பெரியோன்‌ ; செம்மல்‌ - தலைவன்‌ : இகழ்‌ ஒளி - விளங்குன்‌ ம 
ஒளி வடிவமானவன்‌; இறைவன்‌ -எப்பொருளிலும்‌ தங்‌இயிருப்பவன்‌/ 
குரவன்‌ - ஆசிரியன்‌ ; இயல்குணன்‌ - இயற்கையான குணத்தினை 
யுடையவன்‌; எம்கோன்‌ -எமது தலைவன்‌ ; குறைவில்‌ புகழோன்‌ - 
குறைவில்லாத பெரும்புகம்‌ உடையோன்‌; குணப்பொருள்‌ கோமான்‌- 
பெருங்‌ குணங்களையே தனது பொருளாக உடைய மன்னன்‌; சங்க 
சன்‌ - நலத்தைக்‌ கொடுப்பவன்‌ ; ஈசன்‌ -எல்லாச்‌ செல்வமும்‌ உடை 
யோன்‌; சயம்பு- தாேனே தோன்றினவன்‌ ; சதுமுகன்‌ - கான்கு 
திசையிலும்‌ முகங்களா யுடையவன்‌:; அங்கம்‌ பயந்தோன்‌ - ஆகம 
மூல்களைத்‌ தந்தவன்‌ ; அருகன்‌ - போற்றத்தக்கவன்‌ , அருள்முனி - 
அருள்‌ நிரம்பிய முனிவன்‌ ; பண்ணவன்‌ - கடவுள்‌ ; எண்குணன்‌ - 
எட்டு குணங்களையுடையவன்‌ ; பாத்து இல்‌ பழம்பொருள்‌ - பகுப்‌ 
பதற்கரிய மிகப்‌ பழம்‌ பொருளாய்‌ உள்ளவன்‌ ; விண்ணவன்‌ - மேல்‌ 
உலகத்தான்‌ , வேத முதல்வன்‌ - ஆகமங்கள்‌ மூன்றிலும்‌ முதலாயுள்‌ 
. ளவன்‌; விளங்கு ஒளி- அறியாமையாகிய இருள்‌ நீங்க விளங்குகன்‌ ற 
ஒளி; ஓதிய வேதத்து - (இவ்வகைப்‌ பெயர்களையுடைய பெரி 
யோனால்‌) ஓதப்பட்ட வேத .நாலாகிய; ஓளி உறின்‌ அல்லது- 
ஓளியைப்ப்‌ பெற்றாலன்றி ; பிறவிப்பொதி அறையோர்‌ - பிறவியாகிய 
ழ்‌ அறையில்‌ அகப்பட்டோர்‌ ; போதார்‌-பிறவிப்‌ பயனை யடையார்‌/ 
என - என்று சொல்ல. 


புனிதம்‌- தூய்மை ; பரம்‌- மேன்மை; பொதி அஹை- மூடப்‌ 
பட்ட ௮அறை.] 


கவுத்தி இறைவனைப்‌ போற்றுவது 


சாரணரின்‌ அறமொழிகளைக்‌ கேட்ட கவுகீதியடிகள்‌ 
த்‌ மேல்‌ கை குவித்து இறைவனைப்‌ போ ற்றுஒருர்‌. 


சாரணர்‌ வாய்மொழி கேட்டுத்‌ தவமுதல்‌ 

. காவுத்தியும்‌ தன்‌ கை தலைமேற்கொண்டு, 
“ஓரு மூன்று அவித்தோன்‌ ஓதிய ஞானத்‌ 
திருமொழிக்கு அல்லது, என்‌ செவி அகம்‌ இறவா; 
காமனை வென்றோன்‌ ஆயிரத்தெட்டு 
தாமம்‌ அல்லது தவிலாது என்‌ நா) 


260 புகார்க்காண்டம்‌ 


ஐவரை வென்ரோன்‌ அடிஇணை அல்லது, 

கைவரைக்‌ காணினும்‌ காணா என்‌ கண்‌? 

அருள்‌ அறம்‌ பூண்டோன்‌ திருமெய்க்கு அல்லது, என்‌ 
பொருள்‌ இல்‌ யாக்கை பூமியில்‌ பொருந்தாது; 
அருகர்‌ அறவன்‌ அறிவோற்கு அல்லது, என்‌ 

இரு கையும்‌ கூடி ஓருவழிக்‌ குவியா; 

மலர்மிசை நடந்தோன்‌ மலர்‌ அடி அல்லது, என்‌ 
தலைமிசை உச்சி தான்‌ அணிப்பொருஅது; 

இறுதிஇல்‌ இன்பத்து இறைமொழிக்கு அல்லது, 
மறுதர ஓதி, என்‌ மனம்‌ புடை பெயராது;”': 


[சாரணர்‌ வாய்மொழி கேட்டு- ௮ச்‌ சாரணர்கள்‌ கூறிய இந்த 
உண்மையான மொழிகளைக்‌ கேட்டு ; தவமூதல்‌ காவுந்தியும்‌ - தவத்‌ 
தின்‌ மு.தல்வியாகிய காவுந்‌இ; தன்‌ கை தலைமேற்‌ கொண்டு - தமது 
கைகஷேைத்‌ தலையின்மேல்‌: வைத்துக்கொண்டு ; ; ஒரு மூன்று அவித்‌ 
தோன்‌ - காமம்‌, வெகுளி, மயக்கம்‌ என்பவற்றை நீக்கிெயவனாகிய 
அருகதேவன்‌,; ஓதிய- கூ.றியருளிய/ ஞானத்‌. திருமொழிக்கு அல்லது- 
அறிவமைந்த புண்ணிய மொழிகளுக்கல்லாமல்‌ ; என்‌ செவி அகம்‌ 
திறவா- என்‌ காதுகள்‌ வேறு மொழிகளுக்குத்‌ திறக்கமாட்டா ; 
கர மனை வென்றோன்‌ - காமதேவனை. வென்றவனாகிய கடவுளின்‌ 7; 
ஆயிரத்தெட்டு நாமம்‌ அல்லது- ஆயிரத்தெட்டுத்‌ . திருப்பெயர்களை 
யல்லாமல்‌ வேரொன்றை; என்‌ கா நவிலாது- என்னுடைய நாக்கு 
சொல்லாது, ஐவரை வென்றோன்‌ - ஐந்து புலன்களையும்‌ வென்ற 
வனாகிய.௮க்கடவுளின்‌ ; அடி. இணை அல்லது- இரண்டு அடிகளையும்‌ 
கண்டு மூழ்தல்‌ அல்லாமல்‌ ; கைவரைக்‌ காணினும்‌ - மற்ற தேவ 
ரின்‌ அடிகளை என்‌ கையின்‌ கண்‌ கண்டாலும்‌ ; என்‌ கண்‌: காணா- 
என்‌ கண்கள்‌ அவற்றைப்‌ பார்க்கமாட்டா ; அருள்‌ அறம்‌ பூண்டோன்‌ 
- அருளோடு அறத்தையே ௮ணிகலமாகக்‌ கொண்ட. அவனது) திரு 
மெய்க்கு அல்லது - இடுமேனியின்‌ பொருட்டு அல்லாமல்‌ ;. என்‌ 
பொருள்‌ இல்‌ யாக்கை- எனது பயனற்ற உடல்‌; பூமியின்‌ பொரும்‌ 
தாது- நிலத்தில்‌ வேமொரு காரணத்திற்காகப்‌ படியாது) அருகர்‌- 
சமண. முனிவர்களுக்கு ; அறவன்‌ - அறத்தைக்‌ கற்பிக்கும்‌; அறி. 
வோற்கு அல்லது- அந்த அறிவனாகிய கடவுளுக்கல்லாமல்‌ ; என்‌ 
இருகையும்‌ கூடி - என்‌ இருகைகளும்‌ சேர்ந்து ; ஒரு வழிக்‌ குவியா - 
(வேறு ஒரு தேவரை வணங்கு தற்கு) ஒன்றாகக்‌ குவியா : மலர்மிசை 
ஈடந்தோன்‌ - மலறீன்மேல்‌. தங்கெயவனான அந்தக்‌ கடவுளின்‌ ,; மலர்‌ 
அடி. அல்லது- மலர்‌ , போன்ற. திருவடிக்‌ யல்லாமல்‌; என்‌ தலை 
மிசை உச்சிதான்‌-எனது தலை ௨௪9; : அணிப்பொருஅ.து- (பிற 
தேவரின்‌ அடிகள்‌) அணியப்‌ பொறுக்க மாட்டாது; இறுதி இல்‌ 


இன்பத்து. - முடிவில்லாத இன்பத்தையுடைய; இழை மொழிக்கு 


நாடுகாண்‌ காதை 281 


அல்ல.து.- இறைவனாகிய அருகனின்‌ அறவுரைகளுக்‌ கல்லாமல்‌; 
மறுதர.ஓதி- பிறமொழிகளை மீண்டும்‌ மீண்டும்‌ ஓதி; என்‌ மனம்‌- 
என்‌ உள்ளம்‌; புடை பெயராது- அசையா து. ] 


கரவிரித்‌ தென்கரை 
(208-218) 


அருக தேவனின்‌ பெருமையைப்‌ போற்றிய கவுந்தியடி 
களின்‌ மொழிகளைக்‌ கேட்ட சாரணர்‌ மன மூழ்ந்து, நிலத்த 
லிருந்து ஒருமுழம்‌ மேலே எழுந்து * பிறவியைத்‌ தரும்‌ உலகப்‌ 
பற்று கவுந்தியை விட்டு ஒழிக '' ஏன்று வாழ்த்தி, வானத்‌: 
தின்‌: வழியாய்ச்‌ சென்று. மறைந்தனர்‌. அவர்களைக்‌ கை 
தொழுது “தாங்கள்‌ கூறியபடியே உலகக்‌. கட்டு எமக்கு 
அறுவதாக ”” என்றார்‌. பிறகு மூவரும்‌ பள்ளியோடத்தில்‌ 
ஏறித்‌ துறையைக்‌ கடந்து, காவிரியின்‌ தென்‌ கரையை 
அடைந்து, அங்குள்ள ஒரு அழ௫ய பூஞ்சோலையில்‌ தங்கினர்‌. 


என்று அவன்‌ இசைமொழி ஏத்தக்‌ கேட்டு, அதற்கு 
ஒன்‌.நிய:மாதவர்‌ உயர்மிசை ஓங்கி 

இவத்து. ஆங்கு. ஒரு முழம்‌ நீள்‌ நிலம்‌ நீங்கிப்‌, 
*பவம்தரு.பாசம்‌ கவுந்தி கெடுக” என்று 

அந்தரம்‌ ஆழுப்‌ படர்வோர்த்‌ தொழுது, 

"பந்தம்‌ அறுக” எனப்‌ பணிந்தனர்‌ போந்து; 

கார்‌ அணி பூம்பொழில்‌. காவிரிப்பேர்‌ யாற்று 

தீர்‌ அணி மாடத்து நெடும்‌ துறை போகி 

மாதரும்‌, கணவனும்‌, மாதவத்‌ தாட்டியும்‌ 

தீது தீர்‌ நியமத்‌ தென்கரை எய்தி, 

போதுசூழ்‌ கடைக்கை ஓர்‌ பூம்பொழில்‌ இருந்துழி; 


[என்று.அவன்‌ இசைமொழி ஏத்த-என்று இவ்வாருகக்‌ கவுந்தி 
அவ்வருகதேவனின்‌ பெருமைக&ரப்‌ போற்றிச்‌ கூற ; கேட்டு-அ.தனைக்‌ 
கேட்டு; அதற்கு ஒன்றிய மாதவர்‌ - அம்மொழிகளுக்கு இசைக்த 
அந்தச்‌ சாரணர்கள்‌; உயர்மிசை ஓங்கி நிவந்து- நிலத்தை .விட்டு 
மேலே எழுந்து உயர்ந்து ; ஆங்கு ஒரு முழம்‌ நீள்‌ நிலம்‌ நீங்க - அவ்வி 
டத்தில்‌, ஒரு முழ உயரம்‌ நிலத்தை விட்டு எழுக்த பின்னர்‌ ; பவம்தரு 
பாசம்‌ கவுந்தி கெடுக என்று - பிறப்பைத்‌ தரக்கூடிய உலக இன்பங்‌ 
கள்‌ கவுந்தியை விட்டு ஓழிவனவாக எனக்கூறி ; அந்தரம்‌ ஆறாப்படர்‌ 
வோர்‌ --வான.த்தினை வழியாகக்‌ கொண்டு செல்லுகின்ற அவரை ட்‌ 
'தொழுது-வணங்க ; பந்தம்‌: அறுக என -௮வர்‌ கூறியபடியே உலகக்‌. 


282 புகார்க்காண்டம்‌ 


்‌ கட்டு எமக்கு அறுவதாக என்று; பணிந்தனர்‌ போந்து-போற்றிப்‌ 
போய்‌; கார்‌ ௮ணி பூம்பொழில்‌ - மேகங்களை அணிந்த பூக்களை 
யுடைய சோலைகள்‌ ; காவிரிப்‌ பேர்‌. யாற்று - பெரிய காவிரி 
யாற்றின்‌; நீர்‌ அணி மாடத்து-நீரணி மாடம்‌ என்னும்‌ பள்ளியோடத்‌ 
தினால்‌; நெடும்‌ துறை போூ-அவ்வாற்றின்‌ பெறிய துறையினைக்‌ 
கடந்து; - மாதரும்‌ கணவனும்‌ மாதவத்‌ தாட்டியும்‌-கண்ணக), 
கோவலன்‌, கவுந்தி என்ற மூவரும்‌, தீது தீர்‌ நியமத்‌ தென்கரை 
. எய்தி- குற்றமில்லாத ஊர்களையுடைய: அதன்‌ தென்கரையை 
அடைந்து; போது சூழ்‌ கடக்கை- பூக்கள்‌ சூழ்ந்த. இடத்தினை 
யுடைய ; ஓர்‌ பூம்பொழில்‌. இருக்துழி-ஒரு அழகிய சோலையில்‌ 
இருந்தபொழுது, 


பவம்‌--பிறப்பு; அந்தரம்‌- வானம்‌; நீரணி மாடம்‌- பள்ளி 
யோடம்‌, போது- பூ] 


கவுந்தி சாபம்‌ 
(219-294) 


பூஞ்சோகீயின்‌ வழியாய்‌ வந்த ஒரு விலைமகளும்‌, ஒரு 
சோம்பேறியும்‌: கண்ணகி கோவலன்‌ இருவரையும்‌ பார்த்தார்‌ 
கள்‌. காமனும்‌ ரதியும்‌ போல்‌ அழகுடைய : இவர்கள்‌ யார்‌ 
என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்று நினைத்து, கவுந்தி 
யடிகளிடம்‌ போய்‌, அருந்‌ தவத்தையுடைய அடிகளே/ தங்க 
சளோடிருக்கும்‌ ரக? யார்‌£”” எனக்‌ கேட்க, கவுந்தியடிகள்‌ 
௬ இவர்கள்‌ என்‌ மக்கள்‌; அவர்கள்‌ தேவரல்ல ; 7 மனி தர்கள்‌ 
தான்‌. வழிஈடையால்‌ சலிப்படை௩ இருக்‌ இருர்கள்‌. அவர்கள்‌ 
பக்கத்தில்‌ போகவேண்டாம்‌” என்ருர்‌. . : இதைக்‌ கேட்ட 
இருவரும்‌ கொஞ்சம்‌ வம்பு பேசலாமென்று கருதி “ஒரு தாய்‌ 
வயிற்றில்‌ பிறந்தவர்கள்‌ கணவனும்‌ மனைவியுமாய்க்‌ கூடி. 
வாழ்வதும்‌ உண்டோ? நீர்‌ படித்த நூல்கள்‌ இதுமுறை 
யென்று சொல்லுகின்றனவோ?”” என்று அ௮க்கரமமான 
வார்த்தைகளைப்‌ பேசினார்கள்‌. இதைக்‌ கேட்டுக்கொண்டிருந்த 
கண்ணூ நடுங்கி விட்டாள்‌; காதைப்‌ புதைத்துக்கொண்டாள்‌. 
கவுந்தி யடிகளுக்குக்‌ கோபம்‌ வந்து விட்டது. “என்‌ 
பூங்‌ கோதையை இவர்கள்‌ இகழ்வதா? இவர்கள்‌ இழ ஈரிகளாக , 
மா.றி.முள்‌ நிறைந்தகாட்டில்‌ அலைவார்களாக'' என்று மன திலே. 
சாபம்‌ கொடுத்தார்‌. சாபம்‌ உடனே பலித்து விட்டது. 


நாடுகாண்‌ காதை ்‌ 285 


வம்பப்‌ பரத்தை வறுமொழி யாளனொடு 

கொங்கு அலர்‌ பூம்பொழில்‌ குறுகினர்‌ சென்றோர்‌, 
**காமனும்‌, தேவியும்‌ போலும்‌ ஈங்கு இவர்‌ 

ஆர்‌? எனக்‌ கேட்டு ஈங்கு அறிகுவம்‌'' என்றே; 
“தோற்று உணல்‌ யாக்கை நொசிதவத்தீர்‌! உடன்‌ 
ஆற்று வழிப்பட்டோர்‌ ஆர்‌?'” என வினவ, என்‌ 
மக்கள்‌ காணீர்‌! மானிட யாக்கையர்‌; 

பக்கம்‌ நீங்குமின்‌! பரி புலம்பினர்‌?” என; 

“உடன்‌ வயிற்றோர்கள்‌, ஒருங்கு உடன்‌ வாழ்க்கை 
கடவதும்‌ உண்டோ? கற்றறிந்தீர்‌! என? 
தீமொழி கேட்டுச்‌ செவி அகம்‌ புதைத்துக்‌ 
காதலன்‌ முன்னர்க்‌ கண்ணகி நடுங்க, 

₹- எள்ளுநர்‌ போலும்‌ இவர்‌ என்‌ பூங்கோதையை; 
முள்‌ உடைக்‌ காட்டின்‌ முதுநரி ஆக”' எனக்‌ 
கவுந்தி இட்ட தவம்‌ தரு சாபம்‌ 

கட்டியது ஆதலின்‌; 


. ரீவம்பப்‌ பரத்தை - பரத்தைக்‌ தொழிலைப்‌ புதிதாகப்‌ பழகு 
இன்ற ஒருத்தி; வறு: மொழியாளனொடு - பயனில்லாத வெறும்‌ 
மொழிகளைக்‌ கூறும்‌ ஒருவனோடு கூடி. கொங்கு அலர்‌ பூம்பொழில்‌ - 
தேன்‌ நிறைந்த பூக்களையுடைய அழகிய சோலையினை? குறுகனர்‌ 
சென்றோர்‌ - நெருங்கிப்‌ போன அவர்கள்‌, காமனும்‌ தேவியும்‌ 
போலும்‌- காமனையும்‌ அவன்‌ மனைவியான இரதியையும்‌ போன்‌. றவ 
ராய்‌; ஈங்கு இவர்‌ ஆர்‌ என - இங்கு வந்திருக்கும்‌ இவர்கள்‌ யார்‌ 
என்று ; கேட்டு ஈங்கு ௮றிகுவம்‌ என்றே- இவர்களிடத்தில்‌ கேட்டு 
அறிவோம்‌ என்று கருதி; கோற்று- கோன்புகல்‌ன கோற்று; 
உணல்‌ - பிறகு உண்ணுகின்ற; யாக்கை - உடலையுடைய; நொ 
தவத்தீர்‌ - நுண்ணிய தவத்தினையுடைய அடிகளே 1? உடன்‌ ஆற்று : 
வழிப்பட்டோர்‌ - தங்களுடன்‌ வழியில்‌ வந்து சேர்ந்தவர்களாகிய 
இவர்கள்‌; ஆர்‌ என வினவ - யார்‌ என்று கேட்க; (அதற்கு அவர்‌) 
என்‌ மக்கள்‌ காணீர்‌ - என்னுடைய மக்கள்‌ என அறியக்‌ கடவீர்‌ ; 
மானிட யாக்கையர்‌ - மக்கள்‌ உடம்புடையவர்கள்‌ ; பரிபுலம்பினர்‌ - 
வழி ஈடையால்‌ வருந்தியுள்ளனர்‌;: பக்கம்‌ நீங்குமின்‌ என - அவர்‌ 
பக்கத்தை விட்டு அப்பாற்‌ செல்லுங்கள்‌ என்று கூற; உடன்‌ _வயிற்‌ 
ஹோர்கள்‌ - ஒரு வயிற்றில்‌ பிறந்த இருவர்‌ ; ஒருங்கு உடன்‌ வாழ்க்‌ 
கை - ஒன்றமுகக்‌ கூடி (கணவனும்‌ மனைவியுமாய்‌) வாழுதல்‌ (உண்‌ 
டென்று); கற்று அறிந்தீர்‌- உண்மையான நூல்களைக்‌ கற்றறிந்த 
பெரியீர்‌ / கடவ தும்‌ உண்டோ - சொல்லப்பட்டதும்‌ உண்டோ, 
என - என்று அவர்கள்‌ கேட்ட அளவிலே) தமொழி கேட்டு - அவர்‌ 
கூறிய அக்கொடு மொழிகளைக்‌ கேட்டு; செவி அகம்‌. புதைத்து“ 


264 புகார்க்காண்டம்‌ 


தனது காதுகளைப்‌ பொத்தி;:காதலன்‌-: முன்னர்க்‌ கண்ணகி: நடுங்க - 
தன்‌ கணவன்‌. முன்பாக நின்று. கண்ண நடுச்சகமடைய ; என்‌ பூங்‌ 
கோதையை - எனது, அழூய கூந்தலையுடைய. இவளை ; எள்ளுகர்‌ 
போலும்‌ இவர்‌-இவர்கள்‌ இகழ்ந்து கூறத்தகுமோ 7; .மூள்‌ உடைக்‌ 
காட்டின்‌. கண்‌ -/; முது ஈரி ஆக என - இழ. நரிகளாக. மா.றித்திரிக 
என்று கூற; கவுந்தி இட்ட - அங்ஙனம்‌ கவுந்தியினால்‌. இடப்பட்ட / 
தவம்‌ தரு சாபம்‌ - தவத்தின்‌ ஆற்றலால்‌ பிறந்த அச்‌.சாபம்‌ ; கட்டி 
யது ஆதலின்‌ - வந்து பிடித்தது ஆதலால்‌. 5 

வம்பு-பு.துமை; பரத்தைத்‌ தொழில்‌ - விலைமகளின்‌ தொழில்‌; 
கோற்று உணல்‌- பட்டினி கடந்து பிறகு உண்ணுதல்‌, ஆறு - வழி, 
பரிதல்‌ - வழிப்போகுதல்‌ ;. புலம்பு - வருத்தம்‌.] 


சரப விடை 
(294-248)... த 


வம்பர்கள்‌ குள்ளஈறிகளாக மாறி ஊசையிட்டனர்‌. 
அடிகளின்‌ சாபத்தால்தான்‌ இப்படி கேர்ந்ததென்று கண்ணகி 
யும்‌, கோவலனும்‌ உடனே அறிந்துகொண்டவராய்‌, நெஞ்சு 
கலங்கி அருந்தவம்‌ உடையீர்‌/ தீயோர்‌ அடாத சொற்களைச்‌ 
சொன்னாலும்‌, ௮து அவர்கள்‌ அறியாமையால்‌ வந்த- பிழை 
என்று கருத வேண்டும்‌. உங்கள்‌ முன்னிலையில்‌ பிழை செய்த 
இந்த வம்பர்களுக்குச்‌ சாபம்‌ நீங்கும்‌ காலம்‌: இன்னதென்று 
தாங்களே ௮௬௭ வேண்டும்‌'' என்று வேண்டினர்‌. கவுந்தியடி. 
களும்‌ மனமிரங்கி “அறியாமையைக்‌ கடைப்‌ பிடித்ததால்‌ இத்‌ 
தாழ்ந்த பிறப்பை அடைந்த இவர்‌, உழையூரின்‌ மதிலின்‌. அருகே 
உள்ள காட்டில்‌ பன்னிரண்டு மாதங்கள்‌ அலைந்து திறிந்து,. 
துன்பப்‌ பட்டபின்‌ .தமது பழைய.உருவத்தை அடைவார்கள்‌”” 
என்று சாப விடை செய்தார்‌. பிறகு மூவரும்‌ உறையூரை 
அடைந்தனர்‌. 
பட்டதை அறியார்‌, 
- குறுதரி நெடும்குரல்‌ கூவிளி கேட்டு 
தறுமலர்க்‌ கோதையும்‌, ந.ம்பியூம்‌ நடுங்க 
“நெறியின்‌ நீங்கியோர்‌ நீர்‌ அல கூறினும்‌, 
அறியாமை என்று அறியல்‌ வேண்டும்‌; 
செய்தவத்தீர்‌! நும்‌ திருமுன்‌ பிழைத்தோர்க்கு 
உய்திக்‌ காலம்‌ உரையீரோ?”?” என? 
“அறியாமையின்‌ இன்று, இழி பிறப்பு உற்ரோர்‌ 
"உறையூர்‌ நொச்சி ஒரு புடை ஓதுங்கப்‌ 
"பன்னிரு மதியம்‌ படர்நோய்‌ உழந்தபிண்‌, 
“முன்னை உருவம்‌ பெறுக ஈங்கு இவர்‌?” எனச்‌ 
சாபவிடை செய்து, தவப்பெரும்‌ சிறப்பின்‌ 
காவுந்தி ஜயையும்‌, தேவியும்‌, கணவனும்‌ 
௫ முறம்செவி வாரணம்‌ முன்சமம்‌ முருக்கிய 
ஸ்‌ _ பூறஞ்சிஹறை வாரணம்‌ புக்கனர்‌ புரிந்து என்‌... 


நாடுகாண்‌ காதை 295 


[பட்டதை அறியார்‌ - நிகழ்ந்த இச்செய்தியை அறியாதவராய்‌ ; 
குறுஈரி நெடும்‌ குரல்‌ - குள்ளகறியின்‌ நெடுங்குரலால்‌; கூவிளி 
கேட்டு - கூவுகின்‌்ற அவ்வோசையைக்‌ கேட்டு, ௩றுமலர்க்‌ கோதை 
யும்‌ - நறுமணம்‌ வீசும்‌ மலர்களையணிந்த கூந்தலையுடைய .கண்ணக 
யும்‌; கம்பியும்‌ நடுங்க -கோவலனும்‌ நெஞ்சு கலங்கி: நெறியின்‌ 
நீங்கியோர்‌ - நல்ல நெறியினின்று கடந்தவர்‌; நீர்‌ அல கூறினும்‌ - 
தகவு இல்லாத சொற்களைக்‌ கூறினாலும்‌; அறியாமை என்று அறி 
யல்‌ வேண்டும்‌ - அது அவர்‌ அறியாமையால்‌ வந்த பிழை என்று 
உணரவேண்டும்‌ ; செய்தவத்தீர்‌ - வருந்திச்‌ செய்த பெரிய தவத்இனை 
யூடையீர்‌ , நும்‌ திருமுன்‌ பிழைத்தோர்க்கு - உமது முன்னிலையில்‌ 
பிமை செய்தவர்களாகிய இவர்களுக்கு ; உய்திக்‌ காலம்‌ - அ௮ச்சாபம்‌ 
நீங்கும்‌ காலம்‌; உறையீரோ என்‌ - கூற மாட்டீர்களோ என்று 
கேட்க; அறியாமையின்‌ இன்று - அறியாமையைக்‌ கடைப்பிடி த்து ; 
இழி பிறப்பு உற்றோர்‌ - அதனால்‌ இத்தாழ்க்த பிறப்பை. அடைந்த . 
இவர்கள்‌ ; உறையூர்‌ நொச்சி - உறையூரைச்‌ சுற்றியுள்ள மதிலின்‌ ; 
ஒரு புடை. ஒதுங்கி - ஒரு பக்கத்துக்‌ (காட்டில்‌) திரிந்து; பன்னிரு 
மதியம்‌- பன்னிர்ண்டு மாதங்கள்‌ வரை ; படர்‌ நோய்‌ உழந்த பின்‌ - 
வருத்தந்‌ தரும்‌ துன்பங்களை நுகர்ந்த பிறகு; இவர்‌ முன்னை உருவம்‌- 
இவர்‌ தமது பழைய உருவத்தை ,. ஈங்கு பெறுக. என - இவ்விடத்‌ 
தில்‌ திரும்பவும்‌ பெறுவார்களாக என்று; சாபவிடை செய்து - தாம்‌ 
இட்ட சாபத்திற்குக்‌ கழிவு கூறி, தவப்பெரும்‌ சிறப்பின்‌ - மிக்க 
தவத்தால்‌ வந்த சிறப்பினையுடைய ; காரவுந்தி ஐயையும்‌ - கவுந்தி 
அடிகளும்‌; ்‌ தேவியும்‌ கணவனும்‌ - கண்ணகியும்‌ கோவலனும்‌; 
முறம்‌ செவி வாரணம்‌ மூன்‌ - முறத்தைப்‌ போன்ற. காதினை யுடைய 
யானையின்‌ முன்னர்‌ ; சமம்‌ முருக்கெ புறம்‌ சிறை வாரணம்‌ - போர்‌ 
செய்து வென்ற பக்கத்தில்‌ சிறகனையுடைய கோழியின்‌. (பெயரை 
யுடைய்‌ உறையூரில்‌) 7 புரிந்து புக்கனர்‌ - ரதன ர்‌ நுழைக்‌ 
தார்கள்‌. ட 


விளி - குரல்‌; உய்திக்‌ காலம்‌ - தப்புங்‌ காலம்‌; நொச்சி - 
மதில்‌; படர்‌ - வருத்தம்‌; வாரணம்‌ - யானை; வாரணம்‌ என்று 
கோழிக்கும்‌ பெயர்‌ உண்டு. இகாழவாக்‌ குறிப்பதற்கு. புறத்திலே 
ஏற்கை. உடைய வாரணம்‌” என்றுர்‌. மாளகர்க்‌ குறிப்பதற்கு 
ுமுறத்தைப்‌ போல்‌ காதினையுடைய வாரணம்‌?” என்றார்‌. ஒரு 
காலத்தில்‌ உறையூரில்‌ ஒரு கோழி யானையுடன்‌ போர்‌ செய்து வென்‌ 
றது என்று ஒரு கதை உண்டு. அதனால்‌ உறையூருக்குக்‌ கோழியூர்‌ 
- ஏன்று ஒரு பெயரும்‌ உண்டு. 


நாடுகாண்காதை முற்திற்று 


கட்டுரை 


புகார்க்‌ காண்டத்தில்‌ சொல்லப்பட்ட முக்கிய ௮ம்சங்‌ 
களை ஆசிரியர்‌ இக்கட்டுரையில்‌ சுருக்கமாக எடுத்துக்‌ காட்டு 
கிறார்‌. தமிழ்‌ நாட்டிலுள்ள மூவேந்தருள்‌ ஒருவராகிய சோழ 
மன்னரின்‌ குடி.ச்சிறப்பும்‌, அவர்‌ தலை நகரத்தின்‌ பெருமை 
யும்‌, அவர்‌ காட்டின்‌. குடிகளின்‌ மேன்மையும்‌, பயிர்‌, காவிரி 
யாறு, மழை முதலிய வளங்களும்‌, காடகத்‌ தமிழ்‌, இசைத்‌ 
தமிழ்‌ முறைகளும்‌ இவ்விதமான: பல விஷயங்கள்‌ கொண்ட 
புகார்க்‌ காண்டம்‌ முற்றிற்று என்கிறார்‌. இப்படியே ஒவ்வொரு 


காண்டத்தின்‌ இறுதியிலும்‌ ஒரு கட்டுரையோடு. முடிவு 
செய்கின்றார்‌. 


முடி உடை வேந்தர்‌ மூவருள்ளும்‌ 
தொடி. விளங்கு தடக்கைச்‌ சோழர்‌ குலத்து கரதிககார்‌ 
அறனும்‌, மறனும்‌, ஆற்றலும்‌, அவர்‌ தம்‌ 
பழவிறல்‌ மூதார்ப்‌ பண்புமேம்‌ படுதலும்‌; 
விழவுமலி சிறப்பும்‌, விண்ணவர்‌ வரவும்‌, 
ஓடியா இன்பத்து அவர்‌ உறை நாட்டுக்‌ 
குடியும்‌, கூழின்‌ பெருக்கமும்‌, அவர்‌ தம்‌ 
தெய்வக்‌ காவிரித்‌ தீதுதீர்‌ சிறப்பும்‌, 
பொய்யா வானம்‌ புதுப்புனல்‌ பொழிதலும்‌; 
அரங்கும்‌, ஆடலும்‌, தூக்கும்‌, வரியும்‌; 
பரந்து இசை எய்திய பாரதி விருத்தியும்‌? 
இணை நிலை வரியும்‌, இணை நிலை வரியும்‌; 
அணைவு உறக்‌ கடந்த யாழின்‌ தொகுதியும்‌; 
சர்‌ஏழ்‌ சகோடமும்‌, இடநிலைப்‌ பாலையும்‌, 
்‌. தாரத்து ஆக்கமும்‌, தான்‌ தெரி பண்ணும்‌, 
ஊரகத்‌ தேரும்‌, ஒளி உடைப்‌ பாணியும்‌, 
என்று இவை அனைத்தும்‌ பிறபொருள்‌ வைப்போடு, 
ஒன்றித்‌ தோன்றும்‌ தனிக்கோள்‌ சமையம்‌ 
ஒரு பரிசா நோக்கிக்‌ கிடந்த 
புகார்க்‌ காண்டம்‌ முற்றிற்று. ட்டு 


[மூடி உடை வேந்தர்‌ மூவருள்ளும்‌ -. முடி. மன்னர்களாக விளங்‌ 
கய சேர, சோழ, பாண்டியர்‌ என்ற மூவர்கஞுள்ளும்‌; தொடி விளங்கு 
-தடக்கை - வீர வளையல்‌ விளங்கும்‌ பெரிய கையினையுடைய ; சோழர்‌ 


கட்டுரை 287 


குலத்து உதித்தோர்‌ - சோழர்‌ குடியில்‌ தோன்றியவர்களின்‌ ; அற 
ணும்‌ - அறத்தைக்‌ காக்கின்ற சிறப்பும்‌; மறனும்‌ - பகைவர்களை 
அழிக்கின்‌.ற இறமையும்‌; ஆற்றலும்‌ - வென்ற காடுகளை நன்கு 
பாதுகாக்கும்‌ ஆற்றலும்‌; அவர்‌ தம்‌ பழவிறல்‌ மூதூர்‌ - அவருடைய 
தொன்று தொட்டுத்‌ தலைமையான பழைய புகார்‌ நகரம்‌) பண்பு 
மேம்‌ படுதலும்‌ - எல்லா வளத்தாலும்‌ சிறந்து ஓங்குதலும்‌; விழவு 
மலி சிறப்பும்‌ - திருவிழா நிறைந்து விளங்கும்‌ சிறப்பும்‌; விண்ணவர்‌ 
வரவும்‌ - அதற்கு விண்ணவர்‌ வருதலும்‌ ; ஒடியா இன்பத்து அவர்‌ 
உறை - கெடாத இன்பத்தையுடைய அவர்‌ வாழுகின்ற; நாட்டு - 
நாட்டி லுள்ள ; குடியும்‌ - குடி மக்களும்‌; கூழின்‌ பெருக்கமும்‌ - 
பயிர்களின்‌ செழிப்பும்‌ ; அவர்‌ தம்‌ தெய்வக்‌ காவிரி - அவர்களுடைய 
தெய்வத்‌ தன்மையுடைய காவிரி யாற்றின்‌; இீதுஇர்‌ சிறப்பும்‌-குற்ற 
மற்ற சிறப்புக்களும்‌; பொய்யா வானம்‌ புதுப்புனல்‌ பொழிதலும்‌ - 
(அவர்‌ நாட்டில்‌) பொய்த்தல்‌ அறியாது மேகம்‌ (காலத்தில்‌) பு.து 
சீரை மழையாகப்‌ பொழிதலும்‌; அரங்கும்‌ - நூல்‌ முறைப்படி 
அமைக்கப்பட்ட நாடக மேடையும்‌; ஆடலும்‌ - அதில்‌ ஏறி ஆட 
வல்லார்‌ ஆடிக்‌ காட்டுதலும்‌; தூக்கும்‌- தூக்கு, என்ற இசைப்‌ பாட்டுக்‌ 
கள்‌ பாடலும்‌; வரியும்‌ - கண்கூடுவரி மூதலாக உள்ள எட்டுவகை 
வரிகளும்‌; பரச்‌.து இசை எய்திய - எங்கும்‌ புகழ்‌ படைத்த; பாரதி 
விருத்தியும்‌ - நாடக உறுப்புக்களுள்‌ ஒன்றுாகய பாரதி விருத்தியும்‌ 
(என்றது கடலாடு காதையில்‌ கூறப்பட்ட பதினொருவகை ஆடல்‌ 
்‌. களை); இணைநிலை வரியும்‌ - அந்தந்த நிலத்திற்கேற்ற வரிப்பாடல்‌ 
களைக்‌ காட்டும்‌ * திணை நிலைவரி'” என்பதும்‌; இணைநிலை வரியும்‌ - 
(சார்த்‌.துவரி) என்னும்‌ ஒருவகைப்‌ பாட்டுக்கள்‌ மூ தலாக வருகின்ற 
பலவரிப்‌ பாடல்களும்‌; அணைவு உறக்‌ இடந்த - நூல்‌ . முறையோடு 
பொருந்திக்‌ டந்த; யாழின்‌ தொகுதியும்‌ - யாழ்ப்‌ பாட்டுக்களின்‌ 
தொகுதியும்‌ ; ஈர்‌ஏழ்‌ சகோடமும்‌ - பதினான்கு வகையாகக்‌ கட்டப்‌ 
பெற்ற ஈரம்புகளயுடைய சகோட யாழும்‌; இடநிலைப்‌ பாலையும்‌- 
இடநிலைப்பாலை என்னும்‌ இசைப்பகுதியும்‌; தாரத்து ஆக்கமும்‌ - 
தாரம்‌ என்னும்‌ இசை ஆக்கம்‌ பெறப்‌ பாடுகின்ற இசைப்பாட்டும்‌; 
தான்‌ தெரி பண்ணும்‌ - அகநிலை மருதம்‌ முதலான கால்வகைப்‌ பண்‌ 
களையும்‌ ௮.றி௫ன்ற திறனும்‌; ஊரகத்து ஏரும்‌ - நகரத்தின்‌ அழகும்‌; 
ஒளி உடைப்‌ பாணியும்‌ - புகழ்‌ மிக்க தாளங்களும்‌; என்று இவை 
அனைத்தும்‌ - என்று கூறப்பட்ட இச்சிறப்புக்களோடும்‌ ; பிறபொருள்‌ 
வைப்போடு - சொல்லப்படாத பிற பொருள்களின்‌ இருப்போடு; 
ஒன்றித்‌ தோன்றும்‌ - பொருத்தமாகத்‌ தோன்றுகின்ற; தனிக்கோள்‌ 
நிலைமையும்‌-ஒப்பற்ற சறப்புக்களின்‌ நிலைமையும்‌, ஒரு பரிசா - ஒரு 
தன்மையாக, நோக்கிக்‌ கடந்த - கணினகட்ககம்‌ புகார்க்‌ 


காண்டம்‌ - முற்றிற்று-;] 


68 புகார்க்காண்டம்‌ 


(வெண்பா) 


காலை அரும்பி. மலரும்‌ கதிரவனும்‌, 

மாலை மதியமும்‌ போல்‌ வாழியரோ- வலை. 
அகழால்‌ அமைந்த அவனிக்கு, மாலைப்‌ 
புகழால்‌ அமைந்த புகார்‌ 


[வேலை - கடலாகிய; அகழால்‌ அமைந்த - அகழியால்‌ சூழப்‌ 
பட்டமைந்த 7 -அவனிக்கு - இந்நில வுலஒற்கு) மாலை-வரிசையான ; 
புகழால்‌ அமைந்த புகார்‌ - புக்ழ்ச்சியோடு பொருந்திய புகார்‌ ஈகரம்‌; 
காலை அரும்பி - காலையில்‌ தோன்றி ; மலரும்‌ - தன்‌' ஒளியை. விரிய 
விடுகின்ற ; கதிரவனும்‌- சூரியனும்‌ 7. மாலை மதியமும்‌ போல்‌ - மாலைக்‌ : 
காலத்தில்‌ தோன்றும்‌ நிலாவும்‌ போல7 வாழியரோ - எனக கன்‌ 
வாழ்வதாக /] 


அவர்க்காண்டம்‌ முற்திற்து ப 


